MADRAS 
GOVERNMENT ORIENTAL SERIES 


No. CXLVII 


DINA KAVITHAI 


VOLUME 


1 


தின கவிதை 


una to 


MADRAS.COVERNMENT ORIENTAL SERIES 


Publishod under the anthority 

of the 
Government of Madras 


General Editor 1 


T. CHANDRASEKHARAN , M.A. , LT.. 
Curator, Government Oriental Manuscripts Library, 

Madras .. 


No. CXLVII 


தன 
ன கவிதை 


பாகம் .. 


DINA KAVITHAI 


VOLUME I 


CRITICALLY EDITED WITH INTRODUCTION AND NOTES 


BY 


Vidvan J. RAJU MUDALIAR 


GOVERNMENT ORIENTAL MANUSCRIPTS LIBRARY, MADRAS , 


1956 


Price Rs . 8–4-0 


Printed at 


RATHNAM PRESS , 

Madras - 1 . 


INTRODUCTION 


The Government of Madras took up for consideration the 
question of publication of the various manuscripts in different 
languages on subjects like Philosophy, Medicine , Science , ete . , 
early in May 1948. Important Manuscripts Libraries in the 
Madras Presidency were requested to send a list of unpublished 
manuscripts with them for favour of being considered by the 
Government for publication. The Honorary Secretary of the 
Tanjore Maharaja Serfoji s Sarasvathi Mahal Library , Tanjore , 
alone complied with this request . This list as well as a similar 
list of unpublished manuscripts in the Government Oriental 
Manuscripts Library, Madras , were carefully examined and a 
tentative selection of manuscripts suitable for publication was 
made. The Government in their Memorandum No. 34913 / 48-10, 
Education , dated 4th April 1949 , constituted an Expert Committee 
with the Curator of the Government Oriental Manuscripts Library , 
Madras, as the Secretary, for the final selection of manuscripts 
suitable for printing and for estimating the cost of publication. 


The following were the members of the Committee : 


I .. Sri T. M. Narayanaswami Pillai, M.A. , B.L. 
2 . 

R. P. Sethu Pillai, B.A. , B.L. 
3 . 

C. M. Ramachandra Chettiar , B.A. , B.L. 
4 . R. Krishnamoorthy . (Kalki) 
5. Dr. N. Venkataramanayya , M.A. , PH.D. 
6 : Sri M. Ramanuja Rao Naidu , M.A. 
7 . 

v . Prabhakara Sastri. 
8 . N. Venkata Rao , M.A. 
9 . 

H. Sesha Ayyangar . 
ΙΟ .. 

Masti Venkatesa Ayyangar. 
II . M. Mariappa Bhat , M.A. , L.T. 
12. Dr. C. Achyuta Menon , B.A. , PH.D. 
13 

C. Kunhan Raja, M.A. , D.PHIL . 
14 . 

A. Sankaran , M.A. , PH.D. , L.T. 
15. Sri Polakam Rama Sastri. 
16 . S. K. Ramanatha Sastr 


ii 


21 . 


17. Dr. M. Abdul Haq , M.A. , D.PHIL . ( Oxon . ) 
IS . Sri Afzul- ul-Ulama Hakim Khader Ahamed . 
19. Sri P. D. Joshi. 
20 . S. Gopalan , B.A. , B.L. 

T. Chandrasekharan , M.A. , L.T. , Curator . 
With the exception of Sri Masti Venkatesa Ayyangar, and 
Dr. C. Kunhan Raja , the above members continued to be mem 
bers of the Expert Committee for 1950-51 also to which the 
following gentlnmen were added in Government Memos . Nos . 
7297 - E /50-3, Education , dated 19th May 1950 , and Government 
Memo . No. 15875 - E /50-4 , Education, dated 7th September 1950 : – 

1. Dr. A. Chidambaranatha Chettiar, M.A. PH.D. 
2. Sri S. Govindarajulu , B.A. , B.L. , LL.B. , Bar -at - Law . 
3. Capt. G. Srinivasamoorthy, B.A , B.L. , M.B. & C.M. 
4. Dr. Muhammad Hussain Nainar , M.A. , PH.D. 
5. Sri T. V. Subba Rao, B.A. , B.L. 
6. Principal, College of Indian Medicine, Madras . 


In Government Memorandum No. 18947 - E / 52-2 , Education , 
dated 7th August 1952 , a few changes were made in the personnel 
of the Expert Committee. 

The names of the following members were deleted : 
1. Sri V. Prabhakara Sastri . 
2. Dr. C. Achyuta Menon . 
3 . M. Abdul Haq. 

The following gentlemen were included as members of the 
Expert Committee : 

1. Sri M. Somasekhara Sarma, 
2. Dr. V. Raghavan , M.A. , PH.D. 
3 . R : Nagaraja Sarma , M.A. , PH.D. 
4 S. Krishnan Nayar, M.A. , PH.D. 
5. Prof. S. A. Bukhari , M.A. 


WWE 


In G. O. Ms. No. 1849 Edn . , dated 8-11-1955 , the Government 
reconstituted the Expert Committee with the following 
members : 

SANSKRIT 
1. Dr. A. Sankaran , M.A. , Ph . D. , L.T. 
2. Sri P. S. Rama Sastri . 


3. Dr. V. Raghavan , M.A. , Ph . D. 
4 . R. Nagaraja Sarma, M.A. , Ph . D. , L.T. 
5. Sri K. Balasubramania Iyer, B.A. , BL . , M.L.C. 


TAMIL 


93 


6. Sri T. M. Narayanaswami Pillai, M.A. , B.L. , M.L.C. 
7 . R. P. Sethu Pillai, B.A. , B.L. 
8. C. M. Ramachandran Chettiar, B.A. , B.L. , 
9 . T. P. Meenakshi Sundram Pillai, M.A. , M.O.L. 
10. Dr. A. Chidambaranatha Chettiar, M.A. Ph . D. 
11 . Sri N. T. Viswanathan , B.A. , B.L. 


KANNADA 


12. Captain G. Srinivasamurthi , B.A. , B.L. , M.B. & C.M. 
13. Sri M. Mariappa Bhat , M.A. , n.T. 
14 , H. Sesha Iyengar. 


9 ) 


MALAYALAM 


15. Dr. S. Krishnan Nayar, M.A. , Ph . D. 


MARĀTHI 
16. . Sri P. D. Joshi. 


ISLAMIC LANGUAGES 
17. Paofessor S. A. W. Bukhari Sahib , M.A .. L.T. 
18. Dr. M. Abdul Huq . M.A. , D. Phil (Oxon . 
19. Sri S. M. Fazuliah , M.A. , L.T. 


OTHERS 


20. Sri S. K. Ramanatha Sastri, Sanskrit & Malayalam . 
21 . , ; T. V. Subba Rao , B.A. , B.L. , Music in all languages 
22. The Principal, College of Indigenous Medicince , 

Madras - 10 . medicine in all languages. 
23. Sri S. Gopalan, B.A. B.L. Sanskrit , Tamil and Telugu. 
24 , T. Chandrasekharan , M.A. , L.T. , In all languages 

( Secrectary of all the Committees ). 


iv 


The members of the Committee met at Madras and at Tanjore 
to examine the manuscripts and make a selection . The 
recommendations of the Committee were accepted by the 
Government and they decided to call these publications as the 
" MADRAS GOVERNMENT ORIENTAL SERIES ," and 
appointed the Curator , Government Oriental Manuscripts Library , 
Madras , as the General Editor of the publications under this series. 


The following manuscripts were taken up for publication 
till now - 


" A ” FROM THE GOVERNMENT ORIENTAL MANUSCRIPTS 

LIBRARY , MADRAS . 


TAMIL 


1. Kappal śāttiram . 
2. Anubhaya Vaiddiya Murai. 
3. Attānakõlahalam . 
4. Upadēša Kāndam . 
5. Colan Pūrva Pattayam . 
6. Śivajfiāna Dipam . 
7. Daţcanāyanār Vaiddiya Ațțavaņai . 
8. Vaiddiyak Kaļañciyam . 
9. Anubhava Vaiddiya Murai, Vol. 3 
10. Saptarişinādi, Vol. I , Meșa Lagnam . 
11. Karnāțakarājākka ! Savistāra Carittiram 
12. Bharata Siddhāntani. 
13. Pillaippiņivākațam ( on infantile diseases ), Vol. I , 
14. Anubhava Vaiddiyam , Vol. 4 
15. Māțțuvākațam . 
16. Saptarişināļi, Vol. II –Viruşabha Lagnam . 
17. South Indian Temple Inscriptions, Vol. I 
18. Saptarişinādi, Vol III , Mithuna Lagnam . 
19. South Indian Temple Inscriptions, Vol . II . 
20. Pillaippiņivākațam ( on Infantile diseases) Vol . II . 
21. Saptarişināļi, Vol. IV , Kațaka Lagnam , 
22. Pēror- k - Kõvai, 


29. Siddhartavilakkam . 
24. Samudrikālakṣaṇam . 
25. Anandaranga - k -Kõvai. 
26 : 

South Indian Temple Inscription, Vol . III , Part I. 
27. Saptarişināļi, Vol . V , Simha Lagnam . 
28. Māghasnāna Purāņa Ammānai. 
29. Kolācala Stalapurāņam . 
30. Dina Kavitai. 
31 , South Indian Temple Inscriptions Vol. III . Part II , 


SANSKRIT 


1. Vişanārāyaṇīyam ( Tantrasārasangraha ). 
2. Bhargava Nāļikā . 
3. Hariharacaturangam . 
4. Brahmasūtravịtti -- Mitaākṣarā . 
5. Nyāyasiddhānta Tattvāmộtam . 
6. Arogyacintāmaņi. 
7. Tattvasāra with Ratnasāriņi. 
8. Sūträrthāmộta Lahari. 
9. ( a ) Ratnadīpika. 

( 6 ) Ratnaśāstram . 
10. Devakeralam - Candrakalā Nadi , Vol. I 
11. Patañjala yogasūtra bhāșya vivarana by Sri 

Śankarācārya. 
12. Nyāyaratnam with the commentary Dyutimālikā. 
13. Cikitsātilakam . 
14. Nrttaratnāvali. 
15. Daivajñābharanam . 
16. Abhoga . 
17. Aumāpatam . 
18. Mahābhāskarīyam with Govindabhāşya 
19. Devakeraļam - Candrakalā Nāļi , Vol . II . 
20. Nayadyumaņi . 
21. Tattva Prakāśikāvyākhyā - Bhāvabodha. 


TELUGU 


1. Auşadhayāgamulu . 
2. Vaidyanighanțuvu . 
3. Dhanuſvidyā Vilasamu . 

2 


4. Yogadarśanavişayamu, 
5. Khadgalakṣaṇasirūmaņi. 
6. śaivācārsangrahamu. 
7. Anubhavavaidyamu. 
8. Abhinayadarpanamu 
9 , 

Brahmavidyāsudhārravamu. 
10. Rāgatā !acintāmani. 
11. Vaidyacintāmaņi. 
12. Kumārarāmuni Kathā . 
13. Katamrāju Kathā . 
14. śārīramu. 
15. Bharatasārasangraha. 
16. Bobbiliyuddhakathā 
17. Haidarcaritramu . 
18. Aryabhatīya Siddhāntam . 


MALAYALAM 


1. Garbha Ciktisā . 
2 , ( a ) Vāstulaksanam . 

( 6 ) Silpavisayam . 
3. Mahāsāram . 
4. Kanakkusāram . 
5. Kriyākramam . 
6. Kanakkusāram ( Bālaprabodham ). 
7. Aśvacikitsā . 
8. Phalasārasamuccayam . 
9. Kilivandusamvadam . 
10. Advaita Vēdāntam . 
11. Bārhaspatyasūtra with Malayāļam commentary . 
12. Karanapaddhati. 
13. Vidyamādhaviyam . 
14. Sarvasādhāraņa Cikitsā . 
15. Vişacikitsa and Vişappațţusāram . 
16. Jñānapīyāşam . 
17. Vētālapañcavimśati: 
18. Yudhişthiravijayam . 

19. Kathakali, Mañjari. 
- 20. Vaidyagrantham . 


vii 


KANNADA 


1. Lõkõpakāram . 
2. Rattamatam . 
3. Aśvasāstram . 
4. Vividhavaidyavişayagaļu . 
6. Sangītaratnākara . 
6. Sūpaśāstra. 
7. Vaidyasārasangrahạm , Vol. I. 
8. Sadgururahasyam . 
9 . 

Vaidyasārasangraham , Vol . II . 
10. Manmathavijaya. 
11. Abhidhānaratnamāla . 
12. Vyavahāragaạita . 
13. Jivasambodhanam . 
14. Kamandaka Niti Sära . 


ISLAMIC LANGUAGES 

PERSIAN 


1. Jami- Al- Ashya. 
2. Tibb - E -Faridi. 
8. Tahqiq - Al- Buhran . 
4. Safinat - Al- Najat. 
6. Baharistan Sukhan . 
7. Nuskha- e -Shajahani. 
8. Tuhfa - e -Khani. 
9. Ruqa at- e -Wālājāhi. 


ARABIC 


1. Shawakil -Ul-Hur. 


" B " FROM THE TANJORE MAHARAJA SERFOJI S 

SARASWATHY MAHAL LIBRARY , TANJORE . 


TAMIL 


1. Sarabhendra Vaiddiya Murai ( Diabetes ). 
2 Do. 

(Eyes ) . 
8 . Do. 

( Anaemia ). 
4 , Do. 

( Svāsakāsant ) . 


vili 


5. Agastiyar 2000 
6. Konkaņarśarkku Vaippu . 
7. Tiruccițrambalakkovaiyār with Padavurai. 
8. Tāļasamudram . 

9. Bharatanāțyam . 
10. ( a ) Pāņdikeli Vilāsa Nāțakam . 

( 6 ) Purāravacakravarti Nāțakam , 

(c ) Madanasundaravilāsanāțakam . 
11. Percy Macqueen s Collection of Folklore in the 

Madras University Library . 
12. Rāmaiyan Ammanai. 


TELUGU 


1. Kāmandakanitisāramu . 
2. Tāladaśāprāņapradipikā. 
3. Raghunātha Nāyakābhyudayamu. 
4. Rājagõpāla Vilasamu . 
5. Rāmāyaṇamu by Kațța Varadarāju . 


MAHRATHI 


1. Nāțyaśāstra Sangraha . 
2. ( a ) Book of Knowledge. 

( 6 ) Folk Songs. 
( c ) Dora Darun Veņi Paddhati. 

( d ) Aśvasa Cațula Dumani. 
3. (a ) Pratāpasiṁhendra Vijaya Prabandha 

( 6 ) Sarabhendra Tirthāvali. 

(c ) Lāvaņi. 
4. Devendra Kuravañji. 
5. Bhakta Vilāsa . 
6. śloka Baddha Rāmāyaṇa. 


SANSKRIT 


1. Asvaśāstra with Tricolour illustrations. 
2. Rājamrgānka . 
3. Anandakandam . 
4. Ayurvedamahodadhi. 
5. Gita Govinda Abhinaya. 


1x 


6. ( a) Colacampū . 

( 6 ) Sahendra Vilasa . 
7. Dharmākūtam - Sundara Kānda . 
8. Jatakasāra. 
9. Vişņutattvanirnaya Vyākhyā . 
10. Sangita Darpanam . 


The Government in their G. O. Ms. No. 1820 , Education , 
dated 4th August 1952 , sanctioned a grant of Rs. 9,000 to the 
Dr. V. Swaminatha Aiyar s Tamil Library , Adyar , towards the 
publication of the following manuscripts as part of the " Madras 
Government Oriental Series " : 


1. Tiiruvācaka Vyākhyānam . 
2. Mahabharata Cūdāmaņi . 


It is hoped that the publication of most of the important 
manuscripts will be completed within the next few years. 


Some of the manuscripts taken up for publication are 
represented by single copies in the Library and consequently 
the mistakes that are found in them could not be corrected by 
comparing them with other copies. The editors have , however , 
tried their best to suggest correct readings. The wrong readings 
are given in round brackets and correct readings have been 
suggested in square brackets. When different readings are found , 
they have been given in the foot -notes except in the case of a few 
books in which the correct readings have been given in the foot 
note or incorporated in the text itself. 


The Government of Madras have to be thanked for financing 
the entire scheme of publication , although there is a drive for 
economy in all the departments. My thanks are due to the 
members of the Expert Committee who spared no pains in 
selecting the manuscripts for publication. I have also to thank 
the various editors, who are experts in their own field , for readily 
consenting to edit the manuscripts and see them through the 
Press . The various Presses that have co - operated in printing the 
manuscripts in the best manner possible also deserve my thanks 
for the patience exhibited by them in carrying out the corrections 
made in the proofs . 


The present edition Dinakavithai is based on a single palm 
leaf manuscript, preserved in the Government Oriental Manuscripts 
Library, Madras under R. No. 4997. The size of the volume is 
14X1 inches , consisting of 2000 folios having 4 lines on a page. 
This was purchased from Sri Singaravelu Kavirāyar, Mithilaippatti. 


This describes the greatness of the God Murukan like 
Aruņagirināthar s Thiruppukal. The first volume is now issued to 
the public. The second volume will he published in the course 
of the financial year 1956-57. 


T. CHANDRASEKHARAN , 


Government Oriental 

Manuscripts 
Library , Madras - 5 . 
Dated 16--2-1956 . 


General Editor. 


முகவுரை 


தின கவிதை என்பது நாள்தோறும் எழுதப்பெறும் கவிதை என்று பொருள் 
தரும் . இயற்கையாகவே கவிவளம் பெற்றவர்கள் தாம் பெற்ற கவிவளத்தை 
இறைவழிபாட்டிலே பயன்படுத்தல் பாராட்டிற் குரியது . ஒளிவீசும் பொன்னணி 
யினும் பர்வணியே இறைவனுக்கு விருப்புடையது ; வாடிவிடும் நறுமணமலரினும் 
வாடாத பாமலரே மகிழ்வளிப்பது . தாம் என்ன பணி செய்யவேண்டும் என்று 
வேண்டிய சுந்தரரைச் சிவபெருமான் , சொற்றமிழ் பாடுகென்றார் . மற்றும் , 
முருகப் பெருமானை , முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன் ) 
என்று அருணகிரியார் பாராட்டுகிறார் . பைந்தமிழ்ப்பின் சென்றார் திருமாலா 
கிய பச்சைப் பசுங்கொண்டல் . 

சிவபெருமானைப் பாமாலை புனைந்து வழிபடும் பொய்யாமொழியார் என்னும் 
ஒரு புலவரின் கனவிலே முருகன் தோன்றி , என்னைப் பாடவேண்டும் என்றாராம் . 
அப்புலவரோ, கோழியைத்தான் பாடுவேன் ; குஞ்சைப் பாடமாட்டேன் என்று 
மறுத்துவிட்டாராம் . எனினும் , அப்புலவரின் இனிய பாவினைச் சுவைக்க விரும்பிய 
முருகன் எப்படியாவது அவரைப் பாடவைக்கத் திட்டமிட்டாராம் . அதன்படி அப் 
பெருமான் பொய்யாமொழியார் ஒரூருக்குப்போய் வரும்போது நடுக்காட்டிலே, கரிய , 
திண்ணிய , அஞ்சத்தக்க தோற்றமுடைய வேடுவனாகக் கையில் வேலேந் தி என்னைப் 
பாடுக என்று அச்சுறுத்தினாராம் . உயிருக்கஞ்சி நடுங்கிய அப்பேதைப் புலவர் 
ஒன்றும் தோன்றாமல் , உன் பெயர் என்ன ? என்று வினவினாராம் . முருகன் தம் 
பெயர் முட்டையென்றாராம் . 
உடனே அப்புலவர் , 
( பொன்போலுங் கள்ளிப் பொறிபறக்குங் கானலிலே 
என்பேதை செல்லற் கிசைந்தனளே - மின்போலும் 
மானவேல் முட்டைக்கு மாறாய தெவ்வர்போம் 

கானவேல் முட்டைக்குங் காடு ” 
என்று பாடினாராம் . இவ்வாறு வேலையும் அச்சுறு தோற்றத்தையும் காட்டி ஒரு 
பாட்டைப் பெற்ற முருகனை நாள்தோறும் பாடி மகிழ்விக்க விரும்பினார் ஒருபுலவர் . 

அவர்பாடிய பதினாயிரக்கணக்கான கவிதைகள் தினகவிதை என்னும் பெய 
ருடன் பனையோலையிலே கிடைத்துள்ளன . தமக்குப் பாடிட நாவையும் பைர் 
ழையுந் தந்தருளிய குன்றக்குடி முருகனை , அவனருளாலே அவன் தாள் வணங் 
கும் மரபின்படியே பாடி மகிழ்ந்த கவிராயரின் பாக்களிலே ஒரு பகுதி இப்போது 
அச்சு வடிவிலே தமிழ் நாட்டிலே உலவவருகிறது . 

குன்றக்குடி என்பது பாண்டிநாட்டிலே திருப்புத்தூருக் கருகிலே உள் 
பது . இதற்கு அரசவனம் , மாயூரபுரம் , கண்ணபுரம் என்று பல பெயர்களுண்டு . 
இங்கு முருகன் ஊர்தியாகிய மயில் மலைவடிவமாக இருக்கிறதென்பது புராண 
வரலாறு . இம்மலை மயில் மலை யெனப்பெறும் . இம்மலை பிலே முருகன் எழுந் 
தருளியிருக்கிறார் . மயில் மலைக்கருகிலே மயிலாலும் முருகனாலும் வழிபாடு பெற்ற 
சிவபெருமான் திருக்கோயிலுளது . 


ள 


ii 


இங்குள்ள தீர்த்தம் சரவணப்பொய்கை . மற்றும் தேனுறு என்னும் 
ஆறுமுள்ளது . மயில் மலையை வழிபட்டவர்கள் கிருஷ்ணன் , அகத்தியர் , விசுவா 
மித்திரர் , வசிட்டர் , பிரமன் , கருடன் , இந்திரன் , கதிரவன் , மன்மதன் , பாண் 
டவர் , நாரதர் முதலியவர்களென்று புராணங் கூறும் . 


ஆசிரியர் வரலாறு 
தின கவிதையின் தொடக்கத்திலே , 

தினகவிதைப் புஸ்தகம் - மல்லையூர் அழகிய சிற்றம்பலக் கவிராசர் குமாரன் 
குழந்தைக் கவிராசன் குன்றாக்குடிக் குமரேசர் பேரில் பாடின கவிதைப் புஸ்தகம் . 
குமரகுருபர சரவணபவன் திருவடித்தாமரை துணையாக வேண்டுவது . சரஸ்வதி 
துணையாக வேண்டுவது . அத்திமுகத் துத்தமனை நித்தநினை சித்தமே . சுந்தரேசர் 
துணையாக 

சபாநாயகர் 
வேண்டுவது . மீனாம்பிகை துணையாக வேண்டுவது . 
சிவகாமியின் திருவடித் தாமரை கதி. 

சைவராச குருவே துணை . சிற்றம்பலப் 
பண்டாரம் அவர்கள் துணையாக வேண்டுவது ” என்ற குறிப்புள்ளது . 


இக்குறிப்பைக்கொண்டு தின கவிதையைப் பாடியவர் மல்லையூர் அழகிய 
சிற்றம்பலக் கவிராயர் புதல்வர் குழந்தைக் கவிராயர் என்றறிய முடி 
18 -ஆம் 

நூற்றாண்டின ராகிய - மான்விடுதூது இயற்றிய - குழந்தைச் 
கவிராயர் சிவகங்கை சமஸ்தானத்தைச் சார்ந்த மிதிலைப்பட்டி யென்னும் ஊரினர் ; 
மங்கைபாகக் கவிராயரின் புதல்வர் . இவர் முன்னோர்கள் மல்லையென்னும் 
ஊரினர் - என்று மான்விடுதூது முகவுரையில் டாக்டர் . உ . வே . சாமிநாதையரலர் 
கள் குறிப்பிடுகின்றனர் . 


தின கவிதை யாசிரியர் ஊர் மல்லையூர் என்று தெரிகிறது . மல்லையும் மல்லை 
யூரும் ஒன்றாயின் , இவர் மான்விடுதூ தின் ஆசிரியருடைய முன்னோர்களில் ஒருவ 
ராக இருக்கலாமோ என்பது சிந்தித்தற்குரியது . பண்டாரம் என்றும் இவர்கள் 
வழங்கப்பெறுவரென டாக்டர் உ . வே . சாமிநாதையரவர்கள் குறிப்பிடுகின்றனர் . 
மற்றும் , மல்லை மாமல்லபுரமாகும் என்றும் ஐயரவர்கள் குறிப்பிடுகின்றனர் . 


மதுரை மாவட்டத்தில் சிவகங்கை சமஸ்தானத்திலே இளையாற்றங்குடி எழு 
நகரம் என்னும் சேமகரத்தார் பெயராற் பாடிய திருமுகவிலாசக் குறிப்பிலே , அந் 
நூலை முத்தப்ப செட்டியார் என்பவர் பாடி , சுப்பிரமணிய பண்டாரத்திற் களித்தது 
என்ற குறிப்புள்ளது . இப்பண்டாரமும் கவிராயர் மரபினராக இருக்கலாம் . தின 
கவிதையில் நேமநகர் , நேம வளநாடு என்ற பெயர்கள் அடிக்கடி வருகின்றன . 


காலம் : இவ்வாசிரியர் தம் பாக்களில் அருணகிரியார் முருகன் கையிலே கிளி 
யாக இருப்பதைக் குறிப்பிடுகிறார் . ( 833 , 1085 , 1384) . மற்றும் சந்த நாவலவனை 
நன்றதாக முடிவு தந்த தேவ ( 1522 ), சந்தத்தமிழ் பாடுவர்போல் - எனையாளாய் : 
( 1277 ) என்று கூறுவன அருணகிரியாரைக் குறிக்கலாம் . ஓரிடத்தில் , ‘ பகழிக் 
கூத்தன்முனே நடமாடிய பதமெற்காக்க நல் மாவரமே யீனி புதவாயோ ? ( 196 ) 


iii 


என்று முருகனை வேண்டுகிறார் . ஆகையால் இவர் அருணகிரியாருக்கும் திருச்செர் 
தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் பாடிய பகழிக்கூத்தருக்கும் பிந்திய காலத்தவராக 
இருக்கலாம் . 


கவிதைக் குறிப்பு 

கவிதைகள் சந்தப்பாக்களாக அமைந்துள்ளன . ஒவ்வொரு பாட்டின் அடியிலும் 
எழுதிய தேதியும் , கிழமையும் , நட்சத்திரமுங் குறிக்கப் பெற்றிருந்தன . விரிவஞ்சி 
இப் பதிப்பில் அவற்றைக் குறிப்பிடவில்லை . நாள்தோறும் முருகனைப் பாடுதல் வழி 
படும் நோக்கமொன்றையே குறிக்கொண்டிருப்பதால் பாக்கள் எளிய இனிய சொற் 
களால் அமைந்துள்ளன . பல பாக்களில் ஒரே கருத்துக்கள் வருகின்றன . சில 
சான்றுகள் : 


சித்தி ரத்தைநிக ருற்ற பொற்பதுமை 

அத்தி ரத்தைநிகர் பெற்ற நெட்டைவிழி [45,51 ) 


தத்து பரிமயிலா ! வித்தை தனையருள்வாய் - சத்தியணிகரனே ( 114,129 ) 
இல்வாறு பல இடங்களில் வருகின்றன . 


நடை : சந்தத்திற் கேற்றவாறு அமைப்பதால் , சிகிமேர் (11 ) , சிகாமலை ( 14 ) , 
வதனாள் ( 27 , 29) , ஆனனள் ( 172 ) என்பன போன்று சொற்களை அமைப்பர் . 
‘ எய்வோன் என்பதை எயுவோன் என்பர் ( 12 , 81 ) . உடைய என்பதை 
உட என்பர் ( 1 , 15 , 17 ) . இப்ப ( 68 ) , பெலன் ( 75 ) , லெங்கை , ரொம்ப ( 97 ) , 
ரெண்டு ( 570 ) என்பன போன்றும் சொற்கள் அமைந்துள்ளன . அரா எனற் 
பாலது , ரா என்றே ( 1465 ) வந்துள்ளது . பல இடங்களில் புயவோன் ( 1 ) , 
‘ தரித்தவோர் முடித்தவோர் ) ( 865 ) , எரித்தவோர் ) ( 968 ) , வாழ்கிட ( 1464 ) 
என்பனபோன்று விரித்தல் விகாரங்களும் உள்ளன . 


வரலாறு : இவர் பாட்டுக்களில் , உத்திரநாளிலே பொற்புயர் தேரிலே உற்ற 
வனே ! ( 26 ) , உத்திரத் தையினில் முக்யமுற்ற குக ! ( 45 ) , தைச் சித்திள சிகி 
மாமலை ( 542 ) , தைப்பூச விழா வுயர் குமரா ! ( 577 ) , உத்திர விழா வுலாசனே 
( 631 ) எனவருபவை குன்றக்குடியில் நடைபெறும் திருவிழா நாட்களைக் குறிப்பன . 


முருகன் உருத்திரசன்மனாகி இறையனார் களவியல் கேட்ட வரலாற்றை நினைவு 
படுத்த ஊமையாகிய தனயா ! ( 367 ) என்பர் . முருகன் சங்கத் தமிழ்ப் புலவனாக 
இருந்ததையும் ( 1072 ) , உக்கிரகுமார னாகியபோது கடல் சுவற வேல் விட்டதையும் 
( 1419) , திருஞானசம்பந்தராக அவதரித்ததையும் ( 1395 , 2416 ) , சமணருடன் 
திருஞானசம்பந்தராக வாதிட்டபோது புத்தகம் நீரிலேற விட்டதையும் ( 1427 ) 
இவர் குறிப்பிடுகிறார் . திருஞானசம்பந்தராக வந்தபோது எலும்பைப் பெண்ணுரு 
வாகவு மேசெய்து இலங்கப் பண்மிசை யேவெகு வாகிய - அருளாளா ! ( 1395 ) 
என்று மயிலையில் எலும்பைப் பெண்ணுருவாக்கிய வரலாற்றைக் குறிப்பிடுகிறார் . 

3 


iv 


. 


இவர் தமக்குற்ற உடல் நோயொன்றை நீக்கும்படி முருகனை வேண்டுவது இவர் 
பாட்டுக்களில் அடிக்கடி காணப்படும் : கெட்டிடு நோயகன்றிடவே கிட்டிமுனா 
வந்திடுவாய் ( 859) , ‘ குடநிறை மேனிதனிலே குறைபடு நோயகலோடிட வாராய் 
( 1198 ) , சூது செயுமாதர் நோயதாலே மனம் நோக ( 1435 ) , சனிபோல நீடு 
நோயை விலகோட ரேணுவேனும் தயவே செயாததேது ? ( 1504) பாவியை 
அடுகோயைப் பாதகமா மலையாவை ( 2543 ) , என்னும் தொடர்களைக் காண்க . 

சொல்லாட்சி : உலகவழக்குச் சொற்களை எடுத்தாண்டது முன்னர்க் குறிக் 
கப் பெற்றது . மற்றும் , ரேணு ( 1504 ) , மெட்டு ( 1086 ) என்பனபோன்ற , 
ஆசிரியர் இருக்கும் நாட்டுமொழிகளும் வந்துள்ளன . முருகனைப் புத்தகராசன் (26 ) , 
கணநாதன் ( 367 , 538 , 596 ) , கண்டிப்பதிக்கரசன் ( 677 ) என்பர் . சிவபெரு 
மானை , நத்தணிகான் ( 48 , 91 , 162 ) , சங்கு தங்கு பாணியீசர் ( 1397 ) , சங்கை 
யணியு மிருபாணி நாயகர் (687 ) என்பர் . கஞ்சமடமானை நேர் செய் கந்தரியை 
மேவு தேவ ! என்று ( 1234 ) முருகனை விளிக்கிறார் . இந்திரனை இந்திரை 
கேள்வன் என்கிறார் ( 498 ) . பங்கி எனக் கூந்தலைக் குறிப்பிடுகிறார் ( பங்கியின் 
முளரி மங்கை 1613 ) . நண்டு நிகர்சானு ( 481) என்னும் அரிய வுவமையும் 
வந்துள்ளது . பெண்கள் கழலணிந்திருப்பதாகவும் ( அன்ன கடைக்கழலாள் 136 ) 
இவர் கூறுகிறார் . முருகன் கையில் குந்தமிருப்பது அடிக்கடி வருகிறது (436 , 
437 , 465 , 2472 ) . அகத்துறைக் கவிதைகளாக 473 , 475 , 497 , 2589 - ஆம் 
பாட்டுக்கள் வந்துள்ளன. 

இவர் மயில்மலையைக் குறிப்பிடும்போது தோகையின் மலை ( 47 ) , தோகை 
யின் மேரு ( 167 ) , சிகியான தோகை மலை ( 1470 ) , தோகைமலைச் சிகிமலை 
( 1485 ) , சிகியினன் கிரிவளர் சிகண்டி ( 1618 ) என்றெல்லாம் கூறுகிறார் . 


ஒவ்வொரு பாட்டிலும் மயில் மலையைக் குறிப்பிடுகிறார் . எனினும் 496 , 
1426 - ஆம் பாட்டுக்களில் மயில்மலை வரவில்லை . 1450 , 1501 , 1502 , 1506 , 1518 , 
1520 -ஆம் பாட்டுக்களிற் சந்தம் ஒத்துவராமல் உள்ளன . 

ஏட்டில் எழுதுவோரால் நேர்ந்த மாறுபாடுகளால் உள்ள குறைகளை அடிக் 
குறிப்புகளிலே என்னாலியன்ற வரையில் விளக்கியுள்ளேன் . விளங்காதவற்றை 
விளங்கவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறேன் . விளங்காத சில தொடர்களை 
உயர்திரு . தணிகைமணி வ . சு . செங்கல்வராய பிள்ளையவர்கள் 
விளக்கியுதவினார்கள் . முருகன் திருவருட் செல்வராகிய அப்பெரியாருக்கு என் 
நன்றி கலந்த வணக்கத்தைச் செலுத்துகிறேன் . அச்சுப்பிழைகள் பல பார்வைக் 
குத் தப்பித் திருத்தம் பெறாமல் இருக்கின்றன . பொறுத்துக் கொள்ள வேண்டு 
கிறேன் . 

நாட்குறிப் பெழுதுவதுபோல நாள்தோறும் எழுதிவைத்த முருக வழிபாட்டுப் 
பாக்கள் தம் காலத்திற்குப் பிறகு அச்சு வாகன மேறித் தமிழ்நாட்டி லுலாவும் என 
இந் நூலாசிரியரவர்கள் நினைத்திருக்கமாட்டார்கள் . மனம் ஒன்றி முருகனை வழிபாடு 
செய்து , தம் குறைகளைத் தீர்க்கும்படி வேண்டும் நோக்கம் ஒன்றையே இப்பெரியார் 
கொண்டிருத்தல் வேண்டும் . சந்தப்பாக்களின் அமைப்பு அவ்வாறுள்ளது . எனினும் 


முருகப்பெருமானார் . தம் அடியாரின் பாக்கள் தமிழ் மக்களின் உள்ளத்திலே உலவு 
தல்வேண்டும் என்று தம் திருவுள்ளத்திலே நினைத்ததனாலே போலும் உயர்திரு . 
தி . சந்திரசேகரன் , M.A. , L.T. அவர்கள் பாண்டி நாட்டில் ஒரூரில் இருந்த இக் 
கவிதைத் தொகுதியைக் கண்டுபிடித்துக் கொண்டுவந்து அச்சிடும் பணியை மேற் 
கொண்டார்கள் . அப்பெரியாருக்கு முருகன் திருவருள் முன்னிற்பதாக . 


இக் கவிதையைப் பதிப்பிக்கும்படி பணித்த சென்னை அரசாங்க ஓஒலைச் சுவடி 
நிலையத்துத் தலைவர் உயர்திரு . தி . சந்திரசேகரன் M.A. , L.T. அவர்களுக்கும் , 
அழகுறப் பதிப்பித்துத் தந்த இரத்தினம் அச்சுக்கூடத்தார்க்கும் என் நன்றி 
யுரியது . 


26 , பெருஞ்சாலை , 

எழுமூர் 
மன்மத - மாசி - சஉ 

16-2-156 . 


ஜ . இரா ஜு . 


திருத்தம் 


318 - ஆம் பக்கத்தில் , 


2263, 2264 , 2265, 2266 , 2267 என இருப்பவற்றை 
முறையே 1263, 1264 , 1265 , 1266 , 1267 எனத் திருத்திக்கொள்க . 


உ . 


தண்டாயுதபாணி துணை . 


தின 
ன கவிதை 


1. குலையுற்றிடு தானவ ருடமெத்தவு மேவளர் 

குலமெய்க்கவு மேவரு -- பெலமாமேல் 
குண நற்றிசை யேயுதி பருதிக்கெதி ராயொளிர் 

கொடுசத்தியை யேவிய - செயவீரா ! 
அலையுற்றிடு மாகடல் தனினச்சர வாகிய 

அணையிற்றுயில் மாயவன்- நலமே சேர் 
அருணக்கம லாசனி ப்ரதமைக்குல மாமகள் 

அவளைப்புணர் மாலுட- மருகோனே ! 
மலையைப்பொரு பூமுலை சிலையைப்பொரு சீர்நுதல் 

மயிலைப்பொரு சாயலள் - வனமேவாழ் 
(மறவர்க் ) குல மேவரு கருணைக்கட லாகிய 

வடிவிக்குற மேவிய - குமரேசா ! 
கலையைத்தரு வாய் ! குக ! அடியர்க்கினி தாகிய 

கமலத்தய னார்பணி - யிருதாளா ! 
[ கவினுற்றிடு மாமயில் முதுகிற்கண வாகுக ! 
( க ) திர்நற் சிகியாமலை - முருகோனே ! 


என 


1. தானவருடை - அசுரருடைய . குலம் எய்க்கவும் என்க . எய்க்க - சோர் 
வுற . பெலமா - வலிய மாமரம் . மாகடல்தனில் நஞ்சு அரவு ஆகிய அணை . வடி 
விக்கு - அழகிக்கு , அடியர்க்கினிதாகிய கலையைத் தருவாய் மாற்றுக . 
சிகியாம்மலை - மயில் மலை ; குன்றக்குடிமலை . பூமுலை - அழகியமுலை ; மலர் 
போன்ற முலையுமாம் . ஒவ்வொருபாட்டின் அடியிலும் 

எழுதிய தேதியை 
யும் கிழமையும் நட்சத்திரமும் குறிக்கப்பெற்றுள்ளன. இப்பாட்டின் அடியில் Wஎ s 
வெ . உத்திரம் என்றுள்ளது . விரிவஞ்சி அவற்றைக் குறிப்பிடவில்லை , 


[ ] இக்குறியிலுள்ளவை சேர்க்கப்பட்டவை . 


2 


தின கவிதை 


வேறு 


2. முத்துக்கிசை வாகிய மாவெயிர் 

மொய்த்துச்சுழி யேயெறி கேசமின் - உமையாள்சேர் 
சித்துப்புரி நாயக ரீசுரர் 

சித்ரப்பொது வாடிய பாதர்சொல்- புதல்வோனே . ! 
பத்துத்தலை ராவண னாருயிர் 

பட்டுக்கெட வேசெயு மாயவன் - மருகேசா ! 
தத்துப்பரி மாமயி லா ! அருள் 

சத்திக்கர னே ! வளர் தோகையின்- மலைநாதா ! 


வேறு 


3. வித்துரு மத்தைநி கர்த்தன யிற்றினள் 

மிக்கவி ணிற்பொலி நற்பிறை யைப்பொரு - நுதல் * 
குத்துமு லைக்கும றைத்திடு கச்சணி 

[ மானாள் 
கொப்புத ரித்தகு ழைக்குற நற்கொடி - புணர் தோளா ! > 
சித்துவி ளைத்திடு கர்த்தர்பொ னிற்றிகழ் 

சிற்சபை யிற்புரி வித்தகர் பெற்றருள் - புதல்வோனே ! 
கத்துக டற்புவி யுற்றிடு பத்தர்கள் 

கைக்கொள வித்தைகொடுத்தரு ணற்சிகி - மலையோனே ! 


வேறு 


4. கான முற்ற வேடுவ ரேகொ டுத்த நாயகி 

கார்கள் மொய்த்து லாவிய - குழன்மானாள் 
வான முற்ற கோபுர மேப டைத்த சீருயர் 

வாழ்வு பெற்ற நேமநல் - நகராளா ! 
ஏன முற்ற மாவவ தார முற்ற மாயவன் 

ஏர்கொள் சித்ர ராகவன் - மருகேசா ! 
நான முற்ற பூமலர் மாலை யுற்ற வாகுக ! 

நாத ! அற்பு தா ! சிகி - மலையோனே ! 


2. எயிறு என்பது சந்தம் நோக்கி எயிர் ) என நின்றது . கேசம் - கூந்தல் . 
கேசத்தையுடைய மின் . மருகேசா ! - மருகனாகிய ஈசனே ! இவர் பாட்டில் மரு 
கேசா ! என்ற சொல் அடிக்கடி வரும் . 

3. வித்துருமம் - பவளம் . 

4 ஏனம் உற்ற மா அவதாரம் உற்ற மாயவன் . 39 - ஆம் பாட்டில் நேம 
வளநாடு என்றார் . பல இடங்களில் இந்த நாடு வருகிறது , 


தின கவிதை 


3 


5. வனமீ தினில்வாழ் மறவோர் தருமான் 

வடிவா கியதோர் குறநா யகியே - புணர்தோளா ! 
சினமே மிகுசூ ரனையே யெதிரே 

திறமா கவுமே கதிர்வே லதையே தொடுவீரா ! 
தினம்வா னவரே முனியோ கியரே 

திருமா தவரே யுகமே தனியே - பணிவாரே 
கன்மே வியதோ கையின்மா மலையா ! 

கமழ்மா லிகையா ! குகநா யகனே ! -- குமரேசா ! 


வேறு 


6. காலைக்கதிர் போலவு மேயொளிர் 

காணற்றிரு மேனியி னார்சக - மகிழ்வானோர் 
காரைப்பழி மாகுழ லாள்வளர் 

காதற்குற நாயகி யாள்புணர் - புயவோனே ! 
பாலைப்பழி சீர்மொழி யாளுயர் 

பாகைப்பழி சீர்மொழி யாளுமை - மடமானாள் 
பாருக்கொரு நாயகி யாள்வளர் 

பாவைக்கொடி யாரிடை யாள்வ - டிவுமானாள் 
சேலைப்பழி பார்வையி னாளுமை 

தேவிக்கொரு பாலக னாகிய- முருகோனே ! 
சீதைக்கொரு நாயக ராகிய 

சீரச்சுத னார்மன மேமகிழ் - மருகேசா ! | 
மாலைப்புயனே! அருளே தரு 

வாய் ! வித்தக னே ! குக னே ! மயி - லுளவீரா ! 
வாசத்திகழ் சோலைக ளேமிகு 

வானத்துயர் தோகையின் மாமலை - வளர்வேலா ! 


வேறு 


7. வானமீ தினிலே யாசையா கவுமே- நலமேசேர் 

வாழும் வாசவனார் தேவரா னவரே --பணிபாதா ! 
கானமீ தினில்வாழ் வேடுவோர் தருமான் - கனமேசேர் 
காரைநேர் 

குழலாள் மேவுசீர் புயவா !-அருளாயோ ? 


5. கனம் - மேகம் . மாலிகை - மாலை . 


6. வானோர் என்னும் சொல்லுக்கு முடிபு கிடைக்கவில்லை ; மேனியினாள் , 
சகமகிழ்மானாள் எனக் கொண்டு , குறநாயகிக்கு அடைமொழியாக்குதல் , பொருந் 
தும் , புயவோன் - தோளினன் . புயத்தோ னென்பது சந்தம் நோக்கிப் புயவோன் 
என ஆயிற்று . 

7. புயவா ! - புயத்தவனே ! நானம் - கத்தூரி , 


4 


தின கவிதை 


நானமே வியபூ மாதுசேர் புயனார் - வடிவேசேர் 

நாதர்மா யவனார் கோலமா தவனார் --மருகோனே ! 
மீனநேர் விழியாள் மாது ஈஸ் வரியாள் - புதல்வோனே ! 

வேலினாயுதனே ! தோகைமர் மலையா ! -- குமரேசா ! 


வேறு 


8. திருமாது நிகராக வருவேடர் தருமான் 

தினமேவு வடிவான கதிரான புயவா ! 
வருசூர னுடல்மீது பொருவேலை யெயுவோய் ! 

மணமேவு வனநீப மலர்சூடு குமரா ! 
குருவான குமரேச ! அருள்யாவு முதவாய் ! 

குகநாத ! நலமான மயிலேறும் வடிவே ! 
முருகா ! சொ லமரேச ! இமையோர்கள் பதமே 

குவியாத சிகியர்ன மலைவாழு மரசே ! 


வேறு 


9. வாசக்க டம்பையணி வாகுற்றி லங்குமிரு - புயவோனே ! 

வாதுற் றெழுந்துவரு மாவைத் துணிந்தகதிர் - வடிவேலா ! 
வாசக்கு றம்பயிலும் வேடிச்சி மங்கையுடன் - வனமீதே 

வேடிக்கை மஞ்சமதன் மீதுற்றி ருந்துபுணர்- குமரேசா ! 
தேசத்தர் வந்துபணி சீர்பெற்ற கந்தமிகு - மிருதாளா ! 
தேவர்க்கு வந்தமிடி தீரச்செய் சங்கரர்சொல்-புதல் 

வோனே ! 
மாசற்ற குன்றைமலை மீதுற் றிலங்கியனு- தினமேதான் 

வாழ்வுற் றிலங்குகுக ! மாலைக்கி சைந்தபுய ! -- முருகோனே ! 


வேறு 


( 


10. தத்தைநிகர்மொழியாள் 

சத்தியுமை புதல்வா ! -- குமரேசா ! 
வித்தைதனை யீனிநீ 

மெத்தவுத விசெய்வாய்- குகநாதா ! 


இது சந்த விருத்தம் . கதிர் - ஒளி. எய்வோய் என்பது எயுவோய் எனச் 
சந்தம் நோக்கி அமைந்தது . இவ்வாறு வரும் இடம் எங்கும் இக்குறிப்பையே 
கொள்க . 


9 . வாகு - அழகு . மிடி : ஆலாலம் என்னும் நஞ்சினால் வந்த துன்பம் . 
சொல்புதல்வன் - புகழ்பெற்ற மகன் , 


5 


தின கவிதை 
முத்தைநிக ரெயிறாள் 

மொய்த்தகுழல் மடவாள் --புணர்தோளா ! 
தத்தையுள மயிலா ! 

சத்தியுயர் சிகிமா - மலையாளா ! 


வேறு 


11. வனமீதினி லேவளர் வேடுவர் 

வெகுவாசைய தாகவு மேயருள் 

வடிவாகிய நாயகி யாள் குயின் - மொழிமானாள் 
அனம்நேருள மாநடையாளுயர் 

மழையாகிய சீர்குழலாள் நுனி 

அயிலாகிய கூர்விழி யாள்குற மயில்வாகா ! 
சினமேயுள சூருட னேயெதிர் 

களமீதினில் மாசம ரேபுரி 

திறவேலவனே ! க்ருபை யாவையும் -உதவாயோ ? 
கனமேவிய கேகய வாகன ! 

தமிழ்யாவையு மேதருவாய் ! குக ! 
கதிர்சேர் சிகி மாமலை மேவிய - முருகோனே ! 

வேறு 
12. கயிலைக் கரசா கியநற் சடையார் 

கமழற் புதனார் பணிகர்த் தரனா - ரிடமே சேர் 
குயிலைப் பழிமா மொழிபெற் றவள்சீர் 

கொடியுற் றிடையாள் குறநற் கொடியாள் - புணர்தோள 
அயிலைச் சம்ரா டியமைப் புயனார் 

அடமுற் றிடுசூருடல் கெட் டிடவே -- எயுவோனே ! 
மயிலைப் பரியா யதிலுற் றவனே ! 

வரதச் சிகிமா மலையிற் றினமே - வியவேளே ! 


! 


வேறு 


13. கச்சைத் தரித்த முலையாள் பத்மக் கொடிக்கு நிகராள் 

கட்டித் தொடுத்த மலர்சூ - டியமானாள் 
கொச்சைக் குறத்தி கணவா ! வித்தைக் கிசைத்தகடலே ! 

குத்துத் தனத்தி யுமையாள் - தருபாலா ! 


10. தத்தை உளமயில் : தத்தை என நடமிடுந் தன்மையுள்ள மயில் . 
11. கேகயம் - மயில் . 

12. மைப்புயனார் என்பது மற்புயனார் என்றிருத்தல் அழகியது . எய் 
வோனே என்பது எயுவோனே எனச் சந்தம் நோக்கி நின்றது . 


6 


தின கவிதை 
செச்சைப் புயத்தினரசே ! சத்திக் கிசைத்த கரனே !, 

இப்ப க்ஷணத்தில் வருவாய் ! -- குமரேசா ! 
பச்சைச் சிறைப்பொன் மயிலா ! சத்தக் கடற்பு வியுளோர் 

பத்தர்க் கருட்செய் சிகிமா - மலையாளா ! 


வேறு 


14. வேலை யெடுத்தசுரோன் 

மீது தொடுத்தவனே ! -- செயவீரா ! 
காலை யுதிக்கதிர்சேர் 

கால்ப்ர பையைச் சரியா - முடல்வேளே ! 
சேலை நிகர்த்திடுகூர் 

சீரின் விழிக்குறமான் - அணைவேலா ! 
பாலை நிகர்த்தெழில்சேர் 

பான்ம தியுற்றசிகா - மலையோனே ! 


வேறு 


[ 5. கனகக் கிரியில் வளரரனார் 

கமலத் தரசு பணிகழலா - ரிடமே சேர் 
தனவித் தகியி னுடபுதல்வா ! 

தமிழை க்ஷணம தனிலருள்வாய் குகநாதா ! 
பனகத் தினிது துயிலரிமால் 

பருவக் கொடிவி மலைமருகா ! -- செகநாதா ! 
வனமுற் றிடும றவர்மகள்சேர் 

மகிணக் குமர ! சிகிமலைவாழ் - முருகேசா ! 


வேறு 


16. செந்தாமரை மீதினீ லேவளர் 

செங்காலன மீதினில் நான்முகன் - இமையோரே 
பைந்தார்புனை வாசவ னாருயர் 

பைம்பூணணி மாயவ னார்பணி- இறைபாலா ! 


13. செச்சை - வெட்சி . இப்ப - இப்பொழுது என்பதன் மரூஉ . 

14. பிரபை - ஒளி . சிகிமலை : சிகரமலை என நின்றது சந்தம் நோக்கி . 
சிகீமலை என்றிருத்தல் தகும் . 

15 . * பன்னகம் •பனகம் என வந்தது . மகிழ்கன் என்பது மகிணன் 
என ஆயிற்று . மகிண : விளி . 
16 . மா கரதலம் - பெரிய கை . 

கை . போருவினில் என்பது மேரினில் எனச் 
சந்தம் நோக்கி வந்தது , 


தின கவிதை 


கந்தா ! குமரா ! க்ருபை யேயருள் 

கண்பார் ! நுதி வேலணி மாகர - தலவேளே ! 
நந்தார்வயல் சூழ்சிகி மேரினில் 

நந்தாத சிவா ! குகனே ! அருள் - செகநாதா ! 


. 


வேறு 


17. வஞ்சக்கொடி தாகிய சூருடன் 

நெஞ்சத்தினி லேகடிதா யெதிர் 

மண்டக்கதிர் வேலதை யேவிய - செயவீரா ! 
கஞ்சத்தினி லேநித மேவளர் 

மஞ்சர்க்குள நாயகி யேபணி 

கங்கைச்சடை யீஸ்வரி யாளுட - புதல்வோனே ! 
நஞ்சக்குரு கூர்விழி யாளுயர் 

கொண்டற்படி கானமி னாள்வளர் 

நங்கைக்குற மானைமு னாளணை - யிருதோளா ! 
நெஞ்சத்தினில் வாழ்துயர் போகருள் 

துங்கச்சிகி மாமலை வேலவ ! 
துண்டப்பிறை நேர் நுத லாய் ! 


-டி 


தவாயே ! 


வேறு 


18. அரவின்முடி தனிலே நடனமிடு கழலான் 

அழகுதிகழ் மலர்மேல் - வளர்மானாள் 
விரவியிடு புயனாம் முகிலின் நிகர் வடிவோன் 

வெகுமயல்கொ ளரிமால்- மருகேசா ! 
குறமதுசொல் மறவோர் உதவுவடி வுடையாள் 

குறமகளை மணமே-- செயும்வேலா ! 
வரத சர வணனே ! தமிழையருள் புரிவாய் ! 

மகிமையுள சிகிமா - மலையோனே ! 


வேறு 
19. வாசக்க டம்பமலர் மாலைக்கு கந்தபுய ! -- முருகேசா ! 

நேசத்தில் மிஞ்சுபொனி நேருற்ற மங்கைகுற - மகள் வாகா ! 
மாசற்ற செந்திமலை வாழ்வுற்ற கந்த ! வர - முதவாயோ ? 
தேசத்தர் வந்துபணி சீருற்ற குன்றைமலை -- வடிவேலா! 


17. கஞ்சத்தில் வளர் மஞ்சர் : நான்முகனார் . அவர்க்கு உளம் வளர் 
நாயகி : கலைமகள் . நஞ்சம் குரு கூர் விழி - நஞ்சுடைய , நிறம் மிகுந்த கூரிய விழி . 

18. கழலானாகிய அரி . குறம் - குறி . 
19. பொனி நேருற்ற - இலக்குமிக்கு நிகரான . பொனி : பொன்னி . 


Co 


தின கவிதை 


வேறு 


20. வடிவுற்றிடு மாமயில் மீதினில் 

வருசித்திர மேனிய னே ! அருள் - உதவாயோ ? 
துடியைச்சரி நேரிடை யாளுயர் 

சுகமெய்க்குற நாயகி மேவிய - இருதோளா ! 
அடியர்க்கரு ளேசெய்கு வாய் ! குக ! 

அடுமற்புய சூருட னேயெதிர்-- செயவீரா ! 
படியுற்றவ ரேபணி நாயக ! 

பகர்நற்சிகி மாமலை வாழ்வுறு - குமரேசா ! 


வேறு 


21. திருமாது மேவுபயன் அணைமீதி லே துயில்செய் 

திகழான கோபியர்கள் -- புணர்மாயோன் 
திறலான ராவணன் முன் எதிராக வேயடல்கள் 

செயுமாழி மாலுடைய- மருகோனே ! 
கருமேக மானவுடல் பெலமான வாகனுயர் 

கன தான வோர்பணிசெய் - நலமானோன் 
கதியாக வேயெதிர்செய் ஒருமாவை யேமுன்வெலு 

கதிர்கூர்மை யேயுலவு - வடிவேலா ! 
பொருவேலை நேரும்விழி சிலையான மாநுதல்மின் 

புவியோர்க ளேபணிசெய் - உமைமானாள் 
புகர்யானை மாமுடியை நிகரான சீரின் முலை 

புகழ்தேவி யீஸ்வரிசொல் - புதல்வோனே ! 
மருமேவு மாலையணி 

புயநாத னே ! அருள்செய் ! 
மயின்மீதி லேறிவரு - செயவீரா ! 
வனம்வாழு மாது புணர் குகநாதனே ! சிகியின் 
மலையாள னே ! அமரர்- பணிபாதா ! 


வேறு 


22. தத்தைநிகர் மொழியாள் அற்புமிகு நலமாள் 

சற்குணமுள் நகையாள் - வடிவேசேர் 
கொத்தையுள மலர்சேர் மொய்த்துவளர் குழலாள் 

குத்துமுலை யுயர்வே - டமின்வாகா ! 


{ 


20. சித்திரமேனியன் - ஓவியம்போல் அழகிய மெய்யினன் . துடியைச் சரி 
நேர் இடை - உடுக்கைக்குச் சமமான இடை . 

21. ஈஸ்வரி சொல் புதல்வோன் - உமைக்கு மகனென மொழியப்பெறு 
வோன் . 


9 


தின கவிதை 


நத்தையணி யரிமால் மெத்தமன மகிழ்சீர் 

நட்புமிகு மருகா ! -- முருகேசா ! 
வித்தைதனை யருள்வாய் சித்ரமயி லுடனே 
வெற்பிலுயர் சிகிமா - மலைவாழ்வே ! 

வேறு 
23. மச்சநிகர் விழியாள் விற்குநிகர் நுதலாள் 

மத்தகெச முலையாள் - உமைமானாள் 
மட்டுலவு மலர்சேர் மொய்த்தநல குழலாள் 

மத்தனுட மகளார் - இடமேசேர் 
நச்சணியு மிடறார் பொற்சிகரி மலையார் 

நத்தையணி யரனார் - கனமேசேர் 
நச்சரவு இதழ்சேர் கொத்துமலர் தனையே 

நட்பினுட னணிவே - ணியர்பாலா ! 
கச்சதனை யணிசீர் செப்புநிகர் முலையாள் 

கட்டிமலர் புனைகே - சமினாளே 
கட்டழகி வனவே டர்க்குவரு மகளாள் 

கட்டியணை புயனே ! - குகவேளே ! 
செச்சையணி புயனே ! சத்தியணி கரனே ! 

சித்ரமிகு மயிலே - றியதேவே ! 
செப்பமுடன் வருவாய் ! வித்தைதனை யருள்வாய் ! 
செப்பவுயர் சிகிமா - மலையோனே ! 


வேறு 


24. சினத்தில் மிஞ்சிய சூருட னேயெதிர் 

களத்தில் வந்துட னேசம ராடிய 

திறத்த குந்தம தேவிய வா ! அருள் - உதவாயோ ? 
செகத்தி லன்பர்களே நல மாகிய 

உயர்த்த அந்தர மீதினில் வானவர் 
திரட்சி கொண்டுமு னேபணி யேபுரி- 

யிருதாளா ! 
வனத்தில் வந்திடு கோகில மாமொழி 

பிறைக்கு கந்திடு மர்நுத லாள்மண 

மலர்ப்பு னைந்திடு மேகம தேநிகர்- குழன்மானாள் 
22. நத்து - சங்கு . 
23. மத்தன் - மயங்கியவன் ( தக்கன் ) . 

24. திறத்த குந்தம் - திறமுடைய ஈட்டி ; இங்கு வேலைக்குறிக்கிறது . குந்த 
மது : அது : பகுதிப்பொருள் விகுதி . இப்பாட்டின் பிற்பகுதியிற் சில அடிகள் 
விளங்கவில்லை , 


10 


தின கவிதை 


மலைக்கி ரண்டென வேவரு மாமுலை 

தழைத்த பெண்கொடி யாகிய சீரிடை 

மறப்பெண் வஞ்சியை யேமணமேபுரி - முருகேசா! 
(தனத்தில் மிஞ்சுகு பேரன்னனேயர 

மழகுமிகுத்த கொடுதகளே கிரையாகிய ) 

தழைத்த மேரினி லேவள ரீசுவர - ரிடமே சேர் 
(தனப்பொனிந்திரை ) யீஸ்வரி நாயகி 

[ மதிக்குநேர்வரு) வானன மாதிரி 

தருப்பொ னிந்திரை யேபணி நீலிசொல் - புதல்வோனே ! 
அனத்தி லின்பம தாகவு மேவரு 

மலர்க்கு ளன்புட னேவளர் நான்முகன் 

அகத்தை யஞ்சிட வேசிறை யேசெயு - முருகோனே ! 
அணிக்க டம்பம தேபுனை நாயக ! 

எனைத்தினந்தின மாதரி ! வா ! குக ! 

அருட்செ யுஞ்சிகி மாமலை வாழ்வுறு- குமரேசா ! 
25. வேலை யணிபவனே ! மீறு சிகிமயிலா ! - குகநாதா ! 

சேலை நிகர்விழியாள் தேவி யுமையவளே - தருபாலா ! 
பாலை யெனுமொழியாள் பாவை குறமகளே - புணர்தோளா! 
மாலை யணிபவனே ! வாகு திகழ் சிகிமா- மலையோனே ! 


26 , நத்தணி பாணியா ரச்சுத மாயனார் 

நட்புட னாசையார்- மருகோனே ! 
உத்தர நாளிலே பொற்புயர் தேரிலே 

உற்றவ னே ! இநாள் - அருளாயோ ? 
நித்தமு நாமமே சொற்செயு வோரையே 

நித்யகல் யாணமே - அருள்வோனே ! 
புத்தக ராசனே ! சத்திகொள் வீரனே ! 

பொற்புயர் தோகைமா - மலையாளா ! 


24. [ ] இக்குறியிலுள்ளவை விளங்கவில்லை . 


25. சி 3 - குதிரை . சிகி மயிலா ! - மயிலைக் குதிரையாக வுடையவனே ! 
மயிலை ஆடும்பரி என்பர் அருணகிரிநாதர். சிகிமயில் : இருபெயரொட்டுமாம் . 


26. உத்திரத்தில் தேர்த் திருவிழா. இந்நாள் என்பது சந்தம் 

பது சந்தம் நோக்கி 
இராள் என நின்றது . உத்திரத்தையினில் (சரு .) 


தின கவிதை 


11 


வேறு 


27 , கச்சை யணிமுலையாள் விற்கு நிகர்நுதலாள் 

கட்டு மலரணிகே - சமினாளே 
நச்சை யணிவிழியாள் பொற்பு வுயர்வதனாள் 

நத்து நிகர்மிடறாள்- குறமானாள் 
இச்சை கொளும்வடிவே ! வித்தை தனையருள்வாய் ! 

இட்ட முடனெனையா - தரி ! வேலா ! 
செச்சை புனைபுயனே ! பத்தர் பணிசரணா ! 

சித்ர மிகுசிகிமா - மலையோ ன ! 


வேறு 


28. வனசத்திரு மாமலர் மேவிய 

கலசத்தன மாமுலை நாயகி 

வடிவுற்றிடு வேடமி னாள் புண - ரிருதோளா ! 
அனமுற்றிடு சீர்நடை யாளுயர் 

சிலையைப்பொரு மாநுத லாள்வளர் 

அருமைக்கொடி யாளுமை யாளிடம் - நிதமேசேர் 
கனமுற்றிடு வான்மதி சூடியர் 

பவளச்சடை யீசுர னாரொளிர் 

கயிலைக்கர சாகிய நாயகர்- தருபாலா ! 
புனமெத்தவு மேவள மேமிகு 

சிகி நற்கிரி மீதினி லேவளர் 
புனிதக்கும ரா ! க்ருபை யாவையு - முதவாயோ ? 


வேறு 


29. வாரணி முலையாள் கூருள விழியாள் 

வாசமென் மலர்போ - லிருதாளாள் 
காரணி குழலாள் வேடுவர் தருமான் 

கானக மடவாள்- குறமாதா 
ஏரணிவதனாள் மேவிய கணவா ! 

ஏடுள மலர்சூ - டியமார்பா ! 
சீரணி யடியா ரேபணி முருகா ! 

தேர்மிகு சிகிமா - ம்லையாளா ! 


27. வதனாள் - வதனத்தாள் . வதனம் - முகம் . 

28. தாமரை மலரில் வீற்றிருப்பவளாகிய இலக்குமியின் வடிவைப் போன்ற 
வடிவமுடைய வேட மின்னாள் . 


12 


தின கவிதை 


வே 


30. திருமேவிய மலர்வாழ்வுறு வடிவேயுள கொடியாள் 

திருநாயகி யலைமேல்வரு மகளேபுணர் புயனார் 
மருமேவிய துளவேயணி முகில்போலொளிர் நிறமால் 

மணிமார்பினர் அரிநாயகர் மருகா ! அருளுதவாய் ! 
பொருமேவிய வசுரோனுடன் எதிராயரண் களமேல் 

பொடியாய்விழ அயிலேவிய செயமேபுரி குமரா ! 
தருமேவிய புரிவானவர் பணியேபுரி சரணா ! 

தருவாய்தமிழ் பொருள் யாவையும் சிகிமாமலை 


முருகா ! 


வேறு 


31 , சினத்த சூர னுடனே யெதிர்த்து போர்செய் குகனே ! 

சிவத்த மேனி வடிவே ! - குமரேசா ! 
கனத்த ராவ ணனையே களத்தி னேரு படவே 

கணைக்கு ளாவி படவே - செயுமாயோன் 
மனத்தி லாசை மருகா ! கறுத்த வேட ருடமான் 

மகட்கு மாலை தனையே - அணிவேலா ! 
அனத்தை நேரு நடையாள் உமைப்பெணாள்சொல் புதல்வா 

அருட்செய் தோகை மலைமேல் - வளர்நாதா ! 


வேறு 


32. குடத்தை நிகர்த்த முலையாள் அனத்தை நிகர்த்த நடையாள் 

குறத்தி மகட்கு மணமே - செயுநாதா ! 
வடத்தி லுறக்க மிடுவோர் முகிற்கு நிகர்த்த வடிவோர் 

மகிழ்ச்சி படைத்த அரிமால் மருகோனே ! 
விடத்தை மிகுத்த அரவே தரித்த சடைப்ப ரமர்பால் 

விருப்பு விளைத்த உமையாள்- தருபாலா ! 
திடத்த உரத்த வசுரோன் உரத்த உறுத்த அயிலா ! 

செகத்தி லுயர்த்த சிகிமா - மலை வேளே ! 


வேறு 


33. சகமேபுகழ் அடியார்பணி 

சரணா ! வரம் அருள்வாய் -- குமரேசா ! 
தமிழ்யாவையு மினிநீயருள் 
சண்முகா ! சிகி மயில்மேல் - வருவோனே ! 


32. உரம் - மார்பு . வலிய உரத்தையுடைய அசுரன் . உரத்திலே தாக்கிய 
அயிலையுடையவனே ! உரத்தில் உறுத்த அயிலா ! என்றிருத்தல் அழகிது . 

33. சிகிமயில் 25-ஆம் பாட்டைப் பார்க்க . 


13 


தின கவிதை 
குகநாயக ! வன்மேவ்ளர் 

குடமாமுலை யுளமான் - வடிவேசேர் 
குறநாயகி தனையேபுணர் 

குருவே ! கதிர் வடிவேல் - அணிவோனே ! 
அகமேபுரி திறமேபடை 

அடமேசெயு நலமார் - களமேசேர் 
அசுரோருடன் வருசூருடன் 

அடலேபுரி முருகா ! -- செயவீரா ! 
மகமேசெயும் இமவானுட 

மகளேபுணர் புயனே ! -- இசையோனே ! 
வரதா ! சிகி மலைமேல்வளர் 
மணியே ! அரன் மணியே ! -- எனையாளாய் ! 


வேறு 


34. கயிலைமலை தனில்வளரு மதியையணி சடையிறைவர் 

கமழுமல ரதனையணி- பவர்பாலே 
ஒயிலையுள வுமைகவுரி திரிபுரம தனையெரிசெய் 

உலகமதை யருள்குமரி - யருள்பாலா ! 
அயிலையணி கரதல ! விண் அமரர்பணி யிருசரண ! 

அருமையுட னருளுதவி செய்குவாயே ! 
மயிலை நடை பயில்முருக ! --சிகிமலையில் நிதம்வளரும் 

வரத ! குரு பர ! குமர ! -- குகநாதா ! 


வேறு 


35. வனவேடுவர் தருநாயகி - தனமேசேர் 

மதுமாலிகை புனைவேலவ ! - குருநாதா ! 
சினமேயுள அசுரோனுடல் - இருகூறாய் 

செயுநாயக ! குகநாயக ! -- முருகோனே ! 
தனமாதர்கள் அசலாருடன் -- மயல்மீதே 

தழுவாதருள் ! மயில்மேல்வரு- குமரேசா ! 
இனமாமணி மூடிவாசவன் - அமரோரே ! 

இனிதாகவு முடனேபணி -சிகியாளா ! 


வேறு 


36. திரிபுர சங்காரன் அருள்புரி சிங்காரன் 

திரிபுரை பங்காளன் - நலமே சேர் 
கரியுரி கங்காளன் அரவுயர் துங்காரன் 

கனமுயர் மைந்தா ! நீ அருளாயோ ? 
35. அசலாராகிய தன மாதருடன் மயல்கொண்டு அவர்களைத் தழுவாதருள் . 
சிகியாளா ! - சிகிமலையை உடையவனே . 91 , 104 - ஆம் பாட்டுக்களைப் பார்க்க . 

36. கங்காளன் : சிவபிரான் ; என்பணிந்தவன் என்பது பொருள் . துங்க ஆரன் - 
தூயமாலையான் , 


14 


தின கவிதை 


பரிபுர மஞ்சேரும் இருகுழல் பைந்தார் பொன் 

பணியணி மங்காத - குறமானாள் 
உரிமைமி குந்தேகொள் முருக ! வரந்தா ! சொல் 

உலகமி குந்தோகை - மலைநாதா ! 


வேறு 


87. திருத்தங்கிய மார்பன் மழைக்கொண்டலின் மேனி 

சிறக்குந்துள மாயன் -- மருகேசா ! 
மருத்தங்கிய நீப மெனத்துங்கமென் மாலை 

மணக்கும்புய நாத ! -- முருகோனே ! 
செருத்தங்கிய சூரன் உடற்பிண்டிட வேலை 

திறத்தண்டர்கள் வாழ - எயுவோனே ! 
உருத்தங்கிய சோமன் அணிச்சங்கரர் பால ! 

ஒளிர்ப்பொன் சிகி மேரு- குகவேளே ! 


. 


வேறு 
38. கலையைத் தரித்த மதிசேர் பவளச் சடைப்ப ரமர்சீர் 

கருணைக் கடற்சி வனையே - புணர்மானாள் 
கமலத் தினித்தம் வருமான் தவளத்தை யுற்ற நிறமான் 

கனகப் புறத்து வளர்மான் - பணிமானாள் 
சிலையைத் தரித்த நுதலாள் அயிலைப் பொறுத்த விழியாள் 

சிகரக் கிரிக்கு நிகராம் - முலைமானாள் 
சிறுநற் றுடுக்கி னிடையாள் உமைவித் தகிக்கு மகனே ! 

செகமெச்சு பத்தர் பணியே - புரிபாதா ! 
அலையிற் கணற்று யிலுமால் கிரியைக் கவித்த பெலவான் 

அமரர்க்கு விச்சை புரிவோன் --மருகோனே ! 
அருணத்தை யுற்ற புயனே ! தருணக் குறத்தி யகனே ! 

அருமைக் கிசைத்த முருகா ! -- வடிவேலா ! 
கலையைக் கொடுப்பை ! குமரா ! அயிலைப் பிடித்த கரனே ! 

கமலத் தனுக்கு மறையே- சொலும் வாயா ! 
கடல்சுற்று நற்பு வனமே பணியச்செய் வித்த கயனே ! 

கனமுற்ற நற்சி கியின் - மாமலையோனே ! 
பரிபுரமும் , மஞ்சுபோன்ற கரியகுழலும் , பைந்தாரும் , பொன்னணியும் மாறாத 
ணிபவள் . இருமை - கருமை . உலகம் சொல்மிகும் - உலகிற் புகழ்மிகுந்த . 
37 . துளமாயன் 

துளவணிந்த மாயன் . துளவு என்பது துள என நின்றது . 
38. அலையில் நல் கண் துயிலும் மால் - பாற்கடலில் நன்றாகக் கண்ணுறங்கும் 
திருமால் . கொடுப்பை ! - கொடுப்பாயாக ! வித்தக ! ஐயனே ! ஐயனே என்பது 
அயனே என வந்தது . வித்தக என்பது இறுதி அகரம் தொக்கது , 


- 


தின கவிதை 


15 


வேறு 


39. மகமேரு கிரிவாசர் மதிசூடு சடையாளர் 

மருமேவு தொடையாளர்-- பரமானோர் 
மதயானை யதளான உடையாளர் பணியாளர் 

வளைவான சிலையாளர்- விசயோன் மேல் 
இகலேசெய் புனவேடர் அடியேகொள் முடியாளர் 

இதமான பரதேசி - கனமேசேர் 
எழிலாரும் விடையாளர் கயிலாச கிரிவாசர் 

எமனோட வுதைபாதர்- தருபாலா ! 
மகமேசெய் முனிவோர்கள் தனையேகொ லசுரோனை 

மடிவாகி யவன்வீழ - அடலேதான் 
வடிவேலி லிருபால்செய் செயவீர ! கனடாகை 

மகிபால ! முருகேச ! - குமரேசா ! 
செகமீது வளர்நேம வள நாடு தனையாளும் 

திறலான மயிலேறி - வருலோலா ! 
திருமாது கலைமாது செயமாது தினமேவு 
சிகியான மலைவாச ! -- குகவேளே ! 


வேறு 


40. வெற்றிவடி வேலையே தொட்டுலவு சூரன்மேல் 

விட்டுடல்கள் கூறுற - இகல்வோனே ! 
சுற்றிவரு சோமனே வைத்தசடை வேணியார் 

சொக்கருமை வாகனார்- தருபாலா ! 
வற்றிவிட வேலைமேல் நெட்டயிலை யேவுவோய் ! 

மத்தகெச மீதிலே - வருவோனே ! 
நெற்றியதன் மீதிலே பொட்டணியும் வேலவா ! 

நித்ய ! வளர் தேகைமா - மலையோனே ! 
41. கொஞ்சுகிளி மொழியாள் செம்பவள விதழாள் 

கும்பமெனு முலையாள் - வனமானாள் 
நஞ்சுலவு விழியாள் செங்கமல வதனாள் 

நன்றுமிகு குறமான் - அணைதோளா ! 
பஞ்சுலவு சரணாள் அண்டர்பணி யுமையாள் 

பங்கில்வள ரானார்- தருபாலா ! 
மஞ்சுபடி வனமார் குன்றைமலை வடிவே ! 

வந்துவர மருள்வாய் ! -- குகவேளே ! 
39. 4 - ஆம் பாட்டில் நேமநல்நகராளா ! என்றார் . 

டாகை : டாக்கு - வலிமை . டாக்கு என்பது டாகை என நின்றது போலும் 
40. சொக்கர் , உமை வாகனார் . 

வேலை - கடல் , 
யானை யூர்தியும் முருகனுக் குண்டு , 


16 


தின கவிதை 


வேறு 
42. சீதைம னோகரனார் காலிபி னேதொடர்வோர் 

சீதர னார்மகவான்-பணிமாயோன் - மருகோனே ! 
தாதையும் வாசமுமே சூடிய நீபமதே 

தானணி மார்புயனே ! -- குகவேளே ! - அருள் தாராய் ! 
சூதையு மேரையுமே நேருள மாமுலையாள் 

தோகைமி னாள் குறவோர் - வளர்மானாள்- புணர்மார்பா ! 
வாதையும் டாகையுமே தான் மிகு சூருடனே 

வாகொடு போர்செய் சிகா - மலைவேளே ! -- குமரோனே ! 


வேறு 


43. சீதர னார்மருகா ! பூமயில் மீதினிலே 

சேகர மாகவுமே - வருவாயே ! 
மாதய வாயருள்வாய் ! பாடவு மேயருள்வாய் ! 

வாதுசெய் சூரனையே - அடர்வோனே ! 
போதமும் ஞானமுமே தானுயர் வோரிமையோர் 

பூவளர் வோர்தினமே - பணிபாதா ! 
போத ! சி காமலையா ! போக ! உ லாச ! குகா ! 

பூரண ! காரணனே ! -- முருகோனே ! 


வேறு 


44. சக்க ரத்தைநிக ருற்ற குத்துமுலை 

சத்தி யுற்றவிழி நற்கு றத்திபுண - ரிருதோளா ! 
அக்க ரத்தையுள வித்தை யெற்குதவு 

அத்வி தக்குமர ! -- முருகோனே ! 
லெக்க ணத்தில்மிகு நிர்த்த முற்றமயில் 

நெட்ட யிற்குமர ! -- குருநாதா ! 
சிக்கனத்திலருள் நற்சி கிப்பொன்மலை 

சித்தி ரக்குக ! ந - லருளாயோ ? 
45. சித்தி ரத்தைநிகர் உற்ற பொற்பதுமை 

சிற்றி டைச்சிறுமி -- நலமேசேர் 
பத்தி ரத்தையுள நற்பு னத்தில்வளர் 

பத்ம முற்றகுற - மகள்வாகா ! 


42. மேருவையும் எனற்பாலது மேரையும் எனச் சந்தம் நோக்கி அமைந் 

தாது - மகரந்தம் . சூது : சூதாடு கருவி ( வட்டு) , 
44 , லெக்கணம் - இலக்கணம் , 


தின கவிதை 


17 


அத்திரத்தைநிகர் பெற்ற நெட்டைவிழி 

அற்பு தக்குமரி - தருபாலா ! 
உத்தி ரத்தையினில் முக்ய முற்றகுக ! 

உச்ச முற்றசிகி - மலையாளா ! 


வேறு 


46. வனமீ திலங்கு மறவோர் தனுவேடர் தந்த கொடியாள் 

மகிழ்வா யணைந்த புயனே !-- குகவேளே ! 
தனமாது சந்த்ர முகமா னிடமே வளர்ந்த பரனார் 

தருநாலு மைந்த ருடனே - வருவோனே ! 
சினமீறு மைந்து புயமா வுடல்கூ றிரண்டு படவே 

திறவே லெறிந்து சமரே- புரிவீரா ! 
னமேறு கஞ்சர் பணிவோய் ! புரிவாய் மிகுந்து வரமே ! 
அணிசேர் சிகண்டி மலையாய் ! -- முருகோனே ! 


S 


வேறு 


47. சகமேபுக ழிமையோர்பணி தனிநாயக ! அருள்வாய் ! 

மகமேபுரி முனிவோர்துதி வரதா ! நல முதவாய் ! 
சுகமேமிகு குறநாயகி துணைமாமுலை புணர்வோய் ! 
முகமேகன விணைமூணுள முதிர்தோகையின் மலையா ! 


வேறு 


48. கச்சணி முலையாள் பொற்புயர் வடிவாள் 

கட்டிய தொடைசேர் - புயநாதர் 
நச்சணி மிடறார் நெட்டுள சடையார் 

நத்தணி கரனார்- தருபாலா ! 
மச்சமென் விழியாள் முத்துய ரெயிறாள் 

மட்டுள குழலாள் - குறமானாள் 
இச்சைகொள் குமாரா ! சக்திகொள் கரனே ! 

எற்கருள் சிகிமா - மலையாளா ! 
45. தை உத்திரம் சிறப்புறு விழாநாள் போலும் . • உத்திரநாளிலே பொற்புயர் 
தேரிலே உற்றவனே ! ( 26 ) . 

46. நாலுமைந்தர் : விநாயகர் , முருகன் , வீரபத்திரர் , அரிகரன் . மைந்து புய 
மா - வலிய தோள்களையுடைய சூரனாகிய மாமரம் . சூரனே மாமரமானதால் சூரனு 
டைய உறுப்புக்களை மாமரத்திற்கு ஏற்றிக் கூறினார் . 

47. இணை மூணு முகமே உள - ஆறுமுகமுள்ள . கனம் - பெருமை . இது சந்த 
விருத்தம் . 

48. நத்து - சங்கு , சிவபெருமானை நத்தணிகரனாரென்பது அரிய ஆட்சி , 


2 


18 


தின கவிதை 


வேறு 


49. ராவணனை வென்றுசெய மேவுபுகழ் கொண்டோன் 
ராகவன் மலர்ந்தமலர் மாதுபுணர் கின்றோன் - 

(மருகோனே ! 
சேவலணி அம்புயம தேநிகர்கை மைந்தா ! 

சீருலவு அண்டம்வளர் தேவர்பணி கந்தா ! -- இருதாளா ! 
வலொடு கந்து புன வாழ்வுயர் குறிஞ்சி 

யாதிபதி ! இன்றுவரம் நீதருவை கந்தா ! -- குகநாதா ! 
மூவருல கந்தொழுவ ரேதருநல் மைந்தா ! 
மோனர்கள்கை கண்டுபணி தோகைமிகு குன்றை - 

[ மலையோனே ! 


வேறு 


50. செகமேவள ரடியார்பணி பதனே ! அருள் தருவாய் ! 

திருநாயகி தனையேபுணர் திருமாலுட மருகா ! 
அகமேபுரி யடமேபுரி அவுணோர்குலம் வருவோன் 

அடலேபுரி திடசூரனை யிருகூறுசெய் அயிலா ! 
மகமே செயும் முனியீஸ்வரர் கமலாசன னெனவே 

வளர்வோனொடு மிமையோர்பணி மயிலேறிய குகனே ! 
முகமேமதி நிகராகிய குறநாயகி சணவா ! 

முடிசேர்சிகி மலைமேல்வரு குமரா ! அருள் புரிவாய் . 


51. சித்தி ரத்தை நிக ருற்ற பொற்பதுமை 

செப்பிணைத்திடுத னக்கு றத்திபுணர் - இருதோளா ! 
அத்தி ரத்தைநிகர் பெற்ற நெட்டைவிழி 

அற்பு தக்குமரி பக்கம் நித்யம்வளர்- அரனார்சீர் 
புத்தி ரக்குமர ! வித்தை யைத்தருவை ! 

பொற்பு நட்புமிகு பத்த ருக்குதவு - குகவேளே ! 
பத்தி யுற்றசிக ரச்சி கிக்குள்வளர் 

பத்ம முற்றிடும் கட்கு மிச்சைகொளு - மருகோனே ! 


49. மூவரும் உலகமுந் தொழுபவரே தரும் நல் மைந்தா ! 


50. இது சந்த விருத்தம் . 


, 


51. சித்திரத்தை நிகருற்ற பொற்பதுமை அத்திரத்தை நிகர்பெற்ற 
நெட்டைவிழி - இவ்வுடிகள் 45 - ஆம் பாட்டில் வந்துள்ளன . 


தின கவிதை 


19 


வேறு 


52. மகத்தைப் புரிந்ததினா லரற்குத் தெரிந்துமுனே 

வரத்தைப் புரிந்தவரே- கியநாளே 
மனத்திற் கிசைந்திடவே சிறப்புற் றிருந்துவிணோர் 

மயக்கத் தழுந்திடவே- செயுமாவே 
அகத்தைத் தணிந்திடவே யெதிர்த்துத் துணிந்துடனே 

அமர்க்குச் சினந்திடவே - யுடனே தான் 
அதட்டித் திரண்டுமுனே கனத்திற் சிறந்திடுகூர் 

அயிற்சத்தி முந்திடவே - செயும்நாதா ! 
[ முகத்தைக் குமிந்துடனே கனத்தைப் பரிந்துடனே 

முடிக்குட் சுகந்தரவே - நகமாலே ) 
முலைக்குட் குழைந்திடவே அரைக்குட் கனிந்திடவே 

முகத்திற் சினந்தரவே - செய்து தானே 
சுகத்தைத் தருங்கொடியாள் குறத்திப்பெண் மங்கைமினாள் 

துரைச்சித்ர மங்கைமினாள் - புணர்வோனே ! 
சுகப்பட்சி மஞ்ஞைகளே தனைப்பெற்ற சுந்தரமே 
துதிச்சொற் சிகண்டியமா - மலைவேலா ! 


வேறு 


53. - செகரட்சக ரருள்வித்தகர் - கனமேசேர் 

திகழ்பொற்சடை யரனைப்புணர் - உமைமானாள் 
சுகமுற்றிடு மொழியைச் சொலு -- வடிவேசேர் 

துடியைப்பொரு மிடைவித்தகி - புதல்வோனே ! 
இகல்பெற்றிடு அசுரைச்சமர்- தனிலே தான் 

எதிரச்செய்து அயிலைத்தொடு - குகவேளே ! 
மகமுற்றவர் பணியற்புத - முருகோனே ! 

மயிலிற்றினம் வருமற்சிகி - மலையாளா ! 


வேறு 


54. வானத்தணி மாமதி சூடிய சீதச்சடை யீசுரனார்செகம் 

வாழ்பத்தர்கள் யாவரு மேபணி -- பரமானோர் 
பானத்தணி மாயவ னாரிதழ் சேர்பத்மமென் மாமல ரோனிவர் 

பார்வைக்கம ராதவர் மேரினில் - வளர்வோரே 


52. சூரபதுமன் வேள்விசெய்து , சிவபெருமானிடம் வரம்பெற்றுச் சிறப்புற் 
றிருந்து , வானவரை மயக்கத் தழுத்தின செயலை மாமரத்தின்மே லேற்றிக் 
கூறுகின்றார் . அகம் : செருக்கு . [ ] பொருள் விளங்கவில்லை . 

54. பானத்து : பால்நத்து - வெண்சங்கு 


20 

தின கவிதை 
நானத்தலர் சூடிய நாயகர் மானைத்தரி பாணியர் வேணியர் 

நாகத்தவ ராசைய தாகிய - புதல்வோனே ! 
கானத்தவர் வேடுவ ரேயருள் தேவிக்கணி மாலிகை சூடிய 

காவுற்றசி காமலை வாழ்வுறு - குகவேளே ! 


வேறு 


55. கொட்டமிடு சூரனுடல் வெட்டிடமுன் வேலையெறி 

கொத்துமலர் மாலையணி -- புயவோனே ! 
வட்டமிடு பூமுலையின் லட்சணம தேயுலவு 

மட்டுலவு கேசமிகு - குறமானாள் 
சட்டமுட னேமருவு வித்தக ! குகா! அருள்செய் ! 

தத்தியென ஆடுமயில் -- முருகோனே ! 
திட்டமிகு வானர்பணி பத்மமலர் நேர்சரண ! 

சித்திரசி காமலையின் - வளர்வோனே ! 


வேறு 


56. தத்தை நிகர்மொழியாள் பத்ம மலர்வதனாள் 

சத்தி யெனும் விழியாள் - வடிவானாள் 
நத்தை நிகர்மிடறாள் கொத்து மலரணிமான் 

நட்பு மிகுகுறமான்- அணைதோளா ! 
வித்தை தனையருள்வாய் ! தத்துமயில் முருகா ! 

விர்த்தி பெறுசிகிமா -- மலையாளா ! 
முத்தை யணியெயிறாய் ! அற்பொ டடியவர்பால் 

முத்தி யருள்முருகா ! -- குகவேளே ! 


வேறு 


57. கஞ்ச லர்க்கு ணாள்தொறும் வாழு நான்முகன் 

கண்டு இச்சை யாய்வர மீய வேள்விசெய் - திறலானோன் 
வஞ்ச மெத்த வேசெய்து வானு ளோர்களை 

மண்ட மர்ச்செய் சூருடல் கூற தாய்விட - எயும்வேலா ! 
அஞ்ச னக்க ணாயகி வேடு வோர்தரு 

அம்புலிக்கு நேர்முக மாதை மேவிய -- குகவேளே ! 
தஞ்ச மிப்ப வேறிலை நீய லாலருள் 

தந்து ரெட்சி தோகையின் மீதி லேவளர் - குகநாதா ! 


57. தோகை ; தோகைமலை ( குன்றக்குடி ) 


தின கவிதை 


21 


வேறு 


58. வேலை யடல்புரிவோன் மீதி லெறிபவனே ! - செயவீரா ! 

காலை நிகருடலா ! காத லுடனருள்வாய் ! -- குகநாதா ! 
சேலை விகர்விழியாள் தேவி தருபுதல்வா !-அருளாயோ ? 

பாலை யெனுமொழியால் பாட வருள் ! சிகிமா- மலையோனே ! 
59. கஞ்சத்தினில் வாழ்வுயர் நான்முகன் 

அண்டத்தினில் வாழ்வுயர் தேவர்கள் 

கண்டிச்சைய தாகவு மேபணி- இருதாளா ! 
வஞ்சக்கொடி தாகிய சூருடல் 

ரெண்டுப்பட மானுதி வேலதை 

மண்டச்சம ராடிமு னேயெறி -- செயவீரா ! 
நெஞ்சத்துயர் தீரவு மேயருள் 

துண்டப்பிறை சூடிய நாயகர் 

நிம்பத்தொடை சூடிய நாயகர் - நலமே சேர் 
நஞ்சத்தினை யேயுணு நாயகர் 

அன்புற்றிடு பாலக ! வேலவ ! 
நன்றுற்றசி காமலை வாழ்வுறு - குகவேளே ! 


வேறு 


60. கங்கை சூடிய திங்கள் வேணியர் 

கஞ்ச னார்பணி - இருதாளா ! 
கொங்கை நாயகி மங்கை பார்வதி 

கொண்டல் மேனியர்-- துணைமானாள் 
செங்கை மாதரி தந்த பாலக ! 

செஞ்சொல் மாதமிழ் - உதவாயோ ? 
மங்கை வேடுவி கொண்ட நாயக ! 

மங்குல் சேர்சிகி - மலையாளா ! 


வேறு 


61. திங்களா தரித்த வீசர் கங்கைமா திருக்கு நீள 

செஞ்சடா தரர்க்கு ஆசை - மிகுமானாள் 
மங்களேஸ்வ ரிப்பெ ணாள்சு கந்தவாடை யுற்ற தேவி 

மைந்தனா யுதித்த வாசி - கியினாதா ! 
58 . 

காலைநிகர் உடலா என்பது காலையில் தோன்றும் ஞாயிறு போன்ற மெய் 
யனே என்னும் பொருளதுபோலும் . 

59. மானு தி வேல் : மால் நுதி வேல் - பெருமை மிக்க கூரிய வேல் . நிம்பம் . 
வேம்பு 


22 


தின கவிதை 


துங்கவே லெடுத்து நேரில் வந்தசூ ருடற்கு ஏவி 

துண்டதா யடற்செய் வீர ! -- அருளாயோ ? 
சங்கநா வலக்கு கா ! மகிழ்ந்துதா னருட்செய் வாய் ! நல் 

சந்தரர்சூழ் சிகிப்பொன் மேரில் - வளர்வோனே ! 


வேறு 


62. எதிர்த்து வந்தொரு சூருடல் கீறிட 

எடுத்தெறிந்திடு கூரிலை வேலுள- செயவீரா ! 
அதிர்த்து நின்றட லேபுரி ராவணன் 

அடுக்கு வன்முடி யேகொலு மாயவன் - மருகோனே ! 
முதிர்த்து மிஞ்சிய நாரத மாதவ 

முனிச்சொ லும்படி வேடமி னாள் புணர் - புயவேளே! 
உதிர்த்து டைந்திடு வீழ்கனி மாரசம் 

உயர்ச்சி மிஞ்சிய தோகையின் மாமலை - முருகோனே ! 


வேறு 


63. நத்துத ரித்தவ ரற்புத முற்றவர் 

நத்திய ருட்கழல் பற்றுகு தற்குமுன் - அரிதானோர் 
அத்துவி தத்திலு யர்ச்சிவி ளைத்திடும் 

அர்ச்சனை யுற்றப தத்தினர் நற்கயி - லையில்வாழ்வோர் 
கொத்தித ழித்தொடை யைப்புனை வித்தகர் 

குத்து முலைக்கும் ரிப்பெண்வி ளைத்திடு - மயிலானோர் 
சித்துவிளைத்திடு முத்தர்சொல் புத்திர ! 

சித்ரமி குத்தசி கிக்கிரி யிற்றினம் - வளர்வேலா ! 


வேறு 


64. நச்சர விற்றுயி லச்சுத னுக்கொரு 

நட்புமி குத்திடு நற்கம லைக்கொடி - மருகேசா ! 
கச்சணி குத்துமு லைக்குற நற்கொடி 

கட்டியணைத்திடு மற்புய வித்தக ! -- குகவேளே ! 
பச்சமி குத்துஎனக்க ருளைச்செய்வை ! 

பத்தர்கள் நித்யம கிழ்ச்சித ழைத்திட - அருள்வோனே ! 
மச்சநிகர்த் தவி ழிக்கும ரிக்கிசை 

மற்புய புத்திர ! மைச்சிகி விற்கிரி - வளர்வோனே ! 


63. பற்றுகுதற்கு - பற்றுவதற்கு . 
64. சிகி வில் கிரி : வில் - ஒளி . 


தின கவிதை 


23 


வேறு 


65. மதிதாதகி மலர்சூடிய 

வளர் நீள்சடை யரனார் புணர் - உமைமானாள் 
கதிசேரிம யமதேவளர் 

கருணாநிதி யுமைமாதரி- தருபாலா ! 
பதிமேல்வரு மடியார்நிதம் 

பணியேபுரி சரணா ! க்ருபை- புரியாயோ ? 
துதியேகொளு பதனே ! அருள் 

துரையே ! சிகி மலைமேல்வளர் - குகவேளே ! 


வேறு 


66. வாசக்க டம்பமலர் மாலைக்கு கந்தபுய- முருகோனே ! 

தேசத்தர் வந்துபணி சீருற்ற குன்றைமலை - முருகோனே ! 
நாசப்ப டன்றசுரை நாடிக்கொ லுங்குமர ! - முருகோனே ! 

காசற்ற தென்சிகிய ! காவிப்ப வந்துநித- முருகோனே ! 


வேறு 


67. எதிரேவரு மசுரோனுடல் இருகூறுசெய் குகனே ! 

மதிசூடிய அரனார் தரு மதலாய் ! க்ருபை புரிவாய் ! 
துதியேபுரி முனிவோர்பணி துரையே ! மயின் முருகா ! 
விதிமால் பணி சிகிமாமலை மிசையே வளர் குமரா ! 


வேறு 


68. தேசத்தர் வந்துபணி கோடுற்றி லங்கிவளர் 

சீருற்ற குன்றைமலை - முருகோனே | 
பாசத்த ழுந்திவிழு காதிப்ப வுன்றனிட 

பாதத்தில் வந்திடவு- முதவாயோ ? 
நாசப்படும்படிவன் மாகெட்டி டும்படிமுன் 

நாடிச்சி றந்தயிலை - எயும் நாதா ! 
மாசற்றி டுங்குமர ! வாசக்க டம்பமலர் 

மாலைக்கு கந்தபுய- குகவேளே ! 


வேறு 
69. பூசைய ருச்சனை யேபுரி பத்தர்கள் 

பூவினி னித்திய மேவள ரற்புதர் - மறைவாயோன் 
பூசுரர் சித்தர்கள் தேவர்கள் பற்பல 

பூதக ணத்திர ளாவரு மற்பொடு- பணிபாதா ! 
65. தாதகி - ஆத்தி . 
இப்ப வந்து கா 

என்க , 


கோடை 


66 . 


24 


தின கவிதை 


மாசைய கற்றிடு தேசுவி ளைத்திடு 

வாழ்வுதொடுத்திடும் யாவரு மெச்சிட - இனியேதான் 
வாசவ னுக்கெதி ராயம ரைப்புரி 

மாமது ரைப்பதி மீதுது ரைத்தன - மிடுதேவே 
காசைவிளைத்திடு சூருட லுக்கொரு 

கார்யம் மித்திய மாகவெடுத்தயில் - விடுவீரா ! 
காமம்வி ளைத்திடு ரூபமி குத்திடு 

கானக முற்றிடு வேடர்கு லக்கொடி - புணர்தோளா ! 
ஆசைவிளைத்திடு வேள்வி புரித்திடு 

ஆயிரமுற்றக ணானருள் பொற்கொடி - புணர்தோளா ! 
ஆதவ னுக்கெதி ராயொளி விட்டிடு 
ஆர்சிக ரச்சிகி மாமலைவித்தக ! -- அருளாயே ! 


வேறு 


70. சங்கையணி நம்பரமர் சந்த்ரனணி செஞ்சடைய -ரிடமே சேர் 

தங்கமலை யுஞ்சரிசொல் சந்தமிகு ரெண்டு முலை - உமைமானாள் 
துங்கமிகு மைந்த ! அருள் சொந்தமொடு செந்தமிழை 

உதவாயோ ? 
சங்கமதில் வந்தகுக ! சம்ப்ரம சிகண்டிவரை - வடிவேலா ! 


வேறு 


71. மங்கை குறத்தி புணர்தோளா ! 

வந்து வரத்தை யினிநீயே அருளாயோ ? 
செங்கை தரித்த வடிவேலா ! 

| செந்தி மலைக்கி ரியின்மீதே - வளர்வோனே ! 
கங்கை பிறைச்ச டிலர்பாலா ! 

கண்டு மகிழ்ச்சி பெறவாராய் ! - அமரேசா ! 
பங்க யநற்ச ரணநாதா ! 

பண்பு படைத்த சிகி மேர்மேல் - வருகோவே ! 


வேறு 


72. வனத்தில் வந்திடு வேடுவர் நாயகி 

மகிழ்ச்சி யுந்திட வேயணை வேலவ ! -- முருகோனே ! 
சினத்தில் மிஞ்சிய சூருட னேயெதிர் 

செயித்த சுந்தர மாயவ னே ! அருள் - உதவாயோ ? 
தனத்தி னம்பிகை மாதரி யாளுயர் 

சகத்தி னும்பர்க ளேபணி நாயகி- தருபாலா ! 
மனத்தின் வந்திடு நோயதை யேதவிர் ! 

மகத்தி னண்டர்கள் சேர் சிகிமாமலை - வளர்வோனே ! 


71. 1 செந்திலை மலையென்பதுமுண்டு . 93 - ஆம் பாட்டைப் பார்க்க 


தின கவிதை 


25 


வேறு 


73. . கச்சணி முலையாள் பத்பமின் வளர்வாழ் 

கட்டழ கினிதா - கியமானாள் - புணர்தோளார் 
நச்சர வினிலே நித்திரை செயுமால் 

நத்தணி கரனார் - துளமாயோன் - மருகேசா ! 
பச்சம துடனே நற்குற மகள்சேர் 

பச்சையின் மயில்மேல் - வருலோலா ! -- குகநாதா ! 
அச்சம துடனே மற்புய அ ( சு ) ரோன் 

அற்றிட விடுகூர் - அயிலா ! தோ - கையினதா ! 
74. வட்டமுலை மாது உமைமானாள் 

( வரிச்சிதுள்ள] தேவி தருபாலா ! -- குகவேளே ! 
இட்டமுடன் வேடர் தருமானாள் 

இச்சையுடன் மேவு புயவேலா ! -- குகநாதா ! 
கட்டழகி யான திருமாயோன் 

கட்டியணை மாது மருகேசா ! -- செகநாதா ! 
அட்டதிசை சூழு முயர்கோடார் 

அத்தர்கயி லாசர் நிகர்தோகை - மலையோனே ! 
75 . சூதுவி ளைத்திடு மாபெலன் உற்றிடு 

சூருயிர் பட்டிட- செயும்வேலா ! 
மாதுகு றக்குடி வேடுவர் பெற்றவள் 

மாலொடு நித்தியம் - புணர்லோலா ! 
தாதுக்கள் மொய்த்திடு நீபம லர்ப்புய ! 

தாரணி யெற்கர ! -- குகவேளே ! 
1 மோதுப வக்கடல் சூழ்சிகி பொற்கிரி 

மூவரெ னத்தொழ - வளர்வோனே ! 


துள் 


78. பத்மமின் - பதுமத்தின் . பத்மம் + இன் எனக்கொள்க . சந்தம் நோக்கி 
இவ்வாறு நின்றது . துளவு 

என நின்றது . 
தோகை - சிகிமலை .. 
74. [ ) இதன் உருவம் சரியாகத் தெரியவில்லை . 

உயர்கோடு ஆர் - உயர்ந்த சிகரங்களையுடைய . அத்தர் -சிவபெருமான் . கோடார் 
கயிலாசம் என இயைக்க ; கோடார் தோகைமலை எனவும் கொள்ளலாம் . 

75. எற்கர ! - ஒளிபொருந்திய கையனே ! 

* மாதுபவக்கடல் சூழ் சிகி பொற்கிரி என்பது பொருத்தமில்லை. 
மலைக்கடல் என்றிருக்கலாம் . 


1 மோ 


26 


தின கவிதை 


வேறு 


76. கறையிலகிய திருக்கண்டர் 

உமையவள்புணர் திருச்சங்கர் 
கமழ்மலரணி புயத்துங்கர்-- நலமேசேர் 
பிறையிலகிய கனச்செஞ்ச 
டைகளிலகிய வருக்கன்பு 
பெறவருகுக ! எனக்கின்பம் - அருளாயோ ? 
[ மறையிலகிய திருப்புண்டதனை 
அருளதென்றும் 
வருபவர்பணி மணிப்பைம்பொன் - மணிதாளா !) 
சிறையிலகிய மயிற்கந்த ! 
இனிவரமருள் மிகுத்தங்க 
சிலைதனை நிகர் சிகிக்குன்றை - மலைவேலா ! 


வேறு 


77. மதிபுனை சடையார் கயிலையின் மலையார் 

வடிவுள வுமையாள்- தனையே சேர் 
நதிபுனை யரனார் திரிபுர தகனார் 

நலமிகு மிறைபா - லகவேளே ! 
ததிதிரு டியமால் கலைதிரு டியமால் 

சகமள விடுமால் - மருகோனே ! 
நிதிதமிழ் தருவாய் ! குறமகள் கணவா ! 

நிலைபெறு சிகிமா - மலையோனே ! 


வேறு 


( 


78. சித்தராய் வந்த முதல்வோர் 

சிற்பரா னந்த வடிவோர் - பரமானார் 
பத்தராய் வந்த வரனார் 

பச்சைமா லன்று அறியா - இருதாளார் 
முத்தராய் வந்த சிவனார் 

முத்தியே தந்த இறையார்- தருபாலா 1 
கர்த்தராய் வந்த குகனே ! 

கற்சிகா குன்றை மலையா ! -- முருகோனே ! 


76. [ ) மூன்றாமடியின் உருவம் விளங்கவில்லை . 


தங்க சிலை ! மேருமலை: 


தின கவிதை 


21 


. 


வேறு 
79. காரைநிகர் குழலாள் பூவைநிகர் சரணாள் 

காமமிகு குறமான் - அணைதோளா ! 
மேரைநிகர் முலையாள் வாசமிகு குழலாள் 

வேதமெனு மிடையாள் - உமைமானாள் 
வாரையணி மடவாள் தேவிதிரி புரையாள் 

வாலைகும ரிமினாள் - அருள்பாலா ! 
சூரையட ரயிலாய் ! ஆடுமயில் முருகா ! 
தோகைமலை தனிலே - வளர்வோனே ! 

வேறு 
80. சத்திதனை முனமே யுத்தமிடு மசுரோன் 

சட்டகம தனிலே - எயும்வீரா ! 
அத்திதனை யணிவோர் விர்த்திபெறு கிரியார் 

அத்துவித முடிவாய் - வருவோர்பால் 
பத்தியுடன் வளர்மான் மத்தகெச முலையாள் 

பத்மமகள் பணிமான்- அருள் பாலா ! 
சித்தியுள குமரா ! இப்பவர மருள்வாய் ! 

சித்ரமிகு சிகிமா- மலையாளா ! 


வேறு 


81. வாச நீபமா மாலை சூடுவோய் ! 

வாக தாகவே தோகை மீதிலே - வருவாயோ ? 
தேச மீதிலே வாழ்வு ளோர்களே 

தேடு பாதனே ! தேவர் நாயகா !-- அருளாயோ ? 
நாச மாகவே சூரன் மீதிலே 

நாடி வேலையே ....) - எயுவோனே ! 
ஈசர் பாலகா ! வாழ்வை நீசெய்வாய் ! 

ஏக நாயகா ! தோகை மேரிலே - வளர்வோனே ! 


வேறு 


82. இச்சை யதிக்கு றத்தி நாயகி 

யிட்ட முடன்மரு வற்பு தா ! அருள் - உதவாயோ ? 
பச்சை மயில் தனில் நித்ய மேவரு 

பத்தர் பணிபுரி கர்த்தனே ! அயில் - அணிவீரா ! 
செச்சை யிலகுபு யத்தனே ! செய்த 

செப்பு முலையுமை புத்ர னே ! தமிழ் - உதவாயோ ? 
நச்சை யுயரர விற்ப ணாமுடி 

நத்து சிகிமலை யிற்கு லாவிய - முருகோனே ! 
81 , [ ... ) விடப்பட்டுள்ளது . மோது போரிலே எனச் சேர்த்துப் படிக்கலாம் . 


தின கவிதை 


28 


வேறு 


83. மயிலேறிய குக நாயக ! வரதா ! நல முதவாய் ! 

மகமேபுரி யிமையோர்புகழ் வனுமேபணி குமரா ! 
குயிலாகிய மொழியாளுயர் கொடியாகிய விடையாள் 

குடமாமுலை வடிவேயுள குறநாயகி ! கணவா ! 
ஒயிலாயடி யவரேபணி உமைமாதிரி புதல்வா ! 

உடனேவர மடியேனிட முதவாய் ! சர வணனே ! 
வெயிலார்மல ரணிமாபுய ! விதிமால்புகழ் சிகியா 

மிகுமாமலை தனிலேவளர் குமரா ! அருள் துரையே ! 


வேறு 


84. கொஞ்சப் புத்தி நினைத்திடு சூருயிர் 

கொன்றப் பச்செய முற்றிடு வேலவ ! -- குருநாதா !. 
வஞ்சச் சத்துரு மற்புய ராவணன் 

மண்டைக் குக்கணை தொட்டிடு ராகவன் - மருகோனே ! 
கஞ்சத் திற்றின முற்றிடு நான்முகன் 

கண்டர்ச் சித்திடு வித்தகர் மேவுறு - புதல்வோனே ! 
மிஞ்சச் சித்திகள் நித்திய மேபணி 

விந்தைப் பொற்கொடி யுற்றசி காமலை- முருகோனே ! 


வேறு 


85. வாலைதிரி புரையாள் கானமயி லனையாள் 

வாசமிகு மலர்சூ - டியமானாள் 
வேலையெதி ரெதிரே தான் முன்வரு மசுரோன் 

மீதில்விடு குமரா ! - அருளாயோ ? 
ஓலையணி குறமான் மேவுகுரு பரனே ! 

ஓதுதமி ழருள்வாய் ! -- குகவேளே ! 
மாலையணி புயனே ! தோகைமயில் முருகா ! 

வாகுதிகழ் சிகிமா - மலையோனே ! 


வேறு 


86. வனத்தி லுற்றிடு வேடுவ ரேதரு 

மகிழ்ச்சி யுற்றிடு நாயகி யேபுணர் -- புயவோனே ! 
சினத்தி லுற்றிடு சூருட னேயெதிர் 

செயித்த சத்தியை நாள்தொறு மேயணி - கரவேளே ! 


84. இது சந்தவிருத்தம் . புகழ்வனும் : புகழ்வோனும் . மிகு சிகியாம் மலை 


. 


என்க . 


85. அப்பசெயம் உற்றிடு ! அப்ப . அப்போது . 


தின கவிதை 


29 


அனத்தி ஏற்றிடு நான்முக னார்தின 

மடுத்து நித்திய மேபணி யீஸ்வரர்- தருபாலா ! 
கனத்தி லுற்றிடு மாமயி லா ! அருள் 

கதித்த நற்சிகி மாமலை வாழ்வுறு - குகவேளே ! 


வேறு 


87. கோகன கத்திரு மாது மேவிய 

கூர்படை யுற்றிடு மாய னாருட - மருகேசா ! 
கோடிம திச்சடை வேணி யாருயர் 

கோல மிகுக்கயி லாச ஈஸ்வரர்- நலமேசேர் 
மாகம திற்றினம் வாழு வோர்தெய்வ 

வாசவனப்புய மீதி லேவளர் -- மறையோனே 
மாநில முற்றவர் யாரு மேபணி 

மாகழல் வித்தக ! நீயி நாளருள் -உதவாயோ ? 
யாகம்வி ளைத்திடு சூர னாருடன் 

ஆகம ரைப்புரி வீர னே ! இனி - [ ... ] 
யாரெனை ரட்சியு நாத னே ! நவ 

மானப டைத்திரள் வீர னே ! வர - முதவாயோ ? 
சேகர முற்றிடு கோடு சேருயர் 

சீர்கள்ப டைத்திடு தோகை யாகிய - ( ....) 
சீர்மிகு வெற்பினில் நாளு மேவளர் 
தேவர்க ளுக்குயர் தேவ னே ! செக - மகிபாலா ! 


வேறு 


88. மகத்தில் மிஞ்சிய மாமுனி வோர் நல 

மகிழ்ச்சி யுந்திய வானவ ரேபணி - இருதாளா ! 
செகத்தில் மிஞ்சிய ஞானவ ரேபணி 

திடத்தில் மிஞ்சிய வேலவ னே ! செய- குமரேசா ! 
சுகத்தில் மிஞ்சிய வேடமி னாள்புணர் 

துரைக்கு கன் ! க்ருபை யாவையு மேயினி - உதவாயோ ? 
அகத்தில் மிஞ்சிய சூருட னேயெதிர் 

அமர்ச்செய் குன்றையின் மாமலை மேவிய- குகவேளே ! 


87 . 


நின்றது . 


மாகம் - வானுலகு . அம்புயம் என்பது அப்யுயம் எனச் சந்தம் நோக்கி 

மறையோனே : ஏ : எண்ணிடைச் சொல் . 
[ ... ] இக் குறியிட்ட இடங்களில் ஏடு முறிவால் சொற்களில்லை . முறையே , 
அருளீவார் ‘ பெயர்மேவு என்னும் சொற்களைச் சேர்த்துப் படிக்கலாம் . 
88 . 

ஞானவர் - ஞானிகள் . துரைக்குகன் : விளி . 


30 


தின கவிதை 


வேறு 


89. தோகைமயின் மீதிலே தேவிகுற மாதுமே 

சோடியொடு வா ! ஐயா ! -- குகவேளே ! 
வாகைபுனை வேலவா ! சூரொடெதிர் வீரனே ! 

வாசமலர் நீபமே - புனைமார்பா ! 
ஓகைபுனை நாதனே ! தேவியுமை பாலகா ! 

ஓது தமிழ் நீ செய்வாய் ! -- அமரேசா ! 
பாகைநிகர் மாசொலா ! தோகைமலை நாதனே ! 

பார்கள்பணி பாதனே ! -- குமரேசா ! 


வேறு 


90. சொல்லைப்பயில் ஸ்வாகத மாமொழி 

சொன்னக்கிரி யாகிய மீறிய தனமானாள் 
வில்லைச்சரி யேசொலும் வாணுதல் 

விண்ணிற்பொலி சீர்மதி யானன - முகமானாள் 
அல்லைச்சம ராடிய கார்குழல் 

அன்னத்துட னேநடை யேபயில்- குறமானாள் 
புல்லைப்புய ! வேலவ னே ! அருள் ! 
பொன்னிக்கொடி சேர்சிகி யாமலை-- முருகோனே ! 

வேறு 
91. கொச்சைக் குறப்பெண் மணவாளா ! 

கொட்டுக் கிணத்தின் முலைமானா - ளிடமே சேர் 
நச்சைத் தரித்த மிடறார்சீர் 

நத்துக் கரத்தி னரனாரே- தருபாலா ! 
செச்சைப் புயத்த ! அமரேசா ! 

சித்ரத் தமிழ்க்கு வுயர்தேவே ! -- குகவேளே ! 
இச்சைக் கிசைத்த இருதாளா ! 

எற்குச் சணத்தி லருள்தாராய் ! --சிகியாளா ! 


வேறு 


92. கந்தக்கம லாசன னாருயர் 

கம்புக்கர மாயவ னாரிவர் 

கங்கைச்சடை மாமுடி சீர்கழல் - அறியாதார் 
இந்தைத்தரி வேணியி னார்வெளை 

யென்பைத்தரி யீசுர னார் தரும் 
எங்கட்கொரு நாயக மே ! குரு - பரவேளே ! 


90.புல் ஐ புய ! -- தழுவும் அழகிய தோளனே ! 
92 , கம்பு - சங்கு . இந்து - சந்திரன். 


தின கவிதை 


31 


சந்தத்தமிழ் பாடவு மேயருள் 

சங்கத்தலை வா ! குமரா! நல 

சங்கக்குழை வேடமி னாள்புணர் - இருதோளா ! 
இந்த்ரப்பிர மாதிப ரேபணி 

இந்தத்தல மீதினி லேவளர் 
என்றுற்றிடு தோகையின் மாமலை - வளர்வோனே ! 


வேறு 


193. [ செந்திமலை வாசர் குறிஞ்சி நக ராளர் ) 

செங்கமல மலர்வாழ் - அயன்மாயோன் 
வந்திருவர் பணியே புரிந்த இரு சரணா 

! 
மங்கை(...)குறமான்- அணைதோளா ! 
கொந்திலகு மலர்மா கடம்பையணி புயனே ! 

கொங்கையுமை தருபா - லக ! வேளே ! 
நந்திலகு வயல்சூழ் சிகண்டிமலை முருகா ! 

நம்புமெனை யினியா - தரியாயோ ? 
94. சுந்தர னுக்குமுன் சந்து நடந்திடு 

சுந்தர ரன்புறும்- இருதாளார் 
கந்தமி குத்திடு கொன்றை யணிந்தவர் 

கங்கையணிந்தவர் - தருபாலா ! 
செந்தமிழைச்சொல என்றன் முன் வந்தருள் ! 

செங்கையி லங்கிய - வடிவேலா ! 
சந்தமி குத்திடு குன்றையில் வந்தருள் 
சங்கர ! சண்முக ! -- குருநாதா ! 

வேறு 
95. கொத்து மலரணி மற்பு யவசல ! 

கொத்து மயில்மிசை நித்யம் வருகுக ! - அருளாயோ ? 
குத்து முலையுள பத்ம மலர்முக ! 

கொப்பை யணிகுழை நற்கு வர்மகள் - புணர்தோளா !. 
வித்து ருமவிதழ் சத்தி யெனும்விழி 

விற்பொ ருதும் நுதல் முப்பு ரமதெரி - செயுமானாள் 
நத்து திருமக ! இப்ப அருள்புரி 

நற்சி கியின்மலை சத்தியணிகர -- தலவேளே ! 


92 . 


‘ என்றும் உற்றிடு தோகையின் மாமலை என்க . 


93. [ ] சந்தமும் பொருளும் பொருந்தவில்லை . செந்தி.மலை யரசே ! 
குறிஞ்சி நில இறைவா ! எனப் படிக்கலாம் . செந்திமலை முருகா என்பர் பின்னும் 
( 178 ) ( ... ) இடையில் ஒரு நிரையசை சேர்த்தல் வேண்டும் . மங்கையெழில் குற 
மான் என்று படிக்கலாம் . 


- 


32 


தின கவிதை 


வேறு 


96. சித்துவிளை யாடிவரு நற்கயிலை யாதிபதி 

சிற்பரம நாதரருள் - புதல்வோனே ! 
நத்து தனை யேயணியும் அச்சுதர்து மாயையணி 

நச்சரவி லே துயில்வர் - மருகோனே ! 
குத்துமுலை யாள்குறம ! டக்கொடியை மேவுபுய ! 

குட்டிமயி லேறிவரு - குகவேளே ! 
முத்துவிளை மாவயல்கள் சுற்றுசிகி மாமலைய ! 
முத்தமிழை நீயெனிட - முதவாயோ ? 

வேறு 
97. பங்கய முற்றிடு மங்கைம டக்கொடி 

பந்துமு லைக்கைய முங்கவ ணைத்திடு --செயமாயோன் 
லெங்கைய ழித்தவர் மங்கள முற்றவர் 

ரொம்பம கிழ்ச்சிகொள் துங்கமுயர்த்திடு-- மருகோனே ! 
கங்கைத ரித்தவர் அங்கத முற்றவர் 

கஞ்சன்மு டித்தலை வென்றவர் பெற்றிடு- புதல்வோனே ! 
மங்கைகு றத்திம ணந்திடு வித்தக ! 

மங்குல்க ளுற்றசி கண்டி மலைக்குரு - பர ! வேளே ! 


வேறு 


98. கயிலாச மலைவாசர் மதிசூடு சடையாளர் 

கருராவை யணிமார்பர் - தருபாலா ! 
குயிலான மொழிமாது வனமீதில் வளர்மாது 

குறமாது புணர்வாக ! -- வடிவேசேர் 
மயிலான பரியாள ! எனையாள முனமாக 

வருவாய் ! த யவதாக - முருகோனே ! 
அயிலா ! மதுரமான தமிழ்பாட வருளேசெய் ! 

அழகானசிகிமேரில்- வளர்வோனே ! 


வேறு 


99. கல்லைப் பெண்ணுரு வாகவு மேமிதி 

கன்னிப் பொன்னியை மேவிய மாலுட - மருகோனே ! 
சொல்லைச் சொல்லுசு வாகத மேநிகர் 

சொல்லிற் கொன்னிய வேடமி னாள்புண - ரிருதோளா ! 


97. அங்கதம் - பாம்பு . 

98. கருரா : கரு அரா என்பதன் விகாரம் . ‘ மதிரா அணி வேணியர் ) 
என்பர் பின்னும் (447 ) . 

99 , சுவாகதம் - கிளி , கொன்னிய சொல்லில் - திருந்தாத சொல்லையுடைய , 


தின கவிதை 

33 
வல்லைப் பண்ணிய மாதன மாதரி 

வன்னச் சென்னியில் மாமுடி சேருமை - தருபாலா ! 
முல்லைப் பல்லிய ராசையை நீதவிர் ! 

முன்னைச் சன்னிய ராய்சிகியாமலை -- முருகோனே ! 


வேறு 


100 . 


வன்னமயி லேறியே யென்னிடம தாகவே 

மன்னவரு வாய் ! குகா ! -- குமரேசா ! 
தென்னர்முடி சூடியே தன்னரசு வாழுமான் 

சின்னவிடை நீலியாள் - தருபாலா ! 
நன்னயம தாகவே துன்னுவன மீதில் வாழ் 

நன்னுதலின் வேடமான்- அணை பாலா ! 
செந்நெல்விளை நேமனே ! சொன்னமதை நீ செய்வாய் ! 

திண்ணமிகு தோகைமா - மலையோனே ! 


வேறு 


101. அட்டதி சைப்புவி யாளு மாபெலன் 

அற்புத லட்சண மான சூருடன் - எதிர்வீரா ! 
வட்டமு லைக்குட மாது பூமகள் 

மற்புய மத்தினில் மேவு மாயவன் - மருகோனே ! 
துட்டரெனத்திரி மூவர் மேலமர் 

தொட்டுந கைத்திடு நாத னாருட- புதல்வோனே ! 
சிட்டனெ னக்கருள் யாவு மேயருள் ! 

சித்துவி ளைத்திடு தோகை மாம்லை- முருகோனே ! 


வேறு 


102. பிறையைத் தரித்த சடையார் கயிலைக் கிரிக்குள் வளர்வோர் 

பிணையைத் தரித்த கரனார் - விடமாமோர் 
கறையைத் தரித்த மிடறார் மணநற் கடுக்கை யணிவோர் 

கருணைக் கிசைத்த புதல்வா ! - குமரோனே ! 
மறையைத் தரித்த அயனார் புகழச் சுதற்கு மருகா ! 

வரமெத்த இப்ப வருள்வாய் ! - குகவேளே ! 
சிறையைத் தரித்த மயிலா ! குமரிக் குறத்தி கணவா ! 
சிகி நற் கிரிக்குள் வளர்மா - முருகோனே ! 

வேறு 
103. மதிசூடிய சடைநாயகர் கயிலாசமென் மலைமேல்வளர் 

வடிவேயுள பரனாருட - இடமே சேர் 
துதியேபுரி யிமையோன்மகள் அயிலாகிய இணைமாவிழி 

துரைமாதரி யுமைநாயகி - புதல்வோனே ! 


3 


34 


தின கவிதை 


கதியேயுள மயிலேறிய குகனே ! அருள் தருவாயினி 

கமழ்நீபமென் மலர்மாலிகை - அணிமார்பா ! 
பதியோர்பணி குமரா ! அருள் தமிழாவையு மினியே 

( செய்வை ! 
தருசூழ்சிகி மலைமீதினில் - வளர்வோனே ! 


வேறு 


104. சித்த ரெனவருவோர் முத்தி தனையருள்வோர் 

சிற்ச பையினடமே - புரிவோர்பால் - வளர்மானாள் 
வித்த கிமெனகையாள் கொற்ற வைமினுமையாள் 

விர்த்தி பெறுபுதல்வா ! --- குகவேளே ! -- அருளாயோ ? 
பத்தர் பணிசரணா! வித்தை தனையருள்வாய் ! 

பட்ச முடனெனையாள் ! - குமரேசா ! --செகநாதா ! 
சத்த மிடுகடல்சூழ் நற்சி கியின்மலையா ! 

சத்தி யணிகரனே ! - முருகோனே ! -- சிகியாளா ! 


வேறு 


105. காருற்ற குழல்நாயகி பூவுற்ற திருவாளன 

காமக்கு றமினாள் புணர்- இருதோளா ! 
பாருற்ற அடியார்பணி தேவர்க்கு ளுயர்நாயக ! 

பாமெத்த வினியேசெய்வை ! -- குகநாதா ! 
தாருற்ற புயனே ! அருள் ! போருற்ற அடல்வேலவ ! 

தாவித்திரியுமாமயில் - முருகோனே ! 
மேருற்ற சிகிமாமலை மீதிற்கு லவிவாழ்பவ ! 

வீரத்தி லுயர்வேலணி- குமரோனே ! 


வேறு 


106. காருற்றிடு கானம தேவளர் 

காவற்குற நாயகி யாள்புணர்- இருதோளா ! 
வாருற்றிடு பூமுலை மாதரி 

வாலைக்கொடி நாயகி யாளருள் - புதல்வோனே ! 
சீருற்றிடு வானம் தேவளர் 

தேவர்க்கொரு நாயகனே ! அரு - ளுதவாயோ ? 
தாருற்றிடு மார்புய னே ! குக ! 

தாமுற்றிடு தோகையின் மாமலை - வளர்வேலா ! 


( 


தின கவிதை 


35 


வேறு 


107. ( திருமாது பு ) ணர்தோளர் கடல்மீது துயில்மாயன் 

துளவாப ரணமார்பர்-- நலமேசேர் 
(பொருரா ) வ ணனையேவெல் பணிமீது நடமேசெய் 

புகழ்மாயன் மகிழ்சீர்கொள் - மருகோனே ! 
(செருமேவி ) யெதிர்சூரன் உரமார்பு இருகூறு 

செயும்வேலை யணிவீர !-- முருகோனே ! 
( தருமேவு நக ) ராள ! அடியேன்மு னருளேசெய் ! 

தமிழ் நாவ லவ ! தோகை - மலையாளா ! 


வேறு 
108. வித்தை தனையருள்வாய் ! விர்த்தி பெறுகுகனே ! - குருநாதா ! 

முத்தை நிகரெயிறாள் மொட்டு மலருமையாள் - அருள்பாலா ! 
சித்தை யுரைபவனே ! சிற்றி டையின் மயிலாள் -- குறமானாள் 
தத்தை புணர்புயனே ! சத்தி சிகிமலையா ! -- குமரேசா ! 


வேறு 


109. கடம்பை யணிபுயனே ! சிறந்த முருகையனே ! 

கனன்று எதிருறுசூர் - உடல்மீதே 
அடன்று அயில்தனையே யெறிந்த குருபரனே ! 

அதிர்ந்த நடமயிலா ! -- குகவேளே ! 
நடஞ்செ யரனுடனே பிணைந்த வுமைமகனே ! 

நலஞ்செய் தமிழ்தனையே - உதவாயோ ? 
மடந்தை குறமகள்சேர் நிறைந்த புயசயிலா ! 

வரஞ்செய் சிகிமலைமேல் - வருலோலா ! 


வேறு 
110. வண்டத்தன மேபுரி சூருடன் 

சண்டச்சம ரேசெய்து வேல்தனை 

மண்டுற்றெறி நாயகனே ! சர- வணவேளே ! 
கண்டக்கறை யீஸ்வரர் தாதுயர் 

தும்பைக்கதிர் மாலிகை சூடிய 
கங்கைச்சடை வேணிய ரேதரு - புதல்வோனே ! 


107 . நகவளைவில் உள்ள இடங்கள் ஏடு ஒடிந்தழிந்த பகுதிகள் ; ஒருவாறு 
செப்பனிடப்பட்டுள்ளன . தருமேவு நகர் : அமராவதி 

108. உரைப்பவனே என்பது சந்தம் நோக்கி உரைபவனே ! என நின்றது . 
அறைபவனே ! மொழிபவனே ! என்பவற்றுள் ஒன்றிருத்தல் அழகிது . 


36 


தின கவிதை 


துண்டைப் பிறை யாகிய மாநுதல் 

விம்பத்தினை யேநிகர் சேயிதழ் 

சொந்தக்குற நாயகி மேவிய- இருதோளா ! 
கொண்டற்படி கோடுயர் சீருயர் 

மண்டித்தின மேவளர் காவுயர் 
குன்றைக்கிரி மீதினி லேவளர்- குருநாதா ! 


வேறு 


111. நச்சுக் கடைவிழியாள் முத்துக் கெதிரெயிறாள் 

நத்துக் கிணை மிடறாள் - குறமானாள் 
[ கச்சுத் தனமதிலே மெத்தக் கையினாலே ) 

கட்டிப் புணர்குகனே ! - முருகோனே ! 
மொச்சுத் தினமரியே சுற்றித் திரிமணமார் 

முக்யப் படமலர்சூ - டியமார்பா ! 
எய்ச்சுப் புறமிடுசூ ரைக்கொற் கதிரயிலா ! 

இச்சைப் படுகிசிமா - மலையாளா ! 


வேறு 
112. போரைப்புரி ராவண னாருயிர் 

போகச்சம ராடிய மாயவன் - மருகோனே ! 
தாரைத்தரி யாறிரு மாபுய ! 

சாடைக்குற நாயகி மேவிய - இருதோளா ! 
சூரைக்கொலும் வேலவ னே ! குக ! 

தோகைக்கிரி மீதினி லேவளர் - குருவேளே ! 
சீரைத்தரி மாமயில் வாகன ! 

தேவர்க்குயர் தேவசி காமணி ! -- முருகோனே ! 


வேறு 


( 


113. செந்தா மரைமலர் வாச நான்முகன் 

வண்டார் துளபமென் மாலை மாயவன் 

சிங்கா ரமதுள தேவ ரானவர் - தினமேதான் 
வந்தே பணிபுரி பாதனே ! அருள் 

தந்தே நிதமெனை யாளை யா ! குக ! 
மங்கா மயில்தனி லேறி யேவரு- செயவேளே ! 


110 . விம்பம் - கொவ்வை . 

111. மொய்த்து என்பது மொச்சு என நின்றது . ( ] " கச்சுத் தனமதையே 
மெத்தக் கரமதிலே ” என இருப்பின் சந்தம் பொருந்தும் . அரி - வண்டு . 

112 , மாபுய என்றவர் இருதோளா என்று திரும்பவுங் கூறுகிறார் . 
< மலர்மார்புா எனக் கூறல் நேரிது , 


வேறு 


து பரிமயிலா ! வித்தை தனையருள்வாய் ! 
சத்தி யணிகரனே ! -- குகவேளே ! 
பாத்து அரவு தயாரித்த முடியரனார் 
கொத்து இதழியதே - புனைவோர்பால் 
து முமையவளே பெற்ற கனபுதல்வா ! 

நட்பி னுடனென்முனே - வருவாயோ ? 
த்து ருமவிதழா ! அத்த மதையருள்வாய் ! 
வித்த க ! சொல்சிகிமா -- மலையோனே ! 


வேறு 


துவி ளைத்தவனே ! வித்தைப டித்தவனே ! 
சிற்சபை யுற்றவனே ! - நலமே 
சேர் 
த்துரு மக்கனிநேர் பொற்பித ழுற்றவனே ! 
வித்தகி பெற்றவனே ! -- அருளாயோ ? 
துத ரித்திடுமா லைப்புணர் பொற்கொடியாள் 
நட்புயர் பொற்புயர்சீர்- மருகோனே ! 
துரு வைக்கொலும்வே லுற்றகை யற்புதனே ! 
சற்குண ! நற்சிகிமா - மலையோனே ! 


வேறு 


ச நீபமா மாலை சூடுவோய் ! 
வாகு மேவுசீர் - மயிலாளா ! 
ச மீதிலே வாழ்வர் தேடுவோய் ! 


-- 


38 


தின கவிதை 


வேறு 


1 


117. வனத்தி லுற்றிடு வேடமி னாளொடு 

மகிழ்ச்சி யுற்றிட வேயியல் பாய்மரு - வியதோளா ! 
அனத்தின் மிச்சம தாய்நடை யேபயில் 

அருட்செய் வித்தகி பாகம தேவளர்- அரனாரே 
சினத்த நச்சர வேயணி வேணியர் 

திருச்சபைக்குண்முன் ஆடிய ஈஸ்வரர்- தருபாலா ! 
மனத்தி லிச்சைய தாயரு ளேசெய்வை ! 

மணிச்சி கிக்கிரி மீதினி லேவளர் - குருநாதா ! 


- 


வேறு 


118. வீர னானசூர் மார்பி லேமுனாள் 

வேக மாகவே வேலை யேவுபார் - புகழ்வீரா ! 
சார மாகவே பார்வை நீசெய்வாய் 

சாமி ! சேவலா ! தாக மாகவே- குகவேளே ! 
பார மானசீர் தோகை வாகனா! 

பாவை வேடமான் மீதி லாசையே- புரிலோலா ! 
தார நீபனே ! தோகை மேரிலே 

தானெ நாளுமே வாழு நாதனே !-- முருகோனே ! 


வேறு 


119. கனகக்கிரி மீதினி லேவளர் 

கருணைக்கட லாகிய ஈசுரர் - தனையே சேர் 
வனசத்திரு வேபணி யீஸ்வரி 

மகிழற்புத மாகிய பாலக - குகவேளே ! 
பனகத்தினி லேதுயில் மாலுயர் 

பருதித்திரு மாயவ னாருட - மருகோனே ! 
தனமெத்தவு நீயருள் வாய் ! நல 

தமிழ்மெத்தவு நீயருள் வாய் !சிகி- மலைநாதா ! 


வேறு 


120. கஞ்சநான் முகனார் அண்டர்வா னவனார் 

கண்டுநாள் தொறுமே - பணிபாதா ! 
பஞ்ச வானனார் செஞ்சடா தரனார் 

பங்கில்வாழ் வுறுமான் - அருள்பாலா ! 


117. அனத்தின் மிச்சமதாய் - அன்னத்தினும் மேலாக . ( உலக வழக்கு ) 

118. தோகை மேரிலே : மேருவிலே - மலையிலே . எந்நாளுமே என்பது 
ஏராளுமே என நின்றது . 


தின கவிதை 


39 


வஞ்சனா கியசூர் என்றுவா ழசுரோன் 

மங்கிவீ ழிடவே- தொடுவோனே ! 
தஞ்சநீ யெனையாள் ! குன்றைமா மலையா ! 

சுங்க நா வலனே ! -- குகவேளே ! 


வேறு 


121. சத்தி தனையெதிரர் யுற்று வருமசுரோன் 

சட்ட கமதனிலே -- விடுவோனே ! 
பத்தி யுடனினையே யற்பி னொடுபணிசீர் 

பத்த ரிடம் வெகுவாய் - அருளாயோ ? 
நித்ய சுபகரமே பெற்ற குறமகள் சேர் 

நித்ய செயமிகுமா - புயவேளே ! 
அத்தி முனம்வருவோ ருக்கு மருமகனே ! 
அற்பு த சிகியின்மா- மலையோனே ! 


வேறு 


122. சிற்சபையி லாடும ரன் நச்சரவு சூடுமரன் 

சித்தனென வாகுமர - னிடமே சேர் 
அற்புதமென் மாமலரி னித்யமுறை மாபரவும் 

அட்டதிசை யோர்பரவும் - உமைபாலா ! 
மற்புயவம் மாவினுயிர் பட்டிடமுன் வேலுதவு 

மத்தகச மாமுலையர் -- புணர்தோளா ! 
பொற்கிரியை நேர்சொலுயர் அற்புதசி காமலைய ! 

பொற்குமர ! நீயருளை -யுதவாயோ ? 


வேறு 


123. வண்ணச்சிறை மயில்வாகன ! 

பண்ணிற்றமிழ் சொலுபாவல ! 

மண்ணிற்பொலி யடியார்பணி - யிருதாளா ! 
கண்ணப்பன்மு னருளூனுணு 

பின்னற்சடை யவர்பாலக ! 

கண்ணிற்பொலி யருளானென்முன் - விழியாயோ ? 
நண்ணச்சம ரிடுசூருடன் 

மின்னற்கதி ரயிலேவிய 

நண்ணுற்றிடு பெலமாகிய- செயவீரா ! 
விண்ணத்திடு முடியேமிகு 

குண்ணக்குடி மலைவேலவ ! 
மின்னற்கன நிதியாவையு - முதவாயோ ? 


121 . 


சத்திதனை விடுவோனே ! என்று முடிக்க . சட்டகம் - உடம்பு . 


40 


தின கவிதை 


வேறு 


124. சங்கத்தினி ( லேயொரு ) நாவல ! 

சந்தத்தமிழ் ( பாடவு ) மே அருள் - உதவாயோ ? 
பங்கப்பழ னத்தினி லேவளர் 

பைம்பொற்கத லிக்கனி மேல்வெகு - விசையாலே 
துங்கக்கய லுற்றெழு மேன்மைகள் 

துன்றக்கன வுற்றிடு நேகமின் - வளநாடா ! 
தங்கக்கிரி யைச்சரி யாகிய 
சந்தச்சிக ரச்சிகி மாமலை - முருகோனே ! 


வேறு 


125. செந்தமி ழைத்தருவாய் ! கந்தவனத்தினில்வாழ் 

செம்பவளக்கொடியாள்- குறமானாள் 
கந்தம லர்க்குழலாள் கொங்கைஞெ முக்கிடவே 

கண்டுவ ணைத்திடுமா - புயவோனே ! 
சந்தமு லைக்கொடியாள் அந்தரி வித்தகியாள் 

சங்கரி பெற்றவனே ! -- குமரோனே ! 
கொந்தல ருற்றிடுகா உந்திப டர்த்திடுசீர் 

கொண்ட சிகிக்கிரிமேல் - வருவேளே ! 


வேறு 


126. வஞ்ச மேபுரி கின்ற சூருடல் 

மண்ட வேலதை யன்று ஏவிய - செயவீரா ! 
நஞ்ச ராவணி கண்ட நாயகர் 

நங்கை மாதுமை தந்த பாலக ! -- குகவேளே ! 
கஞ்ச மாமல ரஞ்சு தாளினள் 

கம்பு நேர்மிட றன்பு நாயகி - புணர்தோளா ! 
தஞ்சம் வேறிலை வந்து நீ க்ருபை 
தந்து ஆதரி குன்றை மாமலை -முருகோனே ! 


நகவளவிலுள்ளவை சந்தத்திற்கு மாறாக உள்ளன . லுற்றிடு கற் 
கவு . எனக் கொள்க . 


125. ஞெமுக்கிட - அழுந்த . 
126. கம்பு நேர்மிடறு - சங்கனைய கழுத்து . 


தின கவிதை 


41 


வேறு 


127. கயிலைக்கர சாகிய நாயகர் 

கமணற்சடை யீஸ்வர னாரிடம் - வளர்மானாள் 
குயிலைப்பொரு மாமொழி யாளுயர் 

குமரிப்பெணி னாள் தர வேவரு- புதல்வோனே ! 
மயிலைப்பரி யாயதன் மீதினில் 
வருவித்தக னே ! னே ! 

அரு - ளுதவாயோ ! 
அயிலைத்தரி மாபெல வா ! திரு 

அமர்சித்திர கேகய மாமலை - முருகோனே ! 


குக 


வேறு 


128. கரும்பு நிகர்மொழியாள் சிறந்த குழைதனையே 

* கடந்த இணைவிழியாள்- நலமே சேர் 
சுரும்பு வளர்குழலாள் மடந்தை குறமகளே 

சுகஞ்செய் தொழிலுடனே - புணர்தோளா ! 
விரும்பு அடியனையே ! கறங்கு கடல்தனிலே 

மிகுந்து துயில்புரிமால் --- மருகோனே ! 
அரும்பு மலர்மணமார் கடம்பை யணிபுயனே ! 

அலர்ந்த சிகி மலையா ! - குமரோனே ! 


வேறு 


129. தத்து பரிமயிலா ! வித்தை தனையருள்வாய் 
சத்தி யணிகரனே ! - குகநாதா 

! 
வித்து ரும்விதழாள் மொய்த்த குழல்மடவாள் 

விற்பு ருவநுதலாள் - குறமானாள் 
குத்து முலை தனிலே மெத்த வணைகுமரா ! 

கொத்து மலரணிமா - புயவோனே ! 
அத்து விதமுடிவே ! நித்த மென்முன்வருவாய் ! 

அற்பு தசிகியின்மா - மலையோனே ! 


வேறு 
130. கன்னல் நிகர்மொழியாள் வில்லை நிகர்நுதலாள் 

கன்ன மடர்விழியாள் - நலமேசேர் 
சொன்ன மலைமுலையாள் மின்னல் நிகரிடையாள் 

துன்னு வனமடவாள் - புணர்தோளா ! 


- பாடம் 


127 . 


கமணற்சடை : கமழ் நற்சடை . கேகயம் . மயில் , 


198 . 


அடியனை விரும்பு என்க . 


42 


தின கவிதை 


நன்ன யமதுளசீ ருன்னு தமிழ்ருள்வாய் ! 

நண்ணி யடியன் முனே --- வருவாயே ! 
வன்ன மயில் முருகா ! சொன்ன மதையருள்வாய் ! 

வண்ணமிகு சிகிமா - மலையோனே ! 


. 


வேறு 


131. கச்சு புனைமுலையாள் பத்ம மலரடியாள் 

கத்து கடலமுதே - நிகர்மானாள் 
நச்சு விழியுளமான் பொற்பு மிகுகுறமான் 

நத்தி மருவியவா ! -- குமரேசா ! 
விச்ர வசுமகன் மேல் தக்க வுயர்கணையே 

விட்ட முகில்வணனார் - மருகேசா ! 
மெச்சு சிகி மலைமேல் நித்யம் வளர்குகனே ! 

வித்வ சனகுகனே !-அருளாயோ ? 


வேறு 


132. ( பெரும்பை யரவணிவோர் சுகந்த மிகுசடையார் ) 

பெதும்பை குறமகளாள் -- புணர்தோளா ! 
சுரும்பை நிகர்விழியாள் மணந்த குழலுமையாள் 

சுபஞ்செய் உமை தருபா - லக ! வேளே ! 
அரும்பை யுயரெயிறாள் குரும்பை நிகர்முலையாள் 

அணங்கு வுயர் தெய்வயா - னையின்வாகா ! 
கரும்பை யொளிமொழியாய் ! மிகுந்த தமிழ்தருவாய் ! 
கணங்கொள் சிகி மலைவாழ் - குகநாதா ! 


வேறு 


133. கொண்டனிற மேனியார் தந்திமுனம் நாடுவோர் 

கொஞ்சுகிளி சீதையாள் - புணர்மாயோன் 
அண்டர்பணி நாதனார் தண்டமணி பாணியார் 

அன்புமிகு நீதிமால் - மருகோனே ! 
வண்டமிழை நீசெய்வாய் ! மிஞ்சசுரன் மீதிலே 

மண்டவயி லேவுமா - செயவீரா ! 
துண்டமதி சூடுவோர் மைந்த ! மயில் வீரனே ! 

துங்கமிகு தோகைமா - மலையோனே ! 


ப 


--- 


131. விச்சிரவசு - புலத்தியன் மகன் ; இராவணன் தந்தை . 
132. பெரும்பை அரவு 

பெரிய படமுடைய பாம்பு . ( ) பொருள் பொருந்த 
வில்லை . பெரும்பை யாவரையாள் சுகந்த மிகு குழலாள் எனக்கொள்ளின்பொருச் 


தின கவிதை 


48 


வேறு 


. 


134 .. நதியுற்ற சடையாளர் அரவுற்ற பணியாளர் 

நலமுற்ற கயிலாச - ரிடமே சேர் 
மதியுற்ற முகமாது எழிலுற்ற வுமைமாது 

மணமுற்ற குழன்மாது - தருபாலா ! 
கதியுற்ற மயிலாள ! அடியற்கு அருளேசெய் ! 

கதிருற்ற வயிலாள ! -- குமரேசா ! 
பதியுற்ற வடியார்கள் ககனத்தில் வளர்தேவர் 

பணிசித்ர மிகுதோகை - மலையாளா ! 


வேறு 


135. வட்ட மலைமுலையாள் பத்ம மலர்வதனாள் 

மட்டு லவுகுழலாள் - உமைமானாள் 
இட்ட முடனரனார் பக்க மதில்வளர்மான் 

இச்சை யுடனருள்மா - புதல்வோனே !! 
துட்ட னெனவருசூர் பட்டு விழவெதிரே 

சுத்த மிகுமயிலே - வியவீரா ! 
திட்ட முடனருள்வாய் வித்தை தனையினியே ! 

சித்ர மிகுசிகிமா - மலையோனே ! 


- 


வேறு 


136. வன்ன மயிற்பரியாய் ! என்னை வளர்த்திடவே 

மன்ன ! எனக்குமுனே - வருவாயே ! 
மின்ன லிடைக்கொடியாள் பொன்னி தனக்கிணையாள் 

மின்னு நுதற்பிறையாள் --வடிவேசேர் 
அன்ன நடைக்கழலாள் கிண்ண முலைப்பெணினாள் 

அன்னை குறப்பெணினாள் - புணர்தோளா ! 
இன்ன மெனக்கருளே வண்மை மிகச்செய்குவாய் ! 

ந்நி லமுற்றசிகா- மலையோனே ! 


வேறு 


137. தத்தி வருமயிலா ! புத்தி யுடனடியார் 

சக்ர தலமிசையே - பணிபாதா ! 
அத்தி யுரியுடையார் மொய்த்த சடையரனார் 

அர்த்த மதிபுனைவோர் - தருபாலா ! 


ப -தகம் 


136. அன்ன நடைக் கழலாள் ! கழல் வீரர்களணிவது : பெண்கள் காலணி 
யாகக் கூறுவது பெரும்பாலும் மரபில்லை. 


44 


தின கவிதை 


சத்தி தனையெதிர்சூர் பக்க மதில்விடுவாய் ! 

தத்தை குறமகளாள் - புணர்தோளா ! 
சித்தி புரிகுகனே ! வித்தை தனையருள்வாய் ! 

சித்ர மிகுசிகிமா - மலையோனே ! 


வேறு 


138. கும்ப முலையுமையாள் அம்பு லியின் வதனாள் 

கொண்ட னிகர்குலழாள் - நலமேசேர் 
விம்ப நிகரிதழாள் கொஞ்சு கிளிமொழியாள் 

விண்டு விறல் துணையாள் - தருபாலா ! 
கம்ப மிசைவளர்மா தங்க முகர் துணைவா ! 

கஞ்ச மலர்வதனா ! -- அருளாயோ ? 
அம்ப ரமதனில்வாழ் தந்தி ரர்கள் முதலாய் 

அண்டர் பணிசிகிமா - மலையோனே ! 


வேறு 


139. சித்ரமயில் வாகனா! வித்தைமிகு நாவலா ! 

சிற்சபையி லாடுவோர்- தனமானோர் 
புத்ர ! வரம் நீசெய்வாய் ! சத்ருசெய வேலவா ! 

புட்பமலர் சூடுவோய் ! - குகவேளே ! 
அத்திமுனம் நாடுவோ ருக்குவரு தேவியாள் 

அற்புதமி னாள்பொனாள் -- மருகோனே ! 
சத்தியணி பாணியா ! பொற்புதனை நீசெய்வாய் ! 

சற்குண ! குகா ! சிகா - மலையோனே ! 


வேறு 


140. கயிலை மலை தனிலே அரசு புரியரனார் 

கதிரு லவுமதிசூ - டியர்பாலா ! 
ஒயிலை யுயர்மயிலாள் இமய மலையரசே 

உதவு முமையவளே - தருபாலா ! 
அயிலை யெதிர்வருசூ ரலற விடுகுமரா ! 

அருமை யொடுதமிழே - அருளாயோ ? 
குயிலை நிகர்மொழியாள் குறமி னணைபுயவா ! 

குக 1 சி கியின் மலைவாழ் - வடிவேலா ! 


- 


வேறு 


141. பங்கய மீதினிலே அன்புடன் வாழுமினாள் 

பண்புடன் மேவியமால் - மருகோனே ! 
செங்கையி லேயயிலே கொண்டுமு னேயெதிரே 

சென்றசு ரோனுடல்மேல் - விடுவோனே ! 


138 , தந்திரர் - கந்தருவர் . 


45 


தின கவிதை 
கொங்கைமி னாள் குறமான் பங்கினில் வாழ்பவனே ! 

குன்றையின் மாமலைமேல் - வளர்வோனே ! 
மங்கையர் மால்கொளவே வந்திடு மாவடிவே ! 

வம்பவிழ் நீபமென்மா - லிகைமார்பா ! 


வேறு 


142. கருத்தமுகின் மேனியான் நலத்ததிரு மேனியான் 

கமழ்த்துளப மாலையோன்-மருகோனே ! 
விருப்பமுடன் வேடமான் மகிழ்ச்சியுட னாளுமே 

மிகுத்தணையி னாசையாய்- அணைவோனே ! 
முருக்கினிதழ் மாதுமா பதிக்கினிய பாலகா ! 

முனைச்சமர்செய் சூரையே - கொலுநாதா ! 
திருக்குலவு தோகையா மலைக்குள் வளர் நாதனே ! 

சிறப்புமிகு தோகைவா - கன ! வேளே ! 


வேறு 


143. மச்ச நிகர்விழியாள் கச்சை யணிமுலையாள் 

மட்டு லவுகுழலாள்- குறமானாள் 
பட்ச மிகுமணைமேல் வைத்து வெகுமயலாய் 

பத்ம முகமுலைமேல்- அணைதோளா ! 
நச்ச ரவையணிவோ ருக்கு மயல்விளைமான் 

நத்து வரி துணையாள் - தருபாலா ! 
அச்ச மிடவசுரோன் பட்டு விடவெலுவேள் ! 

அற்பு தசிகியின்மா - மலையோனே ! 


வேறு 


144. மதிதாதகி சூடிய வேணியர் 

நதிராவணி நாயக ஈசுரர் 

மணிமாமுடி சேர்க யிலாசர்பொன் - மலையார்பால் 
அதிமாலொடு நாள்தொறு மேவளர் 

இமயாசல மீதினி லேவரும் 

அடியார்பணி நாயகி யீஸ்வரி-- தருபாலா ! 
விதிமால்முத லாகிய வானவர் 

தினமேபணி யேபுரி வேலவ ! 

சிறைமாமயில் வாகன னே ! அருள் - தருவாயே ! 
கதியாவையும் நீதரு வாய் ! குக ! 

தமிழ்யாவையும் நீதரு வாய் ! குக ! 

கனமாமணி சேர்சிகி மாமலை - முருகோனே ! 
142. கறுத்த எனற்பாலது எதுகை நோக்கிக் , கருத்த என நின்றது . 
143. நத்து அரி துணையாள் - சங்கேந்திய திருமாலின் தங்கை . 


46 


தின கவிதை 


வேறு 
145. மறக்கு லத்தினி லேவரு நாயகி 

மகிழ்ச்சி பெற்றிட வேமலர் மாலிகை- புனைவோனே ! 
திறத்தெ திர்த்திடு சூருடல் கீறிய 

திகழ்க்க டப்பமென் மாலிகை யேயணி - குக ! வேலா ! 
அறச்சி றுத்திடு சீரிடை யாள்சிறை 
அனத்தை ஒத்திடு மாநடை யாள் 

திரி - புரைமானாள் 
சிறப்பு யர்த்திடு பாலகனே ! அருள் 

சிகிக்கி ரிக்குக ! நீயருள் யாவையும் ! -உதவாயோ ? 


வேறு 
146 , கச்சணி முலையாள் பத்மமென் மலராள் 

கத்திகை தனையே - அணிமானாள் 
மச்சமென் விழியாள் பொற்கிளி மொழியாள் 

மட்டுயர் குழலாள் - உமைமானாள் 
நச்சர வணிவோர் வெற்பினில் வருவோர் 

நத்திடு புதல்வா ! - குகவேளே ! 
இட்சண மடியே னுக்கருள் ! குமரா ! 

எட்டிடு சிகிமா - மலையோனே ! 


வேறு 


147. திரிபுரசங் காரன் உமையவள்பங் காளன் 

திகழுயர்பைந் தாமன் - அருள்பாலா ! 
பரிவொடுநின் றேதான் நடமிடுதென் தோகாய் ! 

அடியன் முன்வந் தேதான் - அருளாயோ ? 
உரியகுரம் பேதான் பயில்பவள்சிங் காரீ 

ஒருகுறமின் பாலே - வளர்தேவே ! 
அரிபிரமன் றானே பணிசிகிவிண் டாளா ! 

அழகுளகந் தா ! நீ - அருளாயோ ? 


வேறு 


418. கஞ்சமா மலர்மேல் வந்த நான் முகனார் 

கண்டுநாள் தொறுமே - பணிபாதா ! 
வஞ்சமா யெதிர்சூ ரஞ்சவே விடுவாய் ! 

வந்துதா னருளே - தருவாயே ! 


147. முதலடியில் தன தனதந் தான என வருஞ் சீர்கள் மற்ற அடிகளில் தன 
தன தந் தானா என நீள்கின்றன . தென் தோகாய் ! - அழகிய மயிலையுடையவனே ! 

குரம்பை - சிறுகுடில் ; குரம்பே எனச்சந்தம் நோக்கி நின்றது . சிகி விண்டு 
மயில்மலை . 


தின கவிதை 


47 


கொஞ்ச நூல் இடையாள் மங்குல்சூழ் குழலாள் 

கும்பமா முலையாள்- குறமானாள் 
மஞ்சமீ தினிலே கண்டுசேர் பவனே ! 

மஞ்சுசேர் சிகிமா - மலையோனே ! 


வேறு 


149. திருவைப்புணர் மாயவ னாருயர் 

செகமெச்சிய ராகவ னாருட - மருகோனே ! 
பொருதுச்சம ராடிடு சூரொடு 

பொருதுக்கொல வேல் தனை யேவிய - செய்வீரா ! 
மருவுற்றிடு நீபம தாகிய 

மலரைத்தரி மாபுய வா ! சிறை - மயிலாளா ! 
தருவுற்றிடு தோகையின் மாமலை 

தனினித்தியம் வாழ்பவனே ! நலம் - உதவாயோ ? 


வேறு 


150. பானத்தணி மாயவ னாருயர் 

பாகுற்றிடு மாமொழி மாதுட - மருகோனே ! 
கானத்தினில் வாழுமி னாள் வெகு 

காதற்குற நாயகி யாள்புணர் - இருதோளா ! 
வானத்துள தேவர்க ளே பணி 

வாசக்கழ லாயருள் யாவையும் - உதவாயோ ? 
ஞானத்தவ ரேபுக ணாயக ! 

நானக்கமழ் சோலைகள் சூழ்சிகி - மலையாளா ! 
151. சீதச்சசி சூடிய வேணியர் 

தேவிக்கவு மாரிஉ மாபதி- தருபாலா ! 
பாதப்பணி யேபுரி வானவர் 

பான்மைப்பட வேவர மேயருள் - குகவேளே ! 
போதத்தவ ரேபணி வேலவ ! 

பூவைக்குற நாயகி மேவிய - இருதோளா ! 
வேதத்தனை யேசிறை மீதிடு 

மேலுற்றிடு தோகையின் மாமலை-- முருகோனே ! 


ப 


வேறு 


152. கஞ்சமலர் நான்முகவன் கண்டுபணி மாசரண - முருகோனே ! 

வஞ்சமிகு சூருடல மண்டவிடு கூரயில - வடிவேலா ! 
தஞ்சமடி யேன் முனருள் ! தந்திமுகனாருடைய- துணைவோனே ! 
நஞ்சமிட றார்புதல்வ ! நன்றுபுரி தோகைமலை - முருகோனே ! 


150. புகழ் + நாயக ! = புகணாயக ! 


48 


தின கவிதை 


வேறு 


153. பொருப்பை நிகர்முலையாள் சிலைக்கு நிகர்நுதலாள் 

புகழ்ச்சி யுள இமையா - சலமானாள் 
கருப்பை வடிவுடையாள் துணைப்பெணுமை வடிவாள் 

கனத்த கவுரிமினாள்- தருபாலா ! 
செருப்ப யில்செயசுரோன் உடற்கு எதிர்படவே 

திகழ்ப்பொன் அடிவடிவேல்- தொடுவீரா ! 
மருப்பை நிகர்முலையாள் குறத்தி புணர்புயனே ! 
மகிழ்ச்சி யுயர்சிகிமா - மலையோனே ! 

வேறு 
154. வாசக்க டம்பையணி வாகுற்றி லங்குபுய ! 

வானத்தி லண்டர்பணி - இருதாளா ! 
நேசக்கு றம்பயிலும் ஆசைக்கி சைந்தகொடி 

நேருற் றிலங்குகுற - மகள்பாகா ! 
நாசப்ப டர்ந்தெதிர்செய் சூரற்கு அன்றுமுனம் 

நாடிக்க னன்றயிலை - விடுவோனே ! 
தேசத்தர் வந்துபணி கோடுற்ற அந்தமிகு 

சீருற்ற குன்றைமலை - முருகோனே ! 


வேறு 


155. திருமகள் மருவிய பொற்பு பெற்ற மாயவன் 

திகழொளி யிலகிய சக்க ரக்கை மாயவன் - எதிராக 
பொருதிய அசுரர்கள் கட்டு விட்டு ஓடிட 
புரையகல் பகழிதொடுத்து விட்ட மாயவன் - மரு 

[ கோனே 
கருதிய தமிழ்தி யிப்பெனக்கு நீயருள் ! 

கலைமதி தலையணி முத்தர் பெற்ற பாலக ! -- வடிவேலா ! 
அருமைக ளுடன்வரு பத்தர் நித்த மேபணி 
அழகுள சிகிமலை வித்த கற்பு தா ! சிறை - மயிலோனே ! 

வேறு 
156. வனமதி லிலகுகு றத்திப் பெணாள் தனை 

மலரணை யதனில் அணைத்துப்ப னாள்மரு - வியதோளா ! 
கன தனம் இலகிய சத்திக்கு மாரியின் 

கலைமதி புனைபவள் விற்கொக்கு மாநுதல் - உமைமானாள் 
153. கருப்பை வடிவு : கருப்பு ஐ வடிவு - கரிய நிறமுள்ள அழகிய வடிவு .. 
கறுப்பு என ற்பாலது எதுகை நோக்கிக் கருப்பு என நின்றது . மருப்பு -யானைக்கொம்பு . 

155. இப் பெனக்கு : இப்ப எனக்கு . வித்தகற்பதா ! வித்தக அற்புதா ! 

156 . கலை மதி புனைபவள் - பிறை முடித்தவள் ; சிவபிரான் செயல்சத்திக்கும் 
ஏற்பிக்கப் பெற்றது . 


தின கவிதை 


49 


அன நடை பயில்பவள் பொற்புப்பொன் மாயவன் 
அருமைகொள் துணையவள் கொற்றத்திரி சூலிசொல் 

- 
எனஎன அடியனை ரட்சிப்ப தேகடன் [புதல்வோனே ! 

இசையுள மதுரித வித்தைக் குகா ! சிகி - மலையோனே ! 


வேறு 


157. மதியணி சடையார் வடிவுள வரனா - ரிடமே சேர் 

துதியுள வுமையாள் சுதனென வருமா - மயில்வீரா ! 
கதிதனை யருள்வாய் ! கன தன மறமான்- அணைதோளா ! 
பதிபுகழ் முருகா ! பருசிகி மலையாய் ! -- குகவேளே ! 


வேறு 


158. பாகை நிகர்மொழியாள் கோகனக அடியாள் 

பாவை வடிவயிலாள்- நலமேசேர் 
தோகை மயிலனையாள் காவில் வளர்குறமான் 

( தூய அனநடையாள் ) - மயலாளா ! 
ஓகை புனை ஒயிலா! கூர்மை மிகு அயிலா ! 

ஓது தமிழ் நிதியே - தருவாயே ! 
வாகை புனைபுயனே ! மாவை வெலுபவனே ! 

வாகு திகழ்சிகிமா - மலையோனே ! 


வேறு 


159. செந்தாமரை நான்முக னேபணி 

தெண்டாயுத பாணிய னே ! க்ருபை - தருவாயே ! 
கொந்தாரித ணீப மென் மாலைய ! 

கும்பாயடி யாரிமை யார்பணி யிருதாளா ! 
பந்தாமுலை யாள்கய மேவிய 

பங்கேருக மானனை யாள்குற - மகள்பாகா ! 
வந்தாதரி நீயென்மு னாகவும் 

மங்காதசி காமலை வாழ்வுறு- குமரோனே ! 


என என . 


156 . 

என்ன என்று ( வினவி ) . மதுரிதம் - இனிமை . 
158 . நகவளைவில் உள்ள பகுதி ஏட்டிலில்லாமற் சேர்க்கப்பெற்றது . 

159. கொந்தாரித ணீபம் : கொந்து ஆர் இதழ் நீபம் - கொத்தாக நிறைந்த 
இதழையுடைய கடம்பு . கும்பு - தொகுதி (உலகவழக்கு) 

4 


150 


தின கவிதை 


வேறு 
160. சிறந்த வனமீது வளர்ந்த கொடியான 

திரண்ட முலைமாது - வடிவேசேர் 
பறந்த அனமான நடங்கள் பயில்தேவி 

பசந்த குறமாது - புணர்தோளா ! 
நிறந்த பொடிபூதி அணிந்த உமைபாகர் 

நெளிந்த இடைமாது - உமைபாலா ! 
இறந்த அடியார்கள் பிறந்தி டவொணாத 

இசைந்த சிகிமேரின்- மலையோனே ! 


வேறு 


161. வனத்தேவரு வேடமி னாள் தனை 

( மயலாக்கவு ] மேயுற வாடிய - செயவீரா ! 
சினத்தேவரு சூருட னேயெதிர் 

செயித்தேவரு வேலவ னே ! அரு - ளுதவாயோ ? 
மனத்தேவரு நோய்தனை யேதவிர் 

மதுத்தேனுயர் நீபம தேயணி - புயவோனே ! 
கனச்சீருள கோடுக ளேயுயர் 

கதிர்த்தோகையின் மாமலை மேவிய - குமரோனே ! 


வேறு 


162. சந்தத்தமிழ் பாடிய நாவல ! 

சங்கத்தினில் மேவிய நாவல ! -- குகநாதா ! 
சொந்தக்குற நாயகி மேவிய 

துங்கக்கும ரா ! க்ருபை யாவையு - முதவாயோ ? 
நந்தத்தினை யேயணி பாணியர் 

நஞ்சுக்குறை மாமிடர் பாலக ! -- முருகோனே ! 
அந்தச்சிறை மாமயில் வாகன ! 

அண்டத்துயர் கோடுயர் தோகையின் - மலையோனே ! 


வேறு 


163. வனமீதினில் வாழ்பவள் 

வடிவாகிய வேடமின் - அணைதோளா ! 
தனமாதரி யீஸ்வரி 

தனையேபுணர் ஈசுரர் - புதல்வோனே ! 
161. [ ) சந்தம் பொருந்தவில்லை. ‘ மயக்கா வுள எனப்படிக்கலாம் . மயக்கா - 
மயக்கி ( செய்யா என்னும் வாய்பாட்டு இறந்தகால வினையெச்சம் ) . 

162. நஞ்சுக்குறைமாமிடர் : நஞ்சுக்கு உறைவிடமாகிய பெருமைமிக்க மிடறு . 
மிடறு எனற்பாலது மிடர் என நின்றது சந்தம் நோக்கி . இத்தொடர் , நஞ்சுக்கறை 
என நிற்பின் நஞ்சு தங்கியதனாற் கறைபொருந்திய மிடறு என அமையும் . அந்தச் 
சிறை - அழகிய சிறகு . 


தின கவிதை 


51 


மனம்வாழ்மிடி நோய் தவிர் 

வரதா ! சிறை மாமயில் - முருகோனே ! 
கனமேவிய கோடுயர் 

கதிர்சேர்சிகி மாமலை - வளர்வோனே ! 


வேறு 


164 .: சிறைமயில் வாகனா! திறமிகு சூரனார் - உடல்மீதே 

குறைபட வேலையே குருதிக ளோடவே- யெறிவீரா ! 
நிறைவா நீ செய்வாய் ! நிமலர்சொல் பாலகா ! - குகவேளே ! 
மறைபுகழ் நாவலா ! வரமருள் தோகைமா--- மலையோனே ! 


வேறு 


165. பொருப்பை நிகர்முலையாள் 

புகழ்ச்சி யுளமறவோர் - தருமானாள் 
விருப்பொ டணைபுயனே ! 

மிகுத்த நிதி தமிழே - தருவாயோ ? 
மருப்பு லவுமுலையாள் 

மகிழ்ச்சி யுயருமையாள் - தருபாலா ! 
பொருப்பி லுயர்சிகியா ! 

புழைக்கை முகர் துணைவா ! -- அருளாயோ ? 


வேறு 


166. வன நாயகி குறநாயகி மகிழ்வாயணை புயனே ! 

மயிலேறிய செகநாயக ! வரதா ! க்ருபை புரிவாய் ! 
சினமேபுரி பலமேயுள திடமேவிய அசுரோன் 

செகமேல்விழ இருகூறுசெய் அயிலாயுத முருகா ! 
அனமாநடை பயில்மாதரி அழகாகிய மயிலாள் 

அயிலாகிய விழியாளுமை தருபாலக ! முருகா ! 
கனமாகிய குகநாயக ! கமலாசன மயிலாள் 

கலைவாணியு நிதமேபுரி சிகிமாமலை முருகா ! 


வேறு 


167. முத்தி தனையருள்வாய் ! பத்தர் பணிசரணா ! 

முத்து நிகரெயிறாள் - குறமானாள் 
நத்தி லகுமிடறாள் பத்ம மலர்வதனாள் 

நட்பி னொடுமவளே - புணர்தோளா ! 


166. இது சந்தவிருத்தம் . கமலாசன மயிலாள் : இலக்குமி . இலக்குமியும் , 
கலைவாணியும் எப்போதும் இருக்க விரும்பும் சிகிமாமலை என்க . 

167. வதனாள் : வதனத்தாள் .. 


- 


52 


தின கவிதை 


சித்தி தனைவிளைவோர் சத்ரு பணிகழலா 

சித்ர மிகுமயில்வா - கனவீரா ! 
அத்தி முகர் துணைவா! இப்ப வரமுதவாய் ! 

அட்ட திசைபடர்தோ - கையின்மேரா ! 


வேறு 


168. கங்கையணி வேணியார் 

கண்டுமய லாகவே - புணர்மானாள் 
பங்கயமி னாளுமே 

பண்பினொடு மாவலாய்-பணிமானாள் 
கொங்கையுமை பாலகா ! 

கொண்டனிற மேனியார் - மருகோனே ! 
செங்கையணி வேலவா ! 

தென்குலவு தோகைமா- மலையோனே ! 


வேறு 


169. [வித்தைக்கொரு கட லாகவும் 

அத்தத்தில் அழகைய னாகவும் 

மெத்தச்சிகுசெய் குவை ! குமரேசா ! மயிலாளா ! 
தத்தைக்கு நிகர்மொழி யாகிய 

பத்மத்தில் வளர்கொடி யாகிய 

சத்திக்கு நிகர்விழி யாள்குற - மடமானாள் 
நத்தைச்சொல் உயர்மிட ராய 

பொற்புற்ற திருவத னாள் நிதம் 
நட்புற்று மருவிய வாகுள - வெகுலோலா ! 


விளைவோர் - விளைப்போர் 
169. இப்பாட்டின் உண்மை வடிவம் விளங்கவில்லை . 
இப்படியிருக்கலாம் : 
வித்தைக்கண் ஒருகட லாகவும் 

அத்தத்தில் அளகைய னாகவும் 

மெத்தச்செய் குவை ! கும ரேச ! நன் - மயிலாளா ! 
தத்தைக்கு நிகர்மொழி யாகிய 

பத்மத்தில் வளர்கொடி யாகிய 

சத்திக்கு நிகர்விழி யாள்குற - மடமானாள் 
நத்தைச்சொல் உயர்மிட றாளுயர் 

பொற்புற்ற திருவத னாள் நிதம் 
நட்புற்று மருவிய வாகுள - வெகுலோலா ! 


தின கவிதை 


53 


கத்தைக்கு ழலியுமை மாதிரி 

புத்திரச்சி கவிழும் வானுயர் 
கர்த்தர்க்கு யர்கயிலை நேர்சிகி - மலையோனே ! ] 


வேறு 


70. சித்தம் வைத்தெனை ரெட்சிடு வித்தக ! 

சித்தர் கர்த்தர்சொல் -- புதல்வோனே ! 
பத்தர் மெத்தவும் நித்தியம் நித்தியம் 

பற்றி யுற்றிடு - பணிதாளா ! 
சத்தம் உற்றிடு நற்கட லிற்றுயில் 

சக்க ரத்தரி - மருகோனே ! 
இத்தலத்தினில் முக்கிய முற்றிடும் 

ச்சை நற்சிகி - மலையோனே ! 


வேறு 


11. கோகன கத்திரு மாது மேவிய 

கூர்மைகொள் சக்கர மாயனாருட - மருகோனே ! 
மாகம திச்சடி லேச ரீஸ்வரர் 

வானக முற்றிடு மேரு ளோருத - வியபாலா ! 
மோகமி குத்திடு வேட நாயகி 

மோதுமு லைக்குட மீதி லேமரு - வியதோளா ! 
தேகம திற்பிணி நோயை நீதவிர் 

சீர்மிகு நற்சிகி மேரில் வாழ்வுறு - குமரோனே ! 


வேறு 


, 


172. மயிலாகிய பொற்கொடி நாயகி 

வடிவாகிய அற்புத வானனள்- நலமேசேர் 
ஒயிலாகிய நற்குற நாயகி 

உடல்மீதினி லற்பொடு மேவிய - முருகோனே ! 
குயிலாகிய சொற்புகழ் நாயகி 

கொடியாரிடை பெற்றிடு மாதுமை -- தருபாலா ! 
அயிலா ! க்ருபை யிப்பா லாயருள் ! 

இனிதாகிய நற்சிகி மாமலை - முருகோனே ! 


கத்தைக்கு மூலியுமை மா திரி 

புத்ரச்சி கரமது வானுயர் 

கர்த்தர்க்கு யர்கயிலை நேர்சிகி -- மலையோனே ! 
170 ரெட்சிடு - இரட்சித்திடு . 
172. ஆனனள் - முகத்தினள் .. 


54 


தின கவிதை 


வேறு 


173. வேலையெடுத்தவனே ! சூரைய டர்த்தவனே ! 

வீரமி குத்தவனே ! - அருளாயோ ? 
ஓலைத ரித்தமினாள் வேடர்கு லக்கொடியாள் 

ஓவிய முற்றமினாள் - குறமானாள் 
மாலைமி குத்திடவே சேர்புய ! வித்தகனே ! 

வாகுய ரற்புதனே ! - அருளாயோ ? 
வாலைம திச்சடையார் பால ! எ னக்கருள்வாய் ! 

மாசல நற்சிகிமா - மலையோனே ! 


வேறு 


174. தாரைத் தரித்தபுயனே ! வித்தை யைத்தருவை 

சாதிக்கு றத்திபுணர் -- இருதோளா ! 
மேரைத்த ரித்தமுலை கூரிட்ட சத்திவிழி 

மேன்மைக்க ளிற்றுநடை - பயில்மானாள் 
காரைத்தி சைத்தகுழ லாளச்சு தற்கிளையள் 

காமப்பு யக்குருசில்- தருபாலா ! 
சீரைப்ப டைத்தசிகி மேருக்கி சைத்தகுக ! 

தேவர்க்கு யர்ச்சிபெறு - முருகோனே ! 


வேறு 


175. திருவுற்றிடு மாமல ராகிய 

வதனக்கொடி மாதுடி யாகிய 

திகழ்பொற்பிடை வேடமி னாள் புணர் - புயவோனே ! 
மருவுற்றிடு நீபமென் மாலிகை 

யதனைத்தரி சீர்புய னே ! குக ! 

வடிவுற்றிடு தோகையின் மாமயில் - முருகோனே ! 
செருவுற்றிடு சூருட னேயெதிர் 

சமரைப்புரி கூருள வேலவ ! 

தமிழைத்தரு வாய் ! அம ரோர்பணி - யிருதாளா ! 
உருவுற்றிடு கோடுக ளேமிகு 

பெருநற்றட வாவிக ளேமிகு 
உயர்நற்சிகி மாமலை மேவிய - முருகோனே ! 


--- 


174, காரைத் திசைத்த - முகிலைத் திகைக்கவைத்த . அச்சுதற் கிளையாள் காமப் 
புயக்குருசில் - உமாதேவி விரும்பும் புயமுடைய தலைவனாகிய சிவபிரான். 


தின கவிதை 


55 


வேறு 


176. கங்கை யணிசடையார் 

கண்டு மகிழுமையாள்- தருபாலா ! 
கொங்கை மறமடவாள் 

கொண்டு மருவியவா ! - புயவோனே ! 
செங்கை யணியயிலா ! 

திங்க ளணிவதனா! - குகநாதா ! 
பங்க யமினிதம்வாழ் 

பண்பு செறிசிகிமா - மலையோனே ! 


வேறு 


177. தருண முலைமடவாள் அயிலை நிகர்விழியாள் ! 

சரச மிகுகுறமான் – அணைதோளா ! 
அருண னிறவடிவாள் கமல நிகர்வதனாள் 

அழகு திகழுமையாள்- தருபாலா ! 
வருண மயில்முருகா ! தமிழை யருள்புரிவாய் ! 

மகிமை யுடனடியார் - பணிதாளா ! 
அருண மடிமைசெய்வோன் இவனெ னவுமினியே 

அரசு புரிசிகிமா - மலையோனே ! 


வேறு 


178. தந்தி முகர் துணையாய் ! அண்டர் பணிசரணா ! 

சங்க ரரைநிதமே -வியமானாள் 
கொந்தி லகுமலரே சந்தி ரனை அணிமான் 

கொண்டல் படிகுழல்மான் - அருள்பாலா ! 
அந்தி மதிவதனா ! என்ற னிடம்வருவாய் ! 

அந்த மிகுசிறைமா - மயிலாளா ! 
செந்தி மலைமுருகா ! குன்றை மலைவடிவே ! 

செங்க மலை புணர்மால் -- மருகோனே ! 


வேறு 


179. அந்தரி யம்பிகையாள் சந்த்ரன ணிந்தமினாள் 

அண்டர்பணிந்திடுமா - தரிமானாள் 
சுந்தரி சங்கரியாள் செஞ்சடை விந்தைமினாள் 

சுந்தர மிஞ்சியமான் - அருள்பாலா ! 


177 . அருண மடிமை செய்வோன் இவனெனவு மினியே -இனியே நம் அடிமை 
செய்வோன் இவனெனவும் அருள் . 

178. சந்திரனை அணிமான் : பிறை முடித்தவள் . சர்த்ரன் அணிந்த மினாள் 
( 179 ) என்பதையும் நோக்குக ! இந்நூலில் 156 - ஆம் பாட்டைப் பார்க்க . 


56 


தின கவிதை 


எந்தனி டந்தனிலே வந்துவ ரந்தருவாய் ! 

இந்த்ரமு குந்தனுமே - பணி தாளா ! 
சந்தமி குந்திடுசீர் கொண்டசி கண்டியனே ! 
சங்கநி றைந்திடுநா - வலவோனே ! 


வேறு 


180. வித்தை தனையருள்வாய் ! சித்ர மயில்முருகா ! 

விர்த்தி பெறுசிகிமா - மலையாளா ! 
தத்தை மொழியுமையாள் கர்த்தர் புணர்கொடியாள் 

சத்தி விழியுமையாள் - புதல்வோனே ! 
கத்தை யணிசடையார் சத்தி புணரரனார் 

கற்க யிலையிறையார் - புதல்வோனே ! 
நத்தை யணியரிமா லுக்கு வருமருகா ! 

நட்பி னொடு அருளே - தருவாயே ! 
181. சித்தி விளைபவனே ! பத்ம மலர்வதனா ! 

சித்ர மயில்முருகா ! -- அருளாயோ ? 
முத்தி தனையருள்வாய் ! பக்தர் பணிசரணா ! 

முக்ய முடனிமையோர்- பணிதாளா ! 
சத்தி தனையெதிர்சூர் பட்டு விழவிடுவோய் ! 

சர்ப்ப மிசைதுயில்மால்--- மருகோனே ! 
அத்தி முகர் துணைவா ! இப்ப வரமருள்வாய் ! 

அத்து விதமுடிவே ! - சிகியாளா ! 


வேறு 


. 


182. கஞ்ச மாமலர் வந்த நாயகி 

கண்டு ஆசைகொள் - அரிமாயோன் 
அஞ்ச ராவணன் அன்று வீழிட 

[ அம்பு ராசியை அணைகோல்மால் -- மருகோனே ! ] 
தஞ்சம் வேறிலை யின்று ஆதரி 

சந்த நாவல ! -- முருகோனே ! 
மஞ்சு மேவிய குன்றை மாமலை 

வந்த வேலவ ! - குகவேளே ! 


182. வீழிட - வீழ்ந்திட . அம்பு ராசியை அணைகோல் மால் - கடலில் அணை 
கட்டிய திருமால் . [ ) . இரண்டு சீர்கள் மிகுந்துள்ளன . 

அம்பை யேவினன் - 
மருகோனே ! எனப்படிக்கலாம் , 


தின கவிதை 


57 


வேறு 


183 : தத்தைமொ ழிக்குறமான் அற்புத நற்கொடியாள் 

கற்குண மெய்க்குறமான் - அணைதோளா ! 
நத்தைநி கர்த்திடுசீர் பெற்றக ழுத்தினள்மான் 

நட்புமி குத்திடவே- அரனார்சேர் 
கற்றை றைக்குழலாள் வித்தகி பெற்றவனே ! 

கற்பக னித்தமுமே - பணிதாளர் ! 
வித்தையெனக்கருள்வாய் ! பொற்சிகி மெய்க்கிரியாய் ! 

வித்தக ! இப்ப இநாள்- அருளாயோ ? 


வேறு 


184. கட்டு மலரணி குழலாள் சித்ர மிகுகுற மடவாள் 

கட்டி யணையிரு புயனே ! -- முருகோனே ! 
மெட்டு லவுமிகு பலமா பட்டு விழஅயில் விடுவோய் ! 

வித்தை தனையினி அருள்வாய் ! - குமரேசா ! 
கெட்டு விடஅசு ரன்முனே விர்த்தி பெறுவெகு கணையே 

கிட்டி விடுவடி வுளமால் -- மருகோனே ! 
நெட்டு லவுமலை கடல்சூழ் பொற்பு மிகுசிகி மலைவாழ் 

நித்ய சுபகர ! குமரா ! -- அருளாயோ ? 


வேறு 


185. கஞ்சத்திரு நாயகி மேவிய சங்கைத்தரி மாயவ னாருயர் 

கன்றைக்கனி மேலெறி மாலுட - மருகோனே ! 
நஞ்சத்திரு மாமிட றீசுரர் சந்த்ரச்சடி லேசர்வி ணாடவர் 

சந்தித்திடு நாயக ரீசுரர்- தருபாலா ! ( மீதினில் 
வஞ்சக்கொடி தாகிய மாவுடல் ரெண்டிட்டிட வேயவன் 

மண்டக்கதிர் வேலதை யேவிய - செயவீரா ! 
மஞ்சத்தினி லேகுற நாயகி அங்கத்துட னேபுணர் சீர்புய ! 

வம்புற்றிடு சோலைகள் சூழ்சிகி - மலையோனே ! 


183. கற்பகன் நித்தமுமே பணிதாளா !: கற்பகன் : இந்திரன் . இப்ப 
இநாள் - இந்நாளிலே இப்பொழுதே 

184 , மெட்டுலவுமிகுபலமா - மெட்டுடன் உலவிய மிகு வலிமையுடைய சூர் 
னாகிய மாமரம் . மெட்டு - கௌரவம் . மெட்டுக் கடக்க வெருட்டிவிடும் ( விறலி 
விடு தூது : 860. ) 

185. வஞ்சக் கொடிதாகியமா என்பது சூரபதுமனையே குறிப்பதால் ,, 
அவன் மீதினில் என்றார் . அவன் : சூரபதுமன் . 


53 


தின கவிதை 


வேறு 


186. நறை நீபமென் மலராகிய நறுமாலிகை புனைவாய் ! 

மறைநான்முகன் நிதமேபணி மலராகிய பதனே ! 
சிறைமாமயில் தனிலேறிய திகழ்வே லணிகரனே ! 
கறைமாமிடர் புதல்வா ! உயர் கனதோகையின் மலையா ! 


வேறு 


187. திருப்பங்கய மீதினி லேவளர் 

திகழ்ப்பைங்கொடி யாள்புணர் மாலுட - மருகோனே ! 
பொருப்பென்றுசொல் மாமுலை நாயகி 

புனைக்கொன்றையின் மாமலர் சூடிய - உமைமானாள் 
அருட்டங்கிய கூர்விழி நாயகி 

அணைத்தன் றுடல் மேல்புணர் ஈசுரர்- தருபாலா ! 
செருச்சென்றுசெய் சூருடல் கீறிய 

திகழ்க்குன்றைசி காமலை வாழ்குரு - குமரேசா ! 


வேறு 


188. வந்தனை புரியடி யாரிடம் 

வந்திடு துயர்களை யோடிட - வருவாயோ ? 
நிந்தனை புரியடல் சூருடல் 

ரெண்டிட அயில்தனை யேவிய - குகவேளே ! 
எந்தனை யினிநல மாகிட 

இன்றுட னென்முன்வரு வாய்சிகி - மயிலாளா ! 
உந்தனை யலதினி வேறிலை 
உம்பர்கள் பணிசிகி மாமலை -முருகோனே ! 


வேறு 


189. சங்கத்தமிழ் நாவல னே ! அருள் 

சந்தத்திரு மாமயி லேறிய - செயவீரா ! 
துங்கக்கயி லாசர்விஸ் வேசுரர் 

துண்டப்பிறை சூடிய வேணிய - ரிடமேசேர் 
சங்கக்குழை நாயகி யீஸ்வரி 
தந்தற்புத மாகிய பாலக ! -- 

முருகோனே ! 
பங்கப்பட மாவல வேலவ ! 

பண்புற்றசி காமலை வாழ்வுறு- குமரேசா ! 


186. இது சந்தவிருத்தம் . 
: 88 . எந்தனை : என்றனை , உந்தனை : உன்றனை . 

189. தந்தற்புதமாகிய : தந்த அற்புதமாகிய . பங்கப்பட மா வல வேலவ : 
மா பங்கப்பட . வல வேலவ - மாமரம் பங்கப்படும்படி ( வெற்றி கொள்ள ) வல்ல 
வேலவனே ! 


தின கவிதை 


59 


வேறு 


190. சிந்தாகுலம் யாவையு மேதவிர் 

சிங்காரசி காமயி லேறிய - குகநாதா ! 
வந்தாதரி வேலவ னே ! உமை 

மங்கா இமை யாசல நாயகி- திருமானாள் 
மைந்தா ! தமிழ் மாநிதி யாவையும் 

வந்தேயினி யேயருள் வாய் ! குற - மகள் பாகா ! 
கந்தா ! இமை யோரடி யாரெதிர் 

கண்டேபணி சீர்சிகி மாமலை - முருகோனே ! 


வேறு 


191. சித்தி தனையருள்வாய் ! பத்ம மலர்வதனா ! 

சிற்ப ரமர்தமையே - அணைமானாள் 
விர்த்தி பெறுமுமையாள் குத்து முலையுமையாள் 

விற்பு ருவஉமையாள்- தருபாலா ! 
பத்தி யொடுபணிவே னுக்கு வரமருள்வாய் ! 

பச்சை மயில் முருகா ! -- குமரேசா ! 
அத்தி முனம்வருவோ னுக்கு வருமருகா ! 

அற்பு தசிகியின்மா - மலையாளா ! 


வேறு 


192. கறைக்கண்ட ரிடமேவளர் 

கமழ்ப்பங்க யமதேநிகர் - இருதாளா ! 
சிறைத்துங்க மயிலாளுமை 

திருச்செங்கை யுமையாளுத - வியபாலா ! 
பிறைத் துண்டை யணிநாயகர் 

பிணைச்செங்கை யரனார் தரு - புதல்வோனே ! 
நிறைத்திங்க ளுயரானன ! 
[ நிலைக்குஞ்சிகி) மலைநாயக ! -- முருகோனே ! 


வேறு 


193. கடம்ப மாலையணி யிருதோளா ! 

கரந்தை சூடுசடை யரனார் சேர் - நலமேசேர் 
குடங்கொள் பூணுமுலை யுமைமானாள் 

குடங்கை நேருவிழி யுமைமானாள் --புதல்வோனே ! 


192. [ ] ஒரெழுத்து மிகுகின்றது . 


60 


தின கவிதை 


நடஞ்செய் மாமயிலின் முருகோனே ! 

நலஞ்செய் வாய் ! குமர ! வடிவேலே - அணிவோனே ! 
திடங்கொள் சோலைமிகு வடிவேசேர் 

சிகண்டி மாமலையின் வளர்வோனே ! - குகவேளே ! 


வேறு 


194. நாகமதி சூடுசடை வேணியர னார்பால் 

நாளும் வள ரீஸ்வரி நல் மாதுவருள் புதல்வா ! 
மாகமிசை வாழ்கலைகொள் பூர்ணமதி தானே 

வாழுமுக நாயக ! குகா ! அருள்செய் இனியே ! 
யோகமிகு ஞானியர்கள் யாவர்களு மேதான் 
ஓகையொடு மேபணிசெய் பூவைநிகர் சரணா 

! 
மோகமிகு வேடமகள் மேவுபுய நாதா ! 

மூவர்புகழ் தோகைமலை மீதுலவு குமரா ! 


வேறு 


- 


195. மறைபெற்றிடு நான்முகனார்மண 

மலரிற்றினம் வாழ்கலை வாணியை - யணைதோளார் 
சிறையிற்பட வேசெயும் வேலவ ! 

திகழச்சுத மாயவ னாருட - மருகோனே ! 
நிறைகற்புயர் வேடமி னாள் தனை 

நிதமெச்சிட வேயணை நாயக ! -- அருளாயோ ? 
சிறையுற்றிடு மாமயில் வாகன ! 

சிகி நற்கிரி மீதினி லேவளர் - முருகோனே ! 


வேறு 


196. பகழிக் கூத்தன்மு னேநட மாடிய 

பதமெற் காக்கநல் மாவர மேயினி - யுதவாயோ ? 
திகழ்விற் போற்பொரு சீர்நுத லாள்வளர் 

திருவைப் பார்க்கவு மேயழ காகிய - குறமானாள் 
சுகமெய்ப் பாற்புகழ் போல்மொழி யாள்புணர் 

துரை ! வித் யாப்பிய மேயருள் வாய்சிறை - மயிலாளா ! 
அகமற் சூர்க்கொரு வேல்விடு சேவக ! 
அருள்பொற் கோக்குல மேபணி தோகையின்--- 

மலையாளா ! 


194. இது சந்த விருத்தம் . 


196. துரை ; விளி ; வித்யாப்பியம் : வித்தியாப்பியாசம் . 


தின கவிதை 


61 


வேறு 


197. கரிய கண்டமா யுயரு மண்டம்வாழ் 

கலையி லங்குசீர் மதிய ணிந்தஈ - சுரர்பால்வாழ் 
பெரிய கும்பமா முலையள் நங்கையாள் 
( ளசிவுபல ) மங்கைமா துமைசொல் மைந்தனே ! -- 

அருளாயோ ? 
வரிய ணிந்த நீள் குழைய டர்ந்தபார் 

வையினள் நன்றுகான் மறம டந்தைசேர் - புயவேளே ! 
உரிய குன்றைமா மலையில் வந்தவா ! 
உலகி னின்பமே (வியவா !) - குகவேளே ! 

வேறு 
198. கும்ப மிகுமுலையாள் அம்பு லிகொள் சடையாள் 

கொங்கி லகுகுழலாள் -- மடமானாள் 
விம்ப மிகுமிதழாள் அம்பு நிகர்விழியாள் 

விஞ்சை மிகுமுலையாள்- தருபாலா ! 
உம்பர் பணிசரணா ! வந்து க்ருபைபுரிவாய் ! 

[ உந்தனுடையானி] - இடமேதான் 
வம்ப ணிகுறமினாள் இன்ப மிகுகணவா ! 
வந்த ருள்செய்சிகிமா - மலையோனே ! 

வேறு 
199. குறத்தி தனைநிதமே புணர்ச்சி செயும்வடிவே ! 

குணக்க டலின்முருகா ! -- அருளாயோ ?? 
திறத்தி லெதிர்வருமா உடற்கு வுருவிடுகூர் 

திகழ்க்க திரின்வடிவேல்- அணிவோனே ! 
பறக்கு மயில்முருகா ! எனக்கு வரமருள்வாய் ! 

பருத்த முலையுமையாள் - புதல்வோனே ! 
அறக்க டவுளென்முனே மகிழ்ச்சியுடன் வருவாய் ! 

அருட்செய் குவைசிகிமா - மலையோனே ! 


வேறு 


200. கங்கை யணியரனார் பங்கில் வளருமையாள் 

கங்குல் நிகர்குழலாள்-- தருபாலா ! 
செங்கை யணியயிலா ! வந்து வரமருள்வாய் ! 

செங்க மலமலர்மான் - மருகோனே ! 


197. [ ] இக்குறியீட்டவை விளங்கவில்லை. இவற்றை முறையே, ப்ரபல 
எனவும் , விடா லஞ்செய்வாய் ! எனவும் படிக்கலாம் . 

198. [ ] இதனை உன்றனிட அடியான் எனப்படிக்கலாம் . 
199. அறக்கடவுள் ; விளி . 


62 


தின கவிதை 
மங்கை குறமகள்சேர் அந்த மிகுபுயனே ! 

வஞ்ச சுரனுடனே - யெதிர்வீரா ! 
கொங்கை யணிவனமார் அண்டர் பணிநலமார் 

குன்றை மலை முருகா ! - குமரேசா ! 


வே ! }} 


201. மறைவேதனார் பணி.நாயகா ! 

மயிலேறியே வருவாய் ! குகா ! 
பிறைசூடிபால் வளர்தேவியாள் 

பிணையானதோ ரிணைபார்வையாள் 
சிறைசேருமா குயிலாள்மினாள் 

திருசேர்மினா ளுமைபாலகா ! 
கறைமேகமே வளைசோலைசூழ் 

கனதோகைமா மலை நாயகா ! 


வேறு 


202. குறத்தி யுடகணவா ! மகிழ்ச்சி யுடனருள்வாய் ! 

கொலைக்களமதனிலே - யெதிராவே 
திறத்தில் வருஅசுரோர் உடற்கு அயில் தனையே 

சினத்தில் விடுகுமரா ! - செயவீரா ! 
நறக்க மல அயனார் மிகுத்த அடியவரே 

நலத்தி லுயர்முனிவோர்- பணிபாதா ! 
அறக்க டவுள்புதல்வா ! எனக்கு வரமருள்வாய் ! 

அலர்ப்பொன் வளர்சிசிமா -- மலையாளா ! 


வேறு 


203. சத்தி யணிகுமரா ! வித்தை தனையருள்வாய் ! 

சத்து ருவையெதிரே - கொலும்வீரா ! 
அத்தி முகர் துணைவா ! சித்தி விளைகுருவே ! 

அற்பு தமென்மலராள் - புணர்தோளா ! 
நத்தி லகுகரனார் பச்சை நிறஉடலார் 

நச்ச ரவின் அணையார்- மருகோனே ! 
நித்ய மணமிகுபூ கட்டி யணிபுயனே ! 

நெட்டு லவுசிகிமா - மலையோனே ! 


( 


வேறு 


204. சித்ரமயில் வாகனா! விர்த்திபெறு சேவலா ! 

சித்துவிழை காரணா! -- குகநாதா ! 
அத்ரவிழி மாமினாள் குத்துமுலை மார்பினாள் 

அற்புதம தானசீ - ரிருதாளாள் 
201. இது சந்தவிருத்தம் . 


தின கவிதை 


83 


மொய்த்திலகு கேசமான் இச்சைமிகு வேடமான் 

முத்துமுலை மீதிலே -- புணர்தோளா ! 
சத்தியணி நாயகா ! இப்பவரம் நீ செய்வாய் ! 

தற்பரம ! தோகைமா - மலையோனே ! 


வேறு 


205. சமரைப் பொருசூ ருயிரைக் கொலவேல் 

தனைவிட் டெறிமா- செயவீரா ! 
குமரிக் கொடியாள் இமயக் கிரியாள் 

குண வித் தகியாள்- தருபாலா ! 
நமனைக் கடிதா யகலச் செய்குவாய் ! 

நலவித் தைகளே - அருளாயோ ? 
அமரர்க் கிறைவா ! எனைரட் சியையா ! 

அழகுற் றசிகா-- மலையாளா ! 


வேறு 


206. தத்துதோ கையின்மேல் நித்தமே வருவாய் ! 

சத்திசேர் கரனே ! - அருளாயோ ? 
நத்துசேர் கரனார் பத்மமா புணர்வோர் 

நத்துசேர் மருகா ! -- குகநாதா ! 
குத்தரா வணிவோர் நற்சடா தரனார் 

குத்துமா முலையாள் - உமைபாலா ! 
சித்துசேர் குகனே ! இப்ப நீ அருள்வாய் ! 

சித்ரதோ கையின்மா - மலையோனே ! 


வேறு 


207. கங்கைச்சடை வேணிய னார்கறை 

கண்டர்ப்புணர் நாயகி யாள் திரி - புரைமானாள் 
மங்கைக்குல மாரிமி னாள் தரு 

மைந்தக்கும ரா ! அருள் யாவையும் - உதவாயோ ? 
சங்கைத்தரி மாயவ னாருயர் 

தந்திக்குமு னேவரு மாயவன் - மருகோனே ! 
செங்கைக்குற நாயகி மேவிய 

செஞ்சொற்கும ரா ! சிகி மாமலை - முருகோனே ! 


206. பத்மமா : தாமரையில் வாழும் திருமகள் , 


64 


தின கவிதை 


வேறு 
208. கருத்த முகிலுடலார் சிவத்த இதழுடையார் 

கனத்த வளையணிமால்- மருகோனே ! 
பெருத்த முலையுமையா ளிடத்தி லனுதினம்வாழ் 

பிணைக்கை யரன்மகிழ்வா - கியபாலா ! 
செருத்த பலவசுரோ னுடற்கு அயில்விடுவோய் ! 

திருப்ப வுசையருள்வாய் ! -- குகநாதா ! 
திருத்த மிகுசெயவா ! எனக்கு வரம் அருள்வாய் ! 
சிகிக்கி ரியில்வளர்மா - குமரோனே ! 

வேறு 
209. தத்தி வருபரியா ! வித்தை தனையருள்வாய் ! 

சர்ப்ப மிசைதுயில்வோர்- மருகோனே ! 
சத்தி தனையடல்மீ * தெதிர்த்து வருபெலமா 

சட்ட கமதனிலே - யெறிவீரா ! 
பத்தி யொடுபணிவே னுக்கு வரமருள்வாய் ! 

பத்ம மலர்நிகரா - கியதாளா ! 
நத்தி லகுவயலா ! அத்து விதமுடிவே ! 
நற்ப ரமர்புதல்வா ! --சிகிமேரா ! 

வேறு 
210. வனமேலனு தினமேவளர் 

வடிவாகிய குறநாயகி - புணர்தோளா ! 
சினமேமிகு அசுரோனுடல் 

தெறிவாய்விட அயிலேவிய - குகநாதா ! 
அனமேல்வரு திசைநான்முகன் 

அருமாமறை யயனே பணி - யிருதாளா ! 
கனமாமணி மிகுகோடுயர் 
கருமாமுகில் தவழ்தோகையின் - மலையாளா ! 

வேறு 
211. மலர்மங்கை புணர்கின்ற 

[... ]விறல்விண்டு- மருகோனே ! 
அலர்கொன்றை யுயரிந்து 

அணிசெஞ்ச டையர்மைந்த ! -- அருளாயோ ? 
208. திருப்பவுசு - செல்வ வாழ்வு . செயவா ! - வெற்றியாளனே ! 
209. முதலடியுடன் 114 , 129 - ஆம் பாட்டுக்களை ஒப்பிடுக. 

* தெதிர்த்து : சந்தம் பொருந்தவில்லை. பெலமா - வலிய மாமரம் . 
211. இப்பாட்டின் உருவம் சரியாயில்லை . இப்படியிருக்கலாம் : 
முதலடியில் , மலர்மங்கை புணர்கின்ற( ... )விறல்விண்டு -- மருகோனே ! என்பதை , 

‘ மலர்மங்கை புணர்கின்ற பிரியங்கொள் விறல்விண்டு - மருகோனே ! 
எனப் படிக்கலாம் . 


தின கவிதை 


65 


( பெலமிஞ்ச மசுரன்ற னைமுனங்கொல் 

பிரியங்கொ ளெனையின்று- அருளாயோ ? ) 
நலமிஞ்சு துதிகுந்த ! 

நனிகொண்டல் வளர்குன்றை - மலையாளா ! 


வேறு 
212. சததயை யாள்பவனே ! வித்தையை யேயருள்வாய் ! 

சற்குண வேலவனே ! -- குகநாதா ! 
கொத்தியல் பூமலரே கட்டிய மாலிகையாய் ! 

கொட்டிய பேரிகையாய் ! -- குமரேசா ! 
சுத்திய மாமதிலா ! நிர்த்தமென் மாமயிலா ! 

சொற்பிர காசமதே -மிகுதேகா ! 
துத்திய ராவணிவோர் பெற்றிடு பாலகனே ! 

சொற்சிகிமா மலையா ! - செகநாதா ! 


வேறு 


213. சினத்த சூருட னேயெதி ராயடல் 

செயித்த வேலவ னே ! அருள் யாவையும் - உதவாயோ ? 
கனத்த மாமயில் வாகன னே ! அருள் 

கருத்த னே ! வெகு மாநிதி யாவையும் - உதவாயோ ? 
இனத்த தாகிய மாமணி சேர்துதி 

இசைத்த நீளிலை வேலணி பாணிய ! -- முருகோனே ! 
மனத்த தாகிய நோய்தனை யேதவிர் ! 

மகிழ்ச்சி நாயக ! தோகையின் மாமலை - வளர்வோனே ! 


வேறு 


214. மதுமாமலர் சூடிய நாயக ! நடமேபுரி மாசிறை யேவிரி 

மயின்மீதினி லேறிமு னேயினி - வருவாயே ! 
பதுமாசன நான்முகனாருயர் அடியாருயர் வானுள தேவர்கள் 

பணியேபுரி பூமல ராகிய -இருதாளா ! 


மூன்றாமடியில் , 

( பெலமிஞ்சு மசுரன்ற னை முனங்கொல் 

பிரியங்கொ ளெனையின்று - அருளாயோ .) 
என்றிருப்பதை , 

பெலமிஞ்சு மசுரன்ற 

னை முனங்கொல் பெருமைந்த ! -- அருளாயோ ? 
எனப் படிக்கலாம் . 

துதிகுந்த ! - புகழ்மிக்க குந்தம் என்னும் படையுடையவனே ! குந்தம் - ஈட்டி . 
212. பூமலர் - பொலிவுறும் மலர். துத்தி - பாம்பின் படத்திலுள்ள புள்ளி , 

5 


66 


தின கவிதை 


பொதுமாதர்க ளாசையை நீதவிர் ! கனசூருடல் கீறிய வேலவ ! 

புகழாகிட நீவரம் யாவையும் --உதவாயோ ? 
சதுமாமறை தேடிய நாயக ! எனையாளுமை யா ! உமை பாலக ! 

தனிநாயக னே ! சிகி மாமலை - வளர்வோனே ! 


வேறு 


215. சிறைத்துங்க மயில்வாகன ! -- முருகோனே ! 

திருக்குன்றை மலைமீதினில் --- வளர்வோனே ! 
பிறைச்செஞ்ச டையர்மேவிய- நலமானாள் 

பிணைக்கண்பொ லியுமாதுமை - அருள்பாலா ! 
கறைக்கொண்டல் நிகர்மேனியர்- மருகோனே ! 

கதிர்க்கொண்ட வடிவேலவ !-அருளாயோ ? 
குறைத்துங்க விடைநாயகி- நலமேசேர் 

குறப்பெண்கொ டியைமேவிய - குகவேளே ! 


வேறு 


216. திருப்பங்கய மீதினி லேவளர் 

திருக்கொங்கைமி னாள்மரு கா ! குக ! - அருளாயோ ? 
பொருப்பென்றுசொல் மாமுலை யாளுயர் 

புரைக்கண்குற நாயகி யாள்புணர்- இருதோளா ! 
செருச்சென்றிடு மாவுடல் கீறிட 

திகழ்க்கொண்டிடு கூரயி லா ! வரம் - உதவாயோ ? 
கருக்கொண்டிடு மாமுகி லே தவழ் 

கதிர்க்குன்றையின் மாமலை மேவிய - செயவீரா ! 


வேறு 


217. கருப்புநிற மேனியார் உயர்ச்சிபெறு நேமியார் 

கனத்திடுவின் மாயனார் - மருகோனே ! 
[ மருப்புநிக ரானதோர் கனத்ததன மார்பினாள் 

வனக்கிளியை நேருசீர்- மொழிமானாள் ) 
பொருப்புநிகர் மேனியான் மிகுத்தபல வீரமா 

புகழ்த்தவயி லேவியே - கொலுவோனே ! 
விருப்பமுட னீசெய்வாய் ! வரத்தையென்முன் ஈயையா ! 

மிகுத்தசிகி மேரிலே - வளர்வோனே ! 
216. திகழ் - ஒளி . 

217. கறுப்பு என்பது கருப்பு என எதுகை நோக்கி வந்தது . ( ) இரண் 
டாம் அடியின் பொருள் முடியவில்லை . அதனை , 

‘பருப்புநிக ரானதோர் கனத்ததன மார்பினாள் 

வனக்கிளியை மேவுசீர் - உடையோனே ! 
எனப் படிக்கலாம் . 

மிகுத்த பல வீரமா - மிக்க வலிமையுடைய வீரம்பொருந்திய மாமரம் . 


தின கவிதை 


67 


வேறு 


218 , தேனுற்றிடு நீபமென் மாமலர் 

மாலைப்புய னே ! குக ! நாயக ! 

சீருற்றிடு தோகையின் மாமயில்- முருகோனே ! 
மாற்றிடு காதள வோடிய 

பாவைக்குற நாயகி காருள 

வாகுற்றிடு வேடமி னாள்புணர்- புயவோனே ! 
கூனுற்றிடு மாசிலை யாருயர் 

நீலத்திரு மேனிய னாருயர் 

கூர்சக்கர பாணிய னாருட - மருகேசா ! 
வானுற்றிடு மாமதில் தாவிய 

கோடுற்றிடு தோகையின் மேரினில் 
வாழ்வுற்றிடு தேவதை யே ! எனை - அருள்வாயோ ? 


வேறு 


219. கங்கை யணிசடையார் செங்க மலமுடியார் 

கந்த இதழியினா - ரிடமேசேர் 
கொங்கை திரிபுரையாள் துங்க மிகுகொடியாள் 

கொண்டல் நிகர்குழலாள் - தருபாலா ! 
மங்கை குறமகளாள் அம்பை நிகர்விழியாள் 

வஞ்சி தனைநிதமே - புணர்தோளா ! 
செங்கை தனிலயிலே கொண்ட குருபரனே ! 
தென்சி கியின்மலைமேல் - வருவோனே ! 

வேறு 
220. கனத்த செஞ்சடை யீஸ்வரர் பால்வளர் 

கறுத்த பைங்குழ லீஸ்வரி யேதரு - புதல்வோனே ! 
வனத்தில் வந்திடு வேடமி னாள் வெகு 

மகிழ்ச்சி மிஞ்சிட மேவிய வா ! அருள் - உதவாயோ ? 
சினத்த வஞ்சக னாகிய சூருடல் 

தெறிக்க அன்று நன் வேலதை யேவிய- செயவீரா ! 
இனத்த னன்று கொள் மாமணி சேருயர் 
எழிற்பொ லங்கிரி யாகிய தோகையின் -- மலைநாதா ! 

வேறு 
221. மேகநிகர் குழலாள் கோகிலமென் மொழியாள் 

வீழிநிக ரிதழாள்- குறமானாள் 
நாகபட வரையாள் வேலைநிகர் விழியாள் 

நாணமிகு குறமான் - அணைதோளா ! 
218 . 

‘ காருள வாகுற்றிடு என்பது கருநிறங்கருதிப் போலும் . 
221. வீழி - விழுதி . வீழியின் கனியை இதழுக்குவமையாகக் கூறுவது மரபு . 
வீழியின்கனி வாயொரு மெல்லியல் ( கம்ப - புனல்விளை . 28 ) . 


ட்டிய மலரணிமா நற்சிறை யுளமயிலா ! 

கட்டழ குளகுமரா ! -- முருகோனே ! 
விட்டில கியவொளிசேர் நற்கயி லையின்மலையார் 

விற்புரு வமென்மொழியாள் --உமைபாலா ! 
ட்டிலின் மிசையினிதாய் பொற்குற மகள் தனைாே 

கட்டிம ருவுகுமரா ! -- அருளாயோ ? 
மட்டில கிய அசுரோன் பட்டிட அயில்விடுவோய் 
விர்த்திபெறு நல்சிகிமா - மலையாளா ! 


வேறு 


ஞ்ச மலரயனார் அண்ட மதிலிமையோர் 

கண்டு பணிபுரிசீ - ரிருதாளா ! 
ஞ்ச மிடுவசுரோன் நொந்து விழவெதிரே 

வம்பு செய்வயிலே --வியவீரா! 
காஞ்ச நலவிடையாள் அம்பை நிகர்விழியாள் 

கொஞ்சு கிளிமொழியாள் - குறமானாள் 
ஞ்சணையிலொயிலாய் என்று மருவியவா ! 
பண்பு மிகுசிகிமா - மலையோனே ! 


வேறு 


வதநான் முகனார் வானில்வாழ் வுறுவோர் 

வேள்விமா தவனார் -- பணிவோனே ! 
பதநா ரணனார் நீலமே னியனார் 

நாளுநாள் தொறுமே - புகழ்வோனே ! 
தமா மதிசேர் வேணிநா யகனார் 


தின கவிதை 


39 


வேறு 
225. கரும்பு நிகர்மொழியாள் குடங்கை நிகர்விழியாள் 

கனங்கு ழலி நல்மினாள்- குறமானாள் 
விரும்பு ( குறமகளாள் ) மகிழ்ந்து மருவியவா ! 

மிகுந்த வரமருள்வாய் ! -- குகவேளே ! 
அரும்பு நிகரெயிறாள் குடங்கள் நிகர்முலையாள் 

அகண்ட வெளியுமையாள் - தருபாலா ! 
சுரும்பு மிகுவனமார் மிகுந்த சிகிமலையா ! 

சுகந்த மலரணிமா- புயவோனே ! 


வேறு 


226. பிறையுற்றிடு வேணியர் கதியுற்றிடு வாகனர் 

பெலமுற்றிடு மேரினர்- தருபாலா ! . 
• கறையுற்றிடு நீபமென் மலருற்றிடு மாலிகை 

நலமுற்றிட வேயணி -- புயவேளே ! 
குறையுற்றிடு மாவிடை கனமுற்றிடு வேடர்சொல் 

குறமெய்க்கொடி மேவிய புயவோனே ! 
சிறையுற்றிடு மாமயில் தனிலுற்றவ னே ! அருள் 

துரை ! நற்சிகி மாமலை - முருகோனே ! 


வேறு 


227. திருவை மருவியமால் பருதி யுலவியமால் 

செயம துயர்கனமால் - மருகோனே ! 
அருளை யுதவிசெய்வாய் ! ககன வுலகமதே 

அமரர் பணிபுரிசீர்- இருபாதா ! 
பொருதி யமர்செய்குவோன் அசுர னுடனெதிரே 

பொருது அயிலயிலா ! -- குகநாதா ! 
தருவை மிகுசிகிமா மலையில் வருபவனே ! 

தமிழை யருள்புரிவாய் ! -- செகநாதா ! 


வே 


228. கோடுற்றிடு மாமலை மேல்வளர் 

கூனப்பிறை சூடிய வேணியர்-- தருபாலா ! 
காடுற்றிடு வேடுவ ரேதரு 

கார்மைக்குழல் நாயகி மேவிய- புயவோனே ! 


225. குறமானாள் என்றவர் திரும்பவும் குறமகளாள் என்றார் . ( குறமகளாள் ) 
என்பதைச் சுரமகளாள் எனப் படிக்கலாம் . சுரமகள் : தேவயானை . 

226. குறையுற்றிடுமா இடை - சிறிய பெருமைமிக்க இடை . துரை : விளி 

227. பொருதி - பொருது . பொருது - பொருகின்ற , அயில் அயிலா ! - கூரிய 
வேலனே ! 


10 


தின கவிதை 


பீடுற்றிடு வானவ ரானவர் 

பேசற்றுட னேபணி யேபுரி -- செகநாதா ! 
நாடுற்றிடு தோகையின் மாமலை 

நாதக்கும ரா | க்ருபை யாவையும் - உதவாயோ ? 


வேறு 


229. வனத்திலே யனுதினமும் 

மகிழ்ச்சியாய் வளர்குறமின் - மடமானாள் 
தனத்திலே மருவுபுய ! 

தருக்கள்சூழ் சிகிமலையில் - வளர்வோனே ! 
சினத்திலே மிகுவசுரன் 

சிறுத்துவீ ழிடவயிலை - எயும்வீரா ! 
மனத்திலே துயர்விலக 

வரத்தையே புரிவை ! சிறை - மயிலாளா ! 


வேறு 


230. சூது நிகர்முலையாள் பாண நிகர்விழியாள் 

தோகை குறமகளாள் - புணர்தோளா ! 
வாது புரியசுரோன் மீது வயில்விடுவோய் ! 

வாகு திகழ்குமரா ! -- செயவீரா ! 
சேது இதழ்மல ராம் நீப மணிபுயனே ! 

சீர்ம யிலின் முதுகே - றியதேவே ! 
கோது தவிர்சிகிமா மேரில் வளர்வடிவே ! 

கூவி வளர்கொடியா ! -- செகநாதா ! 


வேறு 


231. கச்சணி முலையாள் முத்துகொ ளெயிறாள் 

கற்புயர் குறமான் - புணர்தோளா ! 
நச்சணி யரவே பெற்றவர் கனமார் 

நட்புட னிதமே- புணர்மானாள் 
* பச்சையின் வடிவாள் அற்புத மொழியாள் 

பத்மமி னுமையாள் - புதல்வோனே ! 
செச்சைகொள் புயனே ! வித்தையை யருள்வாய் ! 

சித்திர சிகிமா -- மலையாளா ! 


228. பேசற்று - பேச்சில்லாமல் . 

230. சேது - சிவப்பு . கூவி வளர்கொடியா ! - சேவற்கொடியா ! < கோழி 
வளர் கொடியா ! என இருக்கலாம் . 

231. பத்மமின் இலக்குமியாயினும் உமை , இலக்குமி , சரசுவதி ஆகியோர் 
சத்தியின் பிரிவே யாதலால் இங்ஙனங் கூறினார் . 


தின கவிதை 


11 


வேறு 


232 .. சத்தி யணிகரனே ! வித்தை தனையருள்வாய் ! 

சத்ரு செயமிடுதோ - கையினாதா ! 
அத்தி முனம்வருவோர் முத்தியு லகினில்வாழ் 

அற்பு தமென்முகமால் - மருகோனே ! 
சித்தி புரிகுமரா ! நற்சி றையின்மயிலா ! 

சித்ர மிகுசிகிமா - மலையாளா ! 
புத்தி மிகவருள்வாய் ! விர்த்தி பெறுகுகனே ! 

பொற்பு லவுவடிவே ! - அருளாயோ ? 


வேறு 


233. வேலையெ டுத்தசுரோன் கூறுப டச்சினமாய் 

மேலில்விடுத்தவனே ! -- செயவீரா ! 
மாலையு தித்திடுமா வானம திச்சடையார் 

மாகயி லைக்கிரியார் - தருபாலா ! 
ஓலைத ரித்திடுவாள் கானர்வ ளர்த்தமினாள் 

ஓகையொ டுற்றணைசீர் -- புயநாதா ! 
காலையு தித்திடுமோர் சூரிய னுக்கெதிரார் 

கார்மிகு நற்சிகிமா - மலையோனே ! 


வேறு 


234. செங்கையில் வேலணிவோய் ! 

செந்திரு மால்மருகா ! -- மருகோனே ! 
மங்கை மினாள்குறமான் 

மங்கள மாயணைமா - புயவோனே ! 
கொங்கையு மாபதியார் 

கொந்தலர் சேர்சடையார் - புதல்வோனே ! 
பங்கய வாவிகள் சேர் 

பண்புயர் தோகையின்மா - மலையோனே ! 


வேறு 


235. கங்கையணி சடையார் அம்புலிகொள் சடையார் 

கஞ்சன்முடி யணிவோ - ரிடமே சேர் 
சங்கையணி குழலாள் அம்பிகையி னுமையாள் 

தந்த திரு முருகா ! - அருளாயோ ? 


235. சங்கையணி குழலாள் : சங்கு : சங்காலான அணி . 


72 


தின கவிதை 


காங்கைமலை யனையாள் தண்டலையின் வளர்மான் 

குஞ்சரியை நிதமே - புணர்தோளா ! 
செங்கையினி லயிலா ! வந்து க்ருபை புரிவாய் ! 

திங்கள் தவழ் சிகிமா - மலையோனே ! 


வேறு 
236. காவுற்றிடு நாயகி மேவியவா ! 

காருற்றிடு மேனியி னார்மகிழ்வார்- மருகோனே ! 
நாவுற்றிடு வாணியை நீயருள்வாய் ! 

நானத்திரு நீபமென் மாலிகையே - புனைதோளா ! 
பூவுற்றிடு நான் முக னானவனே 

போதத்திரு மாமுனி வோர்தினமே - பணிபாதா ! 
பாவுற்றிடு நாவலர் நாயகனே ! 

பாரச்சிகி மாமலை மீதினிலே - வளர்தேவே ! 


வேறு 


237. கோகனக மாமலரின் மாதுபுணர் தோளார் 

கோலமிகு மேனியரி மாயன்மரு கோனே ! 
மாகமிசை வாழ்பவர்கள் கானமுனி வோரே 

மாலினுட னேபணிசெய் சீரிலகு தாளா ! 
தாகமுட னேவனமி னாள்புணர்பொன் வாகா ! 

தாரையணி மாபுயவ ! நீயருள்செய் வாயே ! 
தேகமிசை நோயகல நீருள்செய் வாயே ! 

சீரிலகு கோடிலகு தோகைமலை நாதா ! 


வேறு 


238. சங்கரி யுமையாள் மங்கள உமையாள் 

சந்திர வதனா-ளிடமேசேர் 
சங்கரர் மதிசேர் செஞ்சடை யரனார் 

தந்திடு புதல்வா ! -- குமசேரா ! 
திங்களின் வதனா ! வந்தருள்புரிவாய் ! 

தென்சிகி மலையா ! - வடிவேலா ! 
மங்கள கரனே ! அன்பர்கள் நிதியே ! 

வண்டமிழ் தருவாய் ! -- அமரேசா ! 


237. இது சந்தவிருத்தம் . 


236. காவுற்றிடு நாயகி : வள்ளியம்மை : 


தின கவிதை 


73 


வேறு 


289. கந்தமலர் நீபமிகு தொங்கலணி மார்ப ! அருள் 

கஞ்சனித மேபணியும் - வடிவேளே ! 
அந்தமிகு தோகைமயில் வந்தகும ரா ! முருக ! 

அண்டரடி யார்பரவும் - இருதாளா ! 
சொந்தமுடன் வேடர்தரு பைந்தொடியை மேவுபுய ! 

துங்கமயின் மாமலையில் - வருவோனே ! 
சந்தமிகு பாடல் தனை யின்றருள்செய் வேல்முருக ! 
சந்திரனை நேர்வதன ! - வடிவேலா ! 

வேறு 
240. கஞ்சனை வென்றவனார் அண்டமு நின்றவனார் 

கங்குனி றைந்திடுமே - னியின்மாயோன் 
நஞ்சர வின்றலைமேல் நின்றிடு கின்றவனார் 

நந்தணி செங்கையின்மால் - மருகோனே ! 
தஞ்சரி னன்பன்முனே வந்துவ ரந்தருவாய் ! 

சங்கரர் தந்திடவே - வருபாலா ! 
வெஞ்சம ரம்புரிமா அஞ்சமுன் வென்றவனே ! 

விண்டொடர் குன்றையின்மா - மலையாளா ! 


வேறு 


241. ககனத் தமரோர் பணிநற் சரணா ! 

கருணைக் கடலே ! அடியர்க் குடனே - அருளாயோ ? 
செகரட் சகனே ! தமிழைத் தருவாய் ! 

திருவைப் புணர்மால் மருகக் குமரா ! - அருளாயோ ? 
குகவித்த கனே ! ப்ரபலத் தெய்வமே ! 

குறமெய்க் கொடியாள் புணற்பொற் புயனே ! -- 
அகமுக் கியசூ ரனைவெட் டியவா ! 

[ அருளாயோ ? 
அடியற் கெளியாய் ! சிகிநற் கிரியாய் !-அருளாயோ ? 

வேறு 
242. திருக்கயி லாச மலையார் கலைப்பிறை சூடு சடையார் 

திகட்டனு மேவு கரனார் - பரமானார் 
தருக்கம ழான வனமாள் மறக்குல மீதில் வருவோன் 

தனக்கருள் நாதர் தரவே - வருபாலா ! 
239. வடிவேளே ! - வடிவையுடைய வேளே ! 

240. நஞ்சரவு : நச்சரவு எனற்பாலது சந்தம் நோக்கி மெலிந்தது . வென் 
றவனார் , நின்றவஞார் என்பனபோன்ற சொற்கள் சந்தம் நோக்கி அவ்வாறு அமைந் 
தன . வெஞ்சமரம் புரிமா : மாமரம் . 

242. திகட்டனு : திகழ்தனு . மறக்குல மீதினில் வருவோன் : கண்ணப்ப 
நாயனாராக இருக்கலாம் . 


. 


. 


74 


தின கவிதை 


செருக்கள மீதி லெதிரா யமர்ச்செயு மாவை யுடனே 

செகுத்திடு கூரி னயிலா !-அருளாயோ ? 
மருக்களு லாவு மலரான் சிறைப்பட வேசெய் முருகா ! 

மணிக்கிரியான சிகிமா - மலையோனே ! 


243. வன்ன மயில் முருகா ! கன்னி யுமையவளே 

மன்னு விழியுமையாள் - தருபாலா ! 
கன்னல் நிகர்மொழியாள் அன்ன மெனு நடையாள் 

கன்னி யணிகுழலாள் - குறமானாள் 
நன்ன யமதுடனே பின்னி மருவியவா ! 

நண்ண வென்முன்வருவாய் குமரேசா ! 
செந்நெல் விளைநகரா ! இன்னம் வரமருள்வாய் ! 

திண்ணு லவுசிகிமா - மலையோனே ! 
244. காதற்கிசை குறமகள் மேவிய 

கானத்தினில் வளரும்வி லாசம - தணிதோளா ! 
சீதப்பிறை யணிபவ னேபுணர் 

தேவிக்கிசை கனமிகு பாலக ! -- முருகோனே ! 
பாதத்தினை யனுதின மேபணி 

பாலற்கருள் புரிகுக னே !சிறை - மயிலாளா ! 
போதக்குறு முனிபணி நாயக் ! 

பூவுற்றிடு சிகிமலை வாழ்வுறு- குமரோனே ! 
245. வச்சிர வாயுதனார் பெற்றிடு கூர்விழியாள் 

மட்டவிழ் கேசமினாள் - புணர்தோளா ! 
நச்சிகல் வேல்விழியாள் பொற்கொடி வேடமினாள் 

நட்பொடு மேவியவா ! - குமரேசா ! 
தச்சிட மார்பினில்மா வுக்குடல்கீறிடவே 

சட்டம் தாகமுன்வேல் - விடுவீரா ! 
கைச்சிலை மால்மருகா ! வித்தையை நீயருள்வாய் ! 

கிட்பொழில் சூழ்சிகிமா - மலைவேளே ! 
246. மேகக் குழலாள் பாகுச் சொலினாள் 

மேனிப் பொனினாள் - குறமானாள் 
மோகக் கடலாள் மீதிச் சையதாய் 

மோடிப் படவே - புணர்தோளா ! 
தாகத் துடனே வாபத் தன்முனே 

தாமப் புயனே ! - குகவேளே ! 
நாகப் புவிமேல் வாழ்பொற் புயர்சீர் 

நாடுச் சிகிமா - மலையாளா ! 


243. இப்பாட்டு முதலாகப் பாட்டின் சந்த வேறுபாடு குறிக்க வேறு 
எனக் குறிப்பிடுதல் இல்லை . 


தின கவிதை 


75 


எதிர் 


247. எதிர்த்துவரு சூரனுடல் பகுத்துவிட வேலதனை 

யெடுத்து விடு மாபெலவ ! - அதிவீரா ! 
குதித்து நட மாடிவரு மயிற்றுரக மீதுவரு 

குகக்குமர னே ! கிருபை- தருவாயோ ? 
மதிக்குநிக ராகவரு முகக்குறமி னாள்மருவ 

வனத்தினிடை யேநடைசெய் - இருதாளா ! 
வித்ச்சிறையை யேதவிர்செய் உயர்ச்சிபெறு தோகைமலை 

மிகுக்கவளர் சாமி ! என்முன் - வருவாயோ ? 
248. கொடிபோன்ற இடையாள் குளிர்சேர்ந்த மதியா 

னனமானாள் - உமையாளே 
மடியேந்து புதல்வா ! மகிழோங்க வென்முனே ! 

- வருவாயே - மயின்மீதே ! 
அடிநேர்ந்து பணிவேன் அணியோங்க வருள்வாய் ! 

-- குமரேசா ! -- கணநாதா ! 
கடி சேர்ந்த மலரா ! கமழ்பாங்கு சிகிமா 

--- மலையாளா ! -- எனையாளாய் ! 


249. அறப்புணை அந்தணனார் மதிக்குயர் செஞ்சடையார் 

அணிச்செய கொன்றையினார்- தருபாலா ! 
மறக்கொடி யிங்கிதமா யணைத்திடு அம்புயனே ! 

மகிழ்ச்சிக ளுந்திடவே - வருவாயே ! 
திறப்படை கொண்டசுரோன் எதிர்த்திட வென்றவனே ! 

செகத்தினி லன்பர்களே -- பணிதாளா ! 
நறக்குளிர் செங்கமலா சனற்குரு ! வந்தருள்வாய் ! 

நனிச்சிகி பொன் கிரியாய் ! -- குமரேசா ! 


250. கானத்தை மீறு குழலாள் மேருக்கு நேரு முலையாள் 

காடுற்ற வேடர் தருமான்- அணைதோளா ! 
நானத்தை மேவு மிதழ்சேர் நீபத்தை மார்பி லணிவோய் ! 

நாசத்தை யார வசுரோர்- குலசூரா ! 
மோனத்தை மேவு முனிவோர் மாபத்தர் யாரு நிதமே 

ஞானத்தர் தேவர் பணியே - புரிலோலா ! 
வானத்தை மேவு முடிசேர் தோகைப்பொன் மேரில் 

வளர்வோய் | 
வாழ்வைச்செய் வாய் ! நன் முருகா ! - குகநாதா ! 


. 


நாசமடைய 


அசுரோர் குலசூரா - அசுரர் குலத் 


250. நாசத்தை ஆர 
திற்கு அச்சமூட்டியவனே . சூர் - அச்சம் . 


. 


76 


தின கவிதை 


251. கங்கை யணிசடையார் செங்க மலவயனார் 

கண்டு பணியானா - ரிடமேசேர் 
மங்கை யுமையவளே தந்த திருமகவே ! 

வந்து வரமினிகாய் - உதவாயோ ! 
செங்கை யணியயிலா ! இன்று வரமருள்வாய் ! 

செந்தி மலையரசே ! -- குகவேளே ! 
நங்கை குறமகளாள் பங்கில் வளர்குமரா ! 

நன்று மிகுசிகிமா - மலையோனே ! 


252. குறத்தியை யினிதா யணைத்திடு புயனே ! 

குணக்கட லெனவே - வளர்வோனே ! 
திறத்தினி லுயர்வோன் எதிர்த்திடு அசுரோன் 

செயித்திட எதிர்வோ - னுடல் தானே 
உறத்திட அயிலே விடுத்திடு குமரா ! 

உனைப்பணி யடியேன் - எனையாளாய் ! 
அறக்கடல் வடிவே ! சிகிக்கிரி முருகா ! 

அருட்க்ருபை புரிவாய் ! -- செகநாதா ! 


253. கான முற்றிடு வேடமினாள் புணர் 

காம மிக்குள நாயகனே! வரம் - உதவாயோ ? 
ஞான முற்றிடு மாதவ ரேபணி 

நாத வித்தக ! நீக்ருபை யாவையும் --உதவாயோ ? 
நான முற்றிடு நீபமென் மாலிகை 

நாளு முற்றிடு மாபுய னே ! மயில்- முருகோனே ! 
வான முற்றிடு தோகையின் மாமலை 

வாழ்வு உற்றிடு வேலவ னே ! நல - குமரேசா ! 


254. கச்சணி முலையாள் - குறமானாள் 

கட்டிய ணையுமா - றிருதோளா ! 
நச்சணி மிடறார்- தருபாலா ! 

நத்தணி கரனார் - மருகோனே ! 
அச்சம துடனே - எதிர்சூரோன் 

அற்றிட வயிலே - விடுவோனே ! 
பச்சம துடனே - வருவாயே ! 

+ [பத் ......மினு ) -- தொகைமேரா ! 


254. சிதைவு . இதனைப் பத்தர்களகனே ! எனப் படிக்கலாம் . தோகை 
மேரா என்பது சந்தம் போக்கித் - தொகைமேரா என நின்றது . 


77 


தின கவிதை 
255. வனத்தி லுற்றிடு வேடமி னாள்புணர் 

மகிழ்ச்சி பெற்றிடு மாபுயனே ! அரு - ளுதவாயோ ? 
சினத்தி லுற்றெதிர் சூரனை யேயுடல் 

தெறிக்க விட்டிடு கூ.ரயி லா ! சிறை - மயிலாளா ! 
கனத்தி லுற்றிடு வானவர் ஞானவர் 

கருத்தி லுற்றிடு காரண னே ! வரம்- அருள்வாய் நீ ! 
மனத்தி லுற்றிடு நோய்மிடி யேதவிர் 

மணிச்சி கிக்கிரி மீதினி லேவளர் குருநாதா ! 
256. சத்திக்கு எதிர்த்திடு சூருடல் 

+ [ தட்டுப்பட ஏவிய ] மாபல ! -- செயவீரா ! 
தத்திக்கு மயிற்பரி வாகன ! 

சத்தக்கட லிற்றுயில் மாயவன் - மருகோனே ! 
தித்திக்கு 8 [ யேதடகொடி ) நாயகி 

செப்புற்ற தனக்குற நாயகி - புணர்தோளா ! 
சித்திக்க அனுக்ரக மேயருள் 

* [சித்ரச்சிகி ) வாழ்வுறு - குகவேளே ! 
257. சிறையுற்றிடு மாமயில் வாகன ! 

திடமுற்றிடு சூருடல் கீறிய - அயிலாளா ! 
பிறையுற்றிடு வேணியின் நாயகர் 

பெலமுற்றபொன் மேரினில் வாழ்பவர்- தருபாலா ! 
கறையுற்றிடு கேசமி னாளுயர் 

கமழுற்றிடு வேடமி னாள் பணி - யிருதோளா ! 
மறையுற்றிடு நான்முக னார்பணி 

வடிவுற்றிடு தோகையின் மாமலை - வளர்வோனே ! 
258. கடப்பை யணிபுயனே ! கனத்த சிறைமயிலா ! -- குமரேசா ! 

திடத்தி லுயரசுரோன் சினத்து விழஅயிலே - வியவீரா ! 
குடத்தின் மிகுதனமான் குறத்தி புணர்புயனே !- குகவேளே ! 

விடத்தை அணி அரனார் விருப்பு சுத ! சிகிமா -- மலையோனே ! 
259. கஞ்ச மலரயனார் கண்டு பணிசரணா ! 

குகநாதா ! 
வஞ்ச மிகுமசுரோன் மங்க வயில் தனையே - வியவீரா ! 
நஞ்ச மணியானார் நந்து திருமகனே ! -- அருளாயோ ? 
தஞ்ச மருள்புரிவாய் ! சம்பு சிகி மலைமேல் - வளர்வோனே ! 


256. இதனைத் தட்டுப்ப டத்தொடு மாபல ! எனப் படிக்கலாம் . இதனை 
மிதழ்க்கொடி எனப் படிக்கலாம் . 
சித்ரச்சி கிக்கிரி ) 

தனைப்படிக்கலாம் . 


. 


என 


78 


தின கவிதை 


260. வாச முற்றிடு நீப மாபுய ! மாலை யைத்தரி மார்பனே ! 

நேச முற்றிடு வேட நாயகி நேரி ழைப்புணர் போகனே ! 
நாச முற்றிடு சூர னாருடன் நாடி வெற்றிகொள் வேலனே ! 
பாச முற்றிடு நோயை நீதவிர் ! பாடு நற்சிகி யாளனே ! 


261. கயிலாச கிரிவாசர் கமழ்மாலை புனைமார்பர் - உமையாள்சேர் 

ஒயிலான பரமேசர் ஒளிர்சோம னணியீசர்- தருபாலர் ! 
அயிலான எனையாள்வை அணிகோதை மிகுவேடர் - மகள் 

( வாகா 
மயில்மீதில் வருநாத ! மணியான நலதோகை - மலையாளா ! 
262. கானத்தினில் வாழுயர் வேடுவர் 

காருற்றிடு கேசமி னாள் குற - மகள் பாகா ! 
நானக்கம லாசன நான்முகன் 

ஞானக்குரு மாமுனி வோர்பணி- யிருதாளா! 
கூனப்பிறை சூடிய 

வேணியர் , 
கூடிப்புணர் மாதுமை யாள் தரு - புதல்வோனே ! 
வானத்தவர் தேடிய நாயக ! 

வாழ்வுற்றசி காம்லை மேவிய - முருகோனே ! 


263. கந்தக்க டப்பையணி அம்பொற்பு யக்குமா ! 

கஞ்சக்கொ டிப்புணரும் -- இருதோளார் 
நந்தத்தை யுற்றகரர் கங்குற்கெ திர்த்தநிறர் 

நன்றுற்ற வச்சுதர்நல் -- மருகேசா ! 
சந்தக்கு றப்பெணணை துங்கத்தி ருக்குமர ! 

தங்கக்கி ரிப்பரமர்- தருபாலா ! 
அந்தச்சி றைச்சிகிய ! இன்றெற் கருட்செய்குவை ! 

அங்கச்சி கிக்கிரியின் - மலையோனே ! 
264. கனகமலை யதனில்வளர் பரமர்தர வருபுதல்வ ! 

-கதிர்வேலவா ! - அரணாவலா ! 
பனகநல அணையின்மிசை துயிலும் அரி மருவிவளர் 

-- பதுமாசனாள் -- மருகேசனே ! 
புனமதனில் உறைமறவர் அருளவரு குறமடவி 

-- புணர்தோளனே ! -- விழிபாரையா ! 
சினமுலவு அசுரனுயிர் விலக அயில் தொடுகுமர ! 

--திகழ்தோகைமா - மலை நாயகா ! 


260. இது சந்த விருத்தம் . 


264. அரண் நாவலா ! - காவலாகிய நாவலனே ! பனகம் ; பன்னகம் - பாம்பு . 


தின கவிதை 

79 
265. மாலைக்குழ லாள்குற நாயகி 

வானப்பிறை யாகிய சீர்நுதல் - மடமானாள் 
காலைக்கதிர் போலவு மேனியள் 

காதற்கும ரா ! க்ருபை யாவையும் -- உதவாயோ ! 
பாலைப்பழி மாமொழி யாளுமை 

பாளைக்குழ லாளுமை நாயகி- தருபாலா ! 
வேலைப்பொரு சூருடன் மேல்விடு 

மேன்மைக்குக னே ! சிகி மாமலை - முருகோனே ! 
266. கோதைக்கு றத்திபுணர் கோலக்க டப்பமலர் 

- அணிதோளா ! -- வடிவேலா ! 
சீதைப்பெணுத்தமியை சீர்மிக்க வற்பினொடு 

- புணர்மாயோன்-- மருகோனே ! 
வாதைப்ப டக்கொடிய மாவைக்கொ லக்கதிர்கொள் 

துணைவேலே - விடுவோனே ! 
சூதைப்பொ ருத்ததன தோகைப்பெணுற்றசிகி 

--மலைமீதே - வளர்வோனே ! 
267. வாசக்க டம்பமலர் மாலைக்கி சைந்தபுய ! -- முருகோனே ! 

தேசத்தர் வந்துபணி சீருற்ற குன்றைமலை-- வளர்வோனே ! 
ஈசற்கி சைந்தவுமை யேயற்பு மிஞ்சவரு - புதல்வோனே ! 

மாசற்றி டுஞ்சிகியின் வாழ்வுற்ற கந்த ! அருள் - உதவாயோ ? 
268 , மேலா னவர்பணி பாதா ! மயில்வரு 

வீரா ! அருள்புரி - குருநாதா ! 
நாலா கியகலை நீயே யருள்புரி 

நாதா ! சரவண - பவ ! வேளே ! 
கோலா கலகும ரேசா ! நலமிகு 

கோவே ! கதிர்துணை - வடிவேசேர் 
வேலா ! உமைதரு பாலா ! சிகிமலை 

மீதே வளர்குக ! -- முருகோனே ! 
269. பத்தி யதுமிகவே யற்பி னொடுநிதமே 

பத்தர் பணிசரணா! - குகநாதா ! 
சத்தி தனையெதிர்மா வைக்கொ லிடவிடுவோய் ! 

சத்த முகினிறமே - னியன்மாயோன் 


துணை : அடியர்க்காதரவு . தூய 


268 . கதிர் துணை வடிவே சேர் வேலா ! : 
துணை அயில் என்பர் பின்னும் ( 294 ) . 

269. கொலிட : கொன்றிட 


80 


தின கவிதை 


நத்தி லகுகரனார் அச்சு தனன்மருகா ! 

நட்பி னொடுகுறமான் – அணைதோளா ! 
முத்தி தனையருள்வாய் ! நற்சி கியின்மலையா ! 

முக்ய முடன்வரமே - தருவாயே ! 


270 , நச்சர விற்றுயி லச்சுத னாருட - மருகோனே ! 

நற்றமி ழைச்சொல வற்புட னேவரம் - உதவாயோ ? 
பச்சமி குத்திடு நற்குற நாயகி- தனையேதான் 

பத்மமுகத்தில ழுத்திட மாலொடு - புணர்தோளா ! 
மச்சக ரத்த ! விழிக்கொடி மாதுமை - யவள் பாலா ! 

மற்புய நற்பல முற்றிடு சூருடன்- எதிர்வேலா ! 
லச்சண முற்றிடு வற்புத னார்பணி - யிருதோளா ! 

லட்சுமி நித்திய முற்றசி காமலை - முருகோனே ! 


271. சானகிக்கு மாலிகை யேபுனை நாயகர் 

சாகரத்தி னாகணை மீதினி லே துயில் 

-புரிமாயோன்- தருவேசூழ் 
வானகத்தில் வாழ்வுறு தேவர்க ளாலெதிர் 

வாதுபெற்ற ராவணன் மாயமு னாழியை 

-எயுமாயோன் -- மருகோனே ! 
கானகத்தி லேயுறை வேடமி னாளொடு 

காதல்மிக்க வேபுணர் சீர்புய னே ! க்ருபை 

[ ............ ) - தருவாயே ! 
நானமுற்ற தோடிதழ் சூழ்மலர் வாழ்வுறு 

நான் முகத்த ரேபணி தோகையின் மாமலை 
[ .......... ..) - முருகோனே ! 


272. கோகன கத்திரு மாது மேவிய 

கூர்திகி ரிப்படை மாய னாருட - மருகோனே ! 
மாகம திற்றின மேவி யேநல 

வாழ்வுப டைத்திடு வான வோர்பணி - யிருதாளா ! 
நாகம திச்சடை யீச னார்புணர் 

நாயகி வித்தகி பால கா ! வரம்- உதவாயோ ? 
சாகர முற்றிடு நேம நாடுள 

தார்புனை வித்தக ! தோகை மாமலை - முருகோனே ! 


271. ( ... ) பின்னிரண்டடிகளில் ஒவ்வொரு சீர் இல்லை . இனிநீயே - தரு 
வாயே ! என்றும் , தனில்வாழ்வாய் ! - முருகோனே . ! என்றும் இசைத்துப் 
படிக்கலாம் . 


தின கவிதை 


81 


273. மணமேமிகு தததகி சூடிய நெடிதாகிய சீர்சடை வேணியர் 

மதனார் தமை யேயெரி வாய்விட - விழிநாதன் - நலமேசேர் 
தணமேமிகு மாலிகை யேயணி கரிதாகிய கேசமி னாளுமை 
தருபாலக 

னே ! அடி யேனிடம் - வரமேசெய் - தெனை 

[யாளாய் ! 
நிணமேமிகு கூரிய ஆழியை யெதிராய்வரு ராவணன் மேல்விடு 

நெடுமால்மருகா ! நட மாடிய - மயில்மீது - வருவோனே ! 
குணமேமிகு நான்முக னாருயர் பொதியாசல மாமுனி வோரிட 

குருநாயகனே ! சிகி மாமலை - வளர்கோல ! முருகோனே ! 
274. பிறைசூடிய வேணிய னார்வெகு 

ப்ரியமாகிய நாயகி யாளுட- புதல்வோனே ! 
குறையாய்விட மாவுர மேலதி 

கொடிதாய்வடி வேல் தனை யேவிய - செயவீரா ! 
மறைதேடிய நாயகனே ! நல 

வரமேதரு வாயடி யேனிட - முருகோனே ! 
சிறைமாமயின் வாகன னே ! உயர் 

சிகிமாமலை மீதினி லேவளர்- குகவேளே ! 
275. தலையாகம தேசெய ஈசுரர் 

தயவாய்வரம் யாவையு மேதர - அதனாலே 
மலைவாகமுன் வானவர் கோனெனு 

மகவானொடு போர்புரி சூரனை - யிருகூறாய் 
கொலையேபுரிவேலவ னே ! அருள் 

குகனே ! நட மாடிய தோகையின் - மயிலாளா ! 
சிலைமாயவ னார்மருகா ! உயர் 

சிகிமாமலை மீதினி லேவளர்- முருகோனே ! 
276. டாகை புனைபெலமா மார்பு வகி ரிடவே 

நாமமிகு கதிர்வேல் - விடுவோனே ! 
வாகைபுனை குமரா ! தோகையுள மயிலா ! 

வாசமல ரயனார் -- பணிலோலா ! 


273. தாதகி - ஆத்தி . மதனார் : இழிவு குறித்தது . விழிநாதன் - விழித்து 
நோக்கிய சிவபிரான் . தண்ணம் - குளிர்ச்சி : 

எனச் சந்தம் நோக்கி 


. 


2 


தணம் 


நின்றது . 


275. சூரபதுமன் தன் தலையை வெட்டியிட்டு வேள்வி செய்தமை யிங்கு 
கூறப்பெறுகிறது . 
276 . 

டாகை : 42 , 39 - ஆம் பாட்டுக்களை நோக்குக 
6 


82 


தின கவிதை 


ஓகைபுனை ஒயிலா ! வேடர்மகள் கணவா ! 

ஒதுகலை பயில் நா - வலவேளே ! 
ஈகைபுனை கரனே ! வேணவர மருள்வாய் ! 

ஏருலவு சிகிமா - மலையோனே ! 
277. நடனக் கான்மயில் வாகன னனே ! கதிர் 

கனகப் பூண்முலை நாயகி யாள்மண 

நளினக் கோயிலின் வாழ்வுள மாமகள் - புணர்தோளா! 
விடமுற் றேறிய கூறெயிர் சீறிய 

அரவிற் கூவலை மீதினி லே துயில் 

விதியைப் பாலக னாயருள் மாலுட - மருகோனே ! 
திடமெய்ச் சூருடல் கீறிட வேயொரு 

இலைநற் கூரயி லேவிய வாகுக ! 

யமனைக் கால்கொடு தானுதை யீசுரர்-- தருபாலா ! 
உடலிற் பாதக ( நோயக லாதருள் ) 

குறவர்ப் பாவையை மேவிய மாபுய ! 

ஒளிர்பொற் கோடுள தோகையின் மாமலை -- முருகோனே ! 
278. கங்கைபுனை சடையார் திங்களணி யரனார் 

கஞ்சமல ரயனார் - பணிதாளார் 
மங்கையுமை யவள்மா தங்கிதிரி புரையாள் 

மங்களம துடனே- தருபாலா 
செங்கையணி யயிலா வந்துவர மருள்வாய் ! 

செம்பவள விதழாள் - குறமானாள் 
கொங்கைநெகி ழிடவே கண்டுமரு வியவா ! 

குன்றைமலை தனிலே - வளர்வோனே ! 
279. கலைமதி ( சூடிய ) வேணி யார்புணர் 

கமழ்மல ரணிகுழல் மாது மாதரி- தருபாலா ! 
அலைதனி [ லே துயில் ) மாய னாரரி 

அமரர்கள் பணிபுரி மாய னாருட - மருகோனே ! 
கொலைபுரி பெலமிகு சூர னாருட 

குடல்கிழி படவயி லேவு நாயக ! -- முருகோனே ! 
சிலைநுத லுளகுற மாது மேவிய 

திருவள ரிருபுய னே ! சி காமலை - வளர்வோனே ! 
277. மாமகள் - இலக்குமி . எயீர் . எயிறு கூவு அலை - ஓசையுறும் கடல் . 
துயில் மால் எனக்கூட்டுக . விதி - பிரமன் . உடலிற் பாதகநோய கலாதருள் 
என்பது பொருள் சரியாயில்லை . நோயணுகாதருள் என்றிருப்பின் பொருந்தும் .. 

279. [ ) முதலிரண்டடிகளில் இரண்டாம் சீர்கள் < தானன : என்றிருத் 
தல் பொருத்தமில்லை. தன தன என்றிருத்தல் வேண்டும் . பின்னிரண்டடிகளை 
நோக்குக, இவை முறையே ‘ புனை தரு ‘ லறி துயில் என இருக்கலாம் . 


> 


. 


தின கவிதை 


83 


280. வட்ட மீதிவதனாள் தத்தை நிகர்மொழியாள் 

மத்த கெசமூலையாள் -- குறமானாள் 
ட முடனணைமேல் கட்டி யணைபுயனே ! 

இச்சை யுடன்மயில்மேல் - வருவாயோ ? 
குட்டை முனியயனார் பத்தர் பணிசரணா ! 

கொத்து மலர்தனையே - புனை தோளா ! 
பட்ட னெனுமசுரோன் பட்டு விழவயிலே 
தொட்ட குக ! சிகிமா - மலையோனே ! 


281. தத்தும யிற்பரியாய் ! வித்தையெ னக்கருள்வாய் ! 

சத்தித ரித்தகையா ! -- முருகேசா ! 
கொத்துப டத்தினரா வைப்புனை நற்சடையார் 
• . கொத்தும லர்ப்புனையீ - சுரர்பாலா ! 
நத்துத ரித்திடுவோர் அற்புத லெட்சுமிசேர் 

நச்சர வைக்கொலுமால் - மருகோனே ! 
சித்துப டைத்தகுகா ! பத்தர்த ரித்தகுகா ! 

சித்திர முற்றசிகா - மலையோனே ! 
282. மதிசூடிய வேணிய னார்புணர் 

வடிவேமிகு மாதுமை யாளுட- புதல்வோனே ! 
ததியேயுணு மாயவ னாருயர் 

சகமேபுகழ் நாரண னாருட - மருகோனே ! 
விதியேபணி யேபுரி நாயக ! 

விரைபேமென் மாலிகை யேபுனை - யிருதோளா ! 
கதியேமிகு மாமயில் வாகன ! 

கதிர்சூழ்சிகி யாமலை வாழ்வுறு - குமரோனே ! 


283. கானக மீதினிலே வாழ்வுறு வேடமினாள் 

காதல்கொள் நாயகனே ! - குகவேளே ! 
சானகி மேவியசீர் நாகணை மேலுறைவோர் 

நாரண னார்மருகா ! -- முருகோனே ! 
தானவர் மாகுலமா மார்பது கீறிடவேல் 

தான் வெகு கோபமதாய் - விடுவோனே ! 
வானக ராசனையே யாதரி வேலவனே ! 

வாகுள தோகையின்மா - மலையோனே ! 


283. தானவர் மாகுல மா - அசுரர் பெருங்குலத்துச் சூரனாகிய மாமரம் , 
வானகராசனை ஆதரிக்கின்ற வேலவனே ! 


84 


தின கவிதை 


284 . 


. 


சூலான மேகநிக ரான கேசமின் 

சூதான சீரின் முலை மாது மாதரி - யிடமே சேர் 
பாலான சோமனணி வேணி யீசுரர் 

பாலா ! குகா ! அருளை நீசெய் வாய்நல - மிகுதேவே ! 
சேலான பாவைவளி பாக மேவரு 

சீதாச மேதருட ஆசை யாகிய - மருகோனே ! 
மேலான தேவர்பணி பூவி னேர்பத ! 

வேலா ! சி காமலையின் மீதி லேவளர் - குமரேசா ! 


. 


4 


285 , காமேவிய வேடமி னாள்புணர் 

காலாயுத மாகொடி யாய் ! வர - முதவாயோ ? 
தேமேவிய மாமொழி நாயகி 

சீரானதெய் வானைமி னாள்புணர்- இருதோளா ! 
பாமேவிய சீர்தமி ழேயருள் 

பாலா ! மதி சூடிய ஈசுரர் - தருபாலா ! 
தாமேவிய வேலவ னே ! அருள் ! 

தாரேயணி மார்ப !சிகாமலை - முருகோனே ! 


286. சங்கத்திரு நாவல ரேபணி 

சந்தத்திகழ் மாமல ரேநிகர் - இருதாளா ! 
பங்கப்பணை யேமிகு காவளர் 

பண்புற்றிடு நேமமென் ஒடுள - குகநாதா ! 
துங்கக்கன மாமயில் வாகன ! 

துண்டப்பிறை சூடிய வேணியர் - தருபாலா ! 
தங்கக்கிரி நேருசி காமலை 

தங்கித்தின மேவளர் வேலவ !-அருளாயோ ? 


287. திருவைப்புணர் மாயவ னாருயர் 

திகிரிக்கர நாரண னாருட - மருகோனே ! 
மருவுற்றிடு நீபமென் மாலிகை 

மருமத்தினி லேயணி நாயக ! -- அருளாயோ ? 
பொருதிச்சம ராடிய சூரொடு 

புகழ்சத்தியி னால்விளை யாடிய - செயவீரா ! 
பருதிக்கதிர் மாமதி யேதவழ் 

பதுமக்கொடி சேர்சிகி மாமலை - முருகோனே ! 


284 . 

வள்ளி யென்பது வளியென நின்றது . சீதாசமேதர் - இராமன் , 
286. பங்கப்பணை - சேறுடைய வயல் 


85 


தின கவிதை 
288. கச்சண் முலையாள் விற்குயர் நுதலாள் 

கற்புயர் மடமான் - வனமேவாழ் - வடிவேசேர் 
லெச்சண மிகுசீர் அற்புத மலர்சேர் 

லெட்சுமி நிகர்வே - டமினாள்சேர் - புயவோனே ! 
நச்சர வினிலே நிர்த்தம திடுவோர் 

நத்தணி கரனார் - மருகோனே ! -- வடிவேலா ! 
வச்சிர கரனார் அற்பொடு பணிவோய் ! 

வர்ச்சித முளதோ - கையின்மேரே - வளர்வோனே ! 
289. மேலான வாகன வமரோரும் 
வேதாவு மேபணி- இருதாளா ! 

குருநாதா ! 
சேலான கூரிய விழிமானாள் 

சேதான பூவினில் - வளர்மானாள் - குறமாதே 
மீாலான நாயக ! அருளாயோ ? 

வாதேசெய் சூருடல் - இருகூறாய் - விடுவோனே ! 
நாலான மாநிதி தருவாயே ! 

நாதா ! சி காமலை - வருவோனே ! -- குமரேசா ! 
290. காரான மேனியின் மாய னாருயர் 

கான்மீது லாவிய பாத னாருட- மருகோனே ! 
கூரான வேலதை யேவி யேயிரு 

கூறாக வேயெதிர் சூரை யேவெலு -- முருகோனே ! 
தாரார்பு யாசல ! வேள் ! குகா ! அருள் 

தாரா ! சி காமயில் மீதி லேறிமுன் - வருவாயோ ? 
சீரான தோகையின் மேரி லேவளர் 

தேவே ! வி லாசமென் மாலை யேயணி - முருகோனே ! 
291. + [ கானமயில் வீரா ! கூரிலகு வேலா ! 

காரணகு கா ! நீ ] -வருவாயே ! 
ஞானமிகு முனிவோர் சீரிலகு மடியார் 

நாலுமுக வயனார் - பணிபாதா ! 
வானமதி அணிவோர் வேணியர ரிடமே 

வாழ்வுபுரி யுமையாள் - தருபாலா !! 
சானகிதன் மருகா ! மாநிதியை யருள்வாய் ! 

தாரணிசொல் சிகிமா - மலையோனே ! 


291. + முதலடியின் சீர்கள் சந்தத்திற் கிசையவில்லை , 
( கானமயில் குமரா ! கூரிலகும் அயிலா ! 

காரணவ ! குகனே ! - வருவாயே ! " 
என்று படிக்கலாம் . 


86 


தின கவிதை 


292 , செச்சையணி புயனே ! நிர்த்தமிடு சரணா ! 

சித்ரமிகு வடிவேல் - அணிவோனே ! 
கச்சையணி முலையாள் பத்மமலர் வதனாள் 

கற்பிலுயர் குறமான்- அணைதோளா ! 
பச்சைமயில் முருகா ! வித்தைதனை யருள்வாய் ! 

பத்தியொடு மடியார்- பணிதாளா ! 
+ [நச்சையணி அரவே சுமக்குமுயர் புவியோர் ) 

நட்புமிகு சிகிமா - மலையோனே ! 


293. வாசக்க டப்பமல ரணிமார்பா ! 

வாகுற்ற சத்தியணிகுகவேளே! -- அருளாயோ ? 
தேசத்தர் பத்தர்பணி யிருதாளா ! 

தேனுற்ற நற்கமலமலர்வாழ்வோன் -துதிநாதா ! 
பாசத்த ழுத்தியெனை விடலாமோ ? 

பாகத்தில் வைத்தகுற மகளோடே - புணர்தோளா ! 
நாசப்ப டச்சமர்செய் அயிலாளா ! 

நாடுற்ற மற்சிகியின்மலைமீதே - வருவோனே ! 


. 


294. சூதுபுரி யசுரோன் மார்புகிழி படவே 

தூய துணை அயிலே - வியவீரா ! 
வாது புரி பெலவான் ராவணனை யெதிரே 

மாளவொரு கணையே வியமாயோன் 
தாது திகழ் மலர்மா னேமருவு புயமால் 

தான்மகிழு மருகா !-அருளாயோ ? 
கோது தவிர் மயிலா !நீயென்முனம் வருவாய் ! 

கோலமிகு சிகிமா - மலையோனே ! 


( 


295. கோகனக மலராள் சானகியை யணைவோர் 

கூர்திகிரி யரிமால்- மருகோனே 1 
மாகமிசை வளர்வோ ரேபணிசெய் வடிவோன் 

வாசவனை யெதிர்போ - ரிடுசூரோன் 
தேகமிரு பிளவா யாகவயில் விடுவோய் ! 

ருலவு நிதியே - அருளாயோ ? 
தாகமுடன் மயின்மே லேறியென் முன் வருவாய் 

தாரணிசொல் சிகிமா - மலையோனே ! 


292. + நச்சையணிரவே சமக்கு முயர் புவியோர் ” சந்தம் சரியாயில்லை . 

நச்சை யணியரமேல் நிற்கும்உயர் புவியோர் ) 
என்று படிக்கலாம் , அரவு : அர என நின்றது . 


தின கவிதை 


87 


296. கானக மீதினிலே வாழ்வுறு வேடுவரே 

காதல்கொள் மாமகளாள் -- நலமேசேர் 
வானக மீதினிலே தான்வளர் வாசவனார் 

மாமகள் தானிருவோர்- புணர்தோளா ! 
சானகி சேர்புயனார் நேமிகொள் சீர்கரனார் 

தாரணி யேயுணுமால் -- மருகோனே ! 
மோனம காமுனிவோ ரேபணி சீர்பதனே ! 

மோதலை சூழ்சிகியா - மலையோனே ! 
297. கச்சை யணிமுலையாள் கற்பு மிகுகுறமான் - அணைதோளா ! 

இச்சை யுடனருள்வாய் ! இக்கு மொழியுமையாள்- தருபாலா ! 
நச்சை யரவணைமேல் நற்று யில்செயரிமால் - மருகோனே ! 

பச்சை மயில் முருகா ! பட்ச மொடுசிகிமே - ரினில் வாழ்வே ! 
298. வண்ட னெனவருவோன் தண்ட மிகுமசுரோன் 

மங்க வயில் தனையே - விடுவீரா ! 
அண்டர் பணிசரணா ! தண்ட மிழையருள்வாய் ! 

அன்பி னொடு குறமான் - அணைதோளா ! 
துண்ட மதியணிவோர் கண்ட முயர்கறையார் 

துங்க மிகுமரனார்- தருபாலா ! 
கொண்டல் படிமுடிசேர் மண்ட லமதனில்வாழ் 

குன்றை மலையரசே ! -- குகவேளே ! 
299. சங்கை யணிகரனார் இந்தை யணிசடையார் 

சம்பு திரிபுரனார்- தருபாலா ! 
செங்கை தனிலயிலே கொண்ட குருபரனார் 

செந்தி மலையரசே ! - அருளாயோ ? 
மங்கை குறமகளாள் பங்கி லுறைவடிவே ! 

வந்து அடியன் முனே-யருளாயோ ? 
பங்க யமினிதம்வாழ் குன்றை மலையரசே ! 

பண்பு பெறுகுகனே ! -- செகநாதா ! 
300. வச்சிர பாணியனார் அற்புத நாயகனார் 

மற்புய மாயவனார்-பணிதாளா ! 
பச்சையின் மாமயிலா ! முத்தமிழ் நீயருள்வாய் ! 

பத்திய தாயடியார் - துதிகோவே ! 
நச்சிரு ராவணிவோர் துப்புர வானவர்சீர் 

நட்பு கொள் மாதுமையாள்- தருபாலா ! 
கச்சிகல் பூமுலையா ளைப்புணர் மார்புயனே ! 

கர்த்தசி கமாலைமேல் -- வளர்வோனே ! 


88 


தின கவிதை 


301. பச்சைம யிற்பரியா ! அற்புத நற்பதனே ! 

பட்சமெனக்கருள்வாய் ! - அமரேசா ! 
கொச்சைமி குத்தமினாள் முக்யவ னக்கொடியாள் 

குத்துமு லைக்குடமேல் - அணைதோளா ! 
செச்சைத ரித்தபுயா ! சத்தித ரித்தவனே ! 

சித்துவி ளைத்தவனே ! -- குமரேசா ! 
கச்சைத ரித்திடுவாள் கொற்றவை பெற்றவனே ! 

கர்த்த ! சி கிக்கிரியா ! -- முருகேசா ! 
302. வட்டம திச்சடையார் பொற்கயி லைக்கிரியார் 

மற்பெல முப்புரமீ - தெரியாவே 
தொட்டது தற்கணனார் சித்திவி ளைத்திடுவோர் 

சொக்கரி டத்துமையாள் - புதல்வோனே ! 
கொட்டம்வி ளைத்திடுசூ ரைப்பொரு வித்தகனே ! 

குத்துமு லைக்குறமான் - அணைதோளா ! 
கட்டழ குற்றவனே ! இப்பவெ னக்கருள்வாய் ! 

கர்த்த ! சி கிக்கிரியா ! -- முருகோனே ! 
303. கனத்த மயில்வடிவே ! -அருளாயோ ! 

காகருத்தினிதமுறைவாய்- முருகோனே ! 
வனத்தில் வருகுறமா - னுடனே தான் 

மகிழ்ச்சி யுடனிதமே- அணைதோளா ! 
சினத்து வருமசுரோன் - உடல்மீதே 

திறத்து விடு அயிலா ! -- » த ! வேளே ! 
அனத்தி னடையுமையாள் - தருபாலா ! 

அருட்சி கியின் மலைமேல் - வளர்வோனே ! 
304. மதிசூடிய சடிலார் கயிலாசமென் மலையார் 

மகிழ்மாதுமை யவளே - தருபாலா ! 
ததிமேல்வரு மயலால் களவேபுரி அரியார் 

சகமேபுகழ் விறலார் - மருகோனே ! 
கதிமாமயில் தனிலே வருவாயடி யன்முனே 

கமழ் நீபமென் மலர்சூ - டியதோளா ! 
நிதிசீர்தமிழ் தருவாய் ! உயர்வானக இமையோர் 

நிருபா ! சிசி மலைமேல் - வளர்கோனே ! 


300. கொச்சை - மழலை மொழி . 
301. மற்பெலம் - மிகுந்த வலிமை . 
302. எரியாவே - எரியாகவே , 


தின கவிதை 


89 


305. பங்கய மேறு மாது பங்கினில் வாழு மாயன் - மருகோனே ! 

செங்கையின் வேலை மாமுன் சென்றிட ஏவு சூர ! - குருநாதா! 
கங்கையை மேவு மீசர் கந்தர நீல நாதர் - தருபாலா ! 

எங்கையில் ஏம் மேசெய் ! இந்துவு லாவு தோகை - மலை நாதா ! 
306. சிந்துர நிறத்தார் கங்கையை முடித்தார் 

செஞ்சபை நடித்தார்- பரமானார் 
இந்துவை அளித்தார் செங்கயி லையுற்றார் 

இந்த்ரனை [ ரட்சித்தார் ) - தருபாலா ! 
பந்துயர் தனத்தாள் சுந்தர மிகுத்தாள் 

பைங்கிளி குறப்பா - வையினாதா ! 
வந்துமு னெனக்கே தந்தருள் வரத்தை 

மங்கள மயிற்கோ - டினில்வாழ்வே ! 
307. கஞ்சத்திரு நாயகி மேவிய 

நன்றுற்றிடு பாணிய னாருயர் 

கங்குற்றிரு மேனிய னார்வெகு- நலமேசேர் 
அஞ்சக்கன ராவண னாருடல் 

கண்டக்கண மேயெதி ராடி வெல் 

அந்தச்செய மாலுட[ .......... ) - மருகோனே . 
செஞ்சொற்றமிழ் பாடவு மேயருள் ! 

இந்த்ரப்பவு சேயினி நீயருள் ! 

செங்கைக்கிணை யாயொரு கூரயில்- அணிகோனே ! 
மஞ்சத்தினி லேகுற மாதுடன் 

இன்பத்தினி லேமிகு நாயக ! 

வண்டுற்றிடு சோலைகள் சூழ்சிகி - மலையோனே ! 
308 , கூருற்றிடு வேல்தனை யேயெதிர் 

கோதுற்றிடு சூருடல் மீதினில் -- எயும்வீரா ! 
காருற்றிடு மேனிய னார்திரு 

காதற்கிசை மாயவ னாருட --மருகோனே ! 
தாருற்றிடு மாபுய னே ! அருள் 

தா ! பச்சையின் மாமயி லா ! சிவன் -- அருள்பாலா ! 
வாருற்றிடு வேடமி னாள் புணர் 

வாகுக்கும ரா ! சிகி யாமலை - முருகோனே ! 


* 


305. எங்கையில் ஏமமே செய் - எங்கட்கு நன்மையே புரிக . இந்து உலாவு 
தோகைமலை - திங்கள் தவழும் மயில்மலை : 

303. [ ரட்சித்தார் : டகர ஓசையைக் குறைத்தல் வேண்டும் . 
807. [ ... ) ஒருசீர் குறைகிறது . சீர்பெறு எனச் சேர்த்துப்படிக்கலாம் . 


90 


தின கவிதை 


309. புண்ட ரிகமலர்மேல் என்றும் வளர்கொடியாள் 

பொன்ப வளவிதழாள் - புணர்மாயோன் 
வண்ட ரெனும் அசுரோர் தங்கள் குலம் அறவே 

வந்து கணைவிடுமால் -- மருகோனே ! 
கண்ட மிகுகறையார் மன்றில் நடமிடுவோர் 

கஞ்சன் முடிதுணிவோர்- பரமானோர் 
கொண்டல் நிகர்குழலாள் நங்கை யுமைபுதல்வா ! 

கொங்கு திகழ்சிகிமா - மலையோனே ! 


310. [ கான கத்திலுறை வேட மான் 

காமி குத்தகுல மாது மே - வியதோளா ! 
சான கிக்குமண மாலை யே 

தாம யொத்தியி லுலாச மால்-- மருகோனே ! ] 
ஞான முற்ற அடி யார்க ளேபணி 

நாம மெய்க்கதிரின் வேல னே ! அருள் - உதவாயோ ! 
வான வர்க்கிறைவ ! நாயகா ! சிறை 

மாம யிற்சிகியின் மேரிலே வளர்- குகவேளே ! 


311. மங்குல் நிகர்நிறவோர் தங்கள் குலம் அறவே 

வஞ்ச முடனயிலே - வியவீரா ! 
சங்கு நிகர்மிடறாள் வம்பு புனைமுலையாள் 

சங்க ரிசொல்புதல்வா ! -அருளாயோ ? 
கொங்கு கருநடதே சங்கள் புகழ்சரணா ! 

கொந்த லர்கொள்புயனே ! -- வடிவேலா ! 
பொங்கி யெழுகடல்சூழ் குன்றை மலையரசே ! 

பொங்க மொடுதமிழே - அருளாயோ ? 


310. [ ] முதலிரண்டடிகள் பின்னிரண்டடிகளுடன் சந்தப் பொருத்தங் 
கொள்ளவில்லை. அவற்றை , 


கான் கத்திலுறை வேட மான்புனம் 

காவ லுற்றகுற மாது மேவிய- இருதோளா ! 
சான கிக்குமண மாலை யேயிடு 

தாம யொத்தியிலு லாச மால்மகிழ் - மருகோனே ! 


1 அயோத்தி என்பது சந்தம் நோக்கி அயொத்தி என நின்றது . 


811. பொங்கம் - பொலிவு. 


* 


தின கவிதை 


91 


312. [ துங்கமயில் வாகனா! செங்கையணி வேலவா ! 

தொங்கலணி மார்பனே !] - குகவேளே ! 
பங்க முறுமிதழ்சேர் புண்ட ரிகமலராள் 

பங்கி லுறைவிறல்மால் - மருகோனே ! 
திங்க ளணிவதனா ! இந்த்ர இமையவரே 

சிந்தை மகிழ்வுடனே - பணிபாதா ! 
மங்க லிலியரனார் ( இங்கிதகுணபாலா ) 

வந்த ருள்செய்சிகிமா - மலையோனே ! 
313. மட்டவிழ் குழலாள் பொற்கிளி மொழியாள் 

மத்தக முலையாள் -- மடமானாள் 
கட்டணி மலரே மெத்தவும் அணிமான் 

கற்புயர் குறமான் - அணிதோளா ! 
அட்டகி ரிகள் சூழ் நற்கயி லையினார் 

அற்புத உமையாள் - தருபாலா ! 
வட்டவொண் சிகிசேர் விர்த்திகொள் சிகியா 

மற்கிரிவளர்வே - லவ ! நாதா ! 
314. பங்கயத்தி லுறைபவள் தங்க முற்ற திருவுடல் 

பஞ்ச ரத்தில் வளர்கிளி - மொழிமானாள் 
கொங்கை செப்பை நிகர்பவள் இந்தி ரைப்பெண் வெகுமயல் 

கொண்டணைத்த புயவிறல் - மருகோனே ! 
செங்கை வைத்த அயில்கொடு வந்தெதிர்த்த அசுரர்கள் 

சிந்தை கெட்டு அழிபட - விடுவோனே ! 
கங்கை பெற்ற சடையரன் மைந்த ! மெத்த வரமருள் ! 

கந்த முற்ற சிகிமலை - முருகோனே ! 
815. கயிலைக்கா சாகிய ஈசுரர் 

கமழ்நற்சடை நாயகர் பாகம - துறைமானாள் 
குயிலைப்பழி மாமொழி யாளுயர் 

குமரிக்கொரு பாலக னாகிய - வடிவேலா ! 


312. [ ] இக்குறிக்குள் இருப்பவற்றின் சந்தம் சரியில்லை . 


இவற்றை , 


துங்க மயிலவனே ! செங்கையணியயிலா ! 
தொங்க லணிபுயனே ! ” 


என்றும் , 


இங்கித நல்மகனே 111 
என்றும் படிக்கலாம் . 


92 


தின கவிதை 


மயிலைப்பரி யாமென ஏறிய 

மணமொய்த்திடு நீபமென் மாலிகை - அணிதோளா ! 
அயிலைக்கன சூருடல் கீறிட 

அடுவித்தக ! தோகையின் மாமலை - வளர்கோனே ! 
316. தத்தும யிற்பரியாய் ! வித்தையெ னக்கருள்வாய் ! 

சத்தித ரித்தவனே ! -- குகவேளே ! 
கொத்தும லர்ப்புயனே ! பத்மம லர்ப்பதனே ! 

கொத்தர விற்றுயில்வோன் - மருகோனே ! 
பத்தர்க ளுக்கருளே மெத்தவி ளைத்தவனே ! 

பட்சமி குத்தென்முனே - வருவாயே ! 
சித்தசன் மைத்துனனே ! வர்த்தனை யுற்றிடுசீர் 

சித்ரமி குத்தசிகா - மலையோனே ! 
317. கச்சைத் தரித்த முலையாள் 

கட்டுற்றெடுத்த மலர்சூ - டிய மானாள் 
கொச்சைக் குறத்தி கணவா ! 

கொப்புத் தரித்த குழையாள் - மகவோனே ! 
பச்சைச் சிகிப்பு ரவிமேல் 

பத்மப் பதத்தை அடியேன்- மறவேனே 
செச்சைப் புயத்தி லணிவோய் ! 

சித்ரச் சிகிக் கிரியில்வாழ் - முருகோனே ! 
318. வேலா யுதத்தை யெதிர்த்த சூருடல் 

மேலே யெடுத்து விடுத்த நாயக ! - அருளாயோ ! 
கோலா கலத்தி குறப்பெ ணாயகி 

கோடார் தனத்தி லழுத்தி யேபுணர்- இருதோளா ! 
சேலா னநச்சு மிகுத்த கூர்விழி 

சீரா னகற்றை மிகுத்த மாகுழல் - உமைபாலா ! 
மேலா னவித்தை யெனக்கு நீயருள் 

வேளே ! சிகிக்கி ரியிற்கு லாவிய --குருநாதா ! 
819. போதிலுற் றவனார் மாமறைக் குரியார் 

போதமுற் றிடுவோர்- பணிபாதா ! 
சூதுமெத் தவுமே தான்விளைத் திடுமா 

சூரபத் மனையே- கொலும் வேலா ! 
மாதுவித் தகியாள் மீதிலிச் சையினால் 

மால்மிகுத் திடுபா - லக ! வேளே ! 
ஏதமற் றிடுமா கோடுபெற் றிடுசீர் 

ஏர்நிறைத் திடு தோ - கையின் வேளே ! 


தின கவிதை 


93 


320. பதுமம.லர்க்கொடியாள் சனகித னைப்புணர்வோர் 

பனகம திற்றுயில்வோர்- மருகோனே ! 
விதுதரி நற்சடையார் கனகம லைச்சிவனார் 

விமலமி குத்தரனார்- தருபாலா ! 
மதுமிகு பொற்கமலா சனர்பணி வித்தகனே ! 

வடிவுமி குத்திடுவேல் – அணிவோனே ! 
கதுமமி குத்திடுசூ ரனையடு பொற்புயனே ! 

கனமிகு சித்ரசிகா - மலையோனே ! 
321. கார்கொண்டிடு திருமேனியர் 

கானந்தனில் வருநாயகர் - மருகோனே ! 
சூர்கொன்றிடு அயிலாயுத ! 

கோலந்திகழ் மயில் மீதினில் - வருவோனே ! 
( தகர்கொடி யிருசீர்புயாசல 

திகழ்குற நாயகி - புணர்தோளா !) 
பார்கொண்டிடு சிகி மேரினில் 

பாரம்பரிவுடனேவளர் - குகவேளே ! 
322. சித்திபடைத்தவனே ! நற்குண வித்தகனே ! 

சித்ரமி குத்திடுசீர் - மயிலாளா ! 
முத்தியெ னக்கருள்வாய் ! வித்தையெ னக்கருள்வாய் ! 

முற்படு மற்புயமா - விழவேதான் 
சத்தியெ டுத்தவனே ! அற்புத நற்கொடியாய் ! 

சக்கர அத்திரமால் -- மருகோனே ! 
கத்திகை யுற்றபுயா ! கர்த்த ! சி கிக்கிரியா ! 

கற்புயர் வித்தகியாள் - புதல்வோனே ! 
323. காமேவிய வேடமி னாள்புணர் 

காலாயுத மாகிய சீர்கொடி - அணிவோனே ! 
பாமேவிய சீர்தமீ ழேயருள் 

பாலாகிய மாமதி யேநிகர் - முகவேளே ! 


320 . விது - மதி . கதுமம் - சீற்றம் . 

321. [ ] இக்குறியுள்ள பகுதி சந்தஞ் சரியாயில்லை . சொற்களும் விடப் 
பட்டுள்ளன . இப்பகு தியை , 

தார்கொண்டிடு புயமீதினில் 

கானந்திகழ் குறநாயகி - புணர்வேலா ! 
எனப் படிக்கலாம் . 

322. மற்பயமா : சூரனாகிய மாமரம் . சக்கரமும் அத்திரமும் ஏந்தியமால் . 
கத்திகை - மலர்மாலை . 


ஒது 

தின கவிதை 
தாமேவிய சூருடல் கீறிய 

தாரேபுனை கூர்வடி வேலவ !-அருளாயோ ? 
மாமேவிய கோடுள் தோகையின் 

மாவாகிய சீர்மலை மேவிய- குருநாதா ! 
324. மருவுற்றிடு நீபமென் மாலிகை 

மலரைப்புனை சீர்புயனே ! அரு - ளுதவாயோ ? 
திருவுற்றிடு மாயவ னார்வளர் 

திகழ்சக்கர மாதவ னார்திரு - மருகோனே ! 
உருவுற்றிடு காமனை யேயெரி 

உயர் நற்கயி லாசர்சொல் பாலக ! -- முருகோனே ! 
தருவுற்றிடு பாணியனே ! குக ! 

சகமுற்றிடு தோகையின் மாமலை - வளர்வோனே ! 
325. வாசக்கம லாசன னாருயர் 

வானத்தினில் வாழ்வுறு வாசவர் - பணிதாளா ! 
நேசக்குற நாயகி மேவிய 

நீதக்கும ரா ! க்ருபை யாவையும்- அருளாயோ ? 
நாசப்பட வேயெதிர் சூரனை 

நாடிக்கதிர் வேலதை யேவிய - செய்வீரா ! 
ஈசர்க்கொரு பாலகனே ! கன 

ஏருற்றிடு தோகையின் மேல்வரு - முருகோனே ! 
326. கச்சணி முலையாள் கட்டிய மலராள் 

கற்புயர் மடமான் ( ........... - நலமேசேர் 
பச்சம துடனே நற்குற மகளாள் 

பத்மமென் முலைமேல் அற்பொடு நிதமே - அணைதோளா 
நச்சர வினிலே நிர்த்தமு னிடுவோர் 

நத்தணி கரனார் விட்ணுவின் மருகா ! --மயில்மேலா ! 
மச்சமென் விழியாள் வித்தகி புதல்வா ! 

மற்புய முருகா ! நற்சிகி மலைமே - லருள்கோனே ! 
327. செந்திரு மகள்சேர் அம்புய விறலார் 

செங்கம லயனார்- பணிவோர்பால் 
வந்திடு முமையாள் பைங்கிளி மொழியாள் 

வம்பு கொள் முலையாள்- தருபாலா ! 


. 


326. [ ] இப்பகுதியில் இரண்டு சீர்கள் இல்லை . பொற்புறு வனமான 
எனச் சேர்த்துப் படிக்கலாம் . 

327. அம்புயம் - அழகியபுயம் . விறலார் : திருமால் . திருமாலும் அயனும் 
பணிவோர் ; சிவபிரான் , 


தின கவிதை 


95 


வந்திசெய் அசுரோன் நொந்திட வயிலே 

மண்டிட விடுசே - வக ! வேளே ! 
அந்தியின் மதிபோல் மங்கள வதனா ! 

அன்புயர் சிகிம் - மலையோனே ! 
328. குத்து முலையுமையாள் விர்த்தி பெறுமுமையாள் 

கொத்து மலரணிமா - னிடமேசேர் 
மொய்த்து வளர்சடையார் நச்சை யணிமிடறார் 

முத்தி தருமரனார்- தருபாலா ! 
சித்து விளைமுருகா ! வித்தை தனையருள்வாய் ! 

சித்ர மிகுமயில்வா - கன ! வேளே ! 
அத்து விதமுடிவே ! நற்சி கியின்மலையா ! 

அற்பு தமின்மருகா ! -- குமரேசா ! 
329. கஞ்ச மலரயனார் கண்டு பணிசரணா! - குகவேளே ! 

வஞ்ச மிடுமசுரோன் வம்ச மழிபடவேல் - விடுசூரா ! 
தஞ்ச மினியருள்வாய் ! சங்க ரர்சொல்புதல்வா ! -- குமரேசா ! 

அஞ்ச லென வருவாய் ! அந்த மிகுசிகிமா- மலையோனே ! 
330. காலை நிறவடிவே ! காதல் மிகுகுறமான் - அணைதோளா ! 

வேலை யெதிரசுரோன் மீது கிழிபடவே - விடுவோனே ! 
பாலை நிகர்மொழியாள் பாவை யுமைபுதல்வா ! -- குகவேளே ! 

சோலை மிகுகனமார் தோகை மலை முருகா ! - குமரேசா ! 
331. தத்தை மொழியுமையாள் சத்தி யெனும்விழியாள் - தனையே 

[ சேர் 
கற்றை யுளசடையார் கர்த்தர் கயிலையினார் - அருள் பாலா ! 
முத்தை யணிமுலையாள் மொய்த்த குழல்மடவாள் - புணர் 

( லோலா ! 
வித்தை தனையருள்வாய் விர்த்தி பெறுசிகிமா - மலையாளா ! 
332. கச்சை யணிமுலையாள் கற்பு மிகுகுறமான் - அணைதோளா ! 

நச்சை யணிமிடறார் நத்தை யணிகரனார் - தருபாலா ! 
பச்சை மயில்முருகா ! பற்ப மல ரயனார் - பணிபாதா ! 

செச்சை யணிபுயனே ! சித்ர மிகுசிகிமா - மலையோனே ! 
333. தோகை மயில் முருகா ! சூரை வெலும்வடிவேல் - அணி 

[ வோனே ! 
வாகை யணிபுயனே ! வாகு திகழ்குமரா ! -- அருளாயோ ! 
பாகை நிகர்மொழியாள் பாவை குறமகள்சேர் - புயவோனே ! 
ஓகை புனைஒயிலா ! ஓவ மிகுசிகிமா - மலையோனே ! 


96 


தின கவிதை 


334. சித்ரமயில் வாகனார் பற்பமலர் வாசனார் 

சித்தமகிழ் வாகவே - பணிபாதா ! 
நத்திலகு பாணியார் அத்ரமிகு பாணியார் 

நட்பினொடு மேவுமால் - மருகோனே ! 
சித்திமிகு நாதனார் பெற்றபுதல் வா ! குகா ! 

செக்கர்நிற மேனியா ! -- அருளாயோ ? 
அத்தியுட சோதரா ! இப்பவரம் நீசெய்வாய் ! 

அற்புதரு வாய் ! சிகா - மலையோனே ! 


335. கங்கை யணிசடையார் சந்த்ர னணிசடையார் 

கண்ட மிகுகறையார்- இடமேசேர் 
பங்க யமென்வதனாள் கங்குல் மிகுகுழலாள் 

பந்து மிகுதனமா - தரிபாலா ! 
செங்கை யணி அயிலா ! துங்க மயில் முருகா ! 

திங்கள் மிகுவதனா! - குமரேசா ! 
மங்கை குறமகள் சேர் அந்த மிகுபுயனே ! 

வந்த ருள்செய் ! சிகிமா -- மலையோனே ! 


336. மேலாகிய வானவர் பூமலர் 

வேதாவுமெந் நேரமு மேபணி - யிருதாளா ! 
கோலாகல வேலவ னே ! அருள் ! 

கோதேமிகு சூருடல் கீறிடு - குகநாதா ! 
நாலாகலை யாகவு மேயருள் 

நாதா ! சிறை மாமயி லேறிய - செயவீரா ! 
சேலார்விழி மாதரி பாலக ! 

சீரார்சிகி மாமலை வாழ்வுறு- குமரேசா ! 


337. கங்கை யணிசடையார் கந்த இதழியினா - ரிடமே சேர் 

மங்கை யுமையவள் சீர் வம்பு முலையுமையாள்- தருபாலா ! 
கொங்கை மிகுகுறமான் கொஞ்சியணைபவனே-முருகோனே ! 
செங்கை யணியயிலா ! தென்சி கியின்மலையா ! -- வடிவேலா ! 


( 


338. சோதி மிகுமதியே சூடு மணிசடையா - ரிடமே சேர் 

ஆதி திரிபுரையாள் ஆவ லொடு தருபா - லக ! வேளே ! 
போதி லகுமகளாள் போல வருகுறமான் - அணை தோளா ! 
நீதி யுடனடியா ரேபணிசெய்சிகிமா - மலையோனே ! 


334. அற்பு - அன்பு . 


97 


தின கவிதை 
339. மங்கள மிகுகொடியாள் சங்கரி திரிபுரையாள் 

வம்பணி யிருமுலையாள் - உமைமானாள் 
சங்கரர் மதிதனையேல் செஞ்சடை யரரினிதாய் 

தந்திடு புதல்வ ! குகா ! - அருளாயோ ? 
துங்கமென் மயில்முருகா ! வந்தரு நிதி தருவாய் ! 

சுந்தர மிகுசரணா! - குமரேசா ! 
தீங்கநன் மலைநிகரார் மிஞ்சிய சிகிமலையா ! 

சம்ப்ரம மிகுவடிவேல் - அணிவோனே ! 
340. கஞ்சநான் முகனார் கம்பு சேர் கரனார் - பணிபாதர் 

நஞ்சமா மிடறார் நங்கைபார் வதியாள்- தருபாலா ! 
வஞ்சமா வுடல்மேல் மண்டவே அயிலே - வியசூரா ! 

தஞ்சம்வே றிலையே சங்கரா ! சிகிமா - மலையாளா ! 
341. சீேவ லான கொடியா ! தோகை யான மயில்மேல் 

சீர தாக வருவாய் ! - அமரேசா ! 
ஆவ லான குறமான் மீது பூவி னணைமேல் 

ஆசையாக அணைமா - புயவோனே ! 
மாவ லான வசுரோன் மார்பு கீற வயிலே 

வாக தாக விடுமா - கனநாதா ! 
காவலான முருகா ! தேவை யான தருள்வாய் ! 

காவு லாவு சிகியா - மலையோனே ! 
342. திருவுற்றிடு மாயவ னாருயர் 

திகழ்சக்கர பாணிய னாரலை- கடல்மீதே 
உருவுற்றிடு நாகணை யார்வளர் 

உலகத்தையுண் மாயவ னாருட- மருகோனே ! 
செருவுற்றிடு மாவுடல் கீறிய 

திறமுற்றிடு மாவயி லாயுத ! - வடிவேளே ! 
மருவுற்றிடு நீபமென் மாலைய ! 

வடிவுற்றசி காமலை வாழ்வுறு- குமரோனே ! 
343. தத்துமயில் முருகா ! வித்தைதனை யருள்வாய் ! 

சத்திதனை யணிபா - ணியின்வேளே ! 
கொத்துமர வினிலே நித்திரைசெ யரிமால் 

கொத்துமல ரணிமால் -- மருகோனே ! 
339. மதிதனையேல் - மதியை அணிந்த . தங்க நன்மலை - 

- . மேருமலை . 
340. கம்பு - சங்கு . நஞ்சமா மிடறாரும் பார்வதியாளும் தருபாலா ! . வஞ்சமா : 
சூரனாகிய மாமரம் . 
341. மாகனநாதா ! - மிக்க பெருமை பொருந்திய நாதனே ! 
7 


98 

தின கவிதை 
குத்துமுலை யுயர்வே டக்கொடியை யணை வோய் ! 

குப்பலொடு நிதியே- தருவாயே ! 
நத்துமிகு வயல்சூழ் பற்பமக ள் நிதமே 

நத்துசிகி மலையா ! -அருளாயோ ? 
344. கோலமிகு சரணா! வேலையணி கரனே ! 

கோதகலு மயிலா ! -- முருகோனே ! 
ஞாலமிகும் அடியா ரேபணிசெய் குகனே ! 

நானமிகு மலர்மா - லிகைமார்பா ! 
ஆலமணி மிடறார் தாதகியை யணிவோர் 

ஆவல்கொளு முமையாள்- தருபாலா ! 
மேலவர்க ளரசே ! சேவலுயர் கொடியாய் ! 

மேன்மையுள சிகியா -- மலையோனே ! 
345. கோலாக லக்கும ரேசனே! அருள் 

கோவே ! சி கிப்பரி மீதி லேயென்முன்- வருவாயோ ? 
நாலான வித்தையை நீசெய் வாய் குக 

நாமா ! க டப்பமென் மாலை யேயணி - புயவோனே ! 
மாலான நற்குற மாது மேவிய 

வாகா ! எ திர்த்திடு சூர னாருடன் - எதிர்கூரார் 
வேலாயு தக்குண வீரனே !உயர் 

மேலான பொற்கிரி யான தோகையின் - மலைநாதா ! 
346. மலையாகிய தனமான் 

வனவேடுவர் குறமான் - புணர்தோளா ! 
சிலைமானு தல் உமையாள் 

திரிசூலம்வை கையினாள் - தருபாலா ! 
கலையாவையு மருள்வாய் ! 

கமழ் நீபமென் மலரே - அணிமார்பா ! 
கொலைமாவுயிர் விடவே 

கொலும் வேலவ ! சிகிமா - முருகோனே ! 
347. புண்டரிக அயனார் பொங்குகடல் மிசையே- துயில்மாயோன் 

அண்டமிசை வளர்வோர் அன்பினொடு நிதமே - பணிபாதா ! 
கொண்டல்மிகு குழலாள் கொங்கைகுற மகளாள்- புணர் 

தோளா ! 
தண்டமிழை யருள்வாய் ! சம்பு !சிகி மலைவாழ் - முருகோனே ! 

346. சிகிமா முருகோனே : இது , சிகி மாமலையோனே என இருத்தல் 
பொருத்தம் . 

347. அண்டமிசைவளர்வோர் : வானவர் . சம்பு : விளி ; இங்கு முருகனைக் 
குறிக்கிறது . 


2 


99 


தின கவிதை 


348 , கங்கை யணியரனார் திங்க ளணிசடையார் 

கங்குல் நிறமிடறார் - இடமேசேர் 
கொங்கை மிகுவுமையாள் அன்பு மிகுவுமையாள் 

கொஞ்ச மதிநுதலாள் - உமைமானாள் 
மங்கை யுமைபுதல்வா ! கொண்டை மயில்தனிலே 

வந்து வரமருள்வாய் ! -- குக ! வேளே ! 
செங்கை யணி அயிலா ! நங்கை கமலைமினாள் 

சென்று வுறைசிகிமா - மலையோனே ! 
349. வந்து வரமருள்வாய் ! வம்பு புனையுமையாள்- இடமேசேர் . 

இந்து அணிசடையார் இன்ப முடனருள்பா - லக ! வேளே ! 
கொந்து மலரயனார் கொண்ட குருபரனே ! - முருகோனே ! 

மைந்து மிகுமயிலா ! மஞ்சு மிகுசிகிமா -மலையோனே ! 
350. கோகன கக்கொடி மாது மேவிய 

கோலமி குத்திடு மாய னாருட - மருகோனே ! 
நாகம திச்சடை யீசனார்வெகு 

நானமி யற்றிய மாலை யார்தரு - புதல்வோனே ! 
மேகமி குத்திடு கேச நாயகி 

மேன்மைப டைத்திடு வேட நாயகி - புணர்தோளா ! 
வேகம யிற்பரி யாள னே ! அருள் 

வேலவ ! நற்சிகி யாள னே ! அருள் - உதவாயோ ? 


351. அலைமீ துமுன் துயிலேபுரி அணிமாலுட மருகா ! 

அமரோர்பணி சரணா ! க்ருபை யருள்வாய் சரவணனே ! 
கொலையேபுரி அசுரோனொடு கொடிதாகிய வயிலே 

கொடுபோயெதி ரடுவோய் நல குமரா ! சிறை மயிலா ! 
சிலையாகிய நுதலாளுயர் திரிசூலம்வை கையினாள் 

செகநாயகி யுமைபார்வதி தருபாலக ! முருகா ! 
தலையா றுள வடிவே ! குக ! தமிழ்யாவையு மருள்வாய் ! 

தருவேமிகு சிகிமாமலை தனிலேவளர் பவனே ! 


352. எதிர்த்த சூர னுடல்மீதே 

எடுத்து வேலை விடுவீரா ! 
எனக்கு நீசெய் குவைபாலின் 
இனித்த பாடல் தனையேதான் ! 


348. கொஞ்சமதி : பிறைமதி . 
351. இது சந்தவிருத்தம் . 


100 


தின கவிதை 


கதித்த தோகை மயிலாளா ! 

கடப்ப மாலை யணிமார்பா ! 
கறுப்பு வேளை யெரிதூயோன் 

கடுக்கை மாலை யரன்மேலோன் 
மதிச்ச டாத ரனையேதான் 

மகிழ்ச்சி யாக அணைமானாள் 
வடித்த தேனின் மொழிவாயாள் 

மலர்ப்பெண் மாது உமைபாலா ! 
விதித்த நாலு முகன்வானோர் 

விருப்ப மான துதியாளா ! 
விருத்த மான முடியே சேர் 
மிகுத்த தோகை மலையாளா ! 


353. அலைமேலர வணைமீதுது யிலுமாயோன் 
அளைபால்வெணை யதுவேதிரு டியமாயோன் - ம 

மரு 
கொலையேபுரி கொடுசூர்கிழி படவேதான் ( கோனே ! 

குருவே ! கிளை கொலுவேல்தனை விடுவீரா !- அருளாயோ ? 
சிலையேநிகர் திருமாணுதல் (........ ) 

திருவேநிகர் ( ...)உமைமானாள்- தருபாலா ! 
கலையேயருள் ! கமலாசனர் பணிபாதா ! 
கதியேயருள் ! கனதோகையின் மலைமேல்வாழ் 

( முருகோனே ! 


354. அரவினுட படமுடிகள் 

அதிரவெகு நடனமிடு - மயின்மீதே ! 
அறுமுகமென் அழகொழுக 

அடியனிரு விழிகுளிர - வருவாயே ! 
குரவிலகு பதுமமலர் 

குலவுமண விருசரண ! -முருகோனே ! 
குமரகுரு பர !சண்முக ! 

குதுகுலம் துடனடியர் - பணிநாதா ! 


352. இது சந்தவிருத்தம் . விருத்தமான முடி : முதிர்ந்த சிகரம் ; தோகை 
மலைக்கு அடை. 

353. ( ... ) இங்கு முறையே : உமைமானாள் என்றும் , அழகாளுயர் 
என்றும் சேர்த்துப் படிக்கலாம் , 


தின கவிதை 


101 


உரவிகட் தட்கரட 

உலவைமிகு கரியின் முக - [ ......] 
உயர் துணைவ ! இனியருள்செய் 

உமைகுமரி தருபுதல்வ ! -- வடிவேளே ! 
இரவிநிகர் முடியுலவும் 

இலகுசிகி மலை முருக ! - [......] 
இமையவர்கள் மருவலர்கள் 

இறைவ ! அதி நிதிதமிழை - யுதவாயோ ? 
355. மதியையணி சடையார் வடிவிலகு மரனார் 

வளர்கயிலை யெனுமா மலையில்வரு பவனார் - தருபாலா ! 
கதியைமிகு மயிலா ! கருணைபொழி விழியாய் ! 

கமலமல ரயனார் ககனம்வள ரிமையோர் -- பணிபாதா ! 
அதிகவர மருள்வாய் ! அமரருட இறைவா ! 

அமர்செய்பெல புயனார் அசுரனுட லிருகூ - றிடுவேலா ! 
நதிகள் மிகு வயல்சூழ் நகரமிகு தனமார் 

நறுமலரின் வனமார் நலமிகுசி கியின்மா - மலையோனே ! 
356. கயிலைமலை யரனார் ( திரிரிமவேலவனார் ) 

கமழிதழி முடியார்- பரமானோர் 
கலைமதியை யணிவோர் கரியுரியி னுடையார் 

கருணையுள அரனா-ரிடமே சேர் 
குயிலைமிகு மொழியாள் மதியைநிகர் வதனாள் 

கொலைபுரியு மயிடோன் - முடிமீதே 
குலவுநட மிடுமான் அடியர்மன மதிலே 

குடிகொளுமை யவளே - தருபாலா ! 
மயிலையுயர் பரியா யதனில்வரு பவனே ! 

வரத சர வணனே ! -- முருகோனே ! 
மணமதுல வியநீ பமலரணி புயனே ! 

வடிவயில ! அருளே - தருவாயே ! 
ஒயிலையுள குறமான் மருவுமிரு புயனே ! 

உனையலது கெதிவே - றிலை நாதா ! 
ஒளிர்மணிகொள் முடிசேர் சிகி மலையின் முருகா ! 
உயர்தமிழ்பொ னிதிதான் - அருளாயோ ? 


- 


போ 


851 , ( ... ) இங்கு முறையே கணநாதன் { குகவேளே ! எனச் சேர்த்துப் 
படிக்கலாம் . 

856. [ திரியும்விடை வலனார் எனப் படிக்கலாம் . 


102 


தின கவிதை 


357. மத்தகெச முலையாள் அற்புதமென் வதனாள் 

மட்டுலவு குழலாள் - குறமானாள் 
வர்த்தனைகொள் மறவோர் பெற்றதிரு மகள்சேர் 

மற்புயமு ருகனே ! - அருளாயோ ? 
காத்துமயில் தனிலே நித்யம்வரு பவனே ! 

கொத்தலரை யணிசீர் - புயவேளே ! 
குத்துமயில் தனையே கைக்குளணி குமரா ! 

குப்பலொடு தினமே - யிமையோரே 
பத்தர்பணி சரணா ! வித்தைதனை யருள்வாய் ! 

பற்பமலர் வதனா! - ( ....) 
பட்டுவிழ அசுரோ னுக்கு அயில் விடுவோய் ! 

பச்சைநிற அரிமால் - மருகோனே ! 
சத்தமிடு கடல்மேல் மைக்கண் விழி துயில்வோர் 

சக்கரம்வை கரமால் - துணைமானாள் 
சத்திபக வதியாள் புத்ர சிகி மலையா ! 

தற்கரம வடிவே ! -- குகவேளே ! 
358. செங்கடப்ப மாலையணி புயனே ! 

சிந்துரத்தி னானனவ ருடசோ - தரவேளே ! 
செங்கதிர்க்கு ( நிகரான ] வடிவே ! 

செந்தமிழ்க்கு ( ளுயர்பாலனே ) -- முருகோனே ! 
தங்கமுற்ற மாமலையின் வளர்வோர் 

சந்திரச்ச டாதரரின் புதல்வா ! -- நிதியேதான் 
தந்தெனக்கு ஆதரவு புரிவாய் ! 

சம்ப்ரமச்சி காமயிலில் வருகா - வலவோனே ! 
துங்கமுற்ற கோகனக மலராள் 

தொங்கல் மொய்த்த கேசமட மகளாள் ! - [ ...] 
சுந்தரப்பொ னாள்மருவு புயமால் 
சொந்தமுற்ற மாயன்மகிழ் மருகா ! -- முருகோனே ! 


257. ( ... ) ` முருகோனே ! என்று சேர்க்கலாம் . துணைமானாள் ! தங்கை . 
தற்கரம் - களவு , தஸ்கரம் என்னும் வடமொழித் தற்பவம் . திருட்டுக் கலையைப் 
பற்றி முருகப்பெருமானும் கரபடன் என்பவனும் எழுதிய நூல் அறுபத்துநான்கு 
வில்களில் ஒன்றாக உள்ளது . 


358. இக்குறியிட்டவற்றில் முதலிரண்டை முறையே நேருறுநல் கோத 
குரு பரனே ! எனப் படிக்கலாம். மற்றோரிடத்தில் திருமாது எனச் சேர்க்கலாம் : 


( 


தின கவிதை 

103 
அங்கமுற்ற வேடர்மகள் தனையே 

அன்புமிக்க மேவுமிரு புயனே ! - [ ...] 
அந்தரத்தர் தேவர்பணி சரணா ! 

அந்தமுற்ற தோகைமலை [...]வளர்வோனே ! 
359. கோலமிகு சிறைசேர் கோதகலு மயிலா ! 
கூர்மைமிகு மயிலால் கோதுபுரி யசுரோ 

-னுடல்மீதே - எறிவோனே ! 
சீலமிகு குமரா ! ஆதரவு புரிவாய் ! 
தேவரடி யவரே சீரினொடு நிதமே 

- பணிபாதா ! -- வடிவேலர் ! 
நீலமிகு குழலாள் நேசமிகு குறமான் 
நேரிழையை யணைவாய் ! நீதமிழை யருள்வாய் ! 

- முருகோனே ! - கணநாதா ! 
ஆலமிகு மிடறார் ஆவலுள புதல்வா ! 
ஆடகமென் மலைநே ரானசிகி மலைமேல் 

- வளர்வோனே ! -- குகவேளே ! 
360. கங்கையணி சடையார் பங்கில்வள ருமையாள் 

கஞ்சமலர் வதனாள் - தருபாலா ! 
மங்கை குறமகளார் அன்பினொடு நிதமே 

வங்கணம் துடனே - புணர்தோளா ! 
செங்கையணி யபிலா ! பைந்தமிழை யருள்வாய் ! 

தெண்டிரையில் துயில்வோர் - கனமேசேர் 
சங்கையணியரியார் துங்கமிகு மருகா ! 

தங்கமிகு சிகிமா - மலையோனே ! 
361. சீருற்றிடு மாமயில் வாகன மீதிச்சைய தாய்வரு வாய் ! .குக ! 

குக 
தேவர்க்கொரு நாய்க னே ! நல - முதவாயோ ? 
பாருற்றிடு வார்பணி நாயக ! நானக்கதிர் நீபமென் மாலைய ! 

பார்வைக்கிசை வேடமி னாள் புணர்- இருதோளா ! 
வாருற்றிடு பூமுலை யாளுயர் வேடர்க்கொடி மேவிய மாபுய ! 

வானச்சசி யானன னே ! க்ருபை - புரிவாயோ ? 
தாருற்றிடு மாயவ னார்மரு கா !வித்தையை நீசெய்குவாய் ! உயரி 

தாமுற்றசி காமலை மேவிய - முருகோனே ! 


( ) இங்கு இரண்டிடங்களிலும் முறையே குகவேளே ! தனிலே எனச் 
சேர்க்கலாம் . 


360 , வங்கணம் - நட்பு . 


104 

தின கவிதை 
362. திருமேவிய மார்பினர் செயமேமிகு ராகவன் - மணமேசேர் 

திகழ்மாதுள மாலையர் திறமாகிய ராவண - னுடனே தான் 
பொருசீர்சிலை மாயவன் புகழ்மால்மருகா ! வரம் -உதவாயோ ? 
பொலிநீபமென் மாலிகை புனைமாபுய ! நீக்ருபை - தரு 

( வாயே! 
மருவேமிகு தாமரை மலர்மேல்வரு நான்முகன் - அடியாரே 

மகிழ்வாய்நித மேபணி மலராகிய சீர்பத 1 - முருகோனே ! 
தருவேமிகு சோலைகள் தழைதோகையின் மாமலை - தனிலே 

[ வாழ் 
சண்முகா ! சிறை மாமயில் தனையேறிய நாயக !-வடி 

( வேளே !. 
363. கச்சையணி முலையாள் பற்பமலர் வதனாள் 

கற்புமிகு முமையா - ளிடமேசேர் 
நச்சையணி மிடறார் வட்டமதி யணிவோர் 

நத்தையணி கரனார் - தருபாலா ! 
செச்சைமிகு புயனே ! வித்தைதனை யருள்வாய் ! 

சித்ரமிகு சிகிமா - மயிலாளா ! 
இச்சையுடன் வருவாய் ! நற்சிகியின் மலையா ! 

சித்துவிளை முருகா ! - குகவேளே ! 
364. கோகன கக்கொடியாள் வாகுப டைத்தமினாள் 

கோகில மொத்த சொலாள் - தனையே சேர் 
மேகநி றத்திருமால் நேமித ரித்திடுவோர் 

வீறுப டைத்திடுரா - வணனானோன் 
சாக அடற்புரிவோர் நாகணை யிற்றுயில்வோர் 

தாமகி ழற்புதமா- மருகோனே ! 
சேகர முற்றசிகா மாமலை வித்தகனே ! 

சீர்தமிழ் வித்தையதே - அருள்வாயே ! 
865. வித்தையெனக்கருள்வாய் ! அற்புத மெய்க்கொடியாள் 

மெத்தவ ணைத்திடுமால்- மருகோனே ! 
சித்தைவி ளைத்திடுவோர் நற்சடை யர்க்கிடமே 

சித்தம கிழ்ச்சியதாய் - வளர்மானாள் 
தத்தைமொ ழிச்சொலினாள் பெற்றிடு புத்திரனே ! 

சத்தித ரித்தவனே ! - குகவேளே ! 
முத்தைநி கர்த்தெயிறாள் பொற்குற நற்கொடிசேர் 

முக்யமி குத்தசிகா -- மலையாளா ! 
862. நான்முகனும் அடியவரும் பணி என்க . சண்முகா என்பதில் ணகர 
பொலியை நீக்கிச் சந்தங்கொள்க . 

363. வட்டமதி : ஈண்டுப் பிறைமதியையே குறிக்கும் . 


தின கவிதை 


105 


366. திருவைப் புணர்வோர் செயமுற் றிடுவோர் - ஒளியே சேர் 

திகழ்சக் கரனார் செகரட் சகனார் - மருகோனே ! 
மருவுற் றிடுதா மரையிற் றினம்வாழ் - ஒருநாலாம் 

வதனர்க் கினிதாய் மறையைச் சொலுசீர்- குருநாதா ! 
பொருதிச் சமரே புரிமற் பெலசூர் - (......... ) 

பொடிபட் டிடவே பொருசத் தியையே - வியசூரா ! 
தருவுற் றிடுகோன் றனையுற் றிடுசீர் - (...........) 

சகமெச் சியதோர் தலைமைச் சிகிமா - மலையோனே ! 
367. வேடநா யகிதனையே 

மேவிவாழ் வுறுபுயனார் - தருவேசேர் 
மேலவோர் களினுடனே 

வீறதா யெதிர்சமரே - புரிசூரோன் 
ஓடவே லெறிகுகனே ! 

ஓகையே புனைபவனே ! -முனமேதான் 
ஊமையா கியதனயா ! 

ஓசைசே ரிறையவனார் - பொருளேதான் 
நாடவே பொருள் சொலுவோய் ! 

நாகமேல் துயிலரியார்- மருகோனே ! 
நாயனே ! அடியவர்பால் 

நாளுநீ தயவுசெய்வாய் ! -- கண நாதா ! 
மாடமாளிகைவளமே 

வாழுநே மன நகரா ! - குருநாதா ! 
வாசநீ புமென்மலர்சேர் 

வாகனே ! சிகி மலையா ! - செகநாதா ! 
368. சிலையுற்றிடு நுதலாள் மலரற்புத வதனாள் 

திருவுக்கெதிர் வடிவாள் - குலமானாள் 
முலையைத்தழு வியவா ! கிருபைக்கடல் முருகா ! 

முனிவர்க்குறு முனிவோர்- பணிநாதா ! 


866. ( ... ) முறையே கள மீதே தருவேளே எனச் சேர்க்க . 

தருவுற்றிடுகோன் - இந்திரன் . 
367. ஊமையாகிய தனயா ! -- மதுரையில் உருத்திரசன்மன் எனும் 
செட்டிப் பிள்ளையாக இருந்தவனே ! ; இறையனாகப்பொருளுக்கு உரை மதிப்பிட்ட 
வரலாறு இங்குக் கூறப்படுகிறது . 

368. குறுமுனிவர் ! அகத்தியர் . முனிவரும் குறுமுனிவரும் பணிநாதா 


1 


106 

தின் கவிதை 
கொலையைப்புரி அசுரோன் உடலைப்பகி ரிடவே 

கொடுமைக்கதிர் வடிவேல் - விடுவீரா ! 
கலையைக்கண மருள்வாய் ! சிகிநற்பரி தனில்வாழ் 

கமழ்பொற்சிகி மலையாய் ! - அமரேசா ! 
369. அயிலைச்சம ரிடுசூ ருடலிற்கிழி படவே 

அமரர்க்குயர் வுறவே - யெறிவீரா ! 
குயிலைச்சரி யெனவே சொலுமற்புத மொழியாள் 

குறமெய்க்கொடி தனையே - புணர்தோளா ! 
கயிலைக்கர சுடனே யிடமுற்றிடு முமையாள் 

கமழ்நற்சடை யுமையாள்- தருபாலா ! 
மயிலைப்பரி யெனவே நடமுற்றிடு குமரா ! 

வனமொய்த்திடு சிகிமா - மலையோனே ! 
370. [ கந்த மாரணி கும்ப மாமுலை ] 

கஞ்சவா னனமிகுவாள் - உயர்மானாள் 
சொந்தமா கியகுறமான் இன்பமா யணைபுயனே ! 

துங்கமா மயில் தனிலே - வருவோனே ! 
அந்தமா கியமுருகா ! சந்தமா கிய தமிழ்தா ! 

அன்பரே பணிசரணா! - குகநாதா ! 
நந்தமே யணிகரமால் இன்பமே மிகுமருகா ! 

நன்றுலா வியசிகிமா - மலையோனே ! 
371. கஞ்ச மேலுறை மங்கை மேவிய 

கங்குல் மேனியன் - உயர்மாயோன் - மருகோனே ! 
வஞ்ச னாகிய நெஞ்ச மாவுடல் 

மண்ட வேயயில் - தனையேதான் - விடுசூரா ! 
தஞ்சம் வேறிலை வந்து தானருள் 

தந்து ஆதரி ! -- முருகோனே ! -- செயவீரா ! 
மஞ்ச மீதினில் அன்பின் வேடுவர் 

மங்கை சேர்புய ! - சிகியாமே - மலைநாதா ! 
872. திருமாமரு வியநாயகர் 

திகணேமியை அணிமாலுட - மருகோனே ! 
தருவேமிகு வனவேடுவர் 

தருநாயகி மயலாயணை - யிருதோளா ! 
பொருசூருட லிருகூறுசெய் 

புகழ்வேலுள முருகாக்ருபை - புரிவாயே ! 
மருபேமென் மலர்மாலிகை 

மகிழ்வாயணி புயனே ! சிகி - மலைநாதா ! 
879 : [ ] கந்தமா மலரணிசீர் கும்பமா முலையுடையாள் எனப் படிக்கலாம் . 
872. திசணேமி : திசழ் ரோமி , 


107 


தின கவிதை 
373. கச்கை யணிமுலையாள் நட்பு மிகுகனமார் 

கற்பு மிகுகுறமான் - புணர்தோளா ! 
செச்சை யணிபுயனே ! இப்ப வரமருள்வாய் ! 

சித்ர மயில்தனிலே -- வருவாயே ! 
நச்சை யணிமிடறார் பொற்பு மிகுமரனார் 

நட்பி னொடு தருபா - லக வேளே ! 
பச்சை அரிமருகா ! வித்தை தனையருள்வாய் ! 

பத்தி யுடனடியார்- பணிபாதா ! 
374. கஞ்சமென் மலர்வாழ் பைங்கிளி யனையாள் 

கங்குலை நிகர்சேர்- குழல்மானாள் 
கொஞ்சமெல் லிடையாள் அன்புயர் குறமான் 

கொஞ்சிநல் லணைமேல்- அணைதோளா ! 
மஞ்சரி யணிசீர் . அம்புய முருகா ! 

வந்தருள் புரிவாய் ! -- குகவேளே ! 
நஞ்சணி மிடறார் தந்திடு புதல்வா ! 

நன்றிகொள் சிகிமா- மலையோனே ! 
375. கயிலை மலையரனார் மகிமை யுயர்முதல்வோர் 

கமழு மலரணிவோ - ரிடமேசேர் 
குயிலை நிகர்மொழியாள் சிலையை நிகர்நுதலாள் 

கொடியி டையினுமையாள்-தருபாலா ! 
மயிலை நடையிடுசீர் குமர ! குருபரனே ! 

வரம ருள்செய்குகனே ! -- முருகோனே ! 
அயிலை யணிபவனே ! சிகிம லையின் வடிவே ! 

அழகு திகழ்முதலே ! -- நலவேளே ! 
376. குகனே ! சிறை மயிலேறிய குமரா ! க்ருபை புரிவாய் ! 

முகமாறுகொள் வடிவே ! கலை முதலே ! நிதி தருவாய் ! 
செகமேபுகழ் கயிலாசர்நல் திருமாமதி புனைவோர் 

மகனே ! சிக ரமதேமிகு மணிசேர்சிகி மலையா ! 
377. தோகை மயில்முருகா ! வேக முடன்வருவாய் ! 

தூய சரவணனே ! - செகநாதா ! 
வாகை புனைபுயனே ! நீப மலரவனே ! 

மாது குறமகள்சேர் - புயலோலா ! 
டாகை புனையசுரோன் மார்பு கிழிபடவே 

நாச மிடவயிலே - வியவீரா ! 
ஓகை புனை ஒயிலா ! தோகை மலை முருகா ! 

யோக மதையருள்வாய் ! - குகவேளே ! 


373. சித்ரமயில் : மயில்மலை யெனக் கொள்க 


108 


தின கவிதை 


378. கானக மீதுறை வேட நாயகி 

யாள் தனை யாசைய தாக வேபுணர் 

காரண னே !சிறை தோகை யேறிய - குகவேளே ! 
நானமு லாவிய நீப மாலிகை 

மார்பினி லேயணி நாத னே !உயர் 

நாகணை மாயவன் நேமி மாலுட - மருகோனே ! 
வானக மீதுறை சோம னேயணி 

மேரினி லேவள ரீசனார்தரு 

மாபுதல் வாக்ருபை யாவு மேயினி - உதவாயோ ? 
தானவ னாகிய மாவை யேவெலு 

கூர்படை யாகிய வேல னே வளர் 
தாமிகு தோகையின் மேரி லேவளர் - செயநாதா ! 


379. சித்ரமயில் வாகனா! வித்தைதனை நீசெய்வாய் ! 

சித்திவிளை யாடுவோர் - நலமே சேர் 
நத்திலகு பாணியார் வட்டமதி வேணியார் 

நட்புமிகு தேவியார் - தருபாலா ! 
சத்தியை முன் னாளிலே கொட்டமிடு சூரன்மேல் 

சட்டமுட னேவுசீர் - முருகோனே ! 
அத்தியுட சோதரா ! இப்பவரம் நீசெய்வாய் ! 

அற்புமிகு தோகைமா - மலையோனே ! 


380. வனத்தில் மேவிய வேட நாயகி 

மகிழ்ச்சி யேமிக மேவி யேபுணர்- இருதோளா ! 
கனத்த பூமுலை மாது ஈஸ்வரி 

கருத்தி லாசைகொ ளீச னாரருள்- புதல்வோனே ! 
சினத்து மேயெதிர் சூர னாருடல் 

தெறிக்க வேல்விடு சூர னே ! க்ருபை - புரிவாயே ! 
அனத்து நான்முகன் வான வோர்பணி 

அருட்சி காமலை மீதிலேவளர் - குகவேளே ! 
881. கச்சணி முலையாள் நற்குற மகளாள் 

கட்டிமு னணைமா - புயவேளே ! 
நச்சணி மிடறார் கற்றைகொள் சடையார் 

நட்பொடு புணர்மா - துமைபாலா ! 
பச்சம துடனே பச்சைம யிலிலே 

பத்தன்முன் வருவாய் ! -- குமரேசா ! 
நச்சக மதில்வாழ் பொற்சிகி மலையா ! 

நத்துகொள் கரமால் - மருகோனே ! 


( 


தின கவிதை 


109 


382. அடியார்பண் சரணா ! வனவேடுவர் தருமான் 

அழகாய்மரு வியவா ! - குகநாதா ! 
துடியேமிகு மசுரோ னுடல்கீறிட முனமே 

சுபமேபெற இமையோர்-- நலமேசேர் 
வடிவேல்விடு குமரா ! நிதிதா ! சர வணனே ! 

மயில்மீதினி லினிதாய் - வருவாயோ ? 
படிமீதினில் வளர்வோர் துதிதோகையின் மலையா ! 

பதுமாசனர் பணியே - புரிவேலா ! 


383. சித்ரமல ரணைமேல் நற்குறமி னுடனே 

செப்பரிய மதலீ - லைகளூடே 
நித்தமரு வியவா ! பொற்கமல வயனார் 

நிட்டைபுரி முனிவோர் - பணிதாளா ! 
தத்திநட மயிலா ! வித்தைதனை யருள்வாய் ! 

சக்கரந லரியார்- மருகோனே ! 
கத்திகைகொள் புயனே ! பத்தருட நிதியே ! 

கர்த்த சிகி மலைவாழ் - முருகோனே ! 


384. குத்துத் தனத்து வடிவாள் 

கொச்சைக் குறத்தி தனையே - புணர்தோளா ! 
நத்துத் தரித்த கரமால் 

நட்புற் றவற்பு தமினாள்- மருகோனே ! 
சித்துத் தழைத்த சிவனார் 

சித்ரச்ச டைப்ப ரமனார்- தருபாலா ! 
கொத்துக் கடப்ப மலரார் 

கொற்றப் புயச்சி கியின்மா- மலையோனே ! 


385. வீர மிஞ்சிய சூரன்மேல் கூர்மை கொண்டிடு வேலையே 

வீறுகொண்டெறி பாணியாய் ! -அமரேசா ! 
பார மிஞ்சிய கோடுநேர் மோக மிஞ்சிய மார்பினாள் 

பாலி லங்கிய சோமனேர் - முகமானாள் 
ஆர மிஞ்சிய கேசமான் வேடர் பைங்கொடி யாளையே 

ஆவ லுந்திட நாளுமே - புணர்தோளா ! 
சார மிஞ்சிய பாடல்தா ! வேக மிஞ்சிய தோகையா ! 

தாமி குந்திடு தோகைமா - மலையாளா ! 


384. கொற்றப்புய : விளி , 


110 


தின கவிதை 


386. திருநாயகி தனையே தினமேவிய அரிமால் - மருகோனே ! 

பொருசூருடல் தனையே பிளவாய்விட அயிலே - வியநாதா ! 
தருசூழ்சிகி மலையா ! தமிழேயுத விசெய்வாய் ! [ ... ] 

அருளே கன நிதியே ! அணியாய் ! சர வணனே ! - [ ...] 
387. திருமேவிய புயனார் மலராகிய விழியார் 

திகணேமியை யணிவோர் - மருகோனே ! 
செருமேவிய அசுரோன் உடல்கீறிட எதிரே 

செயவேல்விடு குமரா ! -- செயவீரா ! 
மருமேவிய மலர்நீ பமதேயணி புயனே ! 

மயிலேறிய குகனே ! - அருளாயோ ? 
தருமேவிய சிகிமா மலைமேல்வளர் பவனே ! 

சகமேபுகழ் சரணா! -- நிதிதாராய் ! 
388. கொச்சை யணிபுயனே ! சித்ர மிகுமயிலே -றியநாதா ! 

கச்சை யணிமுலையாள் கற்பு மிகுகுறமான்- அணைதோளா ! 
நச்சை யணிமிடறார் நட்பு மிகுமுமையாள் - தருபாலா ! 

பச்சை யரிமருகா ! பத்தர் பணிசிகிமா -- மலையாளா ! 
389. கான கத்திலுறை வேட நாயகி 

காரி கைக்குமய லாக வேபுணர் - இருதோளா ! 
சான கிக்குமது மாலைசூடிய 

தார்த ரித்தபுய மாய மாலுட - மருகோனே ! 
பான லத்திலுயர் சோம னேயணி 

பார்வ திக்குவொரு பாக மீதுறை - பவர்பாலா ! 
வான முற்றவடி யார்க ளேபணி 

வாகு முக்யமிகு தோகை மாமலை - முருகோனே ! 
390. கொட்டமிடு சூரனுயிர் கெட்டுவிட மானுதிகொள் 

குத்துவயி லேவுகன- செயவீரா ! 
வட்டமிடு தோகைமயி லிற்றினமு மேறிவரு 

மட்டுலவு நீபமலர் - அணிமார்பா ! 
அட்டகெச மேநிகரும் மைக்கரிமு னாகவரும் 

அச்சுதனன் மான்மருக ! -- முருகோனே ! 
கட்டழக னானகுக ! வித்தைதனை நீயருள் செய் ! 

கர்த்தசிகி மாமலையில் - வளர்வோனே ! 


386. ( ... ) விடப்பட்டுள்ளன . முறையே முருகோனே ! வடிவேலா ! 
எனச் சேர்த்துப் படிக்கலாம் . 

390 அச்சுதன் நல்மால் மருக ! 


தின கவிதை 

11 
991 , சித்ரமயில் வாகனா! அற்புமிகு நாயகா ! 

சித்தி தனை நீசெய்வாய் - குகநாதா ! 
அத்ரவிழி வேடமா னுக்குமய லாகவே 

அக்கரைய தாகவே - புணர்தோளா ! 
புத்தில்வளர் நாகமே நற்சடையில் மேவுவோர் 

புத்ர ! வெகு சீர்கொள்பா -டலுமேதா ! 
சத்தியணி வீரனே ! நற்சிகியின் மேரில்வாழ் 

தக்கபுக ழாளனே ! - வருவாயே ! 
392. கடம்பையணி புயனே ! சிகண்டிமயில் முருகா ! 

கரந்தையணி சடையார் - நலமே சேர் 
நடம்புரியு மரனார் உயர்ந்தகயி லையினார் 

நமன்றனைமு னுதைவோர் - தருபாலா ! 
படம்புரையு மரையாள் குறம்பயிலு மடமான் 

பசந்துமிகு குறமான் - அணைதோளா ! 
அடம்புரியு மசுரோர் குலங்கெடயில் விடுவோய் ! 

அலங்கிருத சிகிமா - மலையோனே ! 
393. மன்றுள் நட மிடுவோர் சந்த்ரனணி சடையார் 

வம்பிதழி யணிவோ - ரிடம்வாழ்மான் 
நன்றுபுரி யுமையாள் கொண்டல்படி குழலாள் 

நங்கைதிரி புரையாள் - தருபாலா ! 
வென்று சம ரிடுவோர் தங்கள் குல மறவே 

வெங்கொடிய வயிலே - வியவீரா ! 
என்றுநிகர் கதிர்சேர் தங்குகொடு முடிசேர் 

இந்த்ரர்பணி சிகிமா - மலையாளா ! 
394. செறுத்து வந்தெதிர் சூருடல் கீறிய 

செயித்த வேலவ னே ! க்ருபை யாவையு - முதவாயோ ? 
கறுத்த மேனிய னாகிய மாயவன் 

கனத்த கார்முக மாயவ னாருட - மருகோனே ! 
சுறுக்கி லேநடை யேபயில் மாமயில் 

துரைக்கு கா க்ருபை யாவையு மேயினி - யுதவாயோ ? 
பொறுத்த தோகையின் மாமலை யாய் ! உயர் 

புகழ்ச்சி யாகிய சீர்தமி ழேயினி - யுதவாயோ ? 


391. புற்றில் என்பது எதுகை நோக்கிப் புத்தில் என நின்றது . 
392. சிகண்டிமயில் : இருபெயரொட்டு . சிகண்டி : மயில் தோகையுமாம் . 
393. என்று நிகர் கதிர் - கதிரவனைப் போன்ற ஒளி . 


112 


தின கவிதை 


395. மேகந்தி ரண்ட குழலாள் 

வேதஞ்சி றந்த விடையாள்- குறமானாள் 
மோகங்கள் மிஞ்ச வணைமேல் 

[ மூதின்ப கலையினதுபோல் ) - அணைதோளா ! 
பாகஞ்சி றந்த தமிழ்தா ! 

பாலன்றன் முன்பு வருவாய் ! - குகநாதா ! 
மாகஞ்சி றந்த மதில்சூழ் 

வாழ்வென்று மிஞ்சு சிகிமா -மலையோனே ! 
396. காதலா கியகுற நாயகி 

காமமீ றிட அணை சீர்புய - வடிவேளே ! 
ஓதமே வியகடல் மீதினில் 

ஊரரா வினிலமர் மாயவன்- மருகோனே ! 
மாதர்சூ ழுமையவள் பாலக ! 

வாசநீ பமென்மலர் சூடிய - இருதோளா ! 
சீதமா மதிதவழ் கோடுயர் 

சீர்கொள்தோ கையின்மலை நாயக ! - முருகோனே ! 
397. மதிசூடிய சடையார் கயிலாசகிரியினார் 

வளர்தாதகி புனைவோ - ரிடமேசேர் 
துதிசேர்பத மலராள் கணையாகிய விழியாள் 

துடிபோலவு மிடையாள் - உமைபாலா ! 
விதிமால்பணி சரணா ! அடியேனுட இடமே 

விளையாடிமுன் வருவாய் ! - அமரேசா ! 
கதியாகிய மயிலா ! எனையாதரி ! குமரா ! 

கதிர்தோகையின் மலைமேல் - வளர்வோனே ! 


398. கந்தக்க டம்பை யணிபுயனே ! 

கங்கைக்கி சைந்த சடையரனார் - தருபாலா ! 
[சந்தத்தனத்து ) மிகுகுறமான் 

சங்கக்க ரங்கொ டணைகுமரா ! -அமரேசா ! 
நந்தத்தை யென்று மணிகரனார் 

நன்றுற்ற விண்டி னுடமருகா ! - குமரேசா ! 
சொந்தச்சி கண்டி மலை அரசே ! 

துங்கச்சி கண்டி மயில் முருகா ! - அருளாயோ ! 


395. [ ... ] மோதின்பநெஞ்ச மதுபோல் எனப் படிக்கலாம் . 


398. [ ] சந்தம் சரியில்லை . 


சந்தத் தனங்கொள் எனப் படிக்கலாம் . 


தின் கவிதை 

113 
399. திருத்த மாகிய மாதுமி னாளுயர் 

சிறப்ப தாகிய வேடமி னாளொடு -- புணர்தோளா ! 
பருத்த மாமூலை நாயகி யாளுமை 

பகிர்த்த நூலிடை சீர்கவு மாரிசொல் -- புதல்வோனே ! 
விருத்த வான்மதி ஆனன னே ! பொருள் 

மிகுத்த பாவினம் யாவையு மேசொல -உதவாயோ ? 
செருத்த டாரிட மாவொடெய் வேலவ ! 

திகழ்ச்சி காமலை மீதினி லேவளர் - முருகோனே ! 
400. செப்பு நிகர்முலையாள் அற்பு தமென்விழியாள் 

சித்ர மெனும்வடிவாள் -- வனமேவாழ் 
கொப்பு அணிகுழையாள் வித்து ருமவிதழாள் 

கொத்து மலர்குழலாள்- புணர்தோளா ! 
விற்பு ருவஉமையாள் பெற்ற திருமகவே ! 

வித்தை தனை அருள்வாய் ! -- குமரேசா ! 
பொற்பு மிகுசிகியாம் வெற்பில் வளர் அரசே ! 

பொற்க மலசரணா! -- வளர்நாதா ! 
401. கஞ்ச மலரயனார் அண்டம் வளரிமையோர் 
கண்டு பணிசரணா ! - குகநாதா 

! 
அஞ்ச லெனவெனையாள் ! கந்த மலர்புனைவாய் ! 

அன்பி னொடுவருவாய் - அமரேசா ! 
நஞ்ச மணிமிடறார் சந்த்ர னணிசடையார் 

நங்கை யுமையவளே - தருபாலா ! 
வஞ்ச மிகுமசுரோன் மங்க அயில்விடுவாய் ! 

வந்த ருள்செய்சிகிமா - மலையோனே ! 
402. வாரை யணிதனத்தாள் பூவை நிகர்முகத்தாள் 

வாச மிகுவனத்தே - வளர்மானாள் 
தாரை யணிபுயத்தாள் கூர்மை ( நயனத்தாள் ) 

தாம முலவுகற்பே - மிகுமானாள் 
சீரை யணிபுனத்தே கானர் புகல்குலத்தாள் 

சீர்செய் குறமகட்கே -- இசைதோளா ! 
மேரை நிகரவுற்றே வாழு சிகிமலைக்கே 

மேன்மை யுலவு நட்பாய் - வளர்வோனே ! 


399. தடாரித்தல் - 

ஊடுருவல் . செருத்தடாரிட - போரிலே ( மார்பில் ) 
ஊடுருவும்படி . 
402. [ ] சந்தம் குறைகிறது . 

‘ நயன முற்றாள் எனப் படிக்கலாம் . 
8 


114 


தின கவிதை 


403. கச்சைத்த ரித்த முலையாள் அற்புற்றி ருக்கு மனசாள் 

கட்டித்த ரித்த மலராள்- குறமானாள் 
பச்சைக்கிளிச்சொல் பயில்வாள் இட்டத்தில் இச்சைமிகவே 

பக்கத்திருத்தி மயலாய் - அணைதோளா ! 
நச்சைத்த ரித்த மிடறார் அற்புற்ற மர்த்த புதல்வா ! 

நத்தைத்த ரித்த கரமால் -- மருகோனே ! 
செச்சைப்பு யத்தினரசே ! வித்தைக்கி சைத்த முதல்வா ! 

சித்ரச்சி கிக்குள் வளர்வே - லவ ! வேளே ! 
404. தண்ட மிடுவசுரோன் அன்று பிளவிடவே 

சண்டை செயவயிலே -- வியவீரா ! -- நலமேசேர் 
கொண்டல் நிறவுடலார் செங்க மலமனையாள் 

கும்ப முலைதனிலே - புணர்மாயோன் -- மருகோனே ! 
அண்டர் பணிசரணா! நன்று புரிகுமரா ! 

அன்பி னுடனடியேன் - முனமேதான் வருவாயே ! 
தொண்டர் புகழ்சிகிமா குன்றில் வளர்வடிவே ! 

துங்க மிகுமயிலா ! -- அருளாயோ ? - குகவேளே ! 
405. கங்கைச் சடைப்ப ரமனார் 

கஞ்சத் திருப்பெணுமையாள் - தருபாலா ! 
மங்கைக் குறத்தி யுடனே 

மஞ்சத் திலிச்சை பெறவே -- புணர்தோளா ! 
கொங்கைப் பொறுத்த மடவார் 

கொண்டுற் றிருக்கு மயலே- தவிராயோ ? 
செங்கைக் கிசைத்த அயிலா ! 

தென்பொற் புவுற்ற சிகிமா - மலையாளா ! 
406. திருப்பெண்டிர் மேவு புயனார் 

துளைக்கொண்ட வேயினிசையார் 
திகழ்ச்சங்கை யூது கனிவா - யரிமாயோன் 
மருத்தங்கு மாலை யணிவோர் 
கருக்கொண்ட மேக நிறனார் 

வளைச்செங்கை நாதன் மகிழ்வாம் -மருகோனே ! 
செருக்கொண்ட சூர னுடனே 
யெதிர்த்தன்று போர்செய் குமரா ! 
திருப்புண்ட ரீக மலரோன் - பணிபாதா ! 
வருத்தஞ்செய் நோயை யடுவாய் ! 
எனக்கின்று மேன்மை தருவாய் ! 
மணிக் குன்றை மேரில் வளர்சீர்-- முருகோனே ! 


- 


( 


. 


406. திருப்பெண்டிர் : இலக்குமி . பெண்டிர் : ஒருமையில் வந்தது . 

மண்டமரட்டகளிறன்னான் தன்னையொரு - பெண்டிர் அருளக்கிடந்த 
தெவன்கொல் ? ( கலித்தொகை : 61 ; 18-19 .) 


115 


தின கவிதை 
407. கதிமி குந்த மயிலா ! வளர்க டம்ப மலரா ! 

கருணை தங்கும் விழியா! -- அருளாயோ ! 
பதிமி குந்த வுயர்நே மவள மிஞ்சு நகரா ! 

பருவ வம்பு லியை நேர் - முகவேளே ! 
சுதிமி குந்த கலைஞா னமதை யின்று தருவாய் ! 

சுகமி குந்த குறமான் - அணைதோளா ! 
நதிமி குந்த சடையார் அருளு மைந்த ! கனமார் 

நலமி குந்த சிகிமா - மலையோனே ! 
408. தத்தை நிகர்மொழியாள் 

சர்ப்ப வல்குல்மடமான் - வனவேடோர் 
பெற்ற குணமயிலாள் 

பெட்பி னுடனிதமே - புணர்தோளா ! 
வித்தை தனையருள்வாய் ! 

விர்த்தி பெறுமயிலே - றியசூரா ! 
சித்ர மயின்மலையா ! 

சித்து விளைகுமரா ? -- அருளாயோ ? 
409. நடனம யிற்பரிமேல் வருகன வித்தகனே ! 

நலமிகு வித்தகனே ! -அமரேசா ! 
குடநிகர் நற்றனமான் நுதலெனு நற்சிலையாள் 

குறவர்ம கட்குமுனாள் - அணிதாரா ! 
அடமிகு மற்புயமா உடல்பகி ரக்கதிர்வே 

லதையெறி பொற்புயனே ! -- குகவேளே ! 
திடமிகு வித்தையதே அடியனி டத்தருள்வாய் ! 

சிகியின்ம லைக்கரசே ! -- குமரேசா ! 
410. திருத்தங்கிய ராகவ னாருயர் 

இதழ்க்கொண்டது ழாயணி மாபுயன் 
திகழ்ப்பங்கய மாமல ரானன - மிகுமாயோன் 
உருத்தன்றுமு னேவரு ராவணன் 
உடற்பங்கம தேபட வேகணை 
உயிர்க்கொண்டிட வேயெயு மாலுட - மருகோனே ! 
தருப்பொங்கிய கானம தேவளர் 

நலச்சந்திர னாகிய மாமுக ! 
தழைக்குங்குற நாயகி மேவிய - இருதோளா ! 
பருக்குஞ்சிகி வாகன னே ! அருள் 
மிகுக்குங்கலை யாவையு மேயினி 

பணைக்கும்வயல் சூழ்சிகி யாமலை - வடிவேளே ! 
411. எந்தவித மேனு நீயே கொண்டைமயில் மீதி லே தான் 

என்றனிட மாக வேதான் - வருவாயே ! 
மைந்தினுயர் சூர மாவே ரெண்டுபட வேலை மேலே 

வஞ்சமுட னேவு வீரா ! - கண நாதா ! 


116 


தின கவிதை 
அந்தமிகு கானில் வேடோர் பைங்கிளியை யாசை யாலே 

அன்பினுடன் மேவு நாதா ! -- குமரேசா ! 
செந்தமிழை நீசெய் வாயே ! கந்தமல ரான நீபா ! 

செங்கதிர்கொள் தோகை மேர்மேல் - வளர்வோனே ! 


412. அமரர்க்கர சாகிய நாயகன் 

அழகுற்றிடு வாசவ னேபணி - புரிபாதா ! 
சமருற்றிடு சூருட னேயெதிர் 

சருவிச்சம ராடிய கூர்மிகு - அயிலாளா ! 
குமரிக்குற நாயகி யாள்புணர் 

குக ! வித்தக னே ! அடி யேனிடம் - வருவாயே ! 
கமரக்கிரி மேலயி லேவிடு 

கனமுற்றசி காமலை வாழ்வுறு -- செகநாதா ! 
413. விருத்த னெனவே குறத்தி யிடமே 

விசித்ர முடனே - வருவோனே ! 
செருத்த அசுரோன் உடற்கு எதிரே 

செயிக்க வயிலே - வியசூரா ! 
பருத்த மயிலா ! எனக்கு னருள்தா ! 

பணைத்த முலையாள் - உமைபாலா ! 
திருத்த முடிசேர் மிகுத்த வொளிசேர் 

சிகிக்கி ரியில்வாழ்- குமரேசா ! 
414. கச்சிறுக்குந் தனத்தினாள் பொற்பிருக்குங் குறத்தியாள் 

கற்பதிக்குங் கலத்தினாள்- தனையேதான் 
மெச்சிநித்தம் புகழ்ச்சியாய் மெத்தையிற்செங் கரத்தினால் 

மெத்தணைக்குங் கரத்தவா ! - செயவேளே ! 
பட்சியிற்கொண் டுயர்ச்சியாய் நற்சிறைப்பொன் படைத்த 

பச்சைமெய்த்தென் மயிற்குகா! - அருளாயோ ? ( தோர் 
வச்சிரத்தன் றனக்குவாழ் வைக்கொடுக்கும் பதத்தனே ! 

வர்த்தனைத்தென் சிகிப்பொன்மே - ரினில்வேலா ! 


. 


415. அயிராவத முளவோன் இமையோருட குலமே 

அரசாகிய மகவான் - பணிபாதா ! 
குயிலாகிய மொழியாள் வடிவாகிய வதனாள் 

குறவோர்குல மடமான்- அணைதோளா ! 


412. கமர் - பிளவு . கிரிகமர - மலைபிளக்க . 

414. கற்பதிக்குங்கலம் - மணிகளிழைத்த அணிகலன் . மெத்த அணைக்கும் 
என்பது ‘ மெத்தணைக்கும் என அகரங்குறைந்து வந்தது . வர்த்தனை - வரவு , 


தின கவிதை 


117 


அயிலாயுத மதையே எதிர்சூரன் முன் விடுவாய் ! 

அழகாகிய குமரா ! - அருளாயோ ! 
கயிலாசமென் மலையே நிகர்கோடுயர் கனமார் 

கதிர்தோகையின் மலைமேல் - வளர்வோனே ! 


416. வனத்தில் வந்திடு வேட நாயகி 

மகிழ்ச்சி பொங்கிட மேவு நாயக ! -- வடிவேளே ! 
அனத்தில் வந்திடு வேத னாரிமை 

யவர்க்கு வஞ்சனை யேசெய் சூர்கிழி -- படவேதான் 
சினத்தில் வந்தெதி ராடு தானவர் 

தெறிக்க வென்றுயர் வேலை யேவிய - செயவீரா ! 
மனத்தில் வந்திடு நோயை நீதவிர் 
மணிச்சி கண்டியின் மீதி லேவளர்- குகவேளே ! 


417. ஆதிமறை தேடரிய பாத னார்வெகு 

ஆவலொடு தேவிபுணர் நாத னார்கட - வுளர்மேலார் 
சோதிமதி சூடுசடை வேணி யார்கரி 

தூயதழை யேயுடைகொ ளீச னார்தரு - புதல்வோனே ! 
பாதிமதி யான நுதல் கூர்மை சேருயர் 

பார்வையுள மாதுகுற மானை யேபுண - ரிருதோளா ! 
மேதினியி லேயடியர் நாளு மேபணி 

( கோனே ! 
மேன்மைபெறு தோகைமலை மீதி லேவளர் - முரு 


418. திருவிளை யாட லாடு சிவனார் 

திகழ்கயி லாச மேரி லிறையா - ரிடமேசேர் 
மருமிகு மாலை சூடு குழலாள் 

வளைவிலை நேர தான நுதலாள் - உமைபாலா ! 
திருமகள் மேவு மார்பி னரியார் 

செபமிடு தான வோரை வெலுமால் - மருகோனே ! 
தருமிகு சோலை சூழு சிகிமா 

தனில்வளர் வேல வா ! நல் வரமே - தருவாயே ! 


419. சோதிநவ ரத்னமெனு மாமணியி ழைத்ததொரு 

தூயமுடி வைத்தவிமை - யவர்கோமான் 
போதிலகு மற்புதமென் மாமலரி லுற்றுவளர் 

போதமறை யைச்சொல்சதுர் - முகமானோன் 


அ 


418 . 


தானவரை என்பது சந்தம் நோக்கித் தானவோரை என நின்ற 


118 


தின கவிதை 


நீதியொடு பத்தர்பணி யேபுரிம லர்ச்சரண ! 

நீயென்முனம் நித்யம்வரு - குவை ! நாதா ! 
பாதிமதி யைச்சொனு தல் மாதுயர்கு றத்திபுணர் 

பாவலவ ! நற்சிகியின் --மலையோனே ! 


420. கருத்தனே ! அருள் தா ! மதிச்சடா தரனார் 

கருத்தசீர் மிடறார்- தருபாலா ! 
பருத்தமா மயிலா ! கடப்பமா லிகையா ! 

பணைத்ததோள் முருகா ! -- குகநாதா ! 
விருத்தனாய் வருவாய் ! எனக்கு நீ யருள் தா 

! 
விருப்பமா யடியே - னிடம் வாராய் ! 
திருத்தமா கியவே டுவர்ப்பெண்மே வியவா ! 

சிகிப்பொன்மா மலைமேல் -- வளர்வோனே ! 


421. சங்கத்தமி ணாவல னே ! பெல 

தந்தித்திரு வானன னாருட - துணைவோனே ! 
சங்கக்கர மாயவ னார்பொரு 

தண்டக்கர நாரண னாருட - மருகோனே ! 
துங்கச்சிறை மாமயில் வாகன ! 

சொந்தக்குற நாயகி மேவிய - இருதோளா ! 
தங்கக்கதிர் சேர்முடி சூழ்வரு 

தங்கற்புத மாகிய தோகையின் - மலைவாசா ! 


422. திருமாது மேவு புயனார் 

திகணேமி மேவு கரனார்- மருகோனே ! 
பொருசூரன் மார்பி லெதிரே 

புணர்கூர்மை வேலை யெயுமா- செயவீரா ! 
மருமாலை சூடு புயனே ! 

வருவாய்பொன் மேவு மயின்மேல் - முருகோனே ! 
தருவாயிந் நாளில் வரமே 

சண்முகா ! சிகாமென் மலையா ! - குமரேசா ! 


--- 


419. மாதுயர் குறத்தி : மாது உயர் குறத்தி . 


421. தமிணாவலனே : தமிழ் நாவலனே . 
422. திகணேமி : திகழ்நேமி . 


சண்முகா ! ணகர வொலியைக் குறைக்க : 


தின கவிதை 

119 
423. கஞ்சத் திருப்பெண் வளர்புயனார் 

கம்புற் ற நற்க ரமினுயர்மால் - மருகோனே ! 
நஞ்சக் களத்து வளரரனார் 

நங்கைத் திருக்கு மரிமடமான் - அருள் பாலா ! 
செஞ்சொற் றமிழ்ப்பு கலவருள் தா ! 

செங்கைக் கிசைத்த தொருவடிவே - லணிவோனே ! 
நெஞ்சத் திருக்கை யகலருள்தா ! 

நின்றுற் றிடிற்சி கியின்மலைமேல் - வருவோனே ! 
424. வேலையெதி ரசுரோன் மார்புகிழி படவே 

வேகமுட னெயுமா - செயவீரா ! 
மாலையணி புயனே ! சீர்தமிழை யருள்வாய் ! 

வாகுதிகழ் குமரா ! -- வடிவேளே ! 
ஓலையணி குழையாள் கானமதி லுறைவாள் 

ஓதரிய குறமான் - அணைதோளா ! 
மாலைமதி வதனா ! நீநிதியை யருள்வாய் ! 

மாசிகியின் மலைமேல் - வளர்வோனே ! 


425. கான மேல்வளர் வேட நாயகி 

காத லாயணை- புயவோனே ! 
வான மேல்வளர் சோம னேயணி 

வாச னார்தரு - புதல்வோனே ! 
நான மேவிய நீப மேயணி 

நாத னே !க்ருபை - புரிவாயே ! 
தான வோர்குல நாச னே ! சிகி 

தாமு லாவிய - மலையாளா ! 


426. பாலா மதியணி வேணி நாயகர் 

பாலே யுறைபவள் மாது மாதரி - தருபாலா ! 
நாலா கலைதனை நீ செய் வாய் ! குக 

நாமா ! சிறைமயில் மீதி லேறிய - செயவீரா ! 
கோலா கலமிகு நாத னே ! அருள் 

கூராய் ! எதிர்வரு சூர னாருடன் - அடர்வோனே ! 
மேலா கியநிதி நீசெய் வாய் ! நல 

மேசேர் சிகிமலை மீதி லேவளர் - குமரேசா ! 


423. கம்பு - சங்கு . நற்கரமின் - நற்கரத்தின் . செஞ்சம் திருக்கை அகல் 
அருள்தா - உள்ளம் வஞ்சகத்தை விலக அருள் புரிக . 

426. நலமே சேர் சிகிமலை என்க . 


1 


120 


தின கவிதை 


427. வானில் வளர் மதிசேர் ஆனனமின் மடமான் 

வாசமிகு மலர்சூ - டியதோளாள் 
கானில்வளர் குறவோர் தானுதவு கொடியாள் 

காதலுள குறமான் - அணைதோளா ! 
தேனிலகு மொழியாள் காரைநிகர் குழலாள் 

சீதமதி நுதலாள் - உமைபாலா ! 
வானிலகு தருசூழ் கோடுநிரை நலமார் 

வாழ்வுமிகு சிகிமா - மலையாளா ! 


428. கொங்குதேர் நீபமல ரணிமார்பா ! 

கொண்டல்போன் மேனியரி மருகோனே ! 
தொங்கல்மே காரமதில் வருவோனே ! 

சுந்தரா ( னைமாது ) யுமைபாலா ! 
மங்குலாம் வாசமிகு குழல்மானாள் 

வண்டுசேர் மாலையணி குறமானாள் 
பங்கில் வாழ் நாத ! சர வணவேளே ! 

பண்புசேர் தோகைமலை முருகோனே ! 
429. அலைமீதினி லேதுயில் நாயகர் 

அடலேபுரி ராவண னாருடன் - எதிர்மாயோன் 
சிலையேயணி பாணியி னார்வெகு 

திகழாகிய நேமியி னார்மகிழ்- மருகோனே ! 
கொலையேபுரி சூருடல் கீறிய 

கொடுகூர்மைகொள் வேலவ னே ! க்ருபை - புரிவாயே ! 
கலைமாநிதி யாவையு மேயருள் ! 

கனதோகையின் மாமலை மேல்வளர் - முருகோனே ! 
430. வஞ்சவ ரக்கனை ரெண்டுப் டச்செய்து 

மண்டிடு சத்தியை - எயும்வேளே ! 
பஞ்சவனச்சிறை அஞ்சுக நற்பரி 

பண்பின டத்திய செயவீரா ! 
அஞ்சலெனச்சொலி யென்றனிடத்தினில் 

அன்புமி குத்தமிழ் - தருவாயே ! 
நெஞ்சம திற்றிகழ் துன்பம தைத்தவிர் 

நின்றுயர் நற்சிகி - மலையாளா ! 


--- 


428. மேகாரம் - மயில் . [ ] கார்குழலி எனப் படிக்க . 

430. அஞ்சுக நற்பரி : அழகிய சுகமிகும் நல்ல ஊர்தி (மயில் ) . அஞ்சிகி 
நற்பரி எனக்கொள்வது தகுதி . 


தின கவிதை 


121 


431. சித்து விளைத்தவனே ! இப்ப வெனக்கருள்வாய் ! 

சித்தி ரநற்சிக்கிமேல் - வருவோனே ! 
வித்து ருமத்தினையே ஒக்கு மிதழ்க்கொடியாள் 

வெற்பு முலைக்குறமான்- அணைதோளா ! 
நத்து தரித்தவனார் பச்சை நிறத்துடலார் 

நட்பு மிகுத்தமினாள் - மருகோனே ! 
கத்து கடற்புவிசூழ் பத்தர் துதிக்குகனே ! 

கர்த்த ! சிகிக்கிரிமேல் - வளர்நாதா ! 


432. கொற்ற மிகுத்திடுசூர் பட்டு விழக்கதிர்சேர் 

குத்து மயிற்றனையே - வியவீரா ! 
வித்தை யெனக்கருள்வாய் ! அற்பு தமுற்றவனே ! 

விர்த்தி படைத்திடுசீர் - வடிவேலா ! 
மொய்த்த மலர்ப்புனைவாய் பத்தர் மனப்பொருளே ! 

முத்தி னெயிற்குறமான் - அணைதோளா ! 
தத்து மயிற்பரியா ! நற்சி கிவெற்பரசே ! 

சட்ட மிகுத்திடுபூ - நிகர்பாதா ! 


433. கோகன கத்திருமா மேவிய பொற்புயனார் 

கூர்மிகு சக்கரமால் - மருகோனே ! 
யோகமி குத்திடுவோர் வாகுய ரற்புதனார் 

ஊர்கலு ழப்பரியார்-- துதிநாதர் ! 
மாகம திச்சடையார் பாகம திற்கொடியார் 

மாதுமை பெற்றிடுசீர்- புதல்வோனே ! 
சேகர முற்றிடுசீர் தோகைம லைக்கரசே ! 

சீர்தமி ழைத்தருவாய் ! -- குகவேளே ! 


434. செந்தாமரை வாசனாகிய வண்டாடிய மாலைமார்பினன் 

தெண்டாயுத பாணிநான்முகன் - நலமேசேர் 
நந்தாயுத பாணிநாயகர் தண்டார் துள மாலைமா லுயர் 

நன்றேமிகு மாயனாருட- மருகோனே ! 
கொந்தாகிய நீபமாலைய ! நின்றாடிய தோகைவாகன ! 

கொண்டாளெனை வானவோர்பணி-யிருதாளா ! 
வந்தாதரி நாதனே ! உயர் விண்டோய்சிகி மேரிலேவளர் 

மங்காதகு ணாகரா ! சர- வணவேளே 


484. பிரமன் படை தண்டம் . 


ஆகையால் தெண்டாயுதபாணி என்றார் . 


122 


தின கவிதை 


435. கொண்டல் மேனியார் பைந்து ழாயனார் 

குன்றை வானிலே - யெடுமாயோன் 
அண்ட மீதிலே நின்ற நாதனார் 

அன்ப தானவோர் -- மருகோனே ! 
வண்ட னானசூர் கொன்ற வேலவா ! 

வந்து வாழ்வையே தருவாயோ ? 
தொண்ட னானையா ! குன்றை மேரில்வாழ் 

துங்க வாகனா! - குருநாதா ! 


436. கிரவுஞ்சகி ரியிலே படவுஞ்சம ரிடுகூர் 

கிளருங்கன வயிலா - யுதவேளே ! 
மறமிஞ்சிய வசுரோன் உடல்ரெண்டது படவே 

வலுகுந்தம தனையே - எயும்வீரா ! 
குறமங்கையை யணைமேல் மருவுங்குரு பரனே ! 

குளிர்கொண்டலி னிறமால் - மருகோனே ! 
நறநன்கம லயனார் பணியுஞ்சர வணனே ! 

நலமுந்திய சிகிமா - மலையோனே ! 


437. வலுச்செய் வம்புயர் மைந்துள சூருடல் 

வகிர்க்க நுண்மைகொள் குந்தம தேவிய- செயவீரா ! 
கலுக்கெனும்படி தண்டைக ளாடிட 

கருத்தி லன்பொடு வந்தருள் யாவையும் - உதவாயோ ? 
செலுத்து வெண்கதி ருந்திடு மாமதி 

சிரத்த ணிந்திடு சங்கரர் பாலக ! -- முருகோனே ! 
கலுப்ப திந்தது வெண்மைய தாய்மதி 

கதிர்ச்செய் குன்றையின் நன்மலை மேவிய- குகவேளே ! 


438. பச்சைமயில் வாகனா! மெத்தமண மேவுசீர் 

பற்பமலர் வாசனார்- பணிதாளா ! 
கொச்சைமண மேனியா ருக்குமய லாகியே 

கொத்துமலர் மேவுகா - னகமீதே 
இச்சையுடன் மேவுவாய் ! நித்தியகல் யாணனே ! 

இப்பவரம் யாவுமே - தருவாயே ! 
செச்சையணி மாபுயா ! சத்தியெனும் ஆயுதா ! 

சித்ரமிகு தோகைமா- மலையோனே ! 


496. குந்தம் - வேல் , 


தின கவிதை 


123 


439. திருப்பங்கய மாமலர் மேல்வளர் 

திருப்பெண்புணர் மாயவ னாருட -- மருகோனே ! 
மருக்கொண்டிடு நீபமென் மாலிகை 

மணக்கும்படி மார்பினி லேயணி-- குகவேளே ! 
பொருப்பென்றுசொல் பூமுலை நாயகி 

புனத்தின்பம தாகவு மேமரு - வியதோளா ! 
விருப்பம் பெற நீவர மேயருள் ! 

மிகுக்குஞ்சிகி மேரினி லேவளர் - குமரோனே ! 
440. சித்ரமயில் வாகனா ! --- அருளாயோ ? 

சித்ரமிகு நாயகா ! - குமரேசா ! 
விர்த்திபெறு நீபமா - லிகைமார்பா ! 

வித்தைதனை நீசெய்வாய் ! -- குகவேளே ! 
சத்தியெனு மாயுதா 

! -- கணநாதா 

! 
சக்கரமென் மாயனார் -- மருகோனே ! 
நித்யசுப நாதனே ! -அமரேசா ! 

நெட்டுலவு தோகைமா - மலையோனே ! 
441. கனகமுடி மேரில் வளர்வோர் 

கதிர்மதிய வேணியரனா - ரிடமே சேர் 
அனநடையின் மாது வுமையாள் 

அழகுதிகழ் நாரி புதல்வா ! - அருளாயோ ? 
வனமுலவு வேடர் கொடியாள். 

மகிழ்வினொடு மேவு புயனே ! அமரேசா ! 
இனமணிகொள் கோடு நிரைசீர் 

இலகுசிகி மேரில் வளர்கூர் - வடிவேலா ! 
442. கஞ்சமலர் மாலையணி புயவேதன் 

கண்டுபணி நாதன்மதி மலர் தானே - புனைவோர்பால் 
பஞ்சவண மானதொரு கிளிபோல 

பண்பினொடு நாளும்வள ருமைமானார் -- தருபாலா ! 
அஞ்சலென வேயென்முனம் வருவாய் ! பொன் 

அம்பொன்மயில் மீதிலினி யமரேசா ! - குகநாதா ! 
தஞ்சமருள் நீபமல ரணிமார் ! 

தங்கமக மேரைநிகர் சிகிமேரே - வளர்வேளே ! 
443. வனக்குற மாது வாகா ! 

மயிற்பரிமீதி லே தான் வருவாயே ! 
கனத்திடு தோகை மேர்மேல் 

கருத்தினி லாசை யாயே - வளர் நாதா ! 


124 


தின கவிதை 


மனத்துள வாவல் போலே 

வரத்தையி நாளி லேதான் - அருள்வாயே ! 
சினத்தொடு சூரன் மேலே 

தெரித்திடு கூரின் வேலா - யுதநாதா ! 
444. காவுற்றிடு குறநாயகி 

காதற்செய லுடனேபுணர் - இருதோளா ! 
பாவுற்றிடு புலவா ! வெகு 

பாடற்றமிழ் தனையேயினி - யுதவாயோ ? 
பூவுற்றிடு திசையானனர் 

போதக்குறு முனிமாதவர் - பணிதாளா ! 
மாவுற்றிடு மயில்வாகன ! 

வாழ்சித்திர முயர்தோகையின் - மலைவாசா ! 
445. சித்ரமயில் வாகனா ! வித்தைதனை நீசெய்வாய் ! 

சித்திபெறு நாயகா ! - குகநாதா ! 
அத்ரவிழி வேடமா னுக்குமண மாலையே 

அத்தமதி னாலெயே - அணிலோலா ! 
நத்தில்கு பாணியார் அற்புதமி னாளையே 

நத்துசெய மாயனார் - மருகோனே ! 
விர்த்திபெறு நாதனே ! நற்சிகிய தானதோர் 

வெற்பில்வளர் வேலவா ! -- குகவேளே ! 
446. கருணைக் குறமான் மகிழச் செயவே 

கமழ்பொற் புயர்கா - வினிலேதான் 
மருவிப் புணர்வாய் ! எனைரெட் சியையா ! 

மணமுற்றிடுமா - லிகைமார்பா ! 
தருவுக் கரசாய் வளர்வச் சிரனார் 

ததியிற் கரனார் - மருகோனே ! 
செருவுற் றிடுசூர் அலறக் கொலுவாய் ! 

திகழ்மெய்ச் சிகிமேல் - வருநாதா ! 
447. எதிராய்வரு சூறிடல் கீறிட 

எழில் கூர யிலாயுத மேவிய - செய்வீரா ! 
மதிராவணி வேணியர் பாலுறை 

மடமாதுமை நாயகி யாள் தரு - புதல்வோனே ! 
கதியாகிய மாமயில் வாகன- ! 

கதியேயடி யாரிட மேயருள்- புரிவோனே ! 
விதிமால்பணி தாமரை நேர்பத ! 

வெகுசோதிகொள் தோகையின் மாமலை -- வருநாதா ! 


தின கவிதை 

125 
448. கஞ்சம்லர் தனில்வாழ் கண்டு மொழி மடமான் - அணைதோளா! 

நஞ்சவர வினிலே நன்றுநட மிடுவோர்- மருகோனே ! 
தஞ்சமடி யவர்பால் தங்கமயில் முருகா ! - அருளாயோ ? 

மஞ்சமிகு சிகியாய் வந்தமலை வடிவே ! -- குகவேளே ! 
449. கானக முற்றிடுவோ ரேதரு பொற்கொடியாள் 

காதல்மி குத்தமினாள் -புணர்தோளா ! 
வானக முற்றிடுவோர் தேவர்து திக்கரசே ! 

வாசவ னுக்கிசைவா - மருகோனே ! 
நானமி குத்திதழ்சேர் நீபம லர்ப்புயனே ! 

நான்முகன் மெய்க்குருவே ! -- குகவேளே ! 
பானல முற்றிடுசீர் சோமன்மு டிச்சடையார் 

பாலக ! மெய்ச்சிகிமா -- மலையோனே ! 


450. ககன மன்றி னடமே புரியு நம்பர் நலமார் 

கலையி லங்கு மதிசேர் -- சடையானோர் 
முகமி லங்கு முமையாள் வடிவு கொண்ட நுதலாள் 

முனைமி குந்த விழியாள் - தருபாலா ! 
தகத கென்ற வுடலாள் குறவர் தந்த மடமான் 

தனைம கிழ்ந்து புணர்வாய் ! - அமரேசா ! 
அகமு டன்று வருசூ ரனைமுன் வென்ற அயிலா ! 

அருள்சி கண்டி மலைமேல் - வளர்நாதா ! 
451. கச்சுபுனை முலையாள் விற்புருவ நுதலாள் 

கற்புமிகு மடமான் - வனமேவாழ் 
நச்சுபுனை விழியாள் கத்திகைகொள் குழலாள் 

நட்பினொடு வணைமேல் அணைதோளா ! 
அச்சுதன்மெய் கரியான் பொற்புநிறை புயமால் 

அற்புமிகு மருகா ! - எனையாளாய் ! 
தச்சுவிடு. மயிலா ! இப்பவர மருள்வாய் ! 

சட்டமிகு சிகிமா - மலையாளா ! 
452. சிகர கிரியை நிகர் முலையினாள் 

செகண திமிதியெனு நடனமே - புரிமானாள் 
முகம திலகுமிரு விழியினாள் 

மொழிகொள் குயிலினுமை (மாதுதான் )-- அருள்பாலா ! 


4.49 . பானலம் : பால்நலம் . திங்களின் கதிருக்குவமை . 
452. [ ] அமரிதான் என்று படித்தால் சந்தம் பொருந்தும் , 


126 


தின கவிதை 


- 


பகர வொருமலையின் ( மீதிலே) 

பருதி யொளியினயி லதனையே - வியசூரா ! 
தகர மொழுகுகுழல் ( வேடர்மான் ) 

தழுவு குமர ! சிகி (மேரிலே) - வருநாதா ! 
453. முல்லை முகையைநிகர் பல்லி னழகொழுகு 

முள்ளி னயிலையெதிர் - விழிமானாள் 
வில்லை யமர்செய்நுதல் பொன்னி குறவர் தரு 

மெல்லி யலைமருவு - புயவேளே ! 
அல்லை புரியசுரை வெல்ல வமர்கள் தொடு 

அண்ண லறுமுகவ ! -- எனையாளாய் ! 
குல்லை யரியினுட செல்ல மிகுமருக ! 

குண்ணை நகர ! சிகி - மலையாளா ! 
454. கலைமாமதி சூடிய வேணியர் 

திகழ்மேனியர் மானணி பாணியர் 

கருணாநிதி யாகிய நாயக - ரிடமே சேர் 
மலையாகிய பூமுலை நாயகி 

இமையாசல னாருட பாலக ! 

மையுலாவிய சீர்குழல் மாதுமை- தருபாலா ! 
சிலையார் நுதல் கூரயில் போல்விழி 

மலர்சூடிய வேடமி னாள்புணர் 

திருசேர்புய நீபமென் மாலிகை - ( .........) 
அலையாழிகள் சூழ்புவி யோர்புகழ் 

முனியீஸ்வர ரேபுகழ் சீர்பத ! 

அழகாகிய தோகையின் மாமலை-- முருகோனே ! 
455. செருப்பு ரிந்திடு சூருட மார்பது 

பகிர்க்க வென்றிட மாலிகை யேபுனை 

திறத்து மிஞ்சிய வேலதை யேவிய - செயவீரர் ! 
மருப்பி ரண்டுகொள் வீரம தாகிய 

கனத்த குஞ்சர மாகிய ஆனன 
மதத்த ஐங்கர நாயக னாருட - துணைவோனே ! 


. 


[ ] இக்குறியிலுள்ளவற்றை முறையே நடுவிலே மறவர்மான் மலை 
யிலே எனப் படித்தால் சந்தம் பொருந்தும் . 


453. குல்லை - துளசி . குண்ணைநகர் : குன்றை நகர் . 

454. மையுலாவிய : மை : ஒலி குறைந்து மகரம்போல நின்றது . [ ......... ) 
புனைவோனே ! எனச் சேர்த்துப் படிக்கலாம் . 


தின கவிதை 

127 
பொருப்பு உந்திய பூமுலை நாயகி 

குறத்தி அம்புய மீதினி லேபுணர் 

புகழ்க்க டம்பமின் மாலிகை யேபுனை - குகவேளே ! 
திருப்பொ லிந்திடு கோடுக ளேநிரை 

சிறப்பு யர்ந்திடு கேகய மாமலை 

திளைத்த சுந்தர மாமயி லா ! அருள் - குமரேசா ! 
456. கஞ்சநான் முகனா ரன்பதா கவுமே 

கண்டுநாள் தொறுமே - பணிதாளா ! 
வஞ்சனா கியசூ ரஞ்சவே லதையே 

மண்டவே வியவா ! -- செயவீரா ! 
தஞ்சம்வே றிலையே வந்து நீ யருள்வாய் ! 

சங்கபா ணியனார் - மருகோனே ! 
கொஞ்சநே ரிடையாள் இன்பமே பெறுவாய் ! 

குன்றைமே ரினிலே - வளர்வோனே ! 
457. கற்றைச் சடையரனார் நத்தைத் தரிகரனார் 

கட்டுற் றிடுதொடையார் - தனையே சேர் 
தத்தைக் கெதிர்சொலினாள் கற்புக் கொருகடலாள் 

சத்திக் குயர்விழியாள் - உமைபாலா ! 
வித்தைக் குயர்கடலே ! இப்பக் ருபைதருவாய் ! 

மெச்சிப் புகழ்சரணா ! -- எனையாளாய் ! 
சித்தைப் புரிபவனே ! பத்தர்த் துயர் தவிர்வாய் ! 

சித்ரச் சிகி மலைமேல் - வருநாதா ! 
458. கோங்கிள நீப மாலை தான்புனை சீரின் மார்ப ! 

கூன்பிறை சூடு வேணி - யரனார்பால் 
காங்கிசை கேச மாது கோங்கின மான மார்பு 

காண்டிப மாம்வி லாச - உமைபாலா ! 
ஓங்கிய வேடு வோர்கள் கான்றனை மேவு சீல ! 

ஊர்ந்திடு தோகை மீதில் - வருலோலா ! 
தேங்கம ழான பாடல் தான்றரு வாய் ! பொன் மாது 

சேர்ந்திடு தோகை மேரில் - வளர்வோனே ! 
459. பூவில்வள ரயனார் நான்மறைகொ ளயனார் 

போதமிகு மயனார் - பணிதாளா ! 
காவில்வளர் மறவோர் தானுதவு மடமான் 

காதலுட னணைசீர் -- புயவோனே ! 
458 காங்கிசை - விருப்பம் . காண்டீபமாம் விலாசம் - காண்பதற்குரிய விளக் 
கனைய அழகு . காண் + தீபம் : காண்டீபம் ; காண்டிபம் எனக் குறுகியது . 


128 

தின கவிதை 
நாவில் வளர் கலைமா னேயெனிட மருள்வாய் ! 

ஞானமிகு முனிவோர் - துதிதாளா ! 
பாவிலுயர் புலவோர் தோகைமலை வடிவே ! 

பாடவர முதவாய் !-அமரேசா ! 


460. கரும்பி தென்னவே நயங்கொள் சொல்லினாள் 

கமழ்ந்த கண்ணிசேர்- குழல்மானாள் 
சுரும்பு கிள்ளையே மிகுந்து கொண்டதோர் 

சுகங்கொள் மிஞ்சுகா - வனமானாள் 
விரும்பு கந்தனே ! வரஞ்செய் ! அந்தமே 

மிகுந்த குன்றைமா -- மலைவேலா ! 
அரும்பி தென்னவே நிறைந்த பல்லினாள் 

அணங்கு விந்தையாள் - தருபாலா ! 


461. எதிராக வருசூரன் உடல்பாதி யெனவாக 

எறிசோதி மிகுவேலை - யெயும்வீரா ! 
மதிசூடி நலவேணி கயிலாச மலைநாதர் 

வடிவான உமைமாது - தருபாலா ! 
விதியான மலர்நாதன் அடியார்கள் பணி தாழ 

விரைவான மலர்நீப - மணிதோளா ! 
பதிசூழும் உயர்நேம வளநாட ! [ ... ] 

பணைதோகை மலைமீதில் - வருவோனே ! 


462. வண்டுலாவு மலர் தனையே யம்புயாச லமதனிலே 

மஞ்சதாக வணிநலமே - மிகுதோளா ! 
தண்டுழாயை யணிபுயனார் உம்பர்தாழ்வு குறைதவிர்வோர் 

சங்கபாணி கருநிறமால் - மருகோனே ! 
கண்டுபோல நயமொழியார் அம்புபோல விருவிழியார் 

கங்குல்போல வருகுழலார் - மயலாளா ! 
துண்டுமாம திகொள்சடையார் பங்கின்மேவு முமைபுதல்வா ! 

துங்கமான சிகிமலைமேல் - வளர்நாதா ! 


463. சங்கரி பாக முறைவோர் திங்களை வேணிதனிலே 

தங்கிட நாளு மணிவோர் -- நலமே சேர் 
தங்கம தான மலையார் மன்றினில் நாளு நடமே 

தந்திடும் நாத ருடபா - லகவேளே ! 


461. ( ...) குமரேச ! எனச் சேர்த்துப்படித்தால் சந்தம் பொருந்தும், 


தின கவிதை 


129 


கொங்கலர் பே மலரே அம்புய மீதில் வளர்வோய் ! 

கொஞ்சிய மாது குறமான் - அணைதோளா ! 
• மங்கள வேல்கொள் கரனே ! குன்றையின் மேரில் வளர்வாய் ! 

வந்திடு வாய் ! பொன் மயின்மேல் - அமரேசா ! 


464. கயிலை மலைதனில் நிதமும் வளர்பவர் 

கலையின் மதியணி - அரனார்பால் 
அயிலை நிகர்விழி மலையை நிகர்முலை 

அரிவை யுமையவள்- தருபாலா ! 
குபிலை நிகர்மொழி மறவர் தருகொடி 

குறமென் மடவியை அணைதோளா ! 
மயிலை நடைபயில் அமரர் பணிபத ! 

வரத ! அருள்சிகி- மலை நாதா ! 


465. கோதண்ட பாணியரி நானங்கொள் சீர்துளவை 

கோலம்பு யாசலம் - தனிலேசேர் 
மூதண்ட மீதுயரும் வேதங்கள் தேடரிய 

மூதிந்தி ராதிபர்கள் - முடிதீர்வோர் 
மாதண்ட ராவணனை நாசம்செய் மால்மருக ! 

வாள் குந்த வேலையணி - கரவேளே ! 
வேதண்ட ! ஆறுபடை வீடென்று மேவளரும் 

வீறும்சி காமலையில்- முருகோனே ! 


466. கங்கை யணிசடையார் பங்கில் வளருமையாள் 

கஞ்ச மலர்நிகரா - னனமானாள் 
மங்கை திரிபுரையாள் அந்தமிகு கொடியாள் 

வம்பு புனைமுலையாள்- தருபாலா !, 
செங்கை புனையயிலா ! வந்து வரமருள்வாய் ! 

செங்க மலவயனார் - பணிபாதா ! 
சங்கை யணியரிமால் அன்பு மிகுமருகா ! 

தங்கு சிகி மலை மேல் - வளர்நாதா ! 


467. மன்றுமிசை நடமா டம்புலிகொள் சடையார் 

வம்பினித ழியையே - புனைவோர்பால் 
நன்றுபுரி யுமையாள் செம்பவள விதழாள் 

நங்கைதிரி புரையாள் - தருபாலா ! 


வேதண்ட ! : குன்றுதோறாடலைக் குறிக்கிறது . 


465 . 

9 


130 


தின கவிதை 


கன்று தனை யெறிவோர் அண்டர்மிடி தவிர்வோர் 

கஞ்சமகள் புணர்வோர் - மருகோனே ! 
பொன்றுபட எதிர்சூர் கொன்றுவிடு மயிலா ! 

பொங்கமிகு சிகிமா - மலையோனே ! 


468. எதிராக வருசூரன் உடல்கீறு படவேலை 

யெயும்வீர ! முருகேச !-அமரேசா ! 
மதிசூடும் நெடுவேணி நடமாடு மொளிர்பாதர் 

மகிழ்தேவி யுமைமாது- தருபாலா ! 
விதியான மறைவாயன் சிறையாக முனமேசெய் 

திருநீப மலர்மாலை - புனைதோளா ! 
கதியான மயில்வாக ! எனையாள்வை குமரேசா ! 

கனதோகை மலைமீதில் - வளர்வோனே ! 


469. சித்திபுரி அரனார் அத்தமதி புனைவோர் 

செக்கர்நிற உடலார்- இடமேசேர் 
சித்ரமிகு நுதலாள் விற்குநிகர் நுதலாள் 

செப்புமுலை யுமையாள்- தருபாலா ! 
அத்திமுனம் வருவோர் கட்செவியி னணையார் 

அற்புதமின் விழியார்- மருகோனே ! 
சத்திபணி கரனே | நற்சிகியின் மலையா ! 

தத்துமயில் முருகா ! -அருளாயே ! 


470. கச்சைத் தரித்த முலையாள் கொப்புத் தரித்த குழலாள் 

கற்புக் குறத்தி தனையே - புணர்தோளா ! 
பச்சைச் சிகிப்பொன் மயிலா ! நிர்த்தத் தையுற்ற சரணா ! 

பற்பத் தையுற்ற வதனா!-- குகநாதா ! 
இச்சைப் படிக்கு அருள்வாய் ! நத்துற் றரிக்கு மருகா ! 

இப்பச் சிறப்பி னுடனே - வருவாயே ! 
செச்சைப் புயத்தி னரசே ! சத்திக் கிசைத்த கரனே ! 

சித்ரச் சிகிப்பொன் மலையா ! -- குமரேசா ! 


471. வஞ்ச வரக்க னோடு சண்டை பிடித்து வேலை 

மண்டி யெடுத்து வீசி - எயும்வீரா ! 
நஞ்ச மிடற்றின் ஈசர் அன்பு மிகுத்த மாது 

வண்டர் படித்த கேச - வுமைபாலா ! 


471. வண்டர் : வண்டு . படித்த : முரன்ற . கேசம் - கூந்தல் . 


தின கவிதை 


131 


! 


கஞ்ச மலர்க்குள் வாழும் எண்க ணனுக்கு வேதம் 

மங்களமுக்ய மாக - அருள்வோனே ! 
அஞ்ச.லெனக்கு நீசெய் ! குன்றை மலைக்குள் வாழும் 

அண்டர் தமக்கு வாழ்வை - யருள்வோனே ! 
472. குத்துமுலை யுமையாள் பக்கமதில் வளர்வோர் 

குப்பலுள வரனார் - தருபாலா ! 
பத்து முடி விழவே நற்கணையை யெயுவோர் 

பத்மமகள் புணர்வோர்- மருகோனே ! 
வித்துரும விதழாள் பொற்குறமின் கணவா ! 

வித்தை தனை யருள்வாய் ! -- குமரேசா ! 
அத்துவித முடிவே ! இப்பவர மருள்வாய் ! 

அற்புமிகு சிகிமா - மலையோனே ! 
473. சந்தமிகு சோலை யெங்குநிறை வேடர் 

தந்தகொடி மேவு - புணர்தோளா 
அந்தமிகு தோகை அந்தமலை நாத ! 

அன்பினுட னாக -- மருவாநாள் 
கொந்தலரின் வாளி ஐந்திலொருநாலு 

கொண்டெயுகு றான் முன் - மதமாரன் 
எந்தனொடு கூனி வந்து நொடி பேசி 

இந்தவித மேசி - வைகிறாளே . 
474. கந்த மலர்க்குழலாள் அன்பு மிகுத்திடுவாள் 

கஞ்ச மலர்த்திருவே -- நிகர்மானாள் 
நந்த மிடர்க்கொடியாள் பந்து முலைப்பெணினாள் 

நஞ்ச மிகுத்திடுகூர் - விழிமானாள் 
அந்த ரமுற்றிடுசோ மன்ற னையொப்பிடவே 

அந்த மிகுத்திடுமா - னனமானாள் 
வந்த குறத்தியையே யின்பம் விளைத்தணைவாய் ! 

மங்க ளமுற்றசிகா - மலைவேளே ! 


472. குப்பல் - கும்பல் . 

473. தலைவி தன் நிலையைத் தலைவனை விளித்துக் கூறுவதுபோல அமைந்த 
அகத்துறைப்பாட்டு . இது காமமிக்க கழிபடர் கிளவி எனப்படும் .. 

( உன்னோடு 
மருவாநாளில் காமன் ஐங்கணைகளில் நான்கையும் ( தாமரை , மா , அசோகு , முல்லை ) 
எய்கிறான் . தாய்க்கிழவி ( கூனி ) வந்து என் நிலையை இடித்துக் கூறி வைகிறாள் ) 
என்கிறாள் . விரைந்து வருக என்பது கருத்து . எந்தன் : மரூஉமொழி ; என்றன் 
என இருத்தல் வேண்டும் . 

474. நந்தம் - சங்கு . மிடறு என்பது மிடர் என நின்றது சந்தத்தால் . நந்தம் 
போன்ற கழுத்து . அந்தம் மிகுத்திடும் ஆனனம் - அழகுமிக்க முகம் . 


132 

தின கவிதை 
475. வானாடர் வந்து பணி தாள ரேவெகு 

கூரான குந்தமணி பாணி யாரெதிர் 

வாதாடு கின்றசுரன் மீதி லேயடர் - புரிவோரே 
நானாவி தங்கொளடி யார்க ளேதுதி 

மேலான குன்றைமலை நாதர் நேமமென் 

நாடாளர் பஞ்சணையி லாவ லாயெனை - மருவாநாள் 
தேனாரு மம்பைமதன் ஏவு றானது 

மேலாக வெங்குமனல் போல ஏறுது 

சீராடி யென்றனுடன் மேவ வேயினி - வருவாரோ ? 
மானான வம்பகமி னார்களே ஒரு 

போதாகி லுஞ்சொலடி ! தூது போய் வெகு 

வாகான கந்தர்முன மாசை தீரவும் - மடவீரே ! 
476. கொத்து மயில் வாகனா ! பத்தர்பணி தாளனே ! 

குக்குடம தானதோர் - துசவேளே ! 
பத்துநிரை சேகரோ னுக்குவிடு வாளியார் 

பற்பமகள் மேவுவோர் - மருகோனே ! 
வித்துரும வாயினாள் கொச்சையுள மேனியாள் 

விற்புருவ வேடமான்- அணைதோளா ! 
சித்துவிளை யாடுவோய் ! இப்பவரம் நீசெய்வாய் ! 

சித்ரமிகு தோகைமா - மலையாளா ! 
477. சந்தத்தமிழ் பாடவு மேயருள் 

சந்த்ரச்சடை வேணியி னாருட - புதல்வோனே ! 
கந்தத்திரு மாலிகை யேயணி 

கண்டத்தினள் வேடமி னாளுட- கணவோனே ! 
நந்தத்தினை யேயணி மாயவன் 

கங்குற்றிரு மேனியி னாருட - மருகோனே ! 
சொந்தத்தெய்வ யானையை மேவிய 

துங்கக்கும ரா ! சிகி மாமலை - வளர்வோனே ! 


475 . " தாளர் , பாணியார் , புரிவோர் , நாதர் , நாடாளர் வந்து மருவாநாள் 
மதன் அம்பை ஏவுறான் ; அது அனல்போல ஏறுது . ( அவர் ) வருவாரோ ? மின்னார் 
களே ! அடி ! மடவீரே ! ஒருபோதாகிலும் தூதுபோய்ச் சொல் ! என முடிக்க . 
இது தலைவி கூற்று . மினார்களே ! அடி ; என்பன ஒருமை பன்மை மயக்கம் . பொது 
வாகத் தோழிகளை விளித்து , ஒருத்தியைத் தூதுபோ என்று கூறுதல்போல் கொள்க . 
அம்பகம் - கண் . 

476. குக்குடம் - கோழி . துசம் - கொடி ; சேகரம் - தலை . கொச்சையுள 
மேனி - இளைத்த மேனி . ஆசையால் இளைத்ததாகக் கொள்க. 


தின கவிதை 


133 


478. முத்துக் கேநிக ரான சீர்நகை 

பத்மப் பூமல ரான வானன 

மொய்த்துச் சூழ்தரு மேக மாகிய - குழலாளே 
கொத்துப் பூமலர் மாலை யேயணி 

விற்குப் போல்வளை வான மாநுதல் 

கொப்புச் சேர்குழை வேட நாயகி - புணர்தோளா ! 
பத்துச் சேகர ராவ ணோனொடு 

முக்யப் போர்விளை யாட லேபுரி 

பச்சைத் தேகநன் மாயனாருட- மருகோனே ! 
சித்துச் சாமியை மேவு மாதுமை 

அற்புற் றேபெறு பால கா ! குக ! 
சித்ரத் தோகையின் மேரி லேவளர்-- குமரேசா ! 


479. காவில்வளர் வேடு வோர்சொல் 

காரிகையை மேவி யேயும்- இருதோளா ! 
பூவில்வளர் நாலு வேதன் 

போதமிகு ஞான வேதர் -- பணிதாளா ! 
பாவில்மிகு நாவ லாபொன் 

பாவையுட ஆசை யான - மருகோனே ! 
வாவிநிறை நேம நாட ! 

வாகுதிகழ் தோகை மேரில் - வருவோனே ! 


480. பங்கய மலராள் இங்கித மிகுமான் 

பண்பு கொள் மலராள் - புணர்மாயோன் 
சங்கணி கரனார் மங்குலி னிறனார் 

சந்தத முயர்மால் - மருகோனே ! 
சங்கரி புதல்வா ! வந்தருள் புரிவாய் ! 

தந்தியின் வதனார் - துணைவோனே ! 
செங்கையி னயிலா ! குன்றையின் மலையா ! 

திண்டிறல் வடிவேல் - முருகோனே ! 


478 . கொப்பு : காதணி . கொப்பும் குழையும் அணிந்த வேட நாயகி . 

479. பொய்யாமொழிப் புலவரைப் பாடச்செய்ய முட்டையென்னும் பெய 
ருடன் வேடனாகச் சென்று , அவர் பாட்டிற் குறைகண்டு , தாமும் பாடிக் காட்டினார் 
என்பதனால் ‘ பாவில் மிகுநாவலா ! என்றார் . 

480. மங்குலினிறனார் : மங்குலின் நிறத்தினார் . மங்குல் - மேசம் . வதனார் 
வதனத்தார் . 


134 


தின கவிதை 


481. நந்துநிக ரான மிடறாள் அம்புநிக ரான விழியாள 

நண்டுநிகர் சானு வடிவாள் -- வெகுதூயாள் 
பந்துநிக ரான முலையாள் கஞ்சமல ரான மிடறாள் 

பண்புமிகு தேவி குறமான் – அணைதோளா ! 
முந்தியெதிர் படவே வந்துசம ரிடுசூர் 

மொய்ம்புகெட வயிலே -- வியவீரா ! 
இந்துதவழ் முடிசேர் குன்றைமலை வடிவே ! 

என்றும் வெகு தயவே- புரிவாயே ! 
482. சித்துவிளை யாடுவோர் நச்சரவு சூடுவோர் 

செக்கர்நிற மேனியா - ரிடமேசேர் 
குத்துமுலை மார்பினாள் வெற்றியெனு மாலையாள் 

கொற்றவைசொல் பாலகா ! - குமரேசா ! 
பத்துமுடி யானையே செத்துவிட வேசெய்வோர் 

பற்பமகள் காதலார் - மருகோனே ! 
வித்துரும வாயினாள் நற்குறமி னாயகா ! 

விர்த்திபெறு தோகைமா - மலையோனே ! 
483. எதிராக வருசூரன் உடல்கீறு படவேலை 

எதிர்சூர ! அருள் யாவும்-உதவாயோ ! 
மதிசூடி நடமாடி கனகாச லவனாதி 

மகிழ்தேவி யெனுமாது – தருபாலா ! 
கதியான மயிலேறு குகநாத ! தமிழாள ! 

கருணாநி தி ! இநாளில் - எனையாளாய் ! 
கதிர்கோடு நிறைவான மதிதாவு முடி சேரும் 

கமழ்சோலை மிகுதோகை - மலைநாதா ! 
484. வேலாயு தத்தை யெடுத்து மாவுடல் 

மீதேதொடுத்த மிகுத்த மாபெல - முருகோனே ! 
நாலாக லைக்கு மருட்செய் பாவல ! 

நாதா ! எ னக்கு நலத்தை நீபுரி-- குமரேசா ! 
பாலாயி ருக்கு மொழிப்பெ ணாளுயர் 

பாவாயெ னச்சொல் குறத்தி மேவிய - இருதோளா ! 
கோலாக லப்பொ னலத்த கோடுள 

கோதேய கற்று சிகிப்பொன் மேரினில் - வளர்வோனே ! 


481 : ஈண்டுநிகர் சானு : நண்டனைய முழந்தாள் . முன்னிரண்டடி வேறு 
சந்தமும் பின்னிரண்டடி வேறு சந்தமுமாக உள்ளன . முன்னிடண்டடிகளை , 

" நந்துநிகர் மிடறாள் அம்புநிகர் விழியாள் 

நண்டுநிகர் பரடாள் -- வெகு தூயாள் 
பந்துநிகர் முலையாள் கஞ்சமலர் மிடறாள் 

பண்புமிகு குறமான் - அணைதோளா ! 
எனப் படித்தால் சந்தம் பொருந்தும். 


135 


தின . கவிதை 
485. கனகம் லைக்கெதிரார் சிகியின்ம லைப்பெருமாள் 

கருணைமி குத்திடுவோர்- பரமானோர் 
சினவசு ரைப்பொருவோர் குமரகு ருச்சிவனார் 

திகழ்பது மப்பதமே - பணிவோரே 
மனதினி லிச்சையதாய் வெகுசன ரெட்சகராய் 

மனிதரில் முக்கியமாய் வளர்வாரே 
இனமணி யுற்றிடுசீர் முடியர வைப்புனைவோர் 

எழில்பத விக்குறுவோர் - எளிதாவே 
486. விடமுலவு மரவே கிளர்முடிய திரவே 

விதநடைகள் புரிமா - மயிலாளா ! 
தடமுலவு மலையே அசுரனுட வுரமே 

தவிடுபொடி படவேல் எயும்வீரா ! 
இட்முலவு புவியோர் அடியரொடு மிமையோர் 

இதயமகி ழுறவே - வருநாதா ! 
திடமுலவு கவிஞோர் எனவருள்செய் குமரா ! 

சிகிமலையில் வளர்வாய் ! - அமரேசா ! 
487. கனமாகிய வுமை நாயகி 

தவமேபுரி யெழுவோர்வெகு 

கருணாநிதி யரனாருட - புதல்வோனே ! 
வனவேடுவர் குறமானுயர் 

இமையோருட இறையோன்மகள் 

மகிழ்வாகிட மலர்மாலிகை -புனைவாசா ! 
கனகாதிபன் மகள் மேவிய 

இருதோளுள விறலார் நலம் 

எழில்சேரரி திருமால்மகிழ் - மருகோனே ! 
மனதாசையி னதுபோலருள் 

சிகிமாமலை தனிலேவளர் 

மலர் நீபமென் மலர்சூடிய - குகநாதா ! 
488. நலமுலவு கும்பமுனி மதினயயணி செஞ்சடையர் 

நளினமலர் விஞ்சனிவர்- குருநாதா ! 
பெலமுலவு கொண்டனிகர் மதமொழுகு கின்றதொரு 

பெரியகரு வும்பல்முகர் - துணையாளா ! 


485. எதிரார் - ஒப்பாகவுள்ளீ . குமாகுருவாகிய சிவனார் ; 

இருவரும் 
ஒருவரே என்பதைக் குறிக்கிறது . இவருடைய பதம் பணிவோர் இங்குக் கூறிய 
நலமெலாம் பெறுவார் . 

488. உம்பல் முகர் - யானை முகத்தவர் . 


136 

தின கவிதை 
தலமுலவு மன்பரிமை யவர்பரவு செஞ்சரண் ! 

தருமருவு குன்றைமலை-- வளர் நாதா ! 
கலமுலவு பைம்புயவ ! பரமபத மின்றருள்வை ! 

கமழுயர் கடம்பமலர் - அணிவேளே ! 
489. வட்ட மிலகு முலையா ரிட்ட மிலகு குமரா ! 

வச்ர தரனன் மருகா ! -- குகநாதா ! 
துட்ட மிலகு மசுரோர் முக்ய மிகுகு லமெலாம் 

சுட்டு அழிய விடுகூ - ருளவேலா ! 
பட்ட மிலகு நுதன்மா வுக்கு நிகரும் வதனார் 

பட்ச மிகவும் வருசோ - தரவேளே ! 
சட்ட மிலகு மடியார் குப்ப லிலகு முடிசேர் 

தக்க சிகியின் மலைமேல் -- வளர்காதா ! 
490. சின ராவணன் உடனேயெதிர் செயுமாலுட மருகா ! 

அனமேநிகர் நடையேபுரி அருள்வேடுவி கணவா ! 
கனமாநிகர் வதனாருயர் கருணாநிதி துணைவா ! 

வனமேமிகு மயில்வாகன 1 வரதா ! சிகி மலையா ! 
491. அறிவிலாத லுத்தர் இடமினாளி னித்தம் 

அலைகிலாது மெத்த - நிதிதா ராய் ! 
மறியையேல் கரத்தர் நடனமாடு நித்தர் 

மகிமையான சித்தர் - தருபாலா ! 
பொறியை மேவு நத்தர் அரவிலாடு முத்தர் 

புணருமைநிறத்தர் - மருகோனே ! 
சிறியதான புத்தி அசுரன்மார்கி ழித்த 

செயகுகா ! சி கிப்பொன்- மலையாளா ! 
492. காசாகிலு முதவாதவர் ஏணாவது மதியாதவர் 

கார்போலுத விடுவாரென - அவர்பாலே 
பேசாதுயர் நிதியாவையும் நீயேதரு குவை ! நாயக ! 

பேர்மாமயில் தனிலேறிய செயசூரா ! 
தேசாதிபர் மக ஆதிபர் வேதாதிபர் தவ ஆதிபர் 

சீரானித மவரேபணி- புரிபாதா ! 
ஈசாகுற மகள் நாயக ! கூர்வேலணி யிருபாணிய ! 

ஈடேயில தெழில்தோகையின் - மலையாளா ! 


4 


ப 


489. துட்டம் - துட்டத்தனம் . நுதல்மா : யானை . 
490. இது சந்தவிருத்தம் . கனமா : யானை . கருணாநிதி : விநாயகர் 
491. பொறி - இலக்குமி . மை நிறத்தர் - முகில் வண்ணர் . 
492. எண் - நிலைபெறுதல் . எணாவது - நிலைபெற்ற அறம் 


தின கவிதை 


13 


493. அறுவருட மனமகிழ கயிலைமலை யொருசுனையில் 

அறுமுகம துடனிலகு- குகநாதா ! 
தறுகணசு ரனையுரம் தனிலுருவ அயிலைவிடு 

சண்முக ! அடியவர்கள்பணி - புரிபாதா ! 
நறுமென்மலர் தவழ்செறியு நளிர்வனம துலவி வளர் 

நயமுலவு குறமகளை - அணைதேவே ! 
முறுவலொளி யிலகவென் முன் மயிலின்முது கினில்வருவை ! 

முது தமிழை யுதவிசெய்வை ! - வடிவேலா ! 
494. அமரர்க் கரசன் மகிழ்வுற் றிடவே 

அடலைப் புரிசூ - ருரமேதான் 
கமருற் றிடவே அயிலைப் பொருவாய் ! 

கதிபெற் றிடுகே- கயவாகா ! 
குமரிக் கொருபா லக ! வித் தகனே ! 

குணமெய்க் கடலே ! -- செயலாளா ! 
கமழ்பொற் பொழிலே மிகவுற் றிடுசீர் 

கனநற் சிகிமா - மலையோனே ! 
495. யாவரும் பணிபாத ! யாவருந் துதிநாத ! 

யாவருஞ் செறிநேம - வளநாடா ! 
தேவருஞ் செயலாக வேசெயுந் திகழ்வேல ! 

சீதரன் மனவாசை - மருகோனே ! 
மூவருஞ் சரியான சேவலங் கொடியாள ! 

மூதரும் பதமான- தமிழ்தாராய் ! 
பூவரும் பலர்நீப மாலையும் புனைமார்ப ! 

பூமடந் தையுலாவு - சிகிமேரா ! 
496. கந்த மலர்க்குழலாள் அன்பின் விழிக்குறமான் 

கஞ்ச மலர்த்திருவே - நிகர்மானாள் 
சந்த முலைக்கொடியாள் இன்ப மிகுத்திடு வோய் ! 

சங்க ரிபெற்றிடுசீர் - மிகுபாலா ! 
பைந்த மிழைத்தருவாய் குன்றை மலைக்கரசே ! 

பஞ்ச வனச்சிகிமேல் - வருவோனே ! 
அந்த மிகுத்திடுவேல் கொண்ட கரக்குமரா ! 

அஞ்ச லெனக்கருள்வாய் ! -அமரேசா ! 


plans 


493. இப்பாட்டில் மயில்மலை குறிக்கப் பெறவில்லை . மயிலின் முதுகினில் 1 
என்பதில் மயில் - மயில்மலையைக் குறிப்பதாகக் கொள்ளலாம் . சண்முக : 
ணகரவொலியைக் குறைக்க . சமூக என்று கொள்ளினும் பொருள் பொருந்தும் . 

494. கதிபெற்றிடு கேகயவாகா ! - பலவகைக் கதிகளிலும் செல்கின்ற மயில் 
இாகபை 


138 

தின கவிதை 
497 , கதமேமிகு வசுரோனுடல் இருகூறிட முனமே 

கதியாயிடு வெகுகூர்மைகொள் அயிலேவிய - கரனாரே 
நிதமேயடி யவரேபணி மலராகிய வடியார் 

நிதநேமநன் னகர்சூழ்சிகி மலையாரண - மருவாநாள் 
மதனார்கையில் வளைவாகிய சிலைமீதினில் வெகுசாய் 

மலராகிய சரமேவுவர் அதனால்மயல் - மிகுமேபூ 
இதழ்சோணை தனிலே துயில் புரியாள்மலர் முடியாள் 

எனமோமகள் படுபாடுகள் ? அறியேனடி --மடவீரே ! 
498. செந்தமி ழைத்தருவாய் ! குன்றைம லைக்கரசே ! 

செங்கம லத்தயனார்- பணிதாளா ! 
பைந்தரு வுற்றவனார் இந்திரை யைப்புணர்வோர் 

பண்பும ருத்துவனார் - மருகோனே ! 
சந்தமு லைக்கொடியாள் கொஞ்சுகிளிக்கிணையாள் 

தகண்டலை யிற்புணர்பூ - மலர்மார்பா ! 
எந்தனை ரெட்சியையா ! எந்தவி தத்திலுமே 

எங்கணு முற்றவனே ! - குகவேளே ! 
499. கச்சைப் புனைந்த கனதனத் தாளுயர் 

கற்பிற் சிறந்த உமைமடப் பாவையை -- அணைதோளார் 
நச்சைப் புனைந்த மிடர்மிகுத் தார்திகழ் 

நத்தைப் புனைந்த கரதலத் தார்தரு - புதல்வோனே ! 
இச்சைக் கிசைந்த குறமகட் கேதொடை 

இட்டுப் புணர்ந்த இருபுயத் தாய் ! என்முன் - வருவாயே 
பச்சைக் குழந்தை யெனவுதித் தாய் ! நல 

பற்பப் பெணின்று நடிசிகிக் கோடினில் - வளர்தேவே ! 
500. வேலாயு தத்தையணி பாணியா ! 

வேளே ! எனக்கருள்செய் நாதனே ! 
நாலான வித்தைதனை நீசெய்வாய் ! 

ஞானாதி பக்குமர கோலனே ! 
பாலாம திச்சடையி னாதனார் 

பாலாசி கிக்கிரியின் யோகனே ! 
காலாயு தக்கொடியின் மேன்மையா ! 

காவாய் ! மயிற்பரிய ! சேவகா . ! 


497. செவிலி யிரங்கல் என்னும் அகத்துறைப்பாட்டு . 

அடி மடவீர் : 
ஒருமை பன்மை மயக்கம் . 

498. மருத்துவன் - இந்திரன் . இந்திரை இந்திராணியைக் குறிக்கிறது 
போலும் . இலக்குமிக்கே இந்திரை என்று பெயர் . 

500. பாலாமதி , பால் ஆம் மதி . 


19 


தின கவிதை 
501. மாசற்றிடு திருமாமயில் ஏறிப்பொரு சமராடிடும் 

வாகுற்றிடு கதிர்வேலணி - கரவேளே ! 
வாசத்திரு மலர் நீபமென் மாலைக்கிசை புய ! நாயக ! 

வானச்சசி நிகராகிய - முகவேளே ! 
தேசத்தவர் பணிசீர்பத ! வேடக்கொடி புணர்மாபுய ! 

தேவர்க்கொரு மிடிதீரிடு - கனவேளே ! 
நாசப்பட வசுரோனுடல் கீறிட்டிடு கதிர்வேலவ ! 

ஞானக்குக ! சிகிமாமலை - வளர்வோனே ! 


502. நீபத்தார் புனைமார்ப ! வானத்தார் பணிபாத 

னே ! இப்பார் புகழ்நேம - வளநாடா ! 
கோபத்தால் வருசூரன் மார்புக்கே யெதிராக 

கூறிட்டே படவேலை - எயும்வீரா ! 
நீபத்தா ! எனவா ! பொன் தோகைச்சீர் பரியாள ! 

நேசத்தாள் குறமானை - அணைதோளா ! 
பாபத்தால் வருநோய்கள் போகத்தான் அருள் நீ செய் ! 

பாடற்றோ கையின்மேரில் - வருவோனே ! 


503. கொஞ்சிய மொழிகிளியாள் கஞ்சமென் முகமதியாள் 

கொங்கல ரணிகுழையாள்- மெலிதாமே 
வஞ்சியி னிகரிடையாள் செங்கதிர் நிகருடலாள் 

வம்புகொ ளிருமுலையாள்- கொடிதாமே 
நஞ்சிக லிருவிழியாள் அஞ்சன மணிநுதலாள் 

நந்தணி யிருகையினாள்- குறமான்மேல் 
நெஞ்சினின் மிகுமயலாய் மஞ்சம தனில்வளர்வாய் ! 

நின்றுயர் சிகி மலையா ! - அருளாயோ ? 


504. கடம்பையணி புயனே ! வரங்களருள் புரிவாய் ! 

கரந்தையணி சடையார் - பொதுமீதே 
நடம்புரியு மரனார் மகிழ்ந்துவுமை புணர்வோர் 

நறுங்கமல வயனார் - பணிதாளார் 
படங்கொளர வணிவோர் தரும்புதல்வ நலமார் 

பசுஞ்சிகியின் மிசையே - வருதேவே ! 
மடந்தைகுற மகளாள் புணர்ந்தவிரு புயனே ! 
மணங்கொள் சிகி மலைமேல் - வளர்வோனே ! 


* T 


ரங்கி ) வருக ! 


502. நீ பத்தா ! என வா ! -- நீ , அன்பனே ! என 
503 , காதில் குழையுடன் மலரும் அணிவதுண்டு 


140 

தின கவிதை 
505. தீதாகிய சூருட னேயெதிர் 

சேறாடிடு கூரயி லாயுத ! -- செயவீரா ! 
போதாகிய நீபமென் மாலிகை 

பூண்மாபுய னே ! நட மாடிய - மயிலாளா ! 
மாதாகிய சீருமை பாலக ! 

வாடாமல ரோனடி யார்பர - வியதாளா ! 
சேதாகிய பூமகள் சேருயர் 

சீர்தோகையின் மாமலை வாழ்வுறு- குமரேசா ! 


506. எதிராக வருசூரன் உடல்கூறு படவே 

இசைவான அதிகூர்மை அயிலேவு குமரா ! 
மதிசூடி நடமாடி வருசோதி அரனார் 

மகிழ்மாது உமைதேவி தருபால ! முருகா ! 
ததிவாயர் முகிலான திருமேனி விறலார் 

தரைமாது பொனின்மாது புணர்மாயன் மருகா ! 
விதிதேடு மிருதாள ! எனையாளு மையனே ! 

விழைசோலை மிகுதோகை மலைமேவு வடிவே ! 
507. நச்சர வினிலினிதாய் நிர்த்தம திடுபதனார் 

நத்தணி யிருகரனார்- நலமேசேர் 
அச்சம துடன்வருசீர் பத்துள சிரன் முடியே 

அற்றிட வொருகணையே - விடுமாயோன் 
மெச்சவும் வருமருகா ! வச்சிரனி மையவரே 

விர்த்திய துறவயிலே - தொடுசூரா ! 
பச்சம துடன்வருவாய் ! பச்சையின் மயின்மிசையே 

பத்தர்கள் துதிசிகிமா - மலையோனே ! 


508. கோகில மொழியாள் வேடுவர் மகளாள் 

கூவிய மயிலாள் - புணர்தோளா ! 
சாகிட எதிர்சூர் மார்பகிரிடவே 

தார்புனை அயிலே - வியவீரா ! 
வாகிகள் சிகிமா மேருவில் வளர்வாய் ! 

வாசனை மலர்நீ - பமென்மார்பா ! 
மாகிரண அயிலா ! நீயினி யருள்வாய் ! 

மாமல ரணிசீர் - மிகுதாளா ! 


506. இது சந்த விருத்தம் 
506 . 

சி யை ஓசை குறைத்துக் கொள்க . 


மாதிரண 


தின கவிதை 

141 
509 , செச்சையணி புயனே ! அத்துவித முடிவே ! 

சித்ரமிகு வடிவே ! -- குகநாதா ! 
கொச்சையுள குறமா னுக்குமயல் மிகவே 

கொத்துமல ரணிவாய் ! - அமரேசா ! 
நச்சையணி யரவே யுச்சிநெளி படவே 

நர்த்தனம திடுசீர் -சிறையே சேர் 
பச்சைமயின் முருகா ! இப்பவர மருள்வாய்! 

பத்தர்பணி சிகிமா - மலையோனே ! 
510. நடனமயில் வாகனா! நலமுதவு வாயையா ! -- குமரேசா ! 

நடமுலவு மார்பினாள் குறவர்மகள் பாகமே - வளர்வோனே ! 
அடமிலகு சூரனே அழிவுபட வேலையே - வியவீரா ! 

திடமருவு கோடுசேர் சிகியின்மலை நாதனே ! -- அமரேசா ! 
511. கனகமலை தனிலே வளரவரு மரனார் 

கமழிதழி புனைவே - ணியர்பாலே 
சினமுலவு மயிடோன் முடியினட மிடுவாள் 

திகழுமைமி னருள்பா - லக ! வேளே ! 
வனம் வளரு மயிலாள் குறவர் தரு கொடியாள் 

மனதுமகிழ் வடிவே !-அருளாயோ ? 
அனமருவு தடமே மிகு சிசியின் மலையா ! 

அமரர்பணி சரணா ! -- செகநாதா ! 
512. கங்கையணி முடியார் இந்து அணி சடையார் 

கண்டமது கறையார்- இடமேசேர் 
மங்கையுமை யிமையாள் வஞ்சமயி டன் முனே 

மண்டமர்செய் விறல்மான்- அருள்பாலா ! 
கொங்கையில் கியமான் அன்புமிகு குறமான் 

கொண்டலணி குழல்மான்- அணைதோளா ! 
செங்கையணி அயிலா ! வந்துவர மருள்வாய் ! 

தென்கொள்சிகி மலைமேல் - வளர்வோனே ! 
513. பஞ்ச பாண னுடலே வெந்து போக வுடனே 

பண்டு பார்வை விழியார் - நலமே சேர் 
கஞ்ச நாலு முகனார் அன்பர் வானு ளவரே 

கண்டு தேடு மரனார்- தருபாலா ! 
நஞ்ச மேவு விழியாள் இன்ப மான மொழியாள் 

நன்று லாவு குறமான்- அணைதோளா ! 
தஞ்சம் வேறு இலையே யின்று காரு மயனே ! 

சந்த மான சிகிமா -- மலையோனே ! 
513. ஐயனே என்பது அயனே என்று நின்றது. 


142 


தின கவிதை 


514. சித்துவிளை யாடுவாய் ! வித்தைமிகு பாவலா ! 

சித்ரமிகு தோகைமா - மலையோனே ! 
வித்துரும வாயினாள் பத்மமலர் வீடினாள் 

விர்த்திபெறு வேடமான் - அணைதோளா ! 
குத்து முலை மார்பினாள் நத்தையணி பாணியாள் 

கொற்றவைசொல் பாலகா ! -- குகநாதா ! 
நத்துதவழ் கூபமார் நித்யசுப நேமநா 

டச்சிகியின் மேரிலே -- வளர்வோனே ! 


515. பங்கய மலர்மானாள் துங்கமென் மயில்போல்வாள் 

பண்பு கொள் கிளிபோலே - மொழிவாளே 
கொங்கைகள் பொறையாலே நொந்திடு மிடையாளே 

கொஞ்சிய குறமானாள் - புணர்தோளா ! 
செங்கையின் அயிலாலே வந்திடு மசுரோன்மேல் 

சென்றிட விடுவோனே ! - செயவீரா ! 
நங்கையின் உமைபாலா ! வந்தருள் புரிவாயே ! 

நன்றுள சிகிமேர்மேல் -- வளர்வோனே ! 


516. காவில்வளர் மடமான் காமமிகு குறமான் - அணைதோளா ! 

தேவியுமை யவளே தேகமதி லுறைவோர்- தருபாலா ! 
பாவியெனு மசுரோன் பாழுபட வயிலே -- வியசூரா ! 

கூவிவரு மயிலா ! கோலமிகு சிகிமா - மலையோனே ! 
517. கந்தம லர்க்குழலாள் இந்துநு தற்குறியாள் 

கஞ்சம லர்க்கணைபோல் - விழியாளே 
அந்தமி குத்திடுவாள் பைங்கிளி யிற்குரலாள் 

அன்புமி குத்திடுவே - டமினாதா ! 
நந்தம ணிக்கரனார் கங்குல்நிறத்திடுவோர் 

நன்குக தித்திடுமால் -- மருகோனே ! 
பைந்தரு வுற்றிடுசீர் மிஞ்சுசி கிக்கிரியாய் ! 

பைந்தமி ழைத்தருவாய் ! -- குகநாதா ! 
518. குயில்போலவு மொழியாள் குறநாயகி கணவா! - அமரேசா ! 

அயிலாயுத மதையே அடுசூரன் முன் விடுவாய் ! -- குகநாதா ! 
மயிலேறிய வடிவே ! வரமேயருள் புரிவாய்! - குமரேசா ! 
ஒயிலா! தமிழ் நிதியே உதவாய் ! சிகி மலைமேல் - வளர்வோனே ! 


( 


514. நேமநாட : விளி . இப்பாட்டில் இருமுறை மயில் மலையின் பேர் வந்துள் 
ளது . ஆகையால் , முதலில் தோகை மாமலையோனே என்பதைத் தோகைமா 
முயிலோனே எனலாம் . 


தின கவிதை 

143 
519 , கருத்தங்கிய மேகம தாகிய 

குழற்பைந்தொடி பூமலர் நாயகி 

கயற்கண்ணி பொன் மாமகள் மேவிய இருதோளா ! 
செருத்தங்கிய ராவண னாரொடு 

அடற் கொண்டிடு நேமியினார்கன 

திகழ்ச்சங்கணி பாணிய னாருட- மருகோனே ! 
மருத்தங்கிய நீபமென் மாலிகை 

யணிப்பொன்புய நாயகனே ! குக ! 

வனப்பெண்பிளை யாள் தனை மேவிய - இருதோளா ! 
குருத்தங்கிய மாமணி சேர்முடி 

மிகுத்தஞ்சிகி மாமலைமேல்வளர் 
குகச்செந்தமி ழேதருவாய் ! சர - வணவேளே ! 


520. மோதி யடல்புரிவோன் சூர னுடல் தனிலே 

மோத மிடலயிலே - வியசூரா ! 
ஓதி தனில்வருவோர் கோது சிறைபடவே 

ஓகை யொடுசெயுவோய் ! -- அமரேசா ! 
தாதி குறமகளாள் மீது மயலுடனே ! 

தாக மிகவணைமேல் - அணைவோனே ! 
மேதி னியிலுயர்மா நேம வள நகரா ! 

மேன்மை திகழ்சிகிமா - மலையோனே ! 


521. கானிலகு வேடுவர்சொல் நாயகியை நாளுங் 

காதலுட் னேமருவு கூர்மைவடி வேலா ! 
வானில்வளர் தேவர்பணி பூமெலிய பாதா ! 

வாசமிகு நீபமலர் மாலையணி தோளா ! 
தேனின் மொழி வாகுகுழல் தாவுமிரு பார்வைத் 

தேவியுமை மாது தரு பால ! 
ஞானியர்கள் தேடலுறு நான்மறையின் வாழ்வே ! 

நாத ! சிகி மாமலையில் வாழுமம ரேசா ! 


கும ரேசா ! 


522. பூவில்வளர் அயனார் மாபொதிகை மலையார் 

போதமிகு கலையார்- இருகோடார் 
சேவில்வரு மரனார் நால்வர்மகி ழிடவே 

சீர்பொருளை முனமே- சொலும்வாயா ! 


519 . 


குக : விளி . 


521. இது சந்தவிருத்தம், 


144 

தின கவிதை 
ஆவியுட லெனவே பூவின்மண மெனவே . 

ஆகமதில் வெகுவாய் - மயலாலே 
காவில்வரு குறமா னோடுமரு வியவா ! 

கார்சிகியின் மலைமேல் -- வளர்வோனே ! 
523. வந்தருள் புரிவாய். மண்டிட அசுரோன் 

- உடல்மீதே - விடுவேலா ! 
சந்தமின் முலையாள் சங்கரி உமையாள் 

--திருமானாள் - தருபாலா ! 
ஐந்தரு வினிலே அன்பொடு அரசே 

- புரிவோரே - பணிவோனே ! 
செந்தமிழ் தருவாய் ! தென்சிகி மலைமேல் 

-வளர்வோனே ! -- அமரேசா ! 
524. திருமாதவள் மருவுறு புயனார் 

திருமாயவன் மகிழுயர் மருகா ! -- எனையாளாய் ! 
பொருசூரனி னுடல்கிழி படவே 

பொருவேலினை விடுபெல முருகா ! - குகநாதா ! 
மருமேவிய மலரணி புயனே ! 

வன நாயகி புணரிரு புயனே ! -- அருளாயோ ? 
தருவேமிகு சிகியெனு மலையா ! 

சகம்யாவையு மருளுமை புதல்வா ! -- அமரேசா ! 
525. விருப்பந்தரு வேடமி னாளொடு 

மிகுத்திங்கித மாகவு மேபுணர்- இருதோளா ! 
திருப்பங்கய நான்முக னார்தனை 

சிறைக்கொண்டிடு நாயக னே ! இனி - எனையாளாய் ! 
பொருப்பந்துகொள் மாமுலை நாயகி 

புணர்ப்பைந்துள மாயவ னாருட - மருகோனே ! 
தருப்பொங்கிய மாமுடி மாநிதி 

தழைக்குஞ்சிகி மாமலை நாள்தொறும் - வளர்வோனே ! 
526. கனகாசல மீதினி லேவளர் 

கருணாநிதி யாகிய ஈசுரர்-- தருபாலா ! 
வனவேடுவ ரேதரு தேவியை 

மணமாலிகை சூடிய பாணிய ! -- முருகோனே ! 
அனமேறிய வேதய னேபணி 

அலராகிய பாதர சேக்ருபை - புரிவாயே ! 
சினராமுடி மேல்வளர் பூமிகு 

திறமேமிகு தோகையின் மாமலை - வடிவேளே ! 
526. வேத அயன் : வேதயன் ; விகாரம் . பாத அரசே : பாதரசே ; விகாரம் , 
சினரா ; சினவரா என்பதன் விகாரம் . பூ மிகு - புவியில் மிகுந்த . 


தின கவிதை 


145 


527. கங்கையணி சடையார் கண்டுமகி ழுமையாள்- தருபாலா ! 

மங்கைகுற மகளாள் வம்பையணி முலையாள் - புணர்தோளா ! 
செங்கையணி யயிலா ! திங்களெனும் வதனா- அருளாயோ ? 

பங்கயமி னுறைசீர் பண்புமிகு சிகிமா - மலையோனே ! 
528. தருசூழு நகரா னிமையோர்கள் பணிவோன் 

தழைநேம நகரான் - பணிபாதா ! 
செருவேகொ ளசுரோ னுடலீறு படவே 

திகழ்வேலை விடுவோய் ! -- குகநாதா ! 
மருமேவு மிதழ்சூழ் மலர்நீப மணிவோய் ! 

மயிலேறி யென்முனே - வருவாயே ! 
பருகோடு நிரையாய் வளர்தோகை மலையா ! 

படைவேல ! எனையாள் - அமரேசா ! 
529. மாலை மதியணி சடையார் 

வாகு திகழ்கயி லையினார்- [ அளரானோர் ) 
பாலை நிகர்நய மொழியாள் 

பாவை யுமையவள் புதல்வா ! -- எனையாளாய் ! 
சேலை யுளவயல் வளமே 

சேரும் உயர்நகர் மிகுநே - மனனுடா ! 
காலை வருகதி ரொளியே 

காலு முடிமிகு சிகிமா -- மலையோனே ! 
530. தேனுற்ற மொழியாள் பூவுற்ற விழியாள் 

தேமற்பொன் முலையாள் - செறிவாமே 
கானுற்ற கொடியாள் வேடர்க்கு மகளாள் 

காதற்கு இசைவா - கியதோளா ! 
கூனுற்ற பிறையே தானுற்ற சடையார் 

கோலப் பொன் மலையார்-- தருபாலா ! 
வானுற்ற முடிசேர் தோகைக்கி ரியின்மேல் 

வாழ்விக்கும் அரசே ! -- அருளாயோ ? 
531. வாசமி குந்திரள்சேர் நீபமி லங்குபுயா ! 

வாகுமி குந்தழகா ! -- முருகோனே ! 
நேசமி குங்குறமா னோடும ணந்தபுயா ! 

நீயென்முன் வந்தருள்வாய் ! - குகநாதா ! 


529. [ ] விளங்கவில்லை . அரனானோர் என்றிருக்கலாம் . சேலையுள வயல் - 
சேல்மீனையுடைய வயல் , 

10 


. 


146 


தின கவிதை 


* 


நாசமி கும்பழியே தான்வரு கின்றசுரோன் 

நாடியி லங்கயிலே-- விடுவீரா ! 
தேசர்ப ணிந்தபிரா னே ! பணி கொண்டிடுவாய் ! 

சீர்மிகு குன்றையிலே - வளர்வோனே ! 
532. அடல்புரி சூருடல் வகிர்பட உடனே 

அதிநுதி யிலகிய அயில்விடு கரனே ! 
நடனம தேபுரி மயில்மிசை வருவாய் ! 

நளினமென் மலர்நிக ரிருபத சரணா ! 
திடமிகு ராவணன் முடியறு படவே 

திகழ்பக ழியைவிடு அரியுட மருகா ! 
திடமிகு நேமமென் நகர்புகழ் குமரா ! 

சிகி மலை யிலகிய குக ! வெகு அருள்தா ! 
533. நடனமயில் வாகனா! அடியனிடம் ஓடிவா ! 

நலமுலவு நீபமா - லிகைமார்பா ! 
அடலுலவு சூரனார் உடல்பதற வேமுனாள் 

அயிலைவிடு பாணியா ! -- செயவீரா ! 
உடலில்வரு நோயதே விலகவருள் நீசெய்வாய் ! 

உமையுதவு பாலகா ! - எனையாளாய் ! 
கடலுலவு நேமமா மெனும்வளமை நாடனே ! 

கமழ் சிகியின் மேரிலே -- வளர்வோனே ! 


534. வண்ணக் குவிமுலையாள் பொன்னிற் பொலியுடலாள் 

மன்னுற் றிடுகுழலாள் - வனமானாள் 
தண்ணச் சிவவதனாள் பொன்னிக் குறமகளாள் 

தன்னைப் புணர்பவனே ! -- எனையாளாய் ! 
அண்ணச் சிறைமயில்மேல் என்னைக் கருதிமுன்வா ! 

அன்னப் பரி அயனே - பணிதாளா ! 
குண்ணக் குடியினிலே மன்னுச் சிகிமலையா ! 

குண்ணிற் றினம்வளர்வாய் ! - குகநாதா ! 


- 


531. அசுரோன் நாடி அசுரனை நாடி . 
532. சந்த விருத்தம் . 

534. சிவவதனாள் : மங்கலமிகு முகத்தினாள் ; தண்ணச் சசிவதனாள் 
என்றிருப்பது பொருத்தமுடையது . 

பொன்னிக் குறமகள் : திருவையனைய 
குறமகள் . பொன்னி : திருமாது . குண்ணக்குடி : குன்றக்குடி என்பதன் மன 
குண்ணில் என்பதும் குன்றில் என்பதன் மரூஉ . 


மரூஉ . 


147 


தின கவிதை 
535. சந்த்ரசடை முடியார் நம்பர்திரி புரநா 

சஞ்செய்அர னிடமே - வளர்மானாள் 
அந்தமிகு முமையாள் பைங்கிளியை நிகர்வாள் 

அன்பினொடு மருள்பா - லக ! வேளே ! 
கந்தமிகு மலர் நீ பங்கொளிரு புயனே ! 

கம்புளணி கரனார்- மருகோனே ! 
சந்தமிகு குறமான் இன்பமுற அருள்வாய் ! 

தங்கவொளி சிகிமா - மலையோனே ! 
536. கங்காசல மணிவேணியர் 

கந்தானணி யிருபாணியர் - நலமேசேர் 
சிங்காரமென் மலர்நான்முகன் 

தென்பாலலை துயில்மால்பணி - முதலானோர் 
தங்காசல மரனாருட 

தன்பாலக ! எனையாதரி ! -- முருகோனே ! 
கொங்கார்பொழில் மிகுகோடுள 

குன்றாகிய சிகிமீதினில் - வளர்வோனே ! 
537. காசுலவு முடலான் சூரனுட னெதிரே 

காலயிலை யெயுமா - செய்வீரா ! 
ராசியுடன் வனமா னேமருவு புயனே ! 

நாடிவரு மடியார்--பணிதாளா ! 
தேசிலகு முனிவோர் வானிலகு மிமையோர் 

தேடரிய பொருளே ! -- எனையாளாய் ! 
வாசியெனு மயில்மேல் நாளும்வரு குமரா ! 

மாசிகியின் மலையா ! - குகநாதா ! 
538. கட்டிய மலர்மாலை பொற்புய மதிலே தான் 

கட்டழ குடனாவே - அணிவோனே ! 
மட்டியல் மொழியாளே நற்குற மடமானாள் 

மத்தக முலைமேலே - புணர்வோனே ! 
மட்டில படையாலே கிட்டிய சுரன்மார்மேல் 

வைக்கதிர் விடுவீரா !-அமரேசா ! 
எட்டிய சிகிமேர்மேல் விர்த்திகொள் கண நாதா ! 

இப்பவென் முனம்வாராய் ! -- குகநாதா ! 


535. கம்புள் - சங்கு . குறமானுக்கு இன்பமுறும்படி அருள்பவனே ! 
536. கம்தான் அணி : பிரமகபாலத்தை யணிந்த . 
537 . காலயில் : கால அயில் : கொல்லும் அயில் . 

538. கட்டழகுடனாவே : ஆவே ; ஆகவே . மட்டு - தேன் . வைக்க திர் : 
வடிவேல் . கதிர் : உவமையாகுபெயர். கணநாதா ! ( 367 பார்க்க . ) 


148 

தின கவிதை 
539. அரவையணி சடையார் உரிவையணி யுடையார் 

அரனுதவு புதல்வா ! -எனையாளாய் ! 
உரமுலவு மசுரோ னுடல்பகிர வயிலே 

உருவவிடு குமரா ! -- தமிழ்தாராய் ! 
கரெனொடிரு வரையே உயிர்செகுப கழியார் 

கமழ்துளப அரியார் - மருகோனே ! 
வரமுதவு மயிலா ! அமரர்பணி சரணா ! 

மகிமையுள சிகிமா - மலையோனே ! 


540. எதிர்த்து வந்தொரு சூருடல் கீறிட 

எடுத்து கந்திடு வேலதை யேவிய - செயவீரா ! 
மதிக்கி சைந்திடு வேணிய னாருமை 

மகிழ்ச்சி யுந்திய பாலக னே ! இனி - யெனையாளாய் ! 
துதிக்கி சைந்திடு நாயக னே ! நல 

துரைப்பெ ணிந்திரை சேர்புய னாருட- மருகோனே ! 
மதிக்கு வந்திடு தாமரை மாமகள் 

மகிழ்ச்சி கொண்டுறை கேகய மாமலை - வளர்வோனே ! 


541. திரிபுர நாசனார் மதியணி வேணியார் 

செகவுயிர் காவலார் - பரமானார் 
கரியுரி சூடுவோர் இடபவெள் வாகனார் 

கயிலையி னாதனார் - தருபாலா ! 
பரிபுர மேவுகால் அரிவைமை கானிலே 

பதியுட வேடமான் - அணைதோளா ! 
தெரிவுற நீமுனே மயின்மிசை யேறிவா ! 

சிசிமலை வாழ்குகா ! - அமரேசா ! 
542. கச்சுற் றிடுமுலையாள் விற்குச் சரிநுதலாள் 

கற்புற் றிடுவனமான் -விழியாளே 
நச்சுற் றிடுகுழலாள் பத்மக் கொடியனையாள் 

நத்துற் றிருகையினாள் -- ரதிபோலே 
அச்சுற் றிடுகுறமான் பொற்புப் புயமதிலே 

அற்புக் கொளநிதமே - வியதோளா ! 
தைச்சுற் றிடுமயிலா ! இப்பக்ருபை புரிவாய் ! 

தைச்சித் துளசிகிமா - மலையோனே ! 


மைகான் - இருண்ட காடு . பதியுட - குடியிருப்புடைய . 
542. பத்மக்கொடியனையாள் - திருமாது போன்றவள் . நத்து : சங்குவளையல் 
அச்சு - வடிவம் . தைச்சு உற்றிடும் - தைத்துச் செல்லும் . சித்து - விழா . 


தின கவிதை 


149 


543. கோகில மான மொழியாள் 

கூரயிலான விழியாள் - நலமே சேர் 
வாகிகல் தேவி யுமையாள் 

வாசனை யான குழலாள் - கனமேசேர் 
மாகிளி யான வடிவாள் 

மாது கௌ மாரி புதல்வா ! - எனையாளாய் ! 
யோகியர் தேடு சரணா ! 

ஓர்சிகி மேரி லரசே ! --- அருளாயோ ? 
544. கரியமே னியினான் அருணமார் சிகையான் 

கதமுலா வியதோர்- விழியானே 
விரியும் வாய் முழையான் பிறையைநே ரெயிறான் 

வெருவவே வருசூ - ருடனேதான் 
அரியபோ ரிடுவாய் ! மயிலின்வா கனனே ! 

அயில்கொள்பா ணியனே ! - எனையாளாய் ! 
பெரியவார் கலிசூழ் உயர்சிகா மலையா ! 

பிரியநீ பமென்மா - லிகையாளா ! 
545. கங்கையணி சடையார் திங்கள் புனை சடையார் 

கங்குனிற விடமே - உணும்வாயார் 
சங்கையணி கரனார் கொன்றையணி புயனார் 

தங்கமலை யரனார்- தருபாலா ! 
கொங்கையெனு மலையாள் பங்கயமென் வதனாள் 

கொண்டனிகர் குழலாள் -- நலமே சேர் 
மங்கை குற மகளாள் அன்பினொடு புணர்வாய் ! 

வந்தருள்செய் சிகிமா - மலையாளா ! 
546. நச்சைத் தரித்திடு மிடறார் 

நட்புற் றிருக்குய ருமையாள் - நலமேசேர் 
கச்சைத் தரித்திடு முலையாள் 

கற்புப் படைத்திடு கவுமா - ரிசொல்பாலா ! 
கொச்சைக் குறக்கொடி கணவா ! 

கொத்துக் கடப்பமென் மலர்மா - லிகைமார்பா ! 
பச்சைச் சிறைப்பொனன் மயிலா ! 

பற்பப் பொனுற்றிடு சிகிமா - மலையாளா ! 


547. கலையைத் தரித்த மதிபோல் நிறமுற் றிருக்கு முடலாள் 

கமழுற் றபற்ப மலர்மேல் - வளர்மானாள் 
கலையைச் சொலச்செய் குவையே ! மயிலிற் சிறக்க வருவாய் 

ககனத் திருக்கு மிமையோர் - பணிதாளா ! 


150 


தின கவிதை 
அலையைக் கையிற்கு ளடுமா முனிவர்க் குமற்பி னுடனே 

அருணற் பொருட்சொல் கனிவாய் - முருகோனே ! 
கொலையைப் பயிற்று மசுரோன் உடலைக் கிழித்த வயிலா ! 

குக ! நற் சிகிப்பொன் மலையா ! -- எனையாளாய் ! 


548. அச்சமிகு கடல்மேல் நெட்டரவி னணைமேல் 

அற்பினொடு துயில்வோர் - தடமீதே 
நச்சரவின் முடிமேல் நிர்த்தமது புரிவோர் 

நற்பதும் மலராள் - புணர்தோளார் 
மச்சவடி வுளமால் பச்சைநிற வுடலார் 

மத்தகமுன் வருவோர் - மருகோனே ! 
தச்சயர வசுரோ னுக்குவயில் விடுவோய் ! 

தற்பரம ! சிகிமா -- மலையோனே | 


549. நாகமதி புனைசடையார் 

நாடரிய கயிலையினா - ருடனே தான் 
பாகமதி லுறையுமையாள் 

பார்வதியி னுடபுதல்வா ! -- எனையாளாய் ! 
மாகமதி லுயர்சிகியாம் 

வாழுமலை தனிலரசே ! -- குகநாதா ! 
தேகமதில் வருபிணியே 

தீரவர மருள்வடிவேல் - அணிவோனே ! 


550. அரவி னுடமுடி கிழிபடவே அசுர ருடகுல மழிபடவே 

--நடமாடு - மயிலாளா ! 
குரவி லகுமல ரணிகுழலாள் குறவர் தருமகள் புயமதிலே 

- அணைமார்ப ! -- வடிவேலா ! 
கரவி னுடனளை யுணுகனிவாய் கரிய நிறவுட லரிமருகா ! 

- எனையாள்வை ! -- முருகோனே ! 
இரவி தனைநிகர் கொடுமுடிசேர் எழிலி லகுசிகி மலைதனிலே 

--வளர்நாத !--அருள்தாராய் ! 


551. செருமிகு சூர னாருடல் கிழிபட வாகு கூருள 

கிரணமு லாவு வேல்விடு - செயவீரா ! 
மருமிகு நீப மாகிய அளிமுரல் தாது லாவிய 

மலரணி மார்ப ! நீக்ருபை - புரிவாயே ! 


548. அசுரோனுக்குத் தச்சு அயர அயில்விடுவோய் என்க . 


தின கவிதை 


151 


கருமுகி லான மேனியர் வளைவுபி னாக பாணியர் 

கனமிகு மாய னாருட - மருகோனே ! 
வருமதி தாவு கோடுள வுயர்வளர் காவு லாவிய 

வளர்சிகி மேரில் மேவிய - குகநாதா ! 
552. கரும்பைநிகர் மொழியாள் சிறந்தவிரு குழையே 

கடந்தவிரு விழியாள் - வனமேசேர் 
குரும்பைநிகர் முலையாள் இலங்குகுழல் முடியாள் 

குணங்கள்மிகு குறமான்-புணர்தோளா ! 
பெரும்பையுள வரவே கரந்தையித ழிகளே 

பிறங்கல்மதி யணிவோர்- தருபாலா ! 
விரும்பைமிகு மயிலா ! துலங்கவென் முன் வருவாய் ! 

விளங்குசிகி வரையாய் ! -- அருளாயோ ? 
553. வஞ்சமிகு அசுரோர் அங்கமது பகிர்வே 

மண்டஅயில் விடுவோய் ! -- செயவீரா ! 
கஞ்சமிகு மடமான் பங்கிலுறை விறலார் 

கங்குல்நிற உடலார் - மருகோனே ! 
நெஞ்சமிகு துயரே வென்றுவிடு குமரா ! 

நின்றசிகி மலையா ! - எனையாளாய் ! 
மஞ்சமிகு குறமான் அங்கமொடு புணர்வாய் ! 

வந்துக்ருபை புரிவாய் ! -- குமரேசா ! 
554. எதிராக வருசூர னுடல்கீறு படவே 

இலைவேலை யெறிவீர ! எனையாளு மயனே ! 
மதிதாத கியைவேணி யதிலேபு னைவரே 

மயலாக வணை தோளி உமைமாது புதல்வா ! 
கதியான மயிலேறி யடியேன் முன் வருவாய் ! 

கலையாவு நிதியாவு முதவாய்கன் மிகவே ! 
விதிநாத ரிமையோர்கள் பணியேசெய் பதனே ! 

வெகுகோடி கதிர்சூழு சிகிமேரில் வளர்வாய் ! 
555. சத்திதனை யெதிரே மொய்த்து வரும் அசுரோர் 

தட்டுருவ விடுவாய் ! - அமரேசா ! 
சித்தியுயர் குமரா ! பத்தனிடம் வருவாய் ! 

சித்ரமிகு சிறைமா- மயிலாளா ! 


--- 


* ட்டப் 


552. விருப்பை என்பது விரும்பை யென மெலிந்தது . 
554. அயனே : ஐயனே ; சந்தம் நோக்கிய விகாரம் . இது சந்த விருத்தம் . 


152 


தின கவிதை 


. 


நத்திலகு கரனார் அற்புமிகு மருகா ! 

நட்புமிகு குறமான் -- அணைதோளா ! 
கத்திகைகொள் புயனே ! இப்பவர மருள்வாய் ! 

கர்த்தசிகி மலையா ! -- எனையாளாய் ! 


556. நிருத்தம்புரி மயிலா ! 

நினைத்தென்முனம் வருவாய் ! -- அமரேசா ! 
செருத்தங்கிய வசுரோன் 

செகுக்குங்கதிர் வடிவேல் - எறிவீரா ! 
விருத்தங்கொளு மதியே 

மிலைக்குஞ்சடை யரனார்- தருபாலா ! 
தருத்தங்கிய நலமே 

தழைக்குஞ்சிகி மலையாய் ! -- அருளாயோ ? 
557. கந்தமிகு நீபமலர் மார்பா ! 

கஞ்சநிக ரானவிரு பாதா ! -எனையாளாய் ! 
அந்தமிகு தோகைமயி லாளா ! 

அன்பினொடு நாயனிடம் வாராய் ! - குகநாதா ! 
செந்தமிழை நாயெனிடம் நீதா ! 

செங்கைதனில் வேலையணி நாதா ! -அமரேசா ! 
சொந்தமிகு வேடமகள் பாகா ! 

துங்கமிகு தோகைமலை யாளா ! -- நலவேளே ! 
558. திருப்பங்கய மாதுமி னாள் புணர் 

திகழ்ச்சங்கணி பாணிய னாருட -மருகேசா ! 
செருக்கொன்றிடு சூருட னேயெதிர் 

செகுக்கும்படி வேலதை யேவிய - செய்வீரா ! 
மருத்தங்கிய நீபமென் மாலிகை 

மணக்கும்புய னே !க்ருபை யாவையும் - உதவாயோ ? 
எருக்கும் சுலவேயரி தாகிய 

எழிற்குன்றை நன் மாமலை மேவிய - குகநாதா ! 
559. மதிசூடி நடமாடி மழுவாளி அரனார் 

விதிநாதன் அரிநாதன் பணிநாதர் நிதமே 
துதிபாகர் கயிலாசர் சொலுபாடல் குமரா ! 
கதிர்தோகை மலைமீது கருணாநி தியனே ! 


557 . 

நாயெனிடம் நீ செந்தமிழைத் தா என்க . 
558. எருக்கும் சுலவுவேய் - வருத்துகின்ற சுழல்கின்ற மூங்கில் . 
559. சந்தவிருத்தம். 


. 


விச்சைமிகு முதல்வா ! பத்தர்பணி 

153 
560. விருத்த னாகமு னாள் வரு நாயக ! 

மிகுத்த மாநிதி யாவையு மேயினி - அருளாயோ ? 
கருத்த னே !சிறை மாமயில் வாகன ! 

கமழ்க்க டாசல னார் துணை வா ! இனம் - எனையாளாய் ! 
பருத்த வாரண வோசைமு னேவரு 

பணைத்த நேமிய னாருயர் மாலுட - மருகோனே ! 
பொருச்செய் வேலணி பாணிய னே ! வெகு 

புகழ்ச்சி காமலை மீதினி லேவளர் - குகநாதா 
561. நடனமயில் வாகனா ! அமரர்பணி நாயகா ! 

நலமிலகு வேடுவோ - ருடமானாள் 
மடமயில் கொள் சாயலாள் அதிகவடி வானதோர் 

கமலகுற மாதுசேர் - இருதோளா ! 
திடமிலகு சூரனார் உடல்பகிர வேமுனாள் 

திகழயிலை யேவுவோய் ! --- அருளாயோ ? 
தடமுலவு கோடுசேர் கிரணமதி தாவுசீர் 

தருவுலவு தோகைமா -- மலையோனே ! 
562. திசை நான் முகனார் இமையோ ரடியார் 

தினமே பணியே - புரிவாரே 
விசைசேர் மயிலா ! எனையா ளுமையா ! 

மிகுசீ ரயிலா ! -அமரேசா ! 
இசைசேர் சிகிமா மலைவாழ் பவனே ! 

எனையா ளுமையா ! - குமரேசா ! 
விசையா வசுரோ னுடல்கீ றிடுவாய் ! 

வெகுவாய் வரமே- புரிவாயே ! 
563 , செச்சையணி புயனே ! வித்தை தனை யருள்வாய் ! 

சித்ரமிகு மயிலா ! -- எனையாளாய் ! 
கொச்சைமிகு குறமா னுக்குமய லுடனே 

கொத்துமல ரணிவாய் ! - அமரேசா ! 
நச்சையணி மிடறார் பெற்றதிரு மகவே ! 
நட்பினுட னடியே - னிடம்வாராய் ! 

சரணா! 
விர்த்திபெறு சிகிமா - மலையோனே ! 


560. பருத்த வாரணம் : கஜேந்திரன் என்னும் யானை , 


. 


154 

தின கவிதை 
564. பத்துமுடி யானொடெதிர் வுற்றகரு மாயனுயர் 

பற்பமகண் மேவுபுயன்- மருகோனே ! 
குத்துமுலை யானகொடி நற்குறவர் மாதுவெகு 

கொத்துமலர் சூடுகுற - மகள்வாகா ! 
நத்துலவு சீர்வயல்கள் உற்றுவளர் நாட ! இனி 

நட்பினொடு நாயனிடம் - வருவாயே ! 
வித்துரும வாய ! அருள் வித்தைதனை நீயெனிடம் ! 

விர்த்திபெறு தோகைமலை - வருநாதா ! 
565. பெலத்தில் மிகுத்திடு சூருடல் கீறிட 

பிடித்த மிகுக்கும்வை வேலதை யேவிய - செயவீரா ! 
தலத்தில் மிகுத்திடு தாருகொ ணாடினர் 

தவத்தை முயற்றிய ஞானிகள் யோகியர்- பணிதாளா ! 
செலத்தை மிலைத்திடு வேணியர் பாலுறை 

சிறப்பி னுமைக்கொடி யாள்தர வேவரு - மக ! வேளே ! 
மலத்தை யொழித்திடு நாயக னே அருள் ! 

மகத்துவ முற்றசி காமலை மேல்வளர்- குகநாதா ! 
566. குகநாயகா ! எனையாளுவாய் ! 

குளிர் நீபமா மலர்சூடியேர் - மிகுதோளா ! 
முகநாலுசே ரயனாருமே 

முனிவோருமே மகவானுமே - பணிதாளா ! 
செகநாயகா ! கயிலாசமோர் 

சிலையாகவே வளைபாணியார்- தரவேதான் 
மகனாகவே வருசோதியே ! 

மகமேருநேர் சிகிமேரிலே - வளர்தேவே ! 
567. வெற்றிவிழி யயிலாள் முத்துமிகு நகையாள் 

விற்குநிகர் நுதலாள் - திருவேசேர் 
நெற்றியுயர் பிறையாள் வித்துரும விதழாள் 

நித்யசுப கரமான் - அணைதோளா ! 
வற்றிடமு னலைமேல் விட்டகதி ரயிலா ! 

மட்டுலவு மலர்நீ - பமென்மார்பா ! 
சுற்றிவரு மதியே யொப்புமிகு முடிசேர் 

சொர்க்கநிகர் சிகிமா -- மலையோனே ! 


565. செலத்தை : சலத்தை ; மோனை நோக்கிய விகாரம் . 

566 ... இமயத்தின் ஒரு பகுதியே கயிலையாகையால் ஒற்றுமை --நோக்கிக் 
கயிலையைச் சிலையாக வளைத்ததாகக் கூறினார் . 

567 , அலைமேல் வேல்விட்டது உக்கிரகுமாரபாண்டியராக அவதரித்தபோது . 


தின கவிதை 


155 


568. கொச்சைக் குறத்தி கணவா ! வித்தைக் குயர்ச்சி தருவாய் ! 

குத்துக் கிசைத்த வடிவேல் - அணிவோனே ! 
செச்சைக் கிசைத்த புயனே ! பத்துச் சிரத்த னுயிரே 

செற்றுக் களித்த மணிமால் - மருகோனே ! 
பச்சைச் சிறைப்பொன் மயிலா ! முத்துப் பதித்த நகையாள் 

பெட்புற் றிருக்கு முமையாள் - தருபாலா ! 
இச்சைப் படச்சொ லருள்வாய் ! சித்ரச் சிகிக்கி ரியனே ! 

எய்ப்பற் றநற்செல் வமதே - அருளாயோ ? 
569. அரவின்முடி நெளியவே மலைகள் முடி யதிரவே 

அசுரர்பட பெடெனவே - சிறைவீசு -- மயிலாளா ! 
திரமுலவு மசுரனார் அகலமது பகிரவே 

சிகரமலை தகரவே - விடுவேல ! -- எனையாளாய் ! 
கரகமல ( மாதினாள் ) மறவர்தரு (காதலாள் ) 

[ கருணைவேடமா - னணைதோளா ! ] 
பரமர்தர வருகுகா ! தமிழையின முதவுவாய் ! 

பரிவினொடு சிகியின்மா - மலைமீது - வளர் நாதா ! 
570. கஞ்ச மாமலராள் அன்பு சேர்குறமான் 

கண்கள் பார்வையினால் - மயலாலே 
நெஞ்ச வாவலினால் இன்ப மாள்பவனே ! 

ரெண்டு பார்வையினால் - விழியாயோ ? 
வஞ்ச னாகியசூர் நெஞ்சு கூறிடவே 

மண்ட வேலதையே - வியநாதா ! 
தஞ்சம் வேறிலை நீ வந்து தானருள்வாய் ! 

தங்க மேர்சிகிமா - மலையாளா ! 
571. வஞ்சிநிக ரிடையாள் கஞ்சநிக ரடியாள் 

மங்குனிகர் குழலாள் - நலமேசேர் 
நஞ்சிலகு விழியாள் மஞ்சணிற வுடலாள் 

நங்கைகுற மகளாள் -- புணர்தோளா ! 
நெஞ்சிலகு துயரே வென்றுவிடு குமரா ! 

நின்பதம தனையே - பணிவேனே 
மஞ்சுதவழ் வனமார் குன்றைமலை வடிவே ! 

மஞ்சுமிகு மயிலா ! - எனையாளாய் ! 
568. எய்ப்பு - சோர்வு . 

569. [ ] இக்குறியிலுள்ளவற்றில் முதலிரண்டு சீர்கள் சந்தம் பொருந்த 
வில்லை . மூன்றாவதில் சொற்கள் விடுபட்டுள்ளன . இவற்றை முறையே உருவினாள் 
சிறுமியாள் ) கருணையுறு வேடமான் - அணைதோளா ! 

ணைதோளா ! - குகநாதா ! எனப் 
படிக்கலாம் . 


571. மஞ்சுமிகு மயில் - முகிலைக்கண்டு மகிழ்ச்சிமிகும் மயில் . 


156 


தின கவிதை 


572. கோமள மேனியள் கூரயி லார்விழி 

[ ......... ) - உமைமானாள் 
தாமரை யா ரடி காருள சீர்குழல் 

தாயெனு நாயகி- தருபாலா ! 
மாமலர் நீபமென் மாலிகை யேபுனை 

மாபுய னே ! க்ருபை - புரிவாயே ! 
காமரு லாவிய தோகையின் வாகன ! 

காமிகு தோகையின் - மலைநாதா ! 


573. நந்திதனில் வருவோர் முன் திரிபு ரமதே 

நந்தவெகு நகையே - புரிவோரே 
சந்திரனை யணிவோர் செஞ்சடையி னரனார் 

தங்கமலை வருவோர்- அருள்பாலா ! 
வந்திகல்செ யசுரோன் ரெண்டுபட வயிலே 

மண்டவிடு கரனே ! -- எனையாளாய் ! 
மந்திகுதி வனமார் குன்றைமலை நகரா ! 

வந்தடிய னிடமே - அருளாயோ ? 


574. வாகைபுனை யயிலா ! சூரனுடல் பகிர்வாய் ! 

வாசமிகு மலர்நீ - பமென்மார்பா ! 
ஓகைபுனை யொயிலா ! மாவருள்செய் குமரா ! 

ஓசைமிகு கடல்சூழ்- புவிநாதா ! 
பாகைநிகர் மொழியாள் பூவைநிகர் விழியாள் 

பாவைகுற மகள் சேர்- இருதோளா ! 
டாகைபுனை யரசே ! தோகைமலை மணியே ! 

நாத சரவணனே ! -- எனையாளாய் ! 


575. சிறைமயில் வாகனா! அறுமுக நாயகா ! 

திரிபுர நாசனார்- அருள்பாலா ! 
மறைசொலும் வாயினார் கலைமகள் பாகனார் 

மகிழ்பொரு ளேமுனாள் - அருள்வாயா ! 
பிறைமதி நேரதாய் வருதுதல் வேடமான் 

பிரியம தாகவே - புணர்தோளா ! 
கறைநிற மேகமே தவழுயர் சோலைசூழ் 

கனைகடல் சூழ்சிகா - மலையோனே ! 


572. [ ... ) இரண்டு சீர்கள் இல்லை . . கோதைய ளாரியை எனப்படிக்கலாம் . 
574. ஓகைபுனை ஒயில் - மகிழ்ச்சியைத்தரும் சாயல் ; அலங்காரமுமாம் . 


தின கவிதை 

157 
576. அரவிற் பெருவால் உயர்பச் சிலைமேல் 
அலையிற் றினமே- 

துயில்மாயோன் - கனமாமே 
இரவிற் பொலிவான் மதியைச் சரியாய் 

எழிலுற் றிடுமா - ன்னமாயோன் - நலமே சேர் 
உரவிற் கெதிராய் வருதைத் தியனே 

ஒழியச் சமரா - டியமாயோன் -- மருகோனே ! 
பரவித் துதியே புரிபத் தர்களே 

பணிநற் சிகியா - மலையாளா ! -- எனையாளாய் ! 
577. தைப்பூச விழாவுயர் குமரா ! 

விற்போல்வளை வாகிய நுதலாள் 

சக்கோவயில் போல்பவள் குறமான் - வளர்பாகா ! 
இப்பூமியி னோர்பணி சரணா ! 

மைத்தோகைகொ ளாடிய மயிலா ! 

எற்கேக்ருபை யாவையு மருள்வாய் ! -- குகநாதா 
ஐப்பூவெனும் நீபமென் மலர்தான் 

அற்பாயணி மார்ப ! மின் வடிவேல் 

அத்தா! உனை யேதொழு மடியே - னிடம் வாராய் ! 
முப்பூவிளை நேம நன் வளநா 

குற்றேமிகு தோகையின் மலையா ! 

முத்தேகனி! யே ! முழு முதலே ! -அமரேசா ! 
578. சதுமுக னான வேதன் கலைபயில் பாவை மீது 

தயவுள நாத ! வானர் - பணிபாதா ! 
மதுமலர் நீப மாலை தனையணி சீர்கொள்ம 

மார்ப ! 
மகிமைகொள் தோகை மேரில் - வளர் நாதா ! 
விதுவணி வேணி நாத ரிடம்வரு தேவி மாது 

விரைமிகு கோதை நீலி- அருள்பால T ! 
பதுமமின் மேவு மார்பர் மருக ! பொன் னான சேவல் 

வளர்துவ சா ! இநாளில் - அருளாயே ! 


576 . அரவின் மேல் , பெரிய ஆலின் உயர்ந்த பசிய இலையின்மேல் , 
கடலில் எப்போதும் உறங்கும் மாயவன் . ஆனனம் - மு .) . *Crs 
அழகுற்றிடும் முகம் . 

577. சக்கோ அயில் போல்பவள் : சக்கு - கண் ; ஐப்பூ - அழகியலர். முப் : 
இரும்பு முதலியவற்றைப் பொன்னாக்கவும் இலட்சம் ஆண்டுகள் 2 யிர் வாழச்செய் 
வும் வல்ல மருந்து என்பர் . 
578 . இந்நாளில் எனற்பாலது இநாளில் 

இநாளில் எனக் குறைந்து வின்றது , 
சந்தம் நோக்கி , 


1 


158 


தின கவிதை 


579. கோகில மொழியாள் காருள குழலாள் 

கூரயில் விழியாள் - வனவேடோர் 
மாகிளை தனிலே தான் வரு கிளியாள் 

வாகுள குறமான் - மகிழ்தேவே ! 
ஆகினில் வருவோர் மாமுகர் துணைவா ! 

ஆறிரு விழியா ! -- வடிவேலா ! 
காகிளர் சிகியா மேருவில் வளர்வாய் ! 

காமர்மென் மயிலா ! -எனையாளாய் ! 


ii 


580. ( கன்றையுதை கழலார் ) தங்கமலை யரனார் 

கங்கையணி சடையார் - இதழேசேர் 
கொன்றைமல ரணியார் பங்கில்வள ருமையாள் 

கொங்கையுணு புதல்வா ! -எனையாளாய் ! 
மன்றமிகு மலர்நீ பம்புனையு முருகா ! 

மஞ்சுலவு சிறைமா - மயிலாளா ! 
குன்றைமலை யரசே ! வந்துக்ருபை புரிவாய் ! 

கொண்டனிற விறலார் - மருகோனே ! 


581. வெற்றியயில் விழியாள் கச்சையணி முலையாள் 

விற்பொருவு நுதலாள் - இழைபோலே 
சிற்றிடையி னடமான் பொற்புமிகு குறமான் 

சித்தமகிழ் வுடனே - புணர்தோளா ! 
நெற்றிதனில் விழியார் அத்தமதி லுழையார் 

நிர்த்தமிடு மரனார்- தருபாலா ! 
சுற்றிவரு கடல்சூழ் மெய்ச்சிகியின் மலையா ! 

சுப்பிரமணியனே ! -- அருளாயோ ? 


582 .. மலையைச் சிறையே யரிநற் கரனாம் 

வளர்கற் பகதா - ருவையாள்வோன் 
அலையைத் துளியா யுணுமெய்த் தவனாம் 

அழகுப் பொதியா - சலம்வாழ்வோன் 
கலையைச் சொலுவாள் அவளைப் புணர்வோன் 

கமலைக் கரசா - கியவோன்மால் 
தலையைக் கொடுதான் பணியைப் புரிசீர் 

சரணச் சிகிமா - மலையாளா ! 


580. [ ) விளங்கவில்லை. 
582. முருகனிடும் பணியைத் தலையாலே மேற்கூறியவர்கள் செய்கின்றனர், 


தின கவிதை 


159 


583. திருப்பங்கய ( நாதன் ] 

சிறைக்குந்திட முனமே-- செயுநாதா ! 
மருப்பொன்றுயர் கருமேல் 

மதக்குஞ் சரமுகனார் - துணைவோனே ! 
பொருப்புஞ்சம மிலதேர் 

புடைக்குந்தன மிகுவே - டமின்வாகா ! 
விருப்பங்கொள வெழிலோ 

மிகுக்குஞ் சிகிமலைமேல் - வளர்தேவே ! 


584. கச்சுபுனை மேரு முலையாள் விற்குநிக ரான நுதலாள் 

கட்டுமலர் சூடு குழலாள் - நலமேசேர் 
மொச்சுநிறை சோதி நகையாள் கட்டழகி வேட மகளாள் 

முக்யமய லாகி யுடனே - புணர்தோளா ! 
நச்சுபுனை சீரின் மிடறார் அத்தமதில் மேவு மழுவார் 

நத்துமுமை மாது புதல்வா ! -- எனையாளாய் ! 
அச்சுதன்மெய் யாசை மருகா ! சித்ரமிகு தோகை மலைமேல் 

அற்பினொடு வாழு மரசே ! -- குமரேசா ! 


585. வித்துரும விதழாள் நற்கமல வடிவாள் 

விற்குநிகர் நுதலாள்-- நலமே சேர் 
குத்துமுலை யுமையாள் பக்கம்வள ரானார் 

கொத்திலகு சடையார் தருபாலா ! 
பத்துமுடி யவன்மேல் விட்டகணை யரிமால் 

பற்பம்கள் புணர்மால்- மருகோனே ! 
நத்துகடல் வளைசீ ருற்றபுவி துதிமா 

நற்சிகியின் மலையாய் ! - அருளாயோ ? 


586. சித்தி ரத்தைநிக ராகிய காரிகை 

சிற்றி டைக்குறமி னாள் தனை மேவிய 

- புயநாதா ! - வடிவேலா ! 
அத்தி ரத்தையெதி ரேவரு சூருயிர் 

அற்றி டக்கை தனி னால்விடு மாமிகு 
--செயவீரா ! -- நலமேசேர் ! 


583. ( ) சந்தம் பொருந்தவில்லை . மலரான் எனப் படிக்கலாம் . மலரான் 
சிறையிலே குந்திட முற்காலத்திற் செய்தவனே ! ஒற்றை மருப்பினரும் உயர்ந்த 
கரிய மிகு தியான மதமுடைய யானைமுகமுடையவரும் ஆகிய விநாயகர் , 


160 


தின கவிதை 


பத்தி ரத்தைமிகு நீரினி லேவளர் 

பற்ப முற்றமகள் சேர்புய மாலுட 

- மருகோனே ! -- மதியாமா 
வத்தி ரத்தையடி யேன்விழி காணருள் 

-மற் சிகிக்கிரியின் வாழ்வுறு [ ... ] 

குகநாதா ! -- எனையாளாய் ! 
587. வச்சி ராதர னாருட மாமகள் 

மைக்கு லாவிய கேசமி னாள்புணர்- இருதோளா ! 
நச்சு லாவிய மாமிட றார் நிதம் 

நத்து நாயகி யாளுமை யாளுட - புதல்வோனே ! 
தச்சு லாவிட மாவுட மார்பது 

தக்க வேலதை யேவிய மேல்விடு - குமரேசா ! 
மெச்சு மாமிகு கோடுள கானுள 

வெற்றி யேபெறு தோகையின் மேரினில் - வளர்வோனே ! 
588. செச்சையணி புயனே ! வித்தை தனை யருள்வாய் ! 

சித்ரமிகு சிகிமா - மலையாளா ! 
நச்சையணி மிடறா ருக்குமய லருள்வாள் 

நத்தர் துணை வியினாள்- தருபாலா ! 
பச்சைமயில் தனிலே நிர்த்தமிடு முருகா ! 

பற்பமலர் நிகராம் - இருதாளா ! 
இச்சையுட னடியே னுக்குவர மருள்வாய் ! 

இட்டமிகு குறமான் - மயலாளா ! 
589. சத்திதனை யெதிரா யுற்றுவரு மசுரோன் 

தட்டழிய விடுமா - செயவீரா ! 
அத்தியல றியதோர் சத்தமது செவிகேட் 

டக்ஷணமுன் வருவார் - மருகோனே ! 
கத்திகையை யொருமா னுக்குவணி கரனே ! 

கத்துகடல் வளைநே - மனனுடா ! 
தத்தி நடை பயில்தாள் மைச்சிறையின் மயிலா ! 

சட்டமிகு சிகிமா - மலையாளா ! 
590. திருமகள் மேவு புயனார் 

திகழுள நேமி யரிமால்- மருகோனே ! 
பொருமசு ரோனை யுரமே 

பிளவுசெய் கூரி னயிலா ! -- எனையாளாய் ! 


586. ( ... ) ஒரு சீர் இல்லை . வேலவ ! எனப் படிக்கலாம் . மதி ஆம்மா வத் 
திரம் - திங்களேயெனும் பெருமை பொருந்திய முகம். வத்திரம் - முகம் . 


தின கவிதை 


161 


கருமுகி லான குழலாள் 

கனமுலை வேட மகள் சேர் - புயவோனே ! 
தருமிகு சோலை நலமே 

தழைசிகி மேரில் வருவாய் ! - அமரேசா ! 
591. கந்தமிகு நீப மலரா ! மங்கைகுற மாது கணவா ! 

கஞ்சமிகு தாளை யருள்வாய் ! - அமரேசா ! 
அந்தமிகு தோகை மயில்மேல் வந்து எனை யாளு மயனே ! 

அன்புமிகு நாத ! அடியார் - பணிதாளா ! 
குந்தமதை மாவி னுடலே ரெண்டுபட ஏவு முருகா ! 

கொண்டனிற மேனி மருகா ! - எனையாளாய் ! 
சந்தமுலை மாது வுமையாள் பங்கில்வள ரீசர் புதல்வா ! 

தங்கமலை நேரு சிகிமா - மலையாளா ! 
592. வாசமிகு குழலாள் வேலைநிகர் விழியாள் 

வாரையணி முலையாள்- நலமே சேர் 
நேசமிகு குறமான் காதலுட னணைவாய் ! 

நீயென்முனம் வருவாய் ! -- அமரேசா ! 
நாசமிக எதிரே தானும்வரு மசுரோன் 

நாடியவ னுடல்மேல் - விடுவேலா ! 
ஈசர்தரு புதல்வா ! தோகையுயர் மயிலா ! 

ஏருலவு சிகிமா - மலையோனே ! 
593. கொச்சைக் குறத்தி கணவா ! 

கொத்துக் கடப்ப மலரே - புனைமார்பா ! 
நச்சைத் தரித்த மிடறார் 

நட்புற் றிருக்கு முமையாள் - தருபாலா ! 
பச்சைக் கிளிப்பரியனே ! 

பத்தர்க்குமெத்த வரமே -- அருளாயோ ? 
செச்சைப் புயத்த ரசனே ! 

சித்ரச் சிகிப்பொன் மலையா ! - எனையாளாய் ! 
594. எதிராக வருசூர னுடல்கீறு படவே 

இசைகூரி னயிலேவு மிருபாணி முருகா ! 
மதிசூடி நடமாடி கயிலாச கிரியார் 

மகிழ்மாது வுமைமாது கவுமாரி புதல்வா ! 


591 . 

ஐயனே என்பது அயனே என நின்றது , சந்தம் நோக்கி , நேரு - 
ஒப்பாகிய . 
594. சந்த விருத்தம் , 
11 


162 


தின கவிதை 


அதிரூப மிகுவேடு வர்கள்சேரி மகளாள் 

அணைமீது தனில்மேவு மிருதோள ! நலமார் 
கதிர்தாவு நிறைகோடு மிகுதோகை மலையா ! 

கமலோன்வி ணுயர்தேவர் பணிபாத ! அருள்வாய் ! 


595. செந்திம லைக்கரசே ! என்றனை ரெட்சியையா ! 

செங்கதி ருற்றிடுகூர் - வடிவேலா ! 
அந்திநி றத்துடலார் தொங்குபு ழைக்கரமோ 

டைங்கரர் மத்தகனார் - துணைவோனே ! 
நந்தியி லுற்றிடுவோர் கொன்றைம லர்ச்சடையார் 

நங்கையு மைக்குரியார் - மயலாலே 
தந்திடு புத்திரனே ! வந்தரு ளைப்புரிவாய் ! 

தங்கம லைச்சிகிமா -- மலையோனே ! 


596. நிதியைத் தருவாய் ! மயில்வித் தகனே ! 

நிருதர்க் குலம்வே ரறநற் கதிர்வேல் - விடுவோனே ! 
கதியைத் தருவாய் ! குறவர்க் கொடிசேர் 

கணவக் குமரா ! கமலத் தயனார்- பணிதாளா ! 
மதியைப் புரிவோர் கயிலைக் கிரியார் 

மகிழ்புத் திரனே ! எனைரட் சியையா ! -- குருநாதா ! 
துதியைப் புரிபூ மலரிற் சரணா ! 

துரைவித் தகனே ! சிகியிற் கிரியா ! - கணநாதா ! 


| 


597. கொண்டனிற மேனியார் சங்கையணி பாணியார் 

கொங்குமிகு சீர்துழா - யணிமாயோன் 
வண்டர்படி பூவிலே தங்குகொடி பாகனார் 

மஞ்சுலவு நாதனார் - மருகோனே ! 
அண்டர்பணி தாளனே ! யென்றனிடம் வாவையா ! 

அன்பினொடு வேடமான்- அணைதோளா ! 
தண்டமுயர் பாணியா ! குன்றைமலை நாயகா ! 

சந்த்ரனணி வேணியார்- புதல்வோனே ! 
598. அரவையணி சடையார் கயிலைமலை யரனார் 

அழகுதிகழ் நடமா - டியபாத - ரிடமே சேர் 
பரவைதிகழ் விழியாள் கமலமிகு வதனாள் 

பருவமிள வுமையாள் - தருபால ! - எனையாளாய் ! 


595. செந்திமலை ( 93 , 128 ) . 

597. மஞ்சுலவுநாதனார் : திருமால் . மஞ்சு - முகிலனையு நிறத்துடன் உலாவும் 
தலைவர் , 


தின கவிதை 

163 
மரவுரிகொ ளுடையார் அரவுதிக முணையார் 

மலர்மினுறை புயனார் - மணிமாயன் - மருகோனே ! 
பரவுமடி யனு நான் உனது புதல் வனுநான் 

பதவி தனை யருள்வாய் ! -சிகிமேரில் - வளர்நாதா ! 


599. கஞ்சமல ரயனார் நன்றுமிகு மறையார் 

கண்டுதொழு மலர்சே - ரிருதாளா ! 
நஞ்சமிகு மிடறார் கங்கையணி சடையார் 

நம்பரருள் புதல்வா ! - அமரேசா ! 
தஞ்சமெனை யினியாள் கொண்டைமயில் முருகா ! 

தந்தியுட துணைவா ! - எனையாளாய் ! 
வஞ்சமிகு மசுரோன் ரெண்டுபட விடுவாய் ! 

மங்குல் தவழ் சிகிமா - மலையாளா ! 
600. கோகில மொழியாள் வேலெனும் விழியாள் 

கோதைகொள் குழலாள்- நலமேசேர் 
வாகிக லுமையாள் ஈசுரர் துணையாள் 

மாமிகு கவுமா -ரிசொல்பாலா ! 
ஆகினில் வருவோர் தாள்வளர் கையினார் 

யானையின் வதனார் - துணைவேளே ! 
யோகியர் பணிவார் சீர்கழ லரசே ! 

ஓர்சிகி மலைமேல் - வளர் நாதா ! 
601. பெலத்த சூரி னோடு மெதிர்த்த போரு லாவு 

பெருத்த வேலை யேவு --- செயவீரா ! 
நலத்த பாலை நேரும் மொழிப்பெ ணாளி னோடு 

நறைத்த மாலை சூடு -மணவாளா ! 
செலத்தின் மீத ராவில் துயிற்செய் நாத னார்பொன் 

திருப்பெண் மேவு மாயன் -- மருகோனே ! 
தலத்தில் வாழ்வர் தேவர் பணித்த பாத ! நாத ! 

தமிழ்ச்செய் தோகை மேரில் - வருவேளே ! 


602. குன்றைம லைக்கரசே ! என்றனை ரட்சியையா ! 

கொண்டைம் யிற்பரியாய் ! - அமசேரா ! 
குன்றவி லைக்கொடுபோர் வென்றிடு வித்தகனார் 

கொன்றைம லர்ச்சடையார்- அருள் பாலா ! 


599. விடுவாய் : விளி . 


601 , நறைத்த - மணமுள்ள , 


- 


164 


தின கவிதை 


குன்றை நிகர்த்திடுமா ரெண்டுமு லைக்கொடியாள் 

கொஞ்சுமொ ழிக்குறமான் - மணவாளா ! | 
குன்றையெ டுத்திடுவோர் பைந்துள வுற்றிடுவோர் 

கொண்டனி றத்திடுவோர் - மருகோனே ! 
603. கண்டக்கறை நாயகர் சந்த்ரச்சடை வேணியர் 

கங்கைக்கொரு நாயகர்- தருபாலா ! 

அன்புற்றுட னேபணி - யிருதாளா ! 
துண்டப்பிறை மாநுதல் அம்புக்கெதி ராம்விழி 

துங்கக்குற நாயகி புணர்தோளா ! 
கொண்டற்படி சோலைகள் மண்டிப்பொலி கோடுயர் 

குன்றைக்கிரி மீதினில் - வளர்வேலா ! 
604. வால நிறவயி ராபதத்தினில் 

வாவு புனிதன்மி னாளை யற்பொடு --புணர்தோளா ! 
பால விழியா னாரி டத்துயர் 

பாவை யுமைகவு மாரி மெய்க்கொடி - தருபாலா ! 
ஆல மெனுமயில் வேடர் நற்கொடி 

யாளை மருவிய நாத ! மைச்சிகி - மயில்வாகா ! 
கோல மிகுகன சோலையுற்றிடு 

கோடு நிறைசிகி மேரி னித்தியம் - வளர்நாதா ! 
605. குண்ணக் குடிக்கு மரனே ! வண்ணச் சிகிப்ப ரியனே ! 

கொண்ணைச் சடைப்ப ரமனா-ரிடமே சேர் ( யாள் 
கொண்ணைக் கனிக்கு ழலினாள் பண்ணுக் குயர்த்து மொழி 

கொங்கைக் கொடிப்பெணுமையாள் - தருபாலா ! 
வண்ணப் பொழிற் குறவர்பால் பெண்ணுக் கிரக்க மிடுவோய் ! 

மன்னுற் றசித்ர பணிசீர்- இருதாளா ! 
கண்ணற்கு வற்பின் மருகா ! என்னைச் சிறக்க வருள்வாய் ! 

கங்கைக்கு முற்ற புதல்வா ! -- குகநாதா ! 
606. திருமாது புணர்மார்பர் துளமாலை யணிதோளர் 

திகணேமி யணிபாணி - மருகோனே ! 
செருவேசெய் பெலசூரன் உடல்கீறு படநீளு 

செயவேலை முனமேவு- குகவீரா ! 


( 


604 . 

வால் நிறம் - வெண்ணிறம் . 
605. கொங்கை , கங்கை யென்பன சந்தத்தொடு பொருந்தவில்லை. 
696. திகணேமி : திகழ்நேமி . 


தின கவிதை 


165 


மருமாலை புனைநாத ! குறமாது மகிழ்தேவ ! 

மயின்மீது வருலோல !-அமரேசா ! 
தருசூழு கதிர்தாவு சிகிமேரின் வளர்தூய ! 

தமிழ்பாட நிதிகூட - அருளாயோ ? 


607. பூமலி நான்முகன் வான்வளர் தேவர்கள் 

பூதக ணாதிபர்- பணிதாளா ! 
காமலி வாசவ னாருட பாலகி 

பூமுலை மேலணி -- இருதோளா ! 
பாமலி நாவல ! நீயெனை யாதரி ! 

பார்புக ணாயக ! -- அமரேசா ! 
தேமலி நீபமென் மாலிகை யேபுனை 

சீருயர் தோகையின் - மலையோனே ! 


608. குருகின மேவுவயல் சூழு 

குலமிகு சாலிவிளை நேம - வளநாடா ! 
அருமறை தேடுமிரு பாத ! 

அலைகடல் மீது துயில் மாயன்- மருகோனே ! 
பெருவரை மீதுவயி லேவி 

பிளவுசெய் வீர ! எனை யாள - வருவாயோ ? 
தருவெகு வாகநிரை சீர்கொள் 

தழைசிகி மேரில்வரு தூய ! -- அமரேசா ! 
609. வன்னச்சிறை மயிலா ! குண்ணக்குடி மலையா ! 

மன்னிப்பொரு மயிலா - யுதவீரா ! 
கன்னற்சிலை மதவேள் தன்னைப்பொடி படவே 

கண்ணைக்கொடு செயுவோர் -- புதல்வோனே ! 
அன்னத்தினில் வருவோர் முன்னைச்சிறை தனிலே 

அண்ணப்புரி வரதா ! -- செகநாதா ! 
மின்னற்குற மகளாள் சன்னைக்குளுள் வருவாய் ! 

விண்ணற்குயர் குமரா ! -- எனையாளாய் ! 
610. கூனப்பிறை போலுள நீளெயிர் 

கோடைச்சரி யாகிய மாபுய - அசுரோன்மேல் 
மானத்துடன் வேலதை யேவிய 

வாசத்தொடை சூடிய நாயக ! -- முருகோனே ! 


607. புகணாயக ! - புகழ்நாயக ! 
609. சன்னை - சரசம் : 


166 


தின கவிதை 


வானத்தவர் யாவரு மேபணி 

வானுற்றிடு சீர்பதனே!இனி - எனையாளாப் ! 
கானக்கொடி மேவிய மாபுய ! 

காளைக்கும ரா !சிகி யாமலை -- வடிவேளே ! 
611. நிர்த்தமிடு மயிலா ! இப்பவென் முன் வருவாய் ! 

நித்யசுப கரனே ! -அமரேசா ! 
பத்தர்பணி சரணா ! வட்டமதி வதனா ! 

பச்சைநிற வுடலார் - மருகோனே ! 
சத்தமிடு கடல்சூழ் வைப்பிலுயர் பொருளே ! 

சத்தியணி கரனே ! -- செயவீரா ! 
அத்தர்திரி புரனா சத்தர்தரு புதல்வா ! 

அற்பினொரு சிகிமா - மலையாளா ! 
612. கோகில மொழியாள் காரிகல் குழலாள் 

கூரயில் விழியாள் -வனமானாள் 
மாகிரி முலையாள் வேடுவர் குறமான் 

மாமய லுடனே - புணர்தோளா ! 
பாகிலு மினிதே யாகிய தமிழ்தா ! 

பாதக வசுரோர்-- குலகாலா ! 
ஆகினில் வருவோர் சீர்துணை முருகா ! 

ஆரண ! சிகியா - மலையோனே ! 


613. சித்ரமயில் வாகனா ! வித்தைதனை நீசெய்வாய் ! 

சித்திபுரி நாதனே ! -- அமரேசா ! 
கத்திகைகொள் வேணியார் பக்கமதில் வாழுமான் 

கற்புமிகு மாதுமான் - நலமேசேர் 
புத்ர ! க்ருபை நீ செய்வாய் ! சத்தியணி பாணியா ! 

பொற்புநிறை நாதனே ! -- எனையாளாய் ! 
பத்ரமிகு சோலைசூழ் நற்சிகியி னாதனே ! 

பச்சைநிற மாயனார்-- மருகோனே ! 
614. அலையாழியி லே துயில் மாயவன் 

அணிமேகம தாகிய நாயகன்- மருகோனே ! 
சிலைமாநுத லாளுமை நாயகி 

திருவேணியி னாருட பாலக ! -- முருகோனே ! 
மலைமீதினில் வேலதை யேவிய 

வரதா! கும ராசிறை மாமயி - லுளவீரா ! 
கலையாவையு மேயினி நீயருள் ! 

கருணாநிதி யே ! சிகி மரமலை - வளர்வோனே ! 


. 


தின கவிதை 

167 
615. கச்சைப்புனை யிருதட முலையாள் 

கைக்குத்திரு வளையணி குறமான் - மகள்பாகா ! 
நச்சைப்புனை மிடருள வரனார் 

நட்புற்றிடு முமையவள் புதல்வா ! -- எனையாளாய் ! 
செச்சைப்புய ! சரவண பவனே ! 

சித்ரச்சிகி மலைவளர் குகனே ! -- எழிலாளா ! 
பச்சைச்சிறை மயில்வரு மரசே ! 

பற்பக்கொடி மகிழுயர் மருகா ! -- செகநாதா ! 
616. கருப்பை வளைத்துப் போர்செ லுத்திய 

கறுத்த மதற்குத் தாதை யிச்சைகொள்- மருகோனே ! 
பொருப்பை நிகர்த்துத் தான்மி குத்திடு 

புடைத்து விணைத்துச் சீர்ப டைத்திடு - முலைமானாள் 
சுருப்பை நிகர்த்துக் கூர்கொள் அக்குயர் 

துரைச்சி குறத்திப் பாவை யைப்புணர் -- இருதோளா ! 
விருப்பை மிகுத்துத் தானெ னக்கருள் 

வெளிக்கு வளர்ச்சிக் காமலைக்குக ! -- குமரேசா ! 
617. கோமள மேனியள் தார்புனை கார்குழல் 

கூரயி லாகிய - விழிமானாள் 
பூமலர் போல்பத கோகில மாமொழி 

பூவைமென் வேடமின் - அணைதோளா ! 
தாமரை வாழ்பவர் நான்முக னாரணர் 

தானித மேபணி - சனிதானா ! 
தேமல ரேபுனை ஆறிரு சீர்புய ! 

தேவ சிகாமலை - முருகோனே ! 
618. பூவுற்றிடு நான்முக னாருயர் வானத்தினில் வாழ்பவ னார் வெகு 

போதக்கடன் மாமுனி வோரடி - யவரேதான் 
காவுற்றிடு வாசவ னாரெழு லோகத்தவர் யாவரு மேவெகு 

காதற்கொடு தானித மேபணி - யிருதாளா ! 
நாவுற்றிடு மாகலை யேயருள் ஆடற்பரி யாகிய கேகய ! 

நாதக்கும் ரா ! எனை யாதரி1- குகநாதா ! 
சேவுற்றிடு மீசுரர் பாலக ! தோகைச்சிகி மாமலை வாழ்பவ ! 

சீதக்கடல் சூழுகல் நேமநன் - னகராளா ! 


616. அக்கு - கண் . அக்கு உயர் துரைச்சி யென்க . வெளிக்கு - வானளாலி , 
சிக்காமலை ! சிகாமலை யென்பதன் விரித்தல் விகாரம் , சந்தம் நோக்கி , 


617. சனிதானா ! - சந்நிதானத்தை புடையவனே ! 


168 


தின கவிதை 


619. முத்துநிகர் நகையாள் விற்புருவ நுதலாள் 

மொய்த்தகுழன் முகிலாள் - நலமானாள் 
வித்துரும விதழாள் அற்புதமென் வதனாள் 

வெற்புநிகர் முலையாள் - குறமானாள் 
குத்துமுலை தனிலே கட்டிமரு வியவா ! 

கொற்றமிகு மயிலா - யுதவேளே ! 
சித்துவிளை குகனே ! மெத்தவர மருள்வாய் ! 

சித்ரமிகு சிகியா - மலை நாதா ! 


. 


620. செருவுற்றிடு சூருட னேயெதிர் 

செயவுக்கிர வேலதை யேவிய - செயவீரா ! 
மருவுற்றிடு நீபமென் மாலிகை 

மலரைத்தரி மார்ப ! சி காமாலை - வளர்தேவே ! 
தருவுற்றிடு கானக நாயகி 

தனை நட்பொடு மேவிய நாயக | --கணநாதா ! 
உருவுற்றிடு மாமதி சேர்சடை 

உமையைப்புண ரீசுரர் பாலக ! -- எனையாளாய்! 


621. வாசக்க டப்ப மான 

மாலைக்கி சைத்த மார்ப ! - எனையாளாய் ! 
நேசக் குறத்தி மாது 

நீடுற்ற இச்சை யோடும் அணைதோளாய் ! 
காசற்ற பத்தர் நாளும் 

காதற்கி சைத்த பாத ! - மயிலாளா ! . 
தேசத்தில் முக்ய மான 

தேவச்சி கிப்பொன் மேரில் - வளர்நாதா ! 


622. மலையாகிய பூமுலை வித்தகி யிடத்து 

வளரீசுர னார்தரு புத்திர ! எனக்கு அருளாயோ ? 
மலையேயெடு ராவணனைச்சம ரிடத்து 

மடிவேசெயும் ராகவ னுக்கும கிழ்வுற்ற - மருகோனே ! 
சிலை வேள்மன தாசைகொள் மைத்துன ! வசித்தர் 

செகம்வாழடி யார்பணி நற்கம லமுற்ற - இருதோளா ! 
அலையாழிகள் சூழ்நலம் மெத்தவு ளசித்ர 

நகர்நேமநன் ஓடுறு நற்சிகி மலைக்குள் - வருநாதா ! 


622. வசித்தர் - ( புகழைப் ) பேசுவோர் : 


தின கவிதை 


166 


623. திரையா ழியிலே துயின்மா யவனார் 

திருநா யகியாள் தனையாள் பவர்மால் - மருகோனே ! 
வரையார் முலையாள் குறநா யகியாள் 

வனவே டுவர்மான் மகிழ்நா யகனே ! -எனையாளாய் ! 
தரைமே லுயர்நே மநன டுளவா ! 

தமியே னையிநாள் வளர்வே புரிவாய் - அமரேசா ! 
விரைவாய் மயின்மீ தினிலே வருவாய் ! 

விரைசோ லைகள்சேர் சிகிமா மலையா ! -- குகநாதா ! 
624. மயில்வாகன மீதினி லேறிமுன் 

வருவாயடி யேனிட மேக்ருபை - புரிவாயே ! 
குயிலாகிய மாமொழி யாள்வளர் 

குறநாயகி யாள் தனை மேவிய இருதோளா ! 
அய்லாயுத மேயணி பாணிய ! 

அடுசூருடல் கூறிட வேபுரி - அமராளா ! 
ஒயிலா ! நவ வீரர்ச கோதர ! 

உயர்கோடுள தோகையின் மாமலை - முருகோனே ! 
625. கஞ்சமலர் மேவிவளர் பைங்கலையின் மாது தனை 

கண்டுபுரி வேதர்பணி - யிருதாளா ! 
வஞ்சமிகு ராவணனை மண்டைவிழ வேகணையை 

மண்டவிடு மாயனரி -- மருகோனே ! 
நஞ்சமதை யேமுன் அணி கண்டரிட மேவளரும் 

நங்கையுமை மாது தரு - புதல்வோனே ! 
தஞ்சமினி வேறு இலை அன்பர்பணி கேகயமின் 

தங்கமலை மீதுவளர் - முருகோனே ! 
626. வேலா யுதத்தை யெதிர்வரு சூருடல் 

மேலே தொடுத்து அடல்புரி நாயக ! -- முருகோனே ! 
பாலா யிருக்கு மொழிமகி ழீஸ்வரி 

பாலா ! எனக்கு வரமதை நீயருள் ! -- குகநாதா ! 
சேலா யிணைத்த விழிமிகு வேடமின் 

சீராய் அணைத்த இருபுய னே ! அருள் - உதவாயோ ? 
மேலார் சிகிக்கி ரியின் மலை நாயக ! 

வேலா | சிகிப்பரியின்மிசை யேவரும்- அமரேசா ! 
627. நீப மாலை புனைமார்பா ! 

நீயெ நாளும் எனையாளாய் ! - குகநாதா ! 
கோப மான அசுரோனே 

கூற தாக அயிலேதான்- விடுவீரா ! 


170 


தின கவிதை 


( தீப மான அசுரேசர் 

சேவ லான கொடையாளர் - மயிலாளா ! ) 
பாப நாச மிடுதேவே ! 

பார மான சிகிமேரே - வளர்நாதா ! 
628. கோபம தாகியசூர் போரினில் வீழிடவே 

கூர்மிகு வேலதையே - வியவீரா ! 
நீபம தாகியதோர் மாலிகை சூடியவா 

நீயென தாவியையா - தரி ! நாதா ! 
பூபதி நான்மறையார் வானுல காதிபனார் 

போதமெய் ஞானிகளே - பணிதாளா ! 
சாபம டாதருள்வாய் ! பூமிகு சோலைகளே 

சார்சிகி மேரினிலே - வளர்தேவே ! 
629. நடனமிட் டிடுமயில் வாகனா ! 

நறைமிகுத் திடுமலர் நீபமா - லிகைமார்பா ! 
குடமிணைக் குறுமுலை மாதினாள் 

கொடியிடைப் பெணள்மற வேடமான் - அணைதோளா! 
[ திடமிகுத்தசூருடல்கீறிடவே 

திகழ்படைத்த கூரயிலேவுவாய் அருள்வாயே! 
கடல்வளைத்த நேமநன் னாடனே 

கனசிகிப் பொன் மேரினில்வாழ் - குருநாதா ! ] 
630. அக்கர வம்புனை விட்கிள ரம்புலி 

அற்பொடு கொண்டிடு -- சடையார்பால் 
செக்கர்நிறைந்திடு மைக்கண்ம டந்தைபொன் 

சித்தம கிழ்ந்திடு - முமைபாலா ! 


630. செக்கர் - சிவப்பு ( செவ்வரி ). 
627. ( ) பொருள் விளங்கவில்லை ; சந்தமும் பொருந்தவில்லை. 

“ தீபமான அசுரோனே 

சேவலான கொடியாளா ! --- மயிலாளா ! ” 
என்றிருக்கலாம் . 
629. [ ] சந்தம் பொருந்தவில்லை. 
" திடமிகுத் தசுருடல் கீறவே 

திகழ்படைத் தனியயி லேவுவாய் ! -- அருள்வாயே ! 
கடல்வளைத் திடுநெம நாடனே ! 

கனசிகிக் சியீனில் மேவிவாழ் - குருநாதா ! " 
எனப் படிக்கலாம் . 


தின கவிதை 

in1 
சக்கர விண்டொரு பத்தென வந்திடு 

தக்கன்ம கிழ்ந்திடு - மருகோனே ! 
மைக்கடல் கொண்டிடு மிப்புவி யும்புகழ் 

மைச்சிகி யங்கிரி -- முருகோனே ! 
631. சத்தியைமு னாக வேகமாய் 

தக்கவரு சூரன் மார்பிலே - எயும்வீரா ! 
உத்திரவி மாவு லாசனே ! 

உத்தமிகௌ மாரி பாகமே - வளர்தேவர் 
அத்தியுரி ஆசை யீசனார் 

அற்புதம தான பாலகா ! -- எனையாளாய் ! 
முத்திகொடு தோகை மேரிலே 

முக்கியம தாக நாளுமே - வளர் நாதா ! 
632. அம்புவிழி மடவாள் கும்பவிணை முலையாள் 

அந்தமிகு குறமா - னுடவாகா ! 
வம்புபுனை முலையாள் பங்கயமி னிகராள் 

மங்கைதிரி புரையா - ளிடமேசேர் 
அம்புலிகொள் சடையார் தங்கமலை யரனார் 

அண்டர்பணி சரணார் - தருபாலா ! 
கொம்புமத களிறார் தந்துணையி னரசே ! 

கொண்டல்படி சிகிமா - மலையாளா ! 
633. திருநாயகி புணர்மார்பினர் 

திகழ்நேமியர் ( ............ ) -- மருகோனே ! 
செருவேபுரி பெலசூரொடு 

செயமாகிட அயிலேவிய - செயவீரா ! 
மருநீபமென் இதழேமிகு 

மலர்மாலிகை தனையே புனை - யிருதோளா ! 
கருமாமுகில் தவழ்சோலை கொள் 
கனதோகையின் மலைமேவிய 

குக நாதா ! 
634. இதட்டாமரை மீதினி லேவளர் 

எழிற்சீர்மிகு நான்முக னார்பணி யிருதாளா ! 
மதக்கார்களி றாகிய வானனர் 

மனத்தாசைகொள் மாதுணை வா ! இனி- யெனையாளாய் ! 


630. ஒருபத்து என வந்தருன் தக்கன் : பத்து அவதாரங்கள் எடுத்த தகுதி 
யுடையோன் ( திருமால் .) 

633. [ ] ஒரு சீரில்லை . “ திருமால்மகிழ் ” எனச் சேர்த்துப் படிக்கலாம் . 
634. இதட்டாமரை : இதழ்த்தாமரை 


1 


தின கவிதை 


கதச்சூருடல் கீறிட வேவெகு 

கதிர்க்கூரயி லேவிய வா நல - செயவீரா ! 
பதத்தேபணி வேனருள் வாய் ! குக ! 

பணைத்தேயுயர் தோகையின் மாமலை - வளர்நாதா ! 
635. தொங்கலணி புயனே ! செங்கமல வயனார் 

துன்றுமிமை யவரே - பணிபாதா ! 
சங்கமணி கரனார் மங்குனிற வுடலார் 

சந்தமிகு மரியார் - மருகோனே ! 
பங்கமிகு வயல்சூழ் குன்றைமலை யரசே ! 

பண்பு செறி யயின்மே - வியநாதா ! 
துங்கமிகு குறமான் பங்கில்வள ரரசே ! 

தெதொண்டர்பணி சரணா ! - எனையாளாய் ! 
636. குன்றைவிலி நலமார் துண்டுமதி புனைவார் 

கொங்குதிக ழிதழே - மிகவேசூழ் 
கொன்றையணி சடையார் பங்கில்வள ருமையாள் 

கொங்கையமு துணுமா - கனிவாயா ! 
மன்றல்மிகு மலர்நீ பங்கொளிரு புயனே ! 

வந்தருளை யருள்வாய் ! -- குகநாதா ! 
குன்றைமலை யரசே ! செந்திமலை யரசே ! 

கும்பமுனி பணிசீர் - மிகுதாளா ! 
687. தொங்கலணி புயனார் இந்துவணி நலமார் 

துன்றுசடை முடியா - ரிடமேசேர் 
மங்குல்நிரை குழலாள் புண்டரிக வதனாள் 

வம்புபுனை முலையாள் - தருபாலா ! 
துங்கமிகு மயிலா ! வந்து எனை யருளாய் ! 
தொண்டையிதழ் முருகா ! - குகநாதா 

! 
சங்கமிகு புலவோன் கும்பமுனி பணிவோய் ! 

சந்தமிகு சிகியா - மலையாளா ! 
638. குயிலைநிகர் மொழியாள் நலமேசேர் 

குவியுமிரு முலையாள் குறமானாள்- புணர்தோளா ! 
ஒயிலைமிகு குமரா ! அடியாரே 

ஒளிகமல வயனார் இமையோரே- பணிபாதா ! 
மயிலையொரு பரியாய் விடுவோனே ! 

வரதசர வணனே ! எனையாளாய் ! - அமரேசா ! 
அயிலையணி கரனே ! முருகோனே ! 

அழகுதிகழ் சிகிமா மலையாளா ! -- குகநாதா ! 
636. செந்திமலை : (93 , 128 , 595 ) 


தின கவிதை 

173 
639, வேலைநிகர் விழியாள் வனமேசேர் 

வேதமெனு மிடையாள் குறமானாள் --புணர்தோளா ! 
பாலைங்கர் மொழியாள் நலமே சேர் 

பாவையுமை யவள்பால் நிதமேதான் - வளர்தேவா ! 
மேலையிமை யவரே பணிவார்சீர் 

மேரில்வரு அரனார் தருபாலா ! -- எனையாளாய் ! 
காலையெதிர் அரியே தவழ்கோடார் 

கார்கொள்சிகி மலையா ! அமரேசா ! - குகநாதா ! 
640. வட்டம திச்சடையார் நெற்றியில் உற்றகணார் 

வச்சிர நற்கரனார்-- பணிவோர்பால் 
இட்டமி குத்திடவே அற்புத ழைத்திடவே 

யிச்சைவி ளைத்திடவே - வளர்மானாள் 
வட்டமு லைக்கொடியாள் பொற்புமி குத்திடுவாள் 

மட்டுள மைக்குழலாள் - தருபாலா ! 
துட்டனெ னப்பொருமா வுக்கயில் விட்டவனே ! 

சொக்குமி குச்சிகிமா - மலையோனே ! 
641. கஞ்சமலர் மாது மேவிய 

கங்குனிற மேனி மாயவன் - மருகோனே ! 
வஞ்சமிகு சூரன் மார்பினில் 
மண்டஅயில் வேலை யேவிய - செயவீரா 

! 
பஞ்சவன மான கேகய ! 

பண்புமிகு வேத னார்பணி - யிருதாளா ! 
கொஞ்சவிடை வேட நாயகி 

கொஞ்சியணை தோழ ! தோகைமா - மலைநாதா ! 
642. கோட்டுக்களி றாடையை யேபுனை 

கூத்துப்பயில் நாயக ரீசுர - ரிடமே சேர் 
ஏட்டுச்செய தாமரை வீடினள் 

ஏக்கப்பணி மாதுமையாள் தரு - குகநாதா ! 
நாட்டுக்குயர் நேமநன் னாடனெ ! 

நாற்சொற்றிட மாகவு மேதமிழ் - உதவாயோ ? 
ட்டுப்பயில் தோகையின் வாகன ! 
ஆக்கத்துயர் தோகையின் மாமலை - முருகோனே ! 


639. காலை எதிர் அரி - காலையில் எழும் ஞாயிறு . ஞாயிறு தவழும் சிகரம் . 
641. பஞ்சவனம் - ஐந்து நிறம் . 
642. செய - சிவந்த , வீடினள் : இலக்குமி . 


174 

தின கவிதை 
643 , எதிர்த்திடு சூர னாவி பறித்திடு கூர்மை யானி 

இசைத்திடு வேலை யேவு -- செயவீரா ! 
கதித்திடு தோகை யோடு நடித்திடு கேக யா ! என் 

கருத்தினில் வேண யாவும் - உதவாயோ ? 
மதிச்சடை வேணிநாதர் ( வெறுக்கையி னேரில் வாசல் ] 

மதத்தது தோலி னாடை - புனைவோரே 
விதித்தலை சூடு மார்பர் மகிழ்ச்சிகொள் பால கா ! பொன் 

மிகுத்திடு தோகைமேரில் - வளர்கோனே ! 
644. வாசக்க டப்பமலர் மாலைக்கி சைத்தபுய ! - மருகோனே ! 

நேசக்கு றத்திபுணர் நேடுற்ற நற்சிகியின் - மலைநாதா ! 
காசற்ற வித்தையருள் காதற்கி சைத்தசிகி- மயிலாளா ! 

தேசத்தர் அற்பினொடு சீருற்ற பத்தர்பணி - யிருதாளா ! 
645. கரும்பைநிகர் மொழியாள் சிறந்தவிரு குழையே 

கடந்தவிரு விழியாள் - வளமேசேர் 
குரும்பைநிகர் முலையாள் வனங்கள் தனில் வளர்வாள் 

குறம்பயிலு மடமான் - புணர்தோளா ! 
அரும்பைநிக ரெயிறாள் இலங்குமுமை புதல்வா ! 

அலங்கிருத மயிலா ! - குகநாதா ! 
பெரும்பையர வினிலே வளர்ந்தபுவி தனிலே 

பிறங்குசிகி மலையா ! -- அருளாயோ ? 
646. வாச மிகுந்த நீப மாலை யணிந்த மார்ப ! -- எனையாளாய் ! 

ஈச ரிடங்கு லாவு ஏர்கொள் சிறந்த மாது ! -உமைபாலா ! 
காச கல்கின்ற மாது கானில் வளர்ந்த வேடர் -மகள் பாகா ! 
தேசர் பணிந்த மேன்மை சீர்கொள் சிகண்டி மேரில் - வரு 

(நாதா ! 
647. செப்புநிகர் முலையாள் சித்தமிகு மயிலாள் - குறமானாள் 

[உப்பகிர வடிவாள் உத்தமியை நலமாய்- அணைவோனே ! 
துப்புமிகு சடையார் சுத்தமிகு அரனார்- தருபாலா ! 

செப்பரிய அலைசூழ் செப்பமிகு சிகிமா -மலையோனே ! 
648. திடமிகு அசுருடல் கூற தாகிட 

திறமிகு வெகு நுனி வேலை யேவிய - செயவீரா ! 
கடமிகு களிறெனும் ஆன னாருட 

கனமிகு மகிழ்வுறு சோதரா!இனி- யெனையாளாய் ! 


643. [ ] இக்குறிப் பகுதி விளங்கவில்லை . மறிக்கையர் மேரின் வாசர் 
( அல்லது ) திருக்கயி லாச வாசர் என இருக்கலாம் . 

647. ( ) இப்பகுதி ஒப்பரிய என்றிருக்கலாம் . துப்புமிகுசடை - பவளம் 
போன்ற சிவப்பு மிகு சடை , 


தின கவிதை 

175 
குடமிரு மிருதன வேட நாயகி 

குதலையின் மொழிபகர் மாதி னாள் புணர்- இருதோளா ! 
தடமிகு அலைவளை நேம நாடுள 

சகமிகு சிகிமலை மீதி லேவளர்- குகநாதா ! 
649. செச்சை புனைந்த புயனே ! 

சித்ர மிகுந்த மயில்வா - கனவீரா ! 
கச்சை யணிந்த முலையாள் 

கட்டியணைந்த முருகா ! -- எனையாளாய் ! 
இச்சை மிகுந்த தென்முனே 

இப்ப மகிழ்ந்து வருவாய் ! -- குகநாதா ! 
பச்சை மெய்விண்டு மருகா ! 

பக்க மகன்ற சிகிமா - மலையோனே ! 


650. திருப்பங்கய நாயகி யாகிய 

திருக்கொண்டிடு மார்பினர் மாலுட - மருகோனே ! 
மருப்பைம்பொழில் மீதினி லேவளர் 

மதர்க்குங்கரு கூர்விழி வேடமி - னுடவாகா ! 
பருக்குந்தன வீசுரி யாளுயர் 

பசுக்குங்கொடி நாயகி மாதுமை - தருபாலா ! 
தருக்கொண்டிடு கோடுக ளேநிறை 

தழைக்குஞ்சிகி மாமலை மீதினில் - வளர்தேவே ! 


651. செங்கைக்கதிர் வேலதி னாலெதிர் 

சென்றுற்றிடு சூருடல் மேல்விடு - செயவீரா ! 
கங்கைச்சடை வேணியர் பால்வளர் 

கஞ்சத்திரு மாதுமை யாகிய - நலமே சேர் 
கொங்கைக்கொடி நாயகி யீஸ்வரி 

கொண்டற்குழ லாளுமை யேதரு - புதல்வோனே ! 
மங்கைக்குற மானுட நாயக ! 
மஞ்சுற்றிடு தோகையின் மாமலை - முருகோனே ! 


652. எதிர்வரு (மாபெலவ ) எனவரு சூருடல் 

இருபிள வாகிட - விடுவேலா ! 
மதியித ழேயணி சடைமுடி யானுட 

மனமகிழ் வாகிய - இடமானாள் 


652. [ ] இப்பகுதியை , * மார்கடல் எனப் படிக் 

‘ . 


176 


தின கவிதை 


விதிமுத லாகிய இமையவ ரேப்பணி 

விரைமலர் மாதுமை - தருபாலா ! 
கதிர்மிகு கோடுகள் நிரைநிரை யாய்வளர் 

கனமிகு தோகையின் - மலையோனே ! 


653. பங்கயமலர் வாசனார் 

பண்புயர்மறை வாயினார்- குருநாதா ! 
செங்கையிலணி வேலையே 

சென்றெதிர்வரு சூரனேர் - விடுவீரா ! 
மங்கை நல்குற வேடமான் 

வம்பணிதன மீதிலே - புணர்தோளா ! 
கொங்குகள்மிகு சோலைசூழ் 

கொண்டல்கள் படி தோகைமா - மலையோனே ! 
654. பூத்த கொடியாள் வார்த்த கிணமே 

போற்பொன் முலையாள் - குறமானாள் 
கோத்த மலரே சேர்த்த குழலாள் 

கூட்டி யணைமேல் - உறைவோனே ! 
சீற்ற மிகுசூர் கீற்று படவே 

சீர்த்தி யுளவேல் - விடுவீரா ! 
கூத்தன் மதலாய் வாய்த்த சிகிமா 

கோட்டில் வளர்வாய்! --- எனையாளாய் ! 
655. சிறைமயி லாகிய பரியா ! 

தினம்வரு வாய் அருள் புரிவாய் ! -- குகநாதா ! 
மறைபயில் வோனடி யவரே 

மகிழ்வுட னேநித நிதமே - பணிவாரே 
இறையவ னே !சர வணனே ! 

இதயம தேயுனை நினைவேன் - எனையாளாய் ! 
கறைமுகி லே தவழ் வனமே 

கடல்வளை மாசிகி மலையா ! - அயிலாளா ! 
656. வண்டு படிந்த வாச மென்று மிலங்கு நீப 

மங்கள முந்து மாலை -- புனைதோளா ! 
செண்டு இரண்டு போல முந்து தனங்கள் மீது 

செங்கண் மடந்தை வேட - மகளூடே 
கண்டு மகிழ்ந்து மேவு செங்கை யிலங்கு வேல ! 

கஞ்ச மலர்ந்த வீடர் - பணிதாளா ! 
ண்டு மிகுந்த சோலை யெங்கு நிறைந்து வாழும் 
மஞ்சு கவிந்த தோகை - மலையாளா ! 


தின கவிதை 


657 , கஞ்ச மலரில்வளர் வேதனார் 

கண்டு பணியவரு பாத னே !இனி- யெனையாளாய் ! 
நஞ்சு மிடறிலணி வேணியார் 

நந்து மழுவையணி பாணியாருட - இடமே சேர் 
கொஞ்ச இடையிலகு மாதினாள் 

கொண்ட லணிகுழலி பால கா ! அரு - ளுதவாயோ ? 
தஞ்ச மிலை அருள் செய் நாதனே ! 

தங்க மலைசிகியின் மேரி லேவளர்-- குகநாதா ! 


658. தாமரை முகத்தினாள் கோடுயர் தனத்தினாள் 

தாரணி புயத்தினாள் --நலமேசேர் 
காமனை யடத்தினா லேவெலு நலத்தினாள் 

காதல்கொள் குறப்பெணாள் - புணர்தோளா ! 
சேர்மனை முடிக்குளே தானணி உமைப்பெணாள் 

சோதியி னிடத்தினாள்- தருபாலா ! 
மாமத சலத்தினார் சீர்மிகு துணைக்குகா ! 

வாழ்வுள சிகிப்பொன்மா - மலையாளா ! 


659. சத்திதனை யேயெ திர்த்துவரு சூரன் 

தட்டுருவி யோட - விடுசூரா ! 
கத்திகையை யேநி ரைத்தபுய ! லோல ! 

கர்த்த !சிகி யான - பரியாளா ! 
நத்திலகு பாணி முத்தர்தனை மேவு 

நட்புமிகு மாது - உமைபாலா ! 
சித்திமிகு நாத ! நற்சிகியின் மேர ! 

சித்ரமிகு தேவ ! -- வடிவேலா ! 


660. வட்டமதி தனையே நற்சடைய தனிலே 

வைத்தவர னிடமே - வளர்மானாள் 
கட்டழகி யுமையாள் அற்புதமென் வதனாள் 

கற்புமிகு கவுமா - ரிசொல்பாலா ! 
பட்டமணி நுதலாள் குத்துமுலை யிணையாள் 

பட்சமிடு குறமான் – அணைதோளா ! 
கொட்டமிடு பரியா ! நற்சிகியின் மலையா ! 

[ குட்டினறு ] படைவீ - டரசாளா ! 


660. [ ] விளங்கவில்லை கொட்பின்று என்று படிக்கலாம் . 

12 


178 


தின கவிதை 


661. மேனாட்டினில் வாழ்வுறு வாசவன் 

வீழ்கோட்டிணை மாமுலை நாயகி- மருகோனே ! 
தேனாட்டிய தாதகி யேபுனை 

சேயாக்கிளர் வேணிய ரீசுர -- ரிடமேசேர் 
பானாட்டிய கூர்மொழி யாளுமை 

பார்மேற்றினம் வாழுற வேவரு - புதல்வோனே ! 
கானாட்டிய வேடமி னாயக ! 

! 
கார்மேற்றவழ் கேகய மாமலை - முருகோனே ! 
662. மலையையெ டுத்தரா வணனையெ திர்க்கவே 

வடிகணை விட்டுமே - செயமானோர் 
அலைதனி னித்ரையே புரியிரு மைக்கணார் 

அழகுப டைத்தமால் - மருகோனே ! 
சிலையைவ ளைத்ததாய் நுதல்கள்ப டைத்தமான் 

திகழ்செய்கு றத்தியாள் - புணர்தோளா ! 
கலையையெனக்கயா ! இனமருள் வித்தகா ! 

கமழுயர் நற்சிகா - மலையோனே ! 
663. கான கத்திலுறை வேட நாயகி 

காதன் மிக்கவணை மீதில் மேவிய - இருதோளா ! 
வான கத்திலுறை தேவ னாகிய 

வாழ்வு பெற்றசசி நாத னாருட - மருகோனே ! 
சான கிக்குமண மாலை சூடிய 

தாரை யுற்றதிரு மேனி மாலுட - மருகோனே ! 
நான முற்றமலர் நீப மாலைய ! 

ஞான மிக்கவர்சி காநன் மாமலை -- முருகோனே ! 
664. தந்தி தனைநிகர் மொழியினாள் 

தங்க மலைநிகர் முலையினாள்- நலமேசேர் 
அந்தி மதிநிகர் வதனமான் 

அன்பு மிகுவன மகளையே - புணர்தோளா ! 
நந்தி லகுகர விறலையே 

நண்பு கொளுமல ருறைமினாள் -- மருகோனே ! 
பந்தி நிரையுள சிகரம்வாழ் 

பண்பு வுயர்சிகி மலையிலே - வருதேவே ! 


661. சேயா - சிவப்பாக . கான் நாட்டிய வேடமின் - காட்டில் நிலைபெற்ற 
வாழ்வுறும் வேடர் மகள் . 

662 , எனக்கயா - எனக்கு ஐயா . 


தின கவிதை 


179 


665. கடமத யானை முகனார் 

கருதிய சீர்கொள் துணைவா! - எனையாளாய் ! 
திடமிகு சூர னுடனே 

செயமிடு போர்செய் வடிவேல் - அணிநாதா ! 
மடமயி லான குறவோர் 

மகள் தனை மேவு புயவா ! -- குகநாதா ! 
தடமுள வாழி யலைசூழ் 

சகம்வளர் தோகை மலையாய் ! - அமரேசா ! 


...... 


.... 


... லெ 


P ... 


666 . ........... வந்து யெனக்கு வருள்வாய் 
தங்க மலைக்கு நிகர்தோ கையின்மேரா ! 

நந்து தரித்த கரனார் 
அம்பல நிர்த்த மிடு வோ - ரிடமே சேர் 

... வாள் செந்திருவுக்கு நிகர்மான் 
கொன்றை மலைச் சடை யினாள் - தருபாலா ! 

... பைங்கிளி நற்குற மினாள் 

வங்கண முற்ற கணவா ! - எனையாளாய் ! 
667. ........... ன் களமதனில லறிட்டு வீழிட - வடன்மாயோன் 

எரிதிகிரி கொளு மத்தனாருட - மருகோனே ! 
ளாரு குறவர்மட மகளைக் கல்யாணம் - திடுவோனே ! 

........... வரத ! சிகியின் மலைக்குகா ! இனி - எனையாளாய்! 
668. மயிலாகிய வாகன மீதினில் 

வருவாய் ! அடி யேன்முன மேவெகு - நலமாவே 
குயிலாகிய மாமொழி யாளுயர் 

கொடியாகிய நூலிடை யாள்குற - மகள்வாகா ! 
அயிலாகிய வாயுத மேகையில் 

அழகாயெடு பாணிய னே ! செக - மிகுதேவே ! 
ஒயிலா ! சிகி மாமலை நாயக ! 

உமைபாலகனே க்ருபை ............) - உதவாயோ ! 
669. கோகில நிகர்த்த மொழியாள் 

கூர்விழி படைத்த குறமான் - அணைதோளா ! 
மாகிளி நிகர்த்த வுமையாள் 

வாழ்வுள வுமைப்பெணுமையாள் - தனையே சேர் 


666 , 667 : இப்பாட்டுக்கள் இருந்த ஏடு முரிந்த பகுதி தெரியவில்லை . 
668. [ ] இங்கு யேயினி எனச் சேர்த்துப் படிக்கலாம் . 


180 


தின கவிதை 


வாகிகல் சடைப்ப ரமனார் 

மால்மிகு குகக்கு மரனே ! -- எனையாளாய் 
யோகியர்கள் பத்தர் குருவே ! 

ஓர்சிகி மலைக்கு ளரசே ! --கணநாதா ! 
670. மாகன கக்கிரிமேல் வாழ்வுப டைத்தரனார் - தமையே சேர் 

கோகன கத்திருவாம் கூர்விழி உற்றமினாள் - உமைபாலா ! 
தாகமி குத்திடவே தானடி யர்க்கருள்வாய் ! - குகநாதா ! 

சேகர முற்றிடுமா சீர்கள் படைத்தசிகா - மலைநாதா ! 
671. எதிர்வரு சூரனாவி யிடறிய வீரனான - வடிவேலா ! 

[ ராய் ! 
கதிமிகு தோகை யான கனமுள வாக னா! என் - இடம்வா 
ததியுணும் வாய னான சகமகிழ் மாய னாசை - மருகோனே ! 

நதிவளை நேம நாட ! நகுசிகி மேரில் வாழும்- முருகோனே ! 
672. கோகன கத்திருவே தானும் நிகர்த்திடுவாள் 

கூர்விழி யுற்றமினாள்- நலமே சேர் 
தாகமி குத்திடவே வேடுவர் பெற்றவளே 

தான்மரு விப்புணர்வாய் ! -- எனையாளாய் ! 
யாகம திற்றொகையே நூறுவ ளர்த்திடுவோன் 

ஆசைம கட்குமுனாள் - மணவாளா ! 
சேகர முற்றிடுசீர் கானமி குத்திடுமா 

சேர்சிகி நற்கிரிமேல் - வளர்தேவே ! 
673. விச்சைமிகு மயனாருக்குமிகு குருவே ! 

வித்தைதனை யருள்வாய் ! --- குகநாதர் ! 
செச்சையணி புயனே ! பத்தர்பணி சரணா ! 

சித்ரமிகு மயிலா ! -- எனையாளாய் ! 
கொச்சைமிகு குறமா னுக்குமண மிடுவாய் ! 

கொத்துமல ரணிவாய் ! -- அமரேசா ! 
பச்சைநிற வுடலா ருக்குமரு கையனே ! 

பற்பமின்மன் சிகிமா - மலையாளா ! 


674. மலையத் துவசனரு மாமகள் 

மயிலைப் பொருவுமுயர் சாயலின் -மடமானாள் 
சிலையைப் பொருதுவளை மாநுதல் 

திருநற் கயிலையர னாருமை- தருபாலா ! 


670 . படைத்த அரனார் என்பது படைத்தரனார் என அகரங் குறைந்தது . 
672. நூறுயாகம் வளர்த்தவன் ; 

; முகவான் : இந்திரன் . சேகரம் - முடி , 
மா - விலங்கு . 


F 


தின கவிதை 


181 


மலையைப் பகிரவெறி வேலவ ! 

மகிமைச் சிகியின் மலை மீதினில் - வளர்கோனே ! 
கொலையிட் டசுரனுடல் கீறிய 

குக ! அச் சுதன்மெய்மரு கா ! இனும் - அருளாயோ ? 
675. மத்தக முலையி னாளை விற்கிணை நுதலி னாளை 

மச்சநல் விழியி னாளை - அழகேசேர் 
கொத்தணி குழலி னாளை நற்குல மகளி னாளை 

குத்துறு முலையின் மீது -- புணர்தோளா ! 
சித்தச னருமை யான மைத்துன ! வரமி நாளில் 

சித்தமுள் மகிழ நாத ! -- அருள்வாயே ! 
பத்தர்கள் பணியும் வேல ! அற்புத மயிலின் வாக ! 

பற்பமி னுறைசி காவின் - மலையாளா ! 
676. கரும்புநிகர் மொழியாள் குறம்பயிலு மிடறாள் 

கனங்குழையள் குறமான் -- புணர்தோளா ! 
குரும்பைநிகர் முலையாள் சிறந்ததிரு உமையாள் 

குடங்கையெனும் விழியாள் - உமைமானாள் 
விரும்புகயி லையில்வாழ் நடங்கள் பயி லரனார் 

விடங்களுணு மிடறார்-- தருபாலா ! 
சுரும்புமிசை பயில்சீர் மிகுந்தநிழல் வனமார் 

துலங்குசிகி மலைமேல் - வளர்வேளே ! 
677. கண்டிப் பதிக்க ரசனே ! 

கங்கைச் சடைப்ப ரமனார்- தருபாலா ! 
மண்டிச் செயிர்த்து வருசூர் 

மங்கச் செயித்த வயிலா !-எனையாளாய் ! 
விண்டிக் குமொத்த விடமே 

விஞ்சிப் பறக்கு மயில்வா - கன ! வேளே ! 
வண்டிற் கிசைத்த வனமார் 

மஞ்சுற்றநற்சி கியின் மேல் வளர்நாதா ! 
678. கோகன கத்திருவே தானணை யச்சுதனார் 

கூர்பக ழிச்சிலையார்-- நலமேசேர் 
நாகம தைப்பெல்மா வேயெடு மற்புயனார் 

ராவணனைக்கொலுவோர் --மருகோனே ! 
தாகமி குத்திடவே வேடர்கு லக்கொடியாள் 

தானணை வித்தகனே ! -- எனையாளாய் ! 
சேகர முற்றசிகா மேரினினத்தியம்வாழ் 

சேவக ! நற்சிகிமா - மயிலாளா ! 


182 


தின கவிதை 


679. அரவு 

நெளிபட புடவி யசைவுற 
அழகு சிறைவிரி - மயிலாளா ! 
குரம துபயிலும் வனம தனில்வளர் 

குறவர் மடமகள் - புணர்தோளா ! 
பரவு மடியவர் குடிகள் வளரிட 

பரவி னுடனருள் - புரிநாதா ! 
விரைவி னுடனென்முன் வருவை குருபர ! 

விமல ! சிகிமலை - முருகோனே ! 
680. நச்சணி மிடறார் பொற்கயி லையினார் 

நத்தணி கரனா-ரிடமேசேர் 
கச்சணி முலையாள் பொற்புயர் வடிவாள் 

கட்டழ குமையாள்- தருபாலா ! 
மச்சமென் விழியாள் நற்குற மடமான் 

மைக்குழல் மடவாள் - புணர்தோளா ! 
பச்சம துடனே இப்பமுன் வருவாய் ! 

பற்பமி னுறைதோ - கையின்மேரா ! 


681. சரச ரஞ்சித மிலகு வஞ்சியர் 

சரண மென்றடி - தொழுமானாள் 
குரம திங்கித மொடுப் பின்றிடு 

குறம டந்தையை - அணைதோளா ! 
அரவு செஞ்சுடர் முடிந டுங்கிட 

அடிந டந்திடு- மயிலாளா ! 
பரவு மன்பர்கள் வழிவ ருங்குக ! 

பரம் ! தென்சிகி - மலையாளா ! 
682. குக சர வணனே ! அடிபர விடுவோர் 

குலநல முறவே - அருள்வோனே ! 
மகமொரு சதமே புரிபவர் மருகா ! 

மயில் தனில் வருவாய் ! - அமரேசா ! 
அகமகிழ் வுறவே யடியன் முன் வருவாய் ! 

அசுரர்க ளுடனே - அடுவோனே ! 
இகல்புரி அயிலா யுதமணி கரனே ! 

எழின்மிகு சிகிமா - மலையாளா ! 


679. குரம் - ஒலி . குறம் என்ற பொருளிலும் வழங்குகிறார் ( 681 ) . வளரிட . 
வளரும் 


தின கவிதை 


tes 


683. மாலைத ரித்தவனே ! நீயெனை ரட்சியையா ! 

மாமயி லிற்றினமே - வருவாயே ! 
சேலைமி குத்திடுகூர் பார்வைவிழிக்குறமான் 

சீரணை யிற்புணர்வாய் ! - எனையாளாய் ! 
வேலையெ திர்த்திடுசூர் மார்கிழி யச்செய்குவாய் ! 

மேன்மைப டைத்திடுவாய் ! - குகநாதா ! 
காலையு தித்திடுமா சூர்யன்மி குத்தொளிசேர் 

காமிகு நற்சிகிமா - மலையாளா ! 


684. வென்றிதர வேயசுரன் ரெண்டுபட வேசெருவில் 

வெம்புமுர மீதிலயில் - தொடுவீரா ! 
துன்றுமதி தாதகிகொள் செஞ்சடையி னீசருயர் 

துங்கமிகு மேரிலரன் - இடமேசேர் 
மன்றுமிகு தேவியுமை பங்கயமென் மாதுவுமை 

மங்கைகவு மாரியுமை - புதல்வோனே ! 
அன்று இமை யோரெவரும் இன்பமுற வேயருள்செய் 

அந்தமிகு தோகைமலை- முருகோனே ! 


1 


685. பிறையைநிக ரெயிறான் ப்ரபலமிகு மசுரோன் 

- உடல்கூறாய் - விடுவேலா ! 
குறையும் நுணு கிடையாள் குவியுமிரு முலையாள் 

-- குறமானாள் - புணர்தோளா ! 
சிறையின்வளர் பவளே சிறையையக லிடவே 

- செயுமாயோன் -- மருகோனே ! 
மறைகள் பயில் சரணா ! வரத ! சிகி மலையா ! 

- [ ...... ]-அருளாயோ ? 


686. கஞ்ச மலரில்வளர் நாத னாருயர் 

செந்த மிழினின்மகிழ் மேவும் நாயகர் 

கண்டு பரவ அரி தான வேணியர் - நலமே சேர் 
மஞ்சு நிறமுலவு மேனி நாயகர் 

சங்கை யணியுமிரு பாணி நாயகர் 
வம்பு மலரிலகு பாத மேபணி --- அரனார்பால் 


685. [ ...... ] இங்கு மயிலாளா ! எனச் சேர்த்துப் படிக்கலாம் . 

686. செந்தமிழினில் மகிழ் மேவும் நாயகர் : பிரமன் ? செங்கை கலை 
மின்மகிழ் மேவும் நாவகர் என இருப்பின் பொருந்தும் . தஞ்சிவொடு - ஆதரவுடன் , 


184 


தின கவிதை 


தஞ்சி னொடுவளரு மாது நாயகி 

சந்திரனைநிகரும் சீர்கொள் மாமுக 

தங்க வரையை நிகர் மார்பி னாள் உமை - தருபாலா ! 
வஞ்சி குறவர்மகள் மேவும் வேலவ ! 

அன்பி னுடன்மயிலில் ஏறி வா ! குக ! 
மங்குல் படிசிகியின் மேரி லேவளர்- குகநாதா ! 


. 


687. சரவணப் பொய்கை தனிலுதி நாயக ! 

தமிழெனக் கைய ! இனியருள் வாய் குக ! - அமரேசா ! , 
திரவிடப் பைய ரவையணி வேணியர் 

திகழ்மிகத் துய்ய விதழியை யேயணி - அரனார்பால் 
விரைமலர்த் தைய லெனுமுமை நாயகி 

விளைகுகத் தொய்யில் முலைமற மானணை - யிருதோளா ! 
திரைகடற் செய்ய வரிதவழ் கோடுள 

திகழ்சிகிக் கைய ! எனையினி தாவருள்- புரிவாயே ! 


688. வேலைத் தரித்த கரதல 1 வேளே ! 

( யாளாய் ! 
மேன்மைக் குறப்பெணணையிரு தோளா ! -- எனை 
சோலைக் கிளிக்கு நிகர்மொழி யாளே 

கூனப் பிறைப்பொன் னுதலுமை யாளே- தருபாலா ! 
மாலைப் புயத்தி னுயர்குக நாதா ! 

வாசக் கடப்ப மலர்புனை நாதா !-அமரேசா ! 
ஆலைக் கருப்பை நிகர்மொழி யாளே 

ஆசைச் சிகிக்கிரி யின்வளர் கோனே ! - வருவாயே ! 
689. பச்சைமயில் வாகனா ! பற்பமகள் மேவுமால் -- மருகோனே ! 

செச்சைமலர் சேர்புயா ! சித்தியருள் கூர்மையா - கியவேலா ! 
நச்சையுணும் நாதனார் நட்புமிகு தேவியார் - தருபாலா ! 

[ யோனே ! 
விச்சையருள் நாதனே ! விர்த்திபெறு தோகைமா- மலை 
690. கடம்பம லர்ப்புயனே ! சிகண்டிம லைக்கரசே ! 

கனிந்தக னிக்கனிவாய் - அமரேசா ! 
நடம்பயில் நற்சிகிமேல் வருந்தடி யற்குமுன்வா ! 

நலந்திகழ் வித்தகனே ! -- எனையாளாய் ! 


687. திர விடப்பை அரவு - நிலைத்த நஞ்சையும் படத்தையும் உடைய பாம்பு . 
உமை சாயகி விளைகுச ! . உமையவள் பெற்ற குகனே ! 


தின கவிதை 


185 


திடம்பயில் மற்புயனாம் கனங்கொளு நற்றிறல்சூர் 

சிதைந்திட விட்டிடுவேல்- அணிவீரா ! 
குடங்கொள்தனத்தினலாள் குரம்பயில் நற்குறமான் 

குளிர்ந்தவ னத்திலனாள் - அணைதோளா ! 
691. சூரனுட மார்புவிரு கூறுபட (வேமுனம் 

தேர்மிகு வேலையே - வியவீரா) 
பரரமுலை வேடன்மகள் மேவுபுய ! நீபமணி 

பாவினம தே அருள் செய் - குகநாதா ! 
கோரமிகு தாடகையின் ஆவியது ஓடிடமுன் 

கூர்மைமிகு பாணமிடும் - அரிமாயோன் 
சீரமரு மால்மருக ! தோகைமலை மீதில்வளர் 

தேவ ! மயில் மீதில்வரும்- அமரேசா ! 
692. சிகர கிரியெனமி குந்த மாமுலை 

திகிரி தனைநிகரு யர்ந்த தோளினள்- தடமே சேர் 
மகர நிகர்குழைய டர்ந்த பார்வையள் 

மறவர் குலமதனில் வந்த நாயகி - புணர்தோளா ! 
பகர உயருகிர வுஞ்ச மீதினில் 
பதிய மலர்களணி குந்த மேவிய - குகநாதா 

! 
சகர வளைபுவிகள் அன்ப ரேபணி 

சரவணபவசிகி குன்றை மாமலை-- முருகோனே ! 
693. காவி லுற்றிடு வேட நாயகி 

காதல் முக்கிய மாக வேபுணர் - இருதோளா ! 
ஆவி பட்டிட மாவின் மார்பது 

வீழ விட்டிடு மாலை சூடிய - கதிர்வேலா ! 
பூவின் வித்தகி யாளை மாலொடு 

போக முற்றிடு மாய னாருட - மருகோனே ! 
வாவி நற்புவி சூழ்சி காமலை 

வாழ்வு பெற்றிடு நாய கா ! இனம் - எனையாளாய் ! 
694. அரவின்முடி கிடுகிடென மலைகள் 

முடி படபடென 
அதிரநட மிடுமயிலில் - வருவாயே ! 
பரவுமடி யவர்கள் குடி மிடிதவிர அருள்புரிவை ! 

பருவமதி யிதழியணி -- முடியார்பால் 


== பா 


690 . நலாள் : நல்லாள் அனாள் : அன்னாள் - அன்னை . 

691. [ ) விளங்கவில்லை . வேமுனைய , தேர்மிகுநல் வேலைவிடு -- சய 
வீரா ! எனப் படிக்கலாம் . 

692. FAK - மூங்கில் 


186 


தின கவிதை 


உரவுமிக நிதம்வளரும் இமயமலை அரசனருள் 

உமைகவுரி திரிபுரைசொல் - புதல்வோனே 
குரமதுசொல் மறவருட குலமகளை மருவுபுய ! 

குருமணிகொள் சிகிமலையில்- வருதேவே ! 
695. நவரத்தின முடிவைத்திடு 

நலமுற்றிடு புனிதர்க்கொரு - மருகோனே ! 
பவளத்தினை நிகரொத்திதழ் 

பணியைத்தரி குறநற்கொடி - புணர்தோளா ! 
தவமுக்கிய மொடுபெற்றவர் 

சகமுற்றவர் பணியைப்புரி - இருதாளா ! 
கவனத்தொடு மடியர்க்கருள் 

கன நற்சிகி மலையிற்றினம்- வளர்வோனே ! 
696. வல்லுற் றிடுமிரு பூமுலை 

வன்னக் கமலம தாகிய - முகமானாள் 
அல்லுற் றிடுகுழல் நாயகி 

அன்னத் தினைநிக ராகிய - நடையானாள் 
வில்லுற் றிடுநுதல் வேடுவர் 

மின்னைப் புணர்புய வா ! இனி - எனையாளாய் ! 
சொல்லுற் றிடுவரு கோடுயர் 

தொல்லைச் சிகிமலை மீதினில் -- வளர்தேவே ! 
697. சசிதேவியாள் புணர்தோழனார் தருநாயனார் - மடமானாள் 

நிசியானதோர் குழலாளையே நெடிதாசையா - அமர்மார்பா ! 
வசியானதோர் அயிலாளனே ! மயிலாளனே ! - எனையாளாய் ! 

பசியாகுதே அருள் பாடவே பதிசூழ்சிகா- மலையாளா ! 
698. மயில்வாகன மீதினி லேறியும் 

வருவாய் குக ! நாயக னே !இனி - எனையாளாய் ! 
ஒயிலாள் குற நாயகி யாள் தனை 

உயர்கான க மீதினி லேபுணர்- இருதோளா ! 
அயிலாயுத மேயணி பாணிய ! 

அமரோர்பணி சீர்பதனே சர - வணவேளே ! 
குயிலாமொழி மாதுமை பாலக ! 

குகனே !சிகி மாமலை மேவிய- முருகோனே ! 


696. தொல்லை - பழமை . 
697 , வசி - கூர்மை , 


தின கவிதை 


181 


699. வாச நீபமா மாலை மார்பனே ! - அருளாயோ ? 

நேச மானதோர் நேர்மை யானவே - டுவர்மானாள் 
ஆசை யாகவே ஆர்பு யாசலா ! - 

குகநாதா ! 
தாசன் நேரில்வா ! சாமி தோகைமா - மலையாளா ! 
700. பச்சைக் கிளிப்பு ரவிமேல் -- வருவோனே ! 

பத்மப் பதச்ச ரணமே - தருவாயே ! 
செச்சைப் புயக்கு மரனே ! -- எனையாளாய் ! 

சித்ரக் கடப்ப மலரே - அணிதோளா ! 
கச்சைத் தனக்கு றமினாள் - புணர்தோளா ! 

கற்புப் படைத்திடுமுமா - பதிபாலா ! 
இச்சைக் கிசைப்ப டியிநாள்- அருளாயோ ? 

எட்டுக் கிரிக்கு யர்சிகா - மலையோனே ! 
701. பஞ்ச வனக்கிளியாள் 

பைம்பொ னிறத்தினளே - உமையாளே 
கஞ்ச மலர்க்கணினாள் 

கங்கை தனைப்புணர்வார் - தருபாலா ! 
மஞ்ச மிசைத்தினமே 

வம்பு முலைக்குறமா - னொடுசேர்வாய் ! 
தஞ்ச மெனக்கருள்வாய் ! 

சங்க நற்சிகிமேல் - வளர்வேர்னே ! 
702. வேலை யெடுத்து எதிரேதான் 

( னே ! 
வீறு செலுத்தி வருசூரோன் - உடல்மீதே - விடுவோ 
பாலை நிகர்த்த மதியேசேர் 
பார்வ தியுற்ற அரனார்பால் 

--நிதமேதான் - வளர்மானாள் 
சேலை பழித்த விழியாளே 

தேனை பழித்த மொழியாளே - உமையாளே- தருபாலா! 
வாலை குறத்தி கணவோனே ! 

வாழ்வை படைத்த சிகிமேர்மேல் - வருநாதா ! ( .... ) 
703. வாசக்க டப்பமலர் மாலைக்கி சைத்த புய !-அருளாயோ ! 

நேசக்கு றத்திதனை நீள்பொற்ப தற்குமரு - வியதோளா !! 
நாசப்ப டப்பொருது நாமக்க திர்க்கொலைகொ - ளயிலாளா ! 
தேசத்தர் பத்தர்பணி சீருற்ற நற்சிகியின் -- மலையோனே ! 


702. பின்னிரண்டடிகளிற் சந்தம் நோக்கி வலிமிக வில்லை . [ ... ] ஒரு சீர் 
இல்லை . குகவேளே ! எனச் சேர்க்கலாம் . 


188 


தின கவிதை 


704. வாதிட்டிடு சூருடல் [ ...... ] 

கூர்சத்தியை யேயணி பாணிய ! 
வாசக்கம லாசன னாருட குருநாதா 

! 
சூதுற்றிடு பூமுலை யாள் குயில் 

போல்சொற்சொலும் மாமொழி யாளுயர் 

தோகைக்குற நாயகி யாள்மரு - வியதோளா ! 
தாதிட்டிடு சேயிதழ் சேர்மலர் 

நீபத்தினை யேபுணர் சீர்புய ! 

தாவித்திரி பூமயி லாகிய - பரியாளா ! 
வாதிட்டிடு சோலைகள் சூழ்சிகி 

மேலிற்றினம் வாழ்பவனே! இன 
மாசற்றிடு சீர்தமிழ் மாநிதி- தருவாயே ! 


705. மயில்வாகன மீதினி லேறிமுன் 

வருவாய்க்ருபை யாவையு மேயினி - உதவாயோ ? 
குயிலாகிய மாமொழி யாளுயர் 

குறநாயகி மீதினி லேவெகு - மயலாளா ! 
அயிலாயுத மேகொடு சூருடன் 

அடலேபுரி மாசெய மேமிகு - குகநாதா ! 
ஒயிலாகன மாமதி யேதவழ் 

உயர்தோகையின் மாமலை மேவிய - செகநாதா ! 


706. மருமி குத்திடு பே மாலிகை 

மலர்த ரித்திடு மேரு போலவும்- இருதோளா ! 
திரும கட்கொரு நாத னாருயர் 

சிலைவளைத்திடு மாயனார் தரு - குறளானோர் 
கருகி றத்திடு மேனி யார்வெகு 

கதைபி டித்திடு பாணி யாருட - மருகோனே ! 
பரும யிற்பரி வாகனா அருள் 

பழைய மெய்ச்சிகி மேரில் வாழ்வுறு- குமரேசா ! 
707. கொங்கை யுமையவளே கொண்டல் படிகுழலாள் - நலமே சேர் 

செங்கை யணிவளையாள் செங்க மலவதனா - ளிடமேசேர் 
சங்கை யணியரனார் தந்த புதல்வ ! இநாள் - அருளாயோ ? 
மங்கை மலர்மகள்சேர் மைந்து மிகுசிகிமா - மலையோனே ! 


704. ( ...... ) ஒரு சீர் விடப்பட்டுள்ளது . WPG எனச் சேர்த்துப் படிக்க 
வாம் . பாணிய . கையா ! 


தின கவிதை 

189 
708. கோட்டை நிகர்முலையாள் 

கூர்க்கும் விழியுமையா - ளிடமே சேர் 
வீட்டை யருள ரனார் 

மேற்கொள் மதியணிவோர் -அருள்பாலா ! 
நாட்டை மிகுசிகியாம் 

நாட்டு மலைவளர்வோய் ! -- அருளாயோ ? 
ஆட்டை யுளமயிலா ! 

ஆர்த்த கடல்வணனார் - மருகோனே ! 
709. வாச மிகுந்த நீப மாலை யணிந்த மார்ப ! -- அருளாயோ ? 

தேசர் மிகுந்து நாளும் தேவர் பணிந்து தாழு - முருகோனே ! 
ஈச ரிடங்கு லாவும் ஏர்கொள் மடந்தை மாது - தருபாலா ! 

ஆச கல்கின்ற தோகை மாமலைவந்த தேவ ! - எனையாளாய் ! 
710 . ஆடு தோகைமயி லேறி வேகமொடு 

ஆவ லாகவென் முன் - வருவாயே ! 
கோடு லாவிவளர் நீப மாலை புனை 

கோல மானவிரு - புயநாதா ! 
வீடு சூரனுடல் கீறி வீழவொரு 

வாது தான் முனிடு --செயவீரா ! 
மாடு தோறுமுயர் சோலை சூழ்சிகியில் 

வாக தாகவளர்- குமரேசா ! 
711. தந்தி யிலகுமுக கொம்பு புரைவதனர் 

தங்கை கரமுளவர் - துணைவேலா ! 
அந்தி மதியையணி கொன்றை மலரையணி 

அந்த மிகுபரமர்-- குருநாதா ! 
வந்தி யெனவும்வரும் அன்று அடர்கள்புரி 

வம்பு செயுமசுரை - வெலும்வீரா ! 
கொந்து மலர்கள்மிகு மஞ்சு தவழடவி 

கொண்ட சிகிமலையில் - வளர்நாதா ! 
712. அலைதனிற் றுயிலு மாயனார் 

அசுரரைப் பொருதும் நாயனார் - மருகோனே ! 
சிலைதனக் குவமை போலவே 

திகணுதற் பொருவை வேலினாள் - நலமே சேர் 


. 


709. ஈற்றடியின் சந்தம் சிறிது மாறியுள்ளது . 
711 . தந்தி கொம்பிலகு முகம் புரைவதனர் என இ 

என இயைக்க , தங்கு ஐகரம் 
உளவர் , கொந்து - கொத்து , 


190 

தின கவிதை 
மலை முலைக் குறமென் கோலமார் 

மறவருக் கருமை யானமான் - புணர்தோளா ! 
கொலைதனைப் புரியு மாவையே 

கொலுநலச் சிகியின் மேரிலே -- வளர்தேவே ! 
713. அந்தி மதியையணி சடையார்பால் 
அன்பு மிகுமுமைமி னருள்பாலா ! -- 

எனையாளாய் ! 
கொந்தி லகுமணமென் மலர்போ ! 

கொண்டல் நிறமுடைய செயமாயோன் - மருகோனே ! 
தந்தி யெனவமுத மொழியாளே 

தங்க மலைமுலைமி னுயர்வேடோர்- குலமானாள் 
இந்த்ர விதழிமரு வியதோளா ! 

என்றும் வளர்சிகியின் மலைமேலே - வருதூயா ! 
714. வேலை யெடுத்து எதிர்த்த சூருடல் 

மீதுவிடுத்த பெலத்த மாசெய - மிகுவீரா ! 
காலை யுதித்த கதிர்க்கு நேரொளி 

காலு நலத்த உடற்பொன் மேரினில் - வளர்வோர்பால் 
சேலைநிகர்த்த விழிப்பெண் மாதுமை 

தேவி தனக்கு மனத்தி லாசைகொள் - புதல்வோனே ! 
பாலை நிகர்த்த நிறத்த பான்மதி 

பாயு முயர்த்த சிகிப்பொன் மேரினில்- வருதேவே ! 
715. படையெடுத்துவரு மசுரன்மார் 

பகிர வெற்றியயி லதனையே - விடுசூரா ! 
நடைப யிற்றிவரு சிறைகொண்மா 

நலமி குத்தமயி லதனிலே -வருவீரா ! 
இடைபி டிக்குள்வளர் குறமினாள் 

இசைய மெத்தைதனி லணைகுகா ! -- குமரேசா ! 
விடைப்ப டைத்தவர னருளையா ! 

வெளியில் மெத்தவுயர் சிகியின்மா - மலைநாதா ! 
716. கோபநிக ரிதழார் தாமரையின் விழியார் 

( கூர்மைமிகு வடிவார் - மயிலாளா ! ] 
சாபமதை முனமே வீரமிக வுடனே 

தான்வளைவு செயுமால் -- மருகோனே ! 


713. தந்தி - யாழ் நரம்பு ; கருவியாகு பெயராய் இசையை உணர்த்தியது . 
இந்திர இதழி - இந்திர கோபப் பூச்சிபோல் சிவந்த இதழையுடையவள் . 

716. [ ] பொருள் விளங்கவில்லை . கோலமிகு மடவார் - மயலாளா ! என 
இருக்கலாம். 


தின கவிதை 


191 


தீபநிற வுடலார் மாமதிகொள் சடையார் 

தேவியுமை தருபா - லகவேளே ! 
நீபமலர் புனைவாய் ! நாயன்முனம் வருவாய் ! 

தேவ ! சிகி மலைமேல் - வருநாதா ! 
717. தேனை நிகர்த்த மொழியாள் மேரை யிணைத்த முலையாள் 

சீதை தனக்கு மலர்சூ - டியமாயோன் 
மானை யடர்த்த கணையார் ராவணனுக்கு எதிரே 

மாயை யெதிர்த்து அடலே - புரிமாயோன் 
கானை யெரித்த விறலார் பூவை நிறத்த வுடலார் 

காதல் மிகுத்த மருகா ! -- குகநாதா ! 
வானை யுயர்த்த முடியே சேர நிரைத்த சிகியா 

மாம லையிற்குள் வளர்வாய் ! -- எனையாளாய் ! 
718. கோகில விசையான் பூவுள கணையான் 

கோதக னலமா - ரனை தானே 
தாகம துடனே சீரொடு பெறுவோன் 

தார்புனை யுயர்மால் - மருகோனே ! 
பாகினி மொழியாள் வேடுவர் குலமான் 

பாரமு லையின்மே - லமர்தோளா ! 
தேகம தனிலே சூழ்துயர் விடவே 

சீர்சிகி மலையா ! - அருளாயோ ? 
719. பணமி லங்கும ராவின் றலை 

படப் டென்றிட வேநின்றொரு - நடமாடு - மயிலாளா ! 
தணமி லங்கிய வானம்புலி 

தனைய ணிந்திடு தேவன் தரு- வடிவான - புதல்வோனே ! 
குணமி லங்கிய மாதின் புறு 

குறவர் தங்குல மேவந்திடு - மடமானை - அணைதோளா ! 
மணமி லங்கிய சீர்தண்டலை 

மருவு குன்றையி லேவந்திடு - கணநாதா ! - எனையாளாய் ! 
720. நடனமிட்டிடுமயிலா ! நலமிகுத் திடுகுமரா ! -எனையாளாய் ! 

கடமிகுத் திடுமுகனார் கருதுமெச் சிய துணைவா! குகநாதா ! 
வடமதிற் றுயில்விறலார் மகிழுமற் புதமுருகா ! - முருகேசா ! 
இடமிகுத் திடுசிகியாம் எழில்மிகுத் திடுமலையா !-அருளாயோ ? 


717 . கான் : 

காண்டாவனம் . 
718. கோது அகல் நல மாரனை . 
719. தணம் : தண்ணம் - குளிர்ச்சி . 


192 


தின கவிதை 


721. வஞ்ச மாகிய வேட நாயகி 

வம்பு சேர்முலை மீதி லேமரு - வியதோளா ! 
வஞ்சி யாகிய நூலு போலிடை 

மங்கை யாளுமை பாக மேவளர் - பரமானோர் 
கொஞ்ச வான்மதி சூடும் வேணியர் 

கொன்றை மாலையர் ஈசனார் தரு - புதல்வோனே ! 
மஞ்சு லாவிய சோலை யேவெகு 

மண்டு தோகையின் மேரி லேவளர் - குகநாதா ! 
722. சந்தமிகு முலையாள் மங்குனிகர் குழலாள் 

சங்கைநிகர் குழையாள் - உமைமானாள் 
அந்தமிகு குயில்போல் வந்தவிசை மொழியாள் 

அம்பையெதிர் விழியா - ளிடமேசேர் 
கந்தமிகு மலரே கொண்டதொரு சடையார் 

கங்கையணி முடியார்- அருள்பாலா ! 
நந்தமிகு வயல்சூழ் தண்டலைகள் நிரைசீர் 

நந்துசிகி மலையா ! -- எனையாளாய் ! 
723. பைய ரவினிற் றுயின்மாயவன் 

பண்ணு லவுகுழற் கனிவாயினன்- மருகோனே ! 
செய்ய திகழ்கடப் பமென்மாலைய ! 

செந்நெல் விளைவயற் பொழில்சூழ்சிகி -- மலையாளா ! 
துய்ய நிறைமதிச் சடைவேணியர் 

துன்னு திரிபுரைக் கவுமாரிசொல் - புதல்வோனே ! 
வைய மது துதிக் கழனாயக ! 

வன்ன மிகுமயிற் பரியாய் ! இனி -- எனையாளாய் ! 
724. சோதி மதிதனை வேணி யேயணி 

தூய விதழ்மலர் தாத கீபுனை - அரனார்பால் 
மாதி லுயர்தெய்வ மாது மாமணி 

மாலை யணிதிரு மார்பி னாளுத - வியபாலா ! 
போதில் வளர்பவர் வேத னார்பெற 

போத முளபொரு ளோது நாயக ! -- எனையாளாய் ! 
வாதி லகுபெல மாவை யேவெலு 

வாய் நல் சிகிமலை மீதி லேவளர் - குகநாதா ! 


721. நந்தம் - சங்கு . 


723. குழல் உலவு பண் கனிவாயினர் - குழலில்வரும் பண்கனியும் வாயினர் 
(திருமால் ). 


தின கவிதை 


198 


725. வில்லை வளைத்திடுவோர் பொன்னி தனைப்புணர்வோர் 

வெண்ணை யுணற்கனியாய் - ஒளிர்வாயார் 
கல்லை மிதித்துமுனாள் பெண்ணெனவைத்திடுவோர் 

கண்ணர் மகிழ்ச்சியதாம் - மருகோனே ! 
வல்ல மையுற்றிடுமா மல்லி டதிர்த்திடவே 

வன்ன வயிற்கொடுபோர் - செயும்வீரா 
சொல்ல யனற்புதனார் வன்ன மிகுத்திடவே 

துன்னு சிகிக்கிரிமேல் --வருதூயா ! 
726. மின்ன லாகிய இடையாள் 

விண்ணு லாவிய மதிபோல் - முகமானாள் 
கன்ன லாகிய மொழியாள் 

கன்னி வேடுவர் குலமா - தணைதோளா ! 
முன்ன மாமயில் முருகா ! 

வன்ன வேல்கொடு அசுரோ - டெதிர்வீரா ! 
அன்ன மேறுவர் குருவே ! 

அன்னை யாதரி சிகிமா - மலையாளா ! 
727. கஞ்ச மாமல ரினில்வாழ்வோன் 

கண்டு மேபணி செயுமீச - ரிடமேசேர் 
நஞ்ச மார்நெடு விழியாளே 

நங்கை மாதுமை புதல்வோனே ! -- எனையாளாய் 
வஞ்ச மாவரு மசுரோன்மேல் 

மண்ட வேகதி ரயிலேதான்- விடுவோனே ! 
தஞ்சம் வேறிலை யருளாயோ ? 

தங்க மேருயர் சிகிமேரே -- வருவேளே ! 
728. திருமாது விளையாடு மணிமார்ப ! அடலே 

செயும்ராவ ணனையேவெல் - நலமாயோன் 
கருமேக மெனுமேனி வளைமேவு கரனார் 

கனமாயன் அதிகாசை - மருகோனே ! 
பொருசூரன் உடல்கீற உருவேலை.விடுவாய் ! 

குறமாது தனைமேவு - மிருதோளா | 
தருசூழு முலகோர்கள் பணிதோகை மலையா ! 

தமியேன் முன் மயில்மீது - வருவாயே ! 
729. குன்றை வளைத்தவிலார் 

கொங்க லருற்றபொன்மா - லிகையாளார் 
கொன்றை தரித்திடுவோர் 

கொண்ட வுமைக்கொடியார் - தருபாலா ! 
13 


194 


தின கவிதை 


மன்ற மிகுத்திடு 

மண்டு கடப்பமென்மா - லிகைமார்பா ! 
குன்றை மலைக்கரசே ! 

குஞ்ச ரியைப்புணர்வாய் ! -- எனையாளாய் ! 
730. கங்கை தனைச்சடை மீதி லேயணி 

கஞ்ச மலர்ப்பிர மாவின் மாமுடி - புனைவோர்பால் 
மங்கை வலிக்கொடி யான தோரிடை 

மஞ்சு நிகர்த்திடு கேச மானுமை - தருபாலா ! 
கொங்கை குடத்திணை வேட நாயகி 

கொஞ்சி யணைத்திடு சீர்பு யாசல ! -- முருகோனே ! 
பங்க யமுற்றவள் நாளு மேயுறை 

பண்பு மிகுத்திடு தோகை மாமலை-- வளர்கோனே ! 
731. குஞ்சரி மருவு தோளா ! 

கொங்கல ரணியு மார்பா ! -- எனையாளாய் ! 
பஞ்சவருடச காவாம் 

பண்புகொ ளரிநன் மாயோன்- மருகோனே ! 
கஞ்சமென் மலரின் வாழ்வோர் 

கண்டிட வரிய ரான -- அவர்பாலா ! 
மஞ்சது படிகொள் சோலை 

மண்டிய சிகியின் மேரில் - வருவாயே ! 
732. கந்த மலரணியு மார்பா ! 

கங்கை யணிசடையர் பாலே - வளர்மானாள் 
அந்த மிகுகவுரி நீலி 

அம்பு விழியுமைகௌ மாரி- தருபாலா ! 
சொந்த மிகுமறவர் மாது 

துங்க மிகுகுறமி னாளை - யணைதோளா ! 
வந்த ருளஉதவு வேத ! 

மங்குல் தவழ்சிகியின் மேரில் - வருதேவே ! 
733. தினகரனைச்சரி யான மேனியர் 

திறமிகு நற்கரி யான ஆனனர்- துணைவோனே ! 
தனகிரி யுற்றிடு வேட நாயகி 

தனைவெகு இச்சைய தாக வேபுணர் - இருதோளா ! 
கனகம லைக்கர சாக வேவரு 

கறையின்மி டற்றினர் ஆசை யாகிய - புதல்வோனே ! 
வனமிகு நற்சிகி மேரி லேநிதம் 

வளர்சண்மு கக்குரு நாத னே ! இனி - எனையாளாய் ! 


தின கவிதை 

195 
734. வாசமி குத்த நீப மாலைத ரித்த மார்ப ! - இருதோளா ! 

தேசசு உற்ற தேகர் சீர்கள் படைத்த தேவர் - பணிதாளா ! 
நாசமிகச்செய் சூரை நாடி எதிர்த்து வேலை - விடுசூரா ! 
ஈசர்சொல் புத்ர நாளும் ஏர்கள் படைத்த தோகை - மலையாளா 


735. சீதைக்கி சைந்த நாதர் 

சீருற்ற பைந்து மாயர் - மருகோனே ! 
வாதைக்குள் நொந்து போக 

மாவைக்கொல் குந்த பாணி ! -- எனையாளாய் ! 
தாதைக்கு முந்து வேதம் 

தான்மிக்க அன்ப தாக - உரைவாயா ! 
கோதைக்கு றஞ்சொல் மாது 

கோரிச்சை கொண்ட தோகை - மலையாளா ! 


736. பாலாகிய வான்மதி சூடிய 

பாராகிய நீள்சடை வேணிய- ரொருமானாள் 
சேலாகிய கூர்விழி யாளுமை 

தேனார் குழல் நாயகி யார்தரு - புதல்வோனே ! 
வேலாகிய ஆயுத மேகொடு 

வீறாய்வரு சூருடல் கீறிய - குகநாதா ! 
மாலாகிய வேடமி னாள் புணர் 

வாகா சிகி மேரினி லேவளர் - முருகோனே ! 


737. திரும ருவிய புயனார் திரள்து ளவணி உரனார் -- எதிராவே 

( னே ! 
வரும வுணர்கள் குலமே மடிவு றகணை விடுவோர் - மருகோ 
தருமி ழலினி லரசாள் சதகிருதுகள் புரிவோர்- மருகோனே ! 

மருவ ரைமகள் புதல்வா! மயின்மி குசிகி மலையா !-எனையாளாய் 
738. நடன மிட்டிடு மயிலி லுற்றிடு 

நலமி குத்திடு - குமரோனே ! 
அடமி குத்திடு அடல்செலுத்திய 

அசுர ரைப்பொரு- செயவீரா ! 
வடம திற்றுயில் அரிம கிழ்ச்சிகொள் 

மகிமை பெற்றிடு -- மருகோனே ! 
குடமு லைக்குற மகள்பு ணர்ச்சிகொள் 

குக ! சி கிக்கிரி -- மலையாளா ! 


736 , ‘ பாரமாகிய என்பது பாராகிய என நின்றது . 


196 


தின கவிதை 


739. கோகுல மதிலே தான் முனம் வளர்வோர் 

கூர்திகி ரியினார் -- நலமேசேர் 
பாகுயர் மொழியாள் வாரிச மலராள் 

பாவையை யணைவோர் - மருகோனே ! 
மாகொலை புரிவோன் போர்புரி அசுரோன் 

மார்பினில் அயிலே - விடுசூரா ! 
வாகுள மயில்மேல் ஏறிமுன் வருவாய் 

வாழ்சிகி மலையா ! -- எனையாளாய் ! 


740. கயிலைக் கிரியில் மேவு கருணைக் கடலி னாதர் -- அலைமீதே 

துயிலைப் புரியு மாயன் துரிசிற் றினமு நாடி - அடிகாணார் 
மயிலைப் பொருது சாயல் மடவிக் குமரி நாதர் - தருபாலா ! 
ஒயிலுற் றிடுமுலாச ! உயர்நற் சிகியின் வாச ! -- எனையாளாய் ! 


741. எதிர்த்து வந்திடு சூருட லாவியை 

இறக்க வுந்திற லாகிய கூரயில்- விடுசூரா ! 
கதித்து நின்றிடு ஆடிய மாமயில் 

கனத்த நன்றுள வாகன மேல்வரு- குகநாதா ! 
மதிக்குள் ரெண்டிசை பாதியை நேர் நுதல் 

மகிழ்ச்சி மிஞ்சிய வேடமி னாளொடு - புணர்தோளா ! 
துதிக்கு மம்புய மாகிய சீர்பத ! 

சுமக்கும் அங்கத மேல்வளர் தோகையின் - மலைநாதா ! 


742. கஞ்ச மலரின் மாது கங்குல் நிகரு கேச - மடமானாள் 
நஞ்சை யிலகு பார்வை நங்கை மருவு மாயன் - மருகோனே ! 

[ வோனே ! 
கொஞ்ச மதிகொள் வேணி கொண்ட கயிலை நாதர் - புதல் 
வஞ்ச அசுர னோடு மண்ட அடல்செய் தோகை - மலையாளா ! 


743. வால மதியையணி வாகு திகழ்சடைய - ரிடமே சேர் 

நீல மிகுகுழலி நீண்மை மிகுவிழியின் - உமைபாலா ! 
ஆல மிகுவிழியின் ஆசை யுடகுறமின் - புணர்தோளா ! 
கோல மிகுமயில ! கூர்மை மிகுமயில ! -- சிகியாளா ! 


740. துரிசு - துன்பம் ; குற்றமுமாம் . 


741. அங்கதம் - பாம்பு . ( ஆதிசேடன் ) ஆதிசேடன் பூமியைச் சுமக்கின்றனன் . 
என்பது புராணக் கொள்கை . பூமியில் தோகைமலை யிருப்பதால் இவ்வாறு கூறினார். 


. 


தின கவிதை 

19 
744. நிருத்த மிடுமயிலா ! நினைக்கு மடியன் முனே-வருவாயே !. 

கருத்த முகில் நிகரா கனத்த குழல்மறமான் – அணைதோளா! 
வருத்து மசுரனையே மடிக்க அயில்விடுவாய் ! - குகநாதா ! 

[ வோனே !] 
திருத்து முடிகொளுமோர் சிகிக்கிரியில் அயிலா ! - ( விடு 
745. சீதை தனக்கு மாலை சீரொ டுவிச்சை யாக - புனைமாயோன் 

வாதை படுத்து சூரர் வாழ்வு குலைத்த நாதன் - மருகோனே ! 
கோதை குறத்தி மேவு கோல மிகுத்த மார்ப ! - எனையாளாய் ! 

தீதை யகற்று சோலை சேர்சி கியிற்கு லாவு- குகநாதா ! 
746. விடத்தை மிகுந்து முனமே 

மிடற்றில் அணிந்த அரனா - ரிடமே சேர் 
குடத்தில் மிகுந்த முலையாள் 

குறைத்த நலங்கொள் மதிநேர் - நுதலாளே 
வடத்தில் மிகுந்த வயிறாள் 

மகிழ்ச்சி நிறைந்த உமையாள் -- தருபாலா ! 
நடத்தில் மிகுந்த மயிலா ! 

நலத்த சிகண்டி மலையா ! - அருளாயே ! 
747. மிஞ்சிய நடன மயிலாள் 

மின்புரை யிடையி னுமையாள்- இடமேசேர் 
நஞ்சுகொள் மிடறின் அரனார் 

நன்றணி கயிலை மலையார்- தருபாலா ! 
கொஞ்சிய மொழியின் நலமார் 

கொங்கைகள் உடைய குறமான் - அணைதோளா ! 
மஞ்சுகொள் சிகியின் புயவா ! 

வந்தென்முன் கிருபை புரிவாய் ! -- குகநாதா ! 
748. கொஞ்சிய மொழியி னாளை அம்புகொள் விழிபி னாளை 

கொண்டல்கொள் குழலி னாளை - நலமே சேர் 
ரஞ்சித நயமி னாளை வம்புகொள் குழலி னாள 

நண்பொடு குறமி னாளை - அணைதோளா ! 
வஞ்சியி னிடையி னாளை சந்திர வதன மானை 

மங்கள உமையி னாளை- அமர்தோளார் 
நஞ்சிவர் மிடறி னாதர் அன்பொடும் அருள்செய் பால ! 

நன்றணி சிகியின் மேரில் - வருதேவே ! 


744. [ ] பொருள் விளங்கவில்லை . முருகோனே ! என்றிருக்கலாம் . 
747 .. சிகியின்மலையா என்றிருப்பின் அழகாகும் . 


198 


தின கவிதை 


749. கொண்டைமயில் வாகனா ! 

கொம்பின்மத யானையார் - துணைவேளே ! 
கெண்டைநிகர் பார்வையாள் 

கெங்கையுட பாலகா ! -- எனையாளாய் ! 
தொண்டையெனும் வாயினாள் 

துங்கமிகு வேடமான்- அணைதோளா ! 
பண்டைமறை தேடுவாய் ! 

பண்புமிகு தோகைமா - மலையாளா ! 


750. செங்குமுத மான வாயினாள் 

தெண்டிரையை நேரு பார்வையாள்-- நலமே சேர் 
மங்குல் நிக ரான கேசமான் 

வஞ்சியிடை வேட மாதினாள்-புணர்தோளா ! 
பொங்குபெல மான சூரனார் 

பொன்றுபட வேலை யேவியே - அடுவீரா ! 
கொங்குலவு நீப மாலையா ! 

கொண்டல்படி தோகை மேரிலே -- வளர்வோனே ! 


751. சங்கத்தினி லேயொரு பாவல ! 

தந்திக்கொரு மாதுணை வாசிறை - மயிலாளா ! 
தங்கக்கிரி மீதினி லேவளர் 

சந்த்ரச்சடை நாயக னாருட - புதல்வோனே ! 
பங்கப்பழ னார்புவி யேபுகழ் 

பண்புற்றிடு நேமநன் ஒடுள் - குகநாதா ! 
பொங்கச்சிகி மேரினி லேவளர் 

பொன்பைத்துழை மாயவ னாருட - மருகோனே ! 


- 


152. சூதுபோல் வருமிரு முலையினாள் 

தோகைபோல் வருமொரு உவமையாள் 

- குறமானாள்- புணர்தோளா ! 
கோதுதா னுலவெதி ரசுரன்மார் 
கூறதா வயில்தனை விடுகுகா ! 
முருகேசா ! - எனையாளாய் ! 


751. பழனார் : பழனமார் . பங்கப்பழனம் - சேறு நிறைந்த கழனி . துழாய் . 
என்பது துழை என நின்றது . 


தின கவிதை 

199 
( பேர்துமண நளின மலரதனி லேவாழ் 

பூவைநித மருவுமரி மகிழுமா 

- மருகோனே - அமரேசா ! 
ஈதுசிறுமை யெனவருள் புரிகுவாய் 

ஈசர்மலையை நிகர்சிகி மலையிலே 

- வருநாதா ! - குருநாதா ) 
753. பேத்தினை மார்பினி லேயணி 

நேசக்குற நாயகி மேவிய - இருதோளா ! 
கோபத்தினி லேயெதிர் சூருடல் 

கூருற்றிடு கூரயி லாயுத ! -- எனையாளாய் ! 
சோபத்தினை நீதவிர் வாய் ! குக ! 

தோகைச்சிகி வாகன மேல்வரு - வடிவேலா ! 
மாபத்தர்க ளேபணி சீருடன் 

வாழ்வுற்றிடு தோகையின் மேரினில் - வருதேவே ! 
754. தந்தி முகத்தர் துணைவனே ! 

சங்க மதிற்சொல் புலவனே ! -- முருகோனே ! 
அந்தி மதிக்கொள் சடையினார் 

அன்பு மிகுத்த உமையினாள் - நலமே சேர் 
நந்தின் மிகுத்த மிடறினாள் 

நங்கை தனக்கு அருமையாய் - வருபாலா ! 
செந்தி மலைக்கு அரசனே ! 

செந்தி ருவுற்றசிகியின்மா - மலையோனே ! 
755. [வாச முற்றிடு நீபமா மாலையை 

தரிமார்பனே --- செயவேலா ! ) 
நாச முற்றிடு சூர னாருட 

னாடிமுக்கிய மாக வேயடல் - புரிவீரா ! 


752. [ ] இப்பகுதி முன்னிரண்டடி போன்ற சந்தத்திலுமில்லை ; சரியாகவு 
மில்லை , 
போதுதா மரைமல் ரதனில் வாழ் 

பூவையாள் மருவரி மகிழுமா - மருகோனே ! - அமரேசா 1 
ஈதுபோ தெனவருள் புரிகுவாய் ! 

ஈசர்மேர் நிகர்சிகி மலையிலே - வருநாதா ! - குருநாதா ! 
எனப் படிக்கலாம் . 

753. தவிர்வாய் - தவிர்ப்பாய் . 
755. [ ] சீர்கள் குறைவு . 

வாச முற்றிடு நீப மாகிய - மாலை யைத்தரி மார்ப னே ! செய - வடிவேலா! ” 
எனப் படிக்கலாம் . 


200 


தின கவிதை 


ஈச ருக்கொரு ஆசை யாகிய 

ஏர்படைத்திடு தேவி மாதுமை- தருபாலா ! 
தேசர் பத்தர்கள் நாளு மேபணி 

சீர்படைத்திடு தோகை மாமலை -- வளர்வோனே ! 
756. வானிற்பொலி மாமதி சூடிய 

வாசச்சடை யீசுர னாருட - இடமேசேர் 
தேனிற்பொலி கூர்மொழி யாளுமை 

சீருற்றிடு பாலக னே ! இனி - எனையாளாய் ! 
மானிற்பொலி கூர்விழி யாள் குற 

மாதைப்புணர் மாபுய னே ! அடி - யவர்நேயா ! 
கானிற்பொலி கேகய வாகன ! 

கார்மொய்த்திடு தோகையின் மாமலை - வளர்வோனே ! 
757. மழையைப் பொருத நிறத்தார் 

மருதைப் பொருத பதத்தார் - முனமேதான் 
அழையைத் திருடு கரத்தார் 

அரவிற்றுயிலு முரத்தார் - மருகோனே ! 
குழையைப் பொருந யனத்தாள் 

குறவர்க் கொடியை அணைத்தே - புணர்தோளா ! 
பிழையற் றிடுபொன் மலர்க்கா 

ப்ரபலச் சிகியின் மலைக்கே - வருதேவே ! 
758. நடன மிட்டிடு மயிலி லேறிய 

நளிர்மி குத்திடு மிதழி மாலிகை - புணர்தோளா ! 
வடவ ரைக்கிரி யரச ராகிய 

மதன னைப்பொரு விழியி னாயகர் - தருபாலா ! 
குடமி ணைத்திடு முலையி னாளுயர் 

குறவர் நற்குல மடமி னாளொடு - புணர்தோளா ! 
திடவ ரைக்குல நிகர்சி காமலை 

திருமி குத்திட நிதமு மேவளர் - குகநாதா ! 
759. செந்திரு மாது மேவு புயனார் 

செங்கையில் வாளி நேமி (....... ) --புனைவோரே 
பங்கய மான பார்வை அரியார் 
பண்புள் மேக மான உடலார் - மருகோனே ! 


- 


757. அழை : அளை என்பதன் விகாரம் . 
159. [ ] ஒரு சீர் இல்லை வளையே எனச் சேர்த்துப் படிக்கலாம் 


தின கவிதை 


201 


சங்கரி பூக மான மிடறாள் 

தந்திரி நேர்மை யான மொழியாள் - குறமானாள் 
கொங்கையை மேவி நாளும் அணைவோய் ! 

கொண்டல்கள் தாவு தோகை மலைமேல்- வளர்வோனே ! 
760. மதியை யணிசடை அரனார் 

மகிழும் உமையவள் புதல்வா ! -- எனையாளாய் ! 
கதிகொள் சிறைமயில் தனிலே 

கருணை யுடனென் முன் வருவாய் ! -- வருவாயே ! 
விதியி னுடசெவி தனிலே 

விரைவி னொருபொருள் சொலுசீர் ! -- கனிவாயா ! 
அதிக மதுரித தமிழ்தா ! 

அருமை யொடுசிகி மலைமேல் - வருதூயா ! 
761. நூலைநிக ரிடையார் நூபுரம தணிசீர் - இருதாளா ! 

வேலை நிகர் விழியாள் வீணைநிகர் மொழியாள் - நலமே சேர் 
ஓலையணி குழையாள் ஓதிமமென் னடையாள்- குறமானாள் 

மாலையொடு புணர்வாய் ! வாழ்வுமிகு சிகிமா - மலையாளா ! 
762. மதுரித மிகுதமிழ் மதுரையில் வளர்நா - வல ! வேளே ! 

புதுமலர் கமழ்மிகு விரையம ரிதழ்நீ - பமென்மார்பா ! 
கதுமென அடியன் முன் கனகமின் மயில்மேல் --வருவாயே ! 

பதுமமின் உறையுயர் பழையசி கியின்மா - மலையாளா ! 
763. கச்சைப் புனைந்தவிரு தனத்தினாள் 

கற்பில் சிறந்தவுமை மடப்பெணாள் - இடமே சேர் 
நச்சைப் புனைந்தகறை மிடற்றினார் 

நர்த்தத் ( தைமுனம்புரி ) பதத்தினார் - அருள் பாலா ! 
செச்சைப் புனைந்தவலு புயத்தினாய் ! 

சித்ரச் சிகண்டியுயர் கிரிக்குளே - வளர்தேவே ! 
இச்சைக் கிசைந்தபடி அருட்செய்வாய் ! 

இட்டத் திருந்தகுற மயிற்குமால்- புரிவேளே ! 
764. குலத்திலுயர் மடமான் குறத்தி தனை மணமே - புரிவோனே ! 
பெலத்தில்மிகு மசுரோன் பிழைப்பகல அயிலே - வியவீரா ! 

[ னே ! 
செலத்திலுறை மலராள் திருப்பொலியும் உரனார் - மருகோ 
தலத்திலடி யவர்சூழ் தருப்பொலிசி கியின்மா - மலையாளா ! 


CH 


763. [ ] சந்தம் பொருந்தவில்லை . " தைநன்று புரி என்று படிக்கலாம் . 


202 


தின கவிதை 


765. சேதை புனையும் நீப சீரின் மலரின் மாலை- புனைதோளா ! 

வாதை புரியும் வீர மாவை யெதிர தாக - அடுசூரா ! 
கோதை குறமி னாளை கோல மணமு னாளை - புனைவோனே ! 
சீதை மருக னான தேவ ! சிகியின் மேரில் -- வளர்வோனே ! 


766. மற்பு யப்ப லத்த னான சூரன் மார்பினில் 

வைக்கெ திர்க்கொள் சத்தி யேவு நாதனே! அருள் -உத 
சிற்ப ரத்தை யுற்ற மோன ஞான தேவர் முன் [ வாயோ ? 

சிற்ற டிப்ப தத்தை நாளு நாளு மேபணி - புரிவாரே 
அற்பு தத்தி ருப்பெ ணாளை மேவு மாயவன் 

அப்பி னிற்று யிற்செய் மாயன் ஆசை யாகிய - மரு 
பற்ப லக்கி ரிக்குள் மேன்மை யான வானுயர் [ கோனே ! 

பத்திரச்சினைக்குள் சோலை சூழ்சி காமலை - வளர்தேவே ! 


767. அரவி னிற்றுயில் வனச முற்றகண் 

அலைக டற்றனை முனம டைத்திடு - சயமாயோன் 
கரவி யற்றிய திருட ரற்புத 

கமல முற்றவள் புணர்பவர்க்குறு - மருகோனே ! 
புரவி நற்சிறை மயிலி லுற்றவ 

பொருவ யிற்படை தரிம லர்க்கர - தலவேளே ! 
குரவி ருக்குமின் புய ! கடப்பணி 

குக ! சி கிக்கிரி தனில்வ ளர்ச்சிகொள் - முருகோனே ! 


768. கோகில மொழியினாள் கோமள வுருவினாள்- நலமேசேர் 

வாகுள கவுரியாள் மாதுமை புதல்வனே ! - எனையாளாய் ! 
மோகினி யெனுமினாள் மோடி கொள் குறமினாள் - புணர் 

[ தோளா ! 
ஆகினர் துணைவனே ! ஆளிகொள் சிகியின்மா- மலையாளா ! 


769 . 


அரவுமுடி படபடென அதிரநட மிடுமயிலின்- வருவோனே ! 
உரவுமலர் தனிலிலகு குதலைமொழி கமலைபுணர்- நெடு 

[ மாயோன் 
பரவுமிகு திகிரி அணி பசியநிற உடலின் அரி- மருகோனே ! 
கரியநிற முகில் கள் தவழ் எழிலுலவு சிகியின் மலை -வருதேவே ! 


ப் 


765. சேதை - சிவப்பு நிறத்தை . சேது - சிவப்பு . 


768. ஆகினர் - ஆகு வாகனமுடைய விநாயகர் . 


தின கவிதை 


203 


770. கச்சுவரி யுமையாள் பற்பமலர் வதனாள் 

கட்டழகி யிமையா- சலமானாள் 
நச்சிலகு மிடறார் நிர்த்தமிடு க்ழலார் 

நத்துலவு கரனார் - அருள்பாலா ! 
வச்ரமணி கரனார் நற்சசியை யணைவோர் 

வர்த்தனைகொள் தருவோர்- மருகோனே ! 
நொச்சிலகு புயனே ! வித்தை தனை யருள்வாய் ! 

நொச்சியுயர் சிகிமா - மலையாளா ! 
771. சிறையில கியமயில் வாகனார் 

திடமில கியஉயர் சூரன்மார் - பதிலேதான் 
குறையுல விடஅயில் வேலையே 

( கொடுமையுடன் விடு] செய் சூரனே ! - எனையாளாய் ! 
மறையுல விய அய னாருமே 

(மகிமையுடனவர் ) அறி யாதநல் - லரனாரே 
கறையில் கியமிட றாருணர் 

கமழ்சிகி மலையதில் வாழும்நா - யகவேளே ! 
772. அயிலை யுற்றிடு பாணியாய் ! உயர்க டப்பணி ! மார்பினாய் ! 

அசுர ரைக்குல நாசமே- புரிநாதா ! 
மயிலை முக்கிய மாகவே நடைப யிற்றிய வீரனே ! 

மதுரி தத்தமிழ் பாடவே - அருளாயே ! 
குயிலை மெத்தவு நாணவே அமிர்த மத்தையு நாணவே 

குரல்ப யிற்றிய வேடமான் - அமர்தோளா ! 
கயிலை நற்கிரி போலவே வளமை யுற்றிடு தோகையாம் 

கதிர்சி கிக்கிரி மீதிலே - வருதேவே ! 
773. தந்திரிநிகர் மொழியினாள் 

சங்கரியுமை கவுரியா - ளிடமே சேர் 
அந்தியின்மதி யணிவர்மா 

அண்டர்கள்பணி புரிவரே - தருபாலா ! 
வந்தினியருள் புரிகுவாய் ! 

மங்களமிகு சிகியின்மா - மலையாளா ! 
செந்திருமகிழ் மகிமையார் 

தெண்டிரை துயில் அரியினார் - மருகோனே ! 


770. சசி - இந்திராணி . நொச்சி : ஒரு மலர் ; மதில் , 

771. [ ] இக்குறியிலுள்ளவை சந்தப் பொருத்தமில்லாதவை . முறையே , 
1 கொடிதுற விடு ” “ மகிமைய தனை ” ” எனப் படிக்கலாம் . 


204 


தின கவிதை 


774. மாலை யுதித்த சசிபோல் 

வாவி மலர்த்த மரைபோல் -- முகமானாள் 
சேலை யிணைத்த விழியாள் 

தேவி குறத்தி தனையே - புணர்தோளா ! 
காலை யுதித்த வெயில்போல் 

காவு நிறத்த பரமே - சுரர்பாலா ! 
வேலை யெதிர்த்த அசுரோன் 

மீது தொடுத்த சிகிமா - மலையாளா ! 


775. பைந்தரு வுற்ற நாதர் அண்டர்கள் நித்ய மாக 

பண்பொடு [ அற்ப தாக ) -ரிடமேசேர் 
இந்திர னுக்கு ஆசை தந்தம கட்கு மேவி 

இன்பமி குக்க வேசெய் - வடிவேளே ! 
செந்தமிழ் வித்தை நீசெய் வஞ்சசு ரர்க்கு வேலை 

சென்றிட விட்ட கோல - மயிலாளா ! 
சுந்தர முற்ற தோகை யங்கிரி யிற்கு லாவு 

தொங்கல்த ரித்த மார்ப ! -- எனையாளாய் ! 


பு 


776. வேலைத் தரித்தவனே ! சூரைப் பகைத்திடுவாய் ! 

மேன்மைக் குகக்குமரா ! -- எனையாளாய் ! 
சேலைத் தரித்திடுகூர் பார்வைக் குறப்பெண்மினாள் 

சீதப் பொன்மெத்தையின்மே - லணைதோளா ! 
மாலைக் கதிர்ச்சடையே சூடிக் கொள்வித்தகனார் 

வாழ்வுற் றநற்கொடியாள்- தருபாலா ! 
மாலைப் புயத்தவனே ! தோகைச் சிகிப்பரியா ! 

வாசச் சிகிக்கிரிமேல் - வருதேவே ! 
777. காரை நிகர்த்த குழலினாள் 

காதல் மிகுத்த மனதினாள்- குறமானாள் 
மேரை நிகர்த்த முலையினாள் 

வேலை மிகுத்த விழியினாள் - புணர்தோளா ! 
பாரை யருத்து வடிவினார் 

பாவை பொறிப்பெண் அணைவர்மா - மருகேசா ! 
சீரை மிகுத்த பொழில்களே 

சேர்சி கிநற்கி ரியதன்மேல் - வளர்வோனே ! 


775. [ ) இது பொருள் விளங்கவில்லை, 


777. பாரையருத்து வடிவு - உலகமுண்ட உருவம்: 


தின கவிதை 


205 


778. சீத மதியணி வேணியார் 

சீர்கள் மிகுகயி லாசனா- ரிடமே சேர் 
காத லுமைகவு மாரியாள் 

கார்கொள் குழலுமை பாலகா ! -எனையாளாய் ! 
போத மிகுமுனி வோர்களே 

பூவின் மிசையவ னார்முனே - பணிதாளா ! 
ஆத ரவுசெய்கு வாயையா ! 

ஆழி வளைசிகி மேரிலே - வளர்தேவே ! 


779. வஞ்சக ரவுணர்கள் குலம ழியவே 

வம்புயர் தருவுல கர்கள்வளரவே 
மிஞ்சிய முடிகிரி பிளவு படவே 

மின்கலை மகிழ்புல வர்கள் வளரவே 
வெஞ்சமர் புரியயி லதனை விடுவாய் ! 

விஞ்சைய ரமரர்க ளடியர் நிதமே 
அஞ்சல்கள் புரிசிகி மலையி னிதமே 

அன்பொடு வருபவ ! கிருபை யருள்வாய் ! 


780. மாலை யுதித்திடு மதிபோலு மாமை முகத்திடு முகமானாள் 
பாலை நிகர்த்திடு மொழியாளே பாவை குறக்கொடி புணர் 

[ தோளா ! 
வேலை யெதிர்த்திடு பெலசூரோன் மீது தொடுத்திடு குகநாதா! 
மேலை யுயர்த்திடு முடியே சேர் மேன்மை மிகுத்திடு சிகிமேரா ! 


781. நீப மாலையணி மார்பனே ! நேர தாகவரு சூரன்மேல் 

கோப மாக அயி லேவுவாய் ! கோ திலாதசிகி வாகனா! 
தாப மோடஅருள் நீசெய்வாய் ! தாழ்வி லாத தமிழ் நீ செய்வாய் ! 
தீப மாகாளி கோடுசேர் சீர்சி காமலையின் வாசனே ! 


782. எதிர்த்து வந்திடு சூருடல் கீறிட 

எடுத்து மிஞ்சிய கூரயி லேவிய - செயவீரா!! 
கதிர்த்து நின்றுவிண் மேல்நட மாடிய 

கனத்த கொண்டையின் மாமயி லேறிய - குகநாதா ! 
மதிக்கிசைந்திடு ஆனன மாகிய 

மலர்ப்பெணிந்திரை யாள்புணர் மாலுட - மருகோனே ! 
விதிக்கு மந்திர மேபுரி நாயக ! 

மிகுத்த தண்டலை சூழ்சிகி யாமலை - வளர்தேவே ! 


206 


தின கவிதை 


783 , கஞ்ச மலரில்வளர் நாதனார் 

கண்ட ரிய அரிய ஆதியார் - [ ...... ] 
[நஞ்ச மிலகியநன் மிடறினார் ) 

நந்த மிலகியகை லாசனார் - அருள்பாலா ! 
வஞ்ச னையின் முன்வரு சூரன்மார் 

[பதி அண்ட அயி லேவியநாதா !) - எனையாளாய் ! 
தஞ்ச மிலை அருளை நீ செய்வாய் ! 

தண்ட லைகளுலவு தோகைமா - மலைதேவே ! 
784. சூரன் மீதிலே தோண வேலையே - வியசூரா ! 

[ மாரன் நாசமாய் மாய வோர்கணே - விழியாமல் 
சூரர் நாளையே தாயே யாகவே- சொலும்வாயா !] 

சீர தாகவே சீர்கி சிகாபொன்மா - மலையோனே ! 
785. வீறுப டைத்திடுசூர் மீதுப் டப்பொருபோர் - எதிராக 

கூறுப டைத்திடுவேல் கோபமி குக்கமுனாள் - எயுவோனே ! 
ஆறுமுகத்தவனே ! மாதுமை பெற்றவனே !-எனையாளாய் 

சீறுபணிப்புயனார் சேய் ! சிகி நற்கிரிமேல் - வருதேவே ! 
786. கோல மயிலில் வரு நாதனே ! கூர்மை மிகுவயிலி னாயுதா ! 

நீல மிகுகுழலி வேடுவோர் நேரி ழையைமருவு நாதனே ! 
ஞால மடியவர்கள் வானுளோர் நாரதர்கள் முனிவர் வாசனே ! 

பால விழியர்தரு பாலனே ! பார்மி குசிகியின் நாதனே ! 
787. நடனமிட் டிடுமயிலாள் 

நளினமுற் றிடுமகளார் - புணர்தோளார் 
படமிகுத் திடு அரவே 

படபடத் திடநடமா - டியதாளார் 
திடமிகுத் திடுமசுரோன் 

சிரசறுத் திடுவிறலார் - மருகோனே ! 
[ அடியர்நித் தம்பணிவோர் ) 

அருமையுற் றிடுசிகிமா - மலையாளா ! 
783. [ ) தனிச் சீரில்லை . பரமேசர் எனச் சேர்க்கலாம் . 

[ ) இப்பகுதி சந்தம் சரியில்லை . முறையே , 
“ நஞ்ச மிலகுமிட றீசனார் எனவும் , 

* மண்ட அயில தனை ஏவுவாய் எனவும் படிக்கலாம் . 
784. [ ] இப்பகு திகள் விளங்கவில்லை . 
786 . பால விழி - நெற்றிக் கண் . 

787. [ ] சந்தம் பொருத்தமில்லை . அடியருற் றடிபணிவோர் எனப் 
படிக்கலாம் . 


. 


தின கவிதை 


207 


788. சித்தி விளைத்திடுவோர் செக்கர் நிறத்திடுவோர்- அடியார் பால் 

முத்தி கொடுத்திடுவோர் முத்தர் கலைச்சசியே - அணிவோரே 
அத்தி யுரித்திடுவோர் அற்பு மிகுத்திடுவோர் - தருபாலா ! 
சத்தி பிடித்திடுவாய் ! சற்கு ரு ! நற்சிகிமா - மலையாளா ! 


789. கங்கை யைத்தலை யிற்ற ரித்தவர் 

கந்த ரக்கறை யுற்ற வற்புதர்- மணமேசேர் 
பங்க யர்ச்சனை யைச்செய் வித்தகர் 

பண்பயிற்றும றைச்சொல் பொற்பவர் - இருவோரே 
செங்கை யிற்றொழு மத்தர் புத்திர ! 

செந்த மிழ்ப்புல மைக்கு முக்கிய - மிகுதேவே ! 
மங்கை கற்புயர் நற்கு றக்கொடி 

மன்றல் பெற்றவ ! பொற்சி கிக்கிரி-- மலையாளா ! 


790. சிறையில் கியமயிலா ! தினமடி யன் முன்வருவாய் ! 

மறையில கியமுனிவோர் மகிழ்வொடு பணிசரணா !! 
பிறையில கியமுடியார் ப்ரியமுட னருள்புதல்வா ! 
இறையில கியமுடிசேர் எழில்சிகி மலைமுருகா ! 


791. நஞ்சத்தை யுண்ட பார்வையள் 

( நன்று நற்கின்ற மாமிகு ) - மணமேசேர் 
கஞ்சத்தை வென்ற வானன 

கங்குற்கி சைந்த சீர்குழல்-- நலமேசேர் 
வஞ்சத்தை யுண்ட மாமண 

வஞ்சிக்கு றஞ்சொல் நாயகி - புணர்தோளா ! 
மஞ்சத்தை மிஞ்சு சோலைகள் 

மண்டுற்ற குன்றை மாமலை - வளர்வாசா ! 


792. கருப்புச்சிலை மாமத னணி நுதல் 

[ கணிலக் கொடியொடு முளறிக் கொடியெறி ) -அரனாரை 
பொருப்புக்கெதி ராகிய இருதன 

[ போகிச்சிடு) மாதுமை யவள் தரு - புதல்வோனே ! 


789. பங்கய அர்ச்சனையைச் செய்வித்தகர் : திருமால் . 


பங்கயர்ச்சனை : அகரம் தொக்கது . மறைச்சொல் பொற்பவர் : பிரமன் . 


791. [ ] விளங்கவில்லை . நன்றுற்ற குன்ற மேவுறு எனப் படிக்கலாம் . 

792. ( ) இப்பகுதிகளை “ கணுற்றக்கொடி தாகிய கனலெரி - அரனாரை 
எனவும் , பொறைச்சிக்கிடு எனவும் படிக்கலாம் . 


. 


208 

தின கவிதை 
அருப்புக்கெதி ராகிய நிரைநகை 

அரைப்பொற்றக டாகிய குறமகள் - புணர்தோளா ! 
மருப்புக்கரி மாதுணை படைகுக ! 

வளர்ச்சிச்கிகி மேரினில் வருகுரு - பரவேளே ! 
793. கோகுல மேய்த்த மாயன் கூர்மைகொள் நேர்த்தி யான 

-சரமாயோன் -- மருகோனே ! 
பாகுள யோக்யமான பாலிலும் யோக்யமான 

- மொழியாள்மா- நலமேசேர் 
வாகுயர் காட்டில் வாழும் மாதைமு னார்த்த மார்ப ! 

--எனையாளாய் ! -- முருகோனே ! 
சோகுட னேற்க வா ! முன் சூர்பொரு சீர்த்தி வேல ! 

--- சிகியாமா - மலையாளா ! 
794. போர்புரி சூர னார்த மார்பிரு கூற தாக 

பூண்மிகு வேலை யேவு- செயவீரா ! 
கார்புரி மேக மான சீருள கேச பார 

காசுள பார்வை பூவின் - வதனாளே 
வார்புரி மார்பி னாள் நல் வேடுவர் மாது மேவு 

மாமண மாலை சூடு - மிருதோளா ! 
சீர்புரி சோலை சூழும் கோடுயர் தோகை யான 

தேசுறு மேரில் வாழு - முருகோனே ! 
795. கறையணி மிடற்றினார் தொடையணி புயத்தினார் 

கயிலையச லத்தினார் - அளியே சேர் 
பிறையணி சிரத்தினார் திரிபுர மெரித்தசீர் 

பிணையணி கரத்தினார் - இடமே சேர் 
நறையணி மலர்க்குநேர் ஒளிமிகு முகத்தினாள் 

நலமிகு உமைப்பெணாள்- தருபாலா ! 
முறையணி சிறக்கவே முடிசிகி மலைக்குகா ! 

முளரிகள் பதத்திலாள் - வடிவேலா ! 
796. மழையைச் சரியென வளர்ந்த கேசமான் 

மலையைச் சரியெனு மிரண்டு மார்பினாள் - நலமே சேர் 
கழையைச் சரியெனு மிலங்கு தோளினாள் 

கமழற் புதமென மலர்ந்த வானனாள் - குறமானாள் 
குழையைப் புணர்பல மிரண்டு மாபுயா ! 

குதலைக் கிசைமொழி சிறந்த நாயகா ! - எனையாளாய் ! 
அழையைத் திருடிய கரங்கொள் மாயனார் 

அருமைத் திருமருக! அன்ப னானருள் - சிகியாளா ! 
793. சோகு - ஒளி, 

796. அழை : அளை ( விகாரம்) . 


தின கவிதை 


209 


அ 


797. கஞ்சம லரின்வளர் வேத நாயகர் 

கண்டு பணியரிய தான நாயகர் டமேசேர் 
நஞ்ச மிலகுவிழி மாதி னாளுயர் 

நங்கை திரிபுரையு மாமி னாள் தர - வருபாலா ! 
பஞ்சவர் களுடைய தூத னாகிய 

பங்கய மலரினள் நாத னாருட - மருகோனே ! 
அஞ்சவ ருமசுர நாச னே ! அருள் 

அண்டர்கள் பணிசிகி மேரி லேவளர்-- குகநாதா ! 


798. திருவி ளங்கிய மார்பினார் 

செயம்வி ளங்கிய மாயனார் - அவுணோர்பால் 
செருவி ளங்கிய வாழியார் 

திரையி லன்பொடு ( துயில்வர்மா) --மருகோனே ! 
கருவி ளங்கிய மேகமே 

கதிகொள் பைங்குழல் வேடமான் - புணர்தோளா ! 
பொருவி ளங்கிய வேலனே ! 

புகழ்சி கண்டியின் மேரிலே - வருதேவே ! 
799. கடமத யானை முகனார் 

கருணைய தான துணைவா! - அமரேசா ! 
திடமுள சூர னுடனே 

திகழுள வேலை விடுவாய் ! -- செயவீரா ! 
வடவரை மீது வளர்வார் 

மகிமைகொ ளீசர் துணைவா ! -- குகநாதா ! 
நடமிடு தோகை மயிலா ! 

நலமிகு தோகை மலையா ! - எனையாளாய் ! 


800. புவனரட் சகனே ! பொருதுசத் தியினாய் ! - புகழ்வேளே ! 

கவனநற் சிறைசேர் கதிகொள் பொற் சிகிமேல் - வருவோனே ! 
எவனமெய்க் குறமான் இனியவற் புதனே ! -- எனையாளாய் ! 
சிவனருட் புதல்வா ! சிகியின் நற் கிரியாய்! -- முருகோனே ! 


801. கங்கை யணிந்த சடையாளர் 

கங்கு னிறைந்த மிடறாள - ரிடமேசேர் 
மங்கை யிலங்கு வுமைமாது 
மஞ்சு நிறைந்த குழலாள்சொல் -- புதல்வோனே ! 


798. [ ] சந்தம் மாறுகிறது . மேவுவார் என இருக்கலாம் . 

14 


210 

தின கவிதை 
சங்கை யணிந்த இருபாணி 

தண்டுள வங்கொள் புயமாயன்- மருகோனே ! 
செங்கை யிலங்கும் அயிலாள ! 

திங்கள் தவழ்ந்த சிகிமேரில் - வருதூயா ! 
802. ஓதி தனில்வரு நாதனார் - 

ஓகை யொடுபணி யேபுரி -- இருதாளா ! 
வாதி லெதிர்வரு சூரனார் 

மார்பில் பிளவிட வேலையே -- வியசீலா ! 
பாதி மதியணி வேணியார் 

பாக மதிலுறை தேவியாள்- தருபாலா ! 
போதி லுயர்நிப மாலிகை 

பூணு புய ! சிகி மேரில்வாழ் - முருகோனே ! 
803. பச்சைநிற மேனி வரனார் 

பற்பமகள் மேவு புயனார் - மருகோனே ! 
செச்சைபுனை சூர னுடனே 

சித்ரமிகு வேலை விடுவாய் ! - செயவீரா ! 
நச்சையணி நாத ருடனே 

நட்புமிகு தேவி தருபா - லக ! வேளே ! 
விச்சைதனை நீசெய் குவையே ! 

விர்த்திபெறு தோகை மலையா ! -- எனையாளாய் ! 
804. அயிலாகிய வேலை அடமாகிய சூரன் -உடல்மீதே - விடுசூரா ! 

குயிலாகிய நாத குறநாயகி மேவு -மிருதோளா ! - எனையாளாய்! 
ஒயிலா அடி யேன் முன் உயர்தோகையின்மீது - வருவோனே ! -- 

[ அமரேசா ! 
மயிலாகிய வாக ! மணநீபமென் மாலை - புனைவோனே ! -- 

[ குகநாதா ! 
805. வாச மிகுத்த நீப மாலை தரித்த மார்ப ! -- எனையாளாய் ! 

தேச மதிற்கு லாவு சீரு ளபத்தர் நாளும் - பணிபாதா ! 
பூசனையுற்ற பாத ! பூர ணவித்தை தானும் - அருளாயோ ? 

ஈசர் கிரிக்கு நேர்செய் ஏர்மி குபொற்சி காநன்- மலையாளா ! 
806. நிருத்த மிடுமயில் வாகனா! 

நிலைக்கும் வரமினி நீசெய்வாய் ! -- குகநாதா ! 
வருத்த மிடவெதிர் சூரன்மேல் 

மகிழ்ச்சி யொடு அயி லேவுவாய் ! - அமரேசா ! 


804. நாத | குரலையுடைய . 


தின கவிதை 


211 


கருத்த முகிலுடல் மாயனார் 

கருத்தில் மகிழ்வுறு மாசையாம் - மருகோனே ! 
திருத்த மிகவளர் சோலைசூழ் 

சிகிக்கி ரியில்வரு தேவனே ! -- எனையாளாய் ! 
807 . சூர னாவி போகவே தூய வேலை யேவுவாய் ! - குகநாதா ! 

வீரனான நாதனே ! மேன்மை யான பாடலே - அருளாயோ ? 
மார னோடு போர்செய்வோர் வாழு மீசர் பாலனே ! -- 

[ அருளாயோ ? 
பார மேரை மேலதாய் பாரில் வாழ்சி காநன்மா - மலையாளா ! 
808. மறையுற்ற வேத னார்பணி 

மணியுற்ற க்ரீவ னாருட- இடமேசேர் 
பிறையுற்ற வேணி யாருயர் 

ப்ரபலக்கயி லாய னாருட- புதல்வோனே ! 
குறையுற்ற சீரின் மாவிடை 

குறவர்க்குள் வாழ்மி னாள்புண - ரிருதோளா ! 
சிறையுற்ற தோகை வாகன ! 

சிகி நற்கி ரீயின் வாழ்வுயர் - குகநாதா ! 
809. சித்திதனை விளைத்து ஆடிய 

சிற்சபையில் நடித்த நாடக - உயர்வானார் 
விர்த்திபெறு சசிச்ச டாடவி 

எட்ணுபரி நடத்து நாயகர்- தருபாலா ! 
பத்தியொடு பதத்தி லேபணி 

பத்தனிடம் அருட்செய் வாய் ! குக - குமரேசா ! 
முத்திதரு சிகிப்பொன் மேரினில் 

முக்யமொடு வளர்ச்சி யேபுரி - செகநாதா ! 
810. கருணை மிகவுள நயன மிலகிய கமல மலர்வளர்- திருமானாள் 

மருவு மிருபுய முகிலை நிகர்நிற மகிமை யுயரரி - மருகோனே ! 
பொருது அசுரனை பிளவு படஅயில் பொருது சரவண 

[ பவ ! வேளே ! 
குருவின் மகிமைகொள் குமர ! அருள்புரி குக ! சி கியின்மலை 

[ வருதேவே ! 
811. கனக மலையைநிகர் முலையினாள் 

கமழு மலரையணி குழலினாள் - விடமேசேர் 
பனக முடியைநிக ரரையினாள் 

பணியை யணியுமொரு குறமினாள் - புணர்தோளா ! 


212 


தின கவிதை 


அனமெ னடைபயிலு முமையினாள் 

அழகு மிகுபரமர் புதல்வனே ! - எனையாளாய் ! 
வனச மலரிலுறை திருமினாள் 

மருவு சிகிமலையில் வளர்குகா ! -- முருகோனே ! 


812. மலையை யெடுத்த ராவணனார் 

மடிய வெடுத்த வாழியினார் - மலரேசேர் 
தலைவி தனக்கு நாயகனார் 

சகல வுயிர்க்கு நாயகனார் - மருகோனே 
கலையில் மிகுக்க நீயருள்வாய் ! 

கருணை மிகுத்த ஈசுரனே ! -- எனையாளாய் ! 
அலைக ளடித்த ஊர்வருவாய் ! 

அருள்செய் ! சிகிப்பொன் மேரினிலே - வருதேவே ! 


813. மறையாவையு மேபகர் நான்முகன் 

மலர்நாயகி சேர்புய னாருட - குருவாளா ! 
சிறையேயழ காகிய தோகைய ! 

செகநாயக ! நீயெனை யாதரி ! -- குகநாதா ! 
குறையாகிய சீரிடை யாளுயர் 

குறமானணை மாபுய வா ! க்ருபை - புரிவாயே ! 
பிறையேதவழ் கோடுக ளேவெகு 

பிரகாசம தாகிய கேகய - மலையாளா ! 


814. சூர னாருடல் கீறவே தூய வேல்விடு பாணியா! -- எனையாளாய்! 

மார னாருடல் நீறதாய் மாய வேவிழி யீசனார் -- புதல்வோனே ! 
மேர தாகிய மார்பினாள் மேன்மை வேடமி னாளையே - 

[புணர்தோளா ! 
ஆர மேயணி மாபுயா ! ளை யா ! சிகி மேரிலே - வருதேவே ! 


815. கங்கை யணிந்த சடையாளர் 

கஞ்ச முகந்த மறையாளர் - குருநாதா ! 
மங்கை குறஞ்சொல் குறவோர்பெண் 

மங்க லமுன்செய் குகநாத ! - எனையாளாய் ! 
கொங்கை குலுங்க வருமாதர் 

கொஞ்சு நயஞ்செய் மயலாள ! -- வடிவாளா ! 
செங்கை சிறந்த வயிலாள ! 

திங்கள் தவழ்ந்த சிகியான- மலையாளா ! 


தின கவிதை 


213 


816. கொஞ்சிய கிளிமொழியாள் 

கொண்டலி னுயர்குழலாள் - குறமானாள் 
வஞ்சி நல் வனமடவாள் 

வம்பு கொ ளிருமுலையாள் - புணர்தோளா ! 
பஞ்சினு மெலியடியாள் 

பங்கய மலர்மடவாள் - மருகோனே ! 
அஞ்சிய அசுரனையே 

அன்றுகொல் சிகிமலையா ! -- எனையாளாய் ! 


817. வஞ்சி நுணுகிடையாள் மங்குல் நிகர்குழலாள் -- உமைமானாள் 

நஞ்சின் விழிமடவாள் நங்கை புணர்புயனார் அருள்பாலா ! 
பஞ்சி னடிவனமான் பங்கில் வளர்குகனே ! -- எனையாளாய் ! 
மஞ்சு படிசிகியாய் ! வந்து வரமருள்வாய் ! -- செகநாதா ! 


818. கடமத யானையின் முகமானோர் 

கரமது நாலொரு திறமானோர் - மையின் மேலார் 
மடமக ளாகிய அவுணோர்மான் 

வலவையை மேவிய புயமானோர்- பிறைபோலே 
திடமிகு கோடுள குறளானோர் 

திருநுதல் மேலொரு விழியார்சோ - தர வேளே ! 
தடவரை யாவிலு முயர்சீர்சேர் 

சகவடி யார்பணி சிகிமேரா ! - எனையாளாய் ! 


819. பிறையைச் சூடிய சடையார் 

பிணையைத் தானணி கரனார் --- இதழேசேர் 
நறையைச் சூடித ழியினார் 

நமனைக் கால்கொடு உதைவோர்- பலமானோர் 


818. மையின் மேலார் : மை : ஆணவமலம் ; ஆணவமலத்தை அடக்கியாள் 
பவர் . 
வல்லபையின் வரலாறு : 

1. மரீசிமுனிவர் குளிக்கச் சென்றபோது குளத்தில் தாமரைமேல் இருந்த 
பெண் குழந்தையைக் கொண்டு வந்து வளர்த்தார் . வல்லபை யென்று பெயரிட் 
டார் . வல்லபை விநாயகரை யடையத் தவம்புரிந்தாள் . விநாயகர் வேதியராக வந்து 
சோதித்து மணம்புரிந்து கொண்டார் . ( பார்க்கவ புராணம் ) . 

2. இரணியபுரத்தை யாண்ட கேசி என்னும் அசுரனுக்கு வல்லபை மகளாகப் 
பிறந்திருந்தாள் . விநாயகர் மணந்தார் (காஞ்சி புராணம் ) . இரண்டாவது வரலாற்றை 
யுட்கொண்டு அவுணோர்மான் என்றார் போலும் . 


214 


தின கவிதை 


கறையைத் தானுணு மிடறார் 

கயிலைக் கோடினில் வருவோர்- தருபாலா ! 
மறையைப் பாடிய துரையே ! 

மயில் நற்கோடினில் வருவோய் ! - எனையாளாய் ! 


820. மறவர் குலத்து மாது வடிவு மிகுத்த சூது - முலையாளே ! 

அறலை நிகர்த்த கேச மழகு படைத்த ரூபம் - கடமானாள் 
மறமிகு வெற்றி வேலின் வளமை படைத்த பார்வை - உயர் 

( தேனாள் 
குறமகள் பக்க மேவு குக ! சிகி யிற்கு லாவு- குருநாதா ! 


821. எதிரவரு ராவண னார்முடி 

யிடறிவிழ பாணம தேவிடு --செயமானோர் 
கதிரையொரு நேமியி னால்மறை 

கமலைவரு சீதையி னாள்புணர்- இருதோளார் 
மதிகொடுமுன் நேமியை யேகடை 

வனசமலர் சேர்புரி மாயவர் - மருகோனே ! 
விதியினிட மேகுரு வாகிய 

விமல | சிகி மேரினி லேவளர்- குகநாதா ! 
822. வஞ்ச னாகிய வம்ப தேபுரி - செயசூர்மா 

அஞ்ச வான்வளர் அண்டர் மேலடல் - புரிசூர்மா 
நெஞ்ச மேல்விழ நின்று வேல்விடு-- செயசூரா ! 

கஞ்ச மாதுறை கங்கு தாவிய - சிகிமேரா ! 
823. காளிமுடி மீதி லாடிய 

காயமலர் போலு மேனியர் - எதிராவே 
சூழவரு தான வோர்குலம் 

தூளுபட ஆழி யேவிடு- செயமாயோன் 
வீழணைய ராவி லே துயில் 

மேன்மைமிகு ராக வோர்மகிழ் - மருகோனே ! 
பாழிவிடு கோடு லாவிய 

பாரில் வளர் தோகை யாகிய - மலையாளா ! 


821. மதிகொடுமுன் நேமியை யேகடை : நேமி - கடல் . அமுதத்திற்காகப் 
பாற்கடலைக் கடைந்தபோது சந்திரன் தூணாக இருந்தான் . 

822 , கங்கு தாவிய - (நாற்பக்க ) எல்லையிலும் பரவிய . 

823. காளி : காளிங்கன் என்னும் பாம்பு . ராகவர் என்பது ராகவோர் 
என் நின்றது . 


தின கவிதை 


215 


824. தருவி னீழலிலே (தருவாசனமேல் ) - ஒயிலாவே 

திருவி னேருமினாள் திரைகொள் வாரிதிமேல் - வருமானாள் 
சருவு பூமுலையாள் சசியின் மேவியவோர் - மருகோனே ! 
பொருது கூரயிலா ! பொருள்செய் தோகையின்மா - மலை 

( யாளா ! 
825. பூமேவிய நான்முக னாருயர் 

பூணூலணி மார்பின னாரனு -- தினமேதான் 
நாமேவிய மாமறை யார்வெகு 

நாவார்கலை யாள்தனை யேபுண - ரிருதோளார் 
காமேவிய சீரன வாகனர் 

[காசேயர்க ] ளோரரு ளேசொலு- குருநாதா ! 
மாமேவிய சோலைக ளேநிரை 

வாழ்தோகையின் மேரினி லேவரு- குகநாதா ! 
826. வஞ்சியை நேரிடையாள் மங்குலை நேர்குழலாள் - முகமீதே 

மஞ்சிகை வேடமினாள் வம்புயர் பூமுலைமேல் - அணைதோளா ! 
பஞ்சினு மேல்நடையே பண்பொடு நோகிடுசீ - ருமைபாலா ! 
மிஞ்சிய சோலைகள்சூழ் மின்பயில் தோகையின்மா - மலை 

( யாளா ! 
827. அரவினுட படமுடிக ளசையவொரு நடனமிடு - மிருதாளால் 

பரவரிய திசைதிசைகள் படபடென விசிறிவிடு - சிறையாலே 
உரகமதை நெளிவுபடஉயரிலகுகொடுமுடிபொன் - மயிலாளா! 

பரமசிவ னருள்புதல்வ ! பதுமமக ளுறைசிகியின் - மலையாளா! 
828. எதிராக வருசூரன் இனிதான வுயிர்போக - விடுவேலா ! 

மதிசூடி நடமாடி வளர்தாத கியின்வேணி- யருள்பாலா ! 
பதியோர்க ளடியார்கள் பணிதோகை மயிலேறி - வருதேவே ! 

கதியேசெய் அமரேச ! கயிலாச நிகர்தோகை - மலையாளா ! 
829. கோகில நிகர்மொழியாள் கூரிய அயில்விழியாள் - குறமானாள் 

வாகிகல் முலைதனிலே மாலொடுபுணர்புயவா ! -- எனையாளாய் ! 
பாகிகல் தமிழ் தருவாய் பாவையளுமைபதியார் - அருள் பாலா ! 
மாகிளி யணிகரனே ! வாழ்வுயர் சிகி மலைமேல் - வளர்தேவே ! 


824. [ 1 இது தகுபொ னாசனமேல் என்றிருக்கலாம் . இந்திராணி பாற் 
கடலில் பிறந்தவள் . சருவு - கொஞ்சிக் குலாவுகிற . சசி - இந்திராணி , 

825. [ ] விளங்கவில்லை . 
826. மஞ்சிகை : " காதணி . 
829 , மாகிளி : அருணகிரியார் ( 833 

( 833 ). 


216 


தின கவிதை 


830. கங்கையை யணிசடையார் 

கங்குலை நிகர்மிடறார்- நலமே சேர் 
சங்கியை யிருகரனார் 

சங்கம தனிலொருநா - வலரானோர் 
பங்கய மலர்குறையாய் 

பண்பொடு விழிசொரிவோர்- பணிதாளார் 
மங்கைய ளுமைபதியார் 

மங்கல மொடுதருதோ - கையின்மேரா ! 


ப 


831. மாதர் யாவருமே மாலை யாகிடவே 

செயுவோ னே ! அற் - புதமானாள் 
காத லாயணைவோர் காரை நேருடலார் 

செயமா யோன்புத் - திரனானோன் 
சீத மேவியபூ சீரை பாணியன்மேல் 

வருவா னோன்மைத் - துனவேளே ! 
நாத னே ! எனையாள் நாவலா ! அருள்வாய் ! 

சிகியா மாநற் - கிரியாளா ! 
832. கேக யப்பரி நடத்து சேவக ! 

கீரனைச்சிறை விலக்கு நாயக ! - எனையாளாய் ! 
மாக யத்துமு னுதித்த சீதர 

மாய னுக்குறு மகிழ்ச்சி யாகிய - மருகேசா ! 
சாக ரத்தினை யெடுத்துண் மாமுனி 

தாமரைக்குறு வளர்ச்சி யானவர் - குருநாதா ! 
மாக முற்றுயர் சிகிப்பொன் மேரினில் 

வாச முற்றிடு கடப்ப மாலிகை - புனைமார்பா ! 
833. கஞ்சத்திலுறை வேதனார் 

கங்குற் கறைகி ரீபனார் -- நலமே சேர் 
கொஞ்சக் குறுகி ஞானியார் 

கொண்டற் புமிக ஞானமே - சொலும்வாயா ! 
மஞ்சக் குறமி னாளையே 

வம்புற் றதன மீதிலே -- புணர்தோளா ! 
அஞ்சொற் கிளிகொள் பாணியா ! 

அன்பற் கருள்செய் தோகைமா - மலையாளா ! 


831. சீர் ஐ சீதம் மேவியபூ : அழகிய ஐந்து தண்ணிய மலர்க்கணை . 
833 . 

‘ ஞானியார் குறுகிக் கொஞ்ச ஞானம் சொலும் வாயா ! என்க . ஞானி 
யார் : சிவபெருமான் . மஞ்சம்- மஞ்சத்தில். அஞ்சொற்கிளி : அருணகிரியார் . ( 829 ) 


தின கவிதை 


217 


834. கடம்ப மாலை யணிபுயனே ! 

கரந்தை சூடு சடையரனா - ரிடமே சேர் 
குடங்கள் போலு மிருமுலையாள் 

குடங்கை போலு மிருவிழியாள் - வனமேசேர் 
நடஞ்செய் தோகை மயிலுமையாள் 

நலங்கொள் பால ! வரமருள்வாய் ! -- குகநாதா ! 
வடங்கொள் பூமு லையள் குறமான் 

மணந்த தோள ! சிகிமலையா ! -- அருளாயோ ? 


835. வாச மிகுத்த நீப மாலை தரித்த மார்ப ! - எனையாளாய் ! 

நேச மிகுத்த மாது நீல நிறத்து வேடர் - மகள்தோளா ! 
நாச மிகுக்க மாவை நாடி யெதிர்த்து வேலை - விடுசூரா ! 
ஈசர் மகிழ்ச்சி யான ஏர்மி குபுத்ர ! தோகை - மலையாளா ! 


836. கோகில முற்ற வோசை கோலமி குத்த கேசம்- நலமேசேர் 

பாகினை யுற்ற மாது , பாவைகு றப்பெணாளை - அணைதோளா ! 
வாகிகல் நற்சிகாபொன் வாழ்வுப டைத்த மேரில் - வருதூயா ! 
தாகிட தித்தியாக தானட முற்ற தோகை - மயிலாளா ! 


837. மறையைப்புகல் வாயினர் தாமரை 

மலரைத்தரி நான்முக னாகிய - அயனாரே 
குறைநற்றிரு மேனியின் மாமுனி 

குளிர்மைக்கட லேயுணும் வாயினர்- குருநாதா ! 
சிறையுற்றிடு சீதையி னாள் புணர் 

திரையிற்கட லேதுயின் மாயவன் -- மருகோனே ! 
பிறையுற்றிடு கோடுகள் சூழுயர் 
ப்ரபலச்சிகி மேரினி லேவளர் - குகநாதா 

! 


838. வச்சிர பாணி ரூபம் வர்ச்சித மான தேவி - சசியாளே 
மெச்சிய வான ராசன் விர்த்திகொள் வேள்வி நாதன் 

(மருகோனே ! 
நச்சிரு மார்பி னாளை நட்பொடு வேட மாதை - அணைதோளா! 
மொச்சிடு சோலை சூழும் முக்கிய மான தோகை - மலையாளா ! 


839. தாதகி சூடிய வேணியார் 

தார்புனை மார்பின ரீசனார் - ஒளியே சேர் 
வாதகல் மூபுர வாதியோர் 

மாய்வுற வேநகை நாதனார் - செயமாயோன் 


218 


தின கவிதை 


சோதரி சீர்கவு மாரியாள் 

தூயமி னாள் புணர் நாயனார் - அருள் பாலா ! 
போதனை யேசிறை யேசெய்வோய் ! 

பூமலர் சோலைகள் சூழ்சிகா- மலையாளா ! 
840. வாச நீபமதா மாலை சூடியவா ! - எனையாளாய் ! 

தேசர் யாவருமே சீர தாநிதமே - பணிதாளா ! 
நாச மாகிடவே நாடு சூருடல்மேல் - விடுவேலா ! 

தாச னானருளே தா ! சி காமலைமேல் - வளர்தூயா ! 
841. பிறையை யணிந்த சடையாளர் 

பிணையை யணிந்த கரனார்தம் - இடமேசேர் 
குறைசெய் மருங்கு லுமைமாது 

குமரி நலங்கொள் கவுமாரி- தருபாலா ! 
மறையை மிகுந்து சொலும் வேதன் 

மகிமை சிறந்த குருவான - முனைநாதா ! 
கறையை மிகுந்த முகில் தாவு 

கமழ்பொ ழில்கொண்ட சிகியான - மலையாளா ! 
842. டாகை மிகுந்த சூரை நாடி யிலங்கு வேலை - விடுவீரா ! 

வாகை யணிந்த தோள ! வாச மிகுந்த நீப - மலராளா ! 
தோகை யணிந்த சீர்கொள் தூய மிகுந்த ஏர் கொள் 

சிகியாளா ! 
ஓகை யணிந்த நாத ! ஓர்சி கிகுன்றை யான - மலையாளா ! 
843. கோகில மொழியினாள் மாமதி நுதலினாள் 

கூரயில் விழியினாள் - நலமேசேர் 
மாகிளி வடிவினாள் வேடுவர் குலமினாள் 

மாலைகொள் குறமினாள் - புணர்தோளா ! 
யோகியர் முனிவரே வானவ ரடியரே 

யோகொடு பணிசெய்மா - இருதாளா ! 
வாகிகல் வனமதே சூழ்சிகி - மலையிலே 

வாழ்குக ! கிருபையே - புரிவாயே ! 
844 , நடனஞ் செயுமயில் வாகனா ! 

நலநன் பொடுமினி நீசெய்வாய் ! - குமரேசா ! 
அடமிஞ் சியவரு சூருயிர் 

அழியும் படி அயி லேவிய - செயவீரா ! 


840. நான்தாசன் , அருளேதா என்று இயைக்க . 


தின கவிதை 


219 


படமென் றுசொலல்கு ளாளுயர் 

பணிகொண் டிடுகுற நாயகி - புணர்தோளா ! 
இடமிஞ் சியபொழில் சூழ்சிகி 

எனவந் திடுமலை மேல் வளர் - குருநாதா ! 


845. நிருத்த மிடுமயிலா ! நினைக்கு முனம்வருவாய் - என்முனேதான் ! 

வருத்த மிடுமசுரோன் மரித்தி டமுன் அயிலே - வியசூரா ! 
கருத்த முகில்நிறமால் கருத்தில் மகிழ்மருகா ! -- எனையாளாய் ! 
விருப்ப மொடுசிகியாய் மிகுத்து வளர்மலைமேல் - வருதேவே ! 


846. படையி லேமிகு சூர னாருயிர் 

படமுன் வேல்விடு செயம தாகிய - குமரேசா ! 
குடையி லேமிகு தாரு நீழலில் 

குலவு வாசவன் மகிழ வேவரு - மருகோனே ! 
நடையி லேமிகு ஓதி யேறிய 

நளினி வாசவன் அமரர் யாவர்கள்- பணிதாளா ! 
விடையி லேமிகு ஈசர் பாலக ! 

[ தேவே ! 
விரைகொள் சோலைகொள் சிகியின் மாமலை - வளர் 


847. கந்த நீபமலர் மாலை சூழ்புயா ! 

கண்டு தேவர்பணி பாத நாயகா ! -- எனையாளாய் ! 
சங்க நாவலவ னாக வேசெய்வாய் ! 

சங்க நாவலரி லோர்வ லாளனே ! - குகநாதா ! 
குந்த வாயுதம தேமுன் னானசூர் 

கொண்ட தானைவிழ ஏவு சூரனே ! -- அருளாயோ ? 
எந்த னாசையது போல வாமுனே ! 

இந்து தாவுசிகி யானமேரிலே - வருதூயா ! 


848. சங்கத்தினி லொருநாவல ! 

சண்டைக்கு முன் வருசூருயிர்- படவேதான் 
பொங்கத்திரி யயிலால் வெகு 

புண்பட்டிட வெறிமாபெல - மிகுசூரா ! 
திங்கட்பிறை யுயர்வேணியர் 

செண்டுத்தன வுமைநாயகி - புதல்வோனே ! 
தங்கக்கிரி யதனேர்பொரு 

சங்கப்பொழில் மிகுதோகையின் - மலைநாதா ! 


220 


தின கவிதை 


849. பொங்கு திரைக்கடல்வாழ் புண்ட ரிகக்கணனார் நலமேசேர் 

சங்கு தரித்திடுவோர் தண்ட லையிற்றிரிவோர் - பசியாமே 
கொங்கு துளப்புயனார் கொண்டல்நிறத்திருமால்- மருகோனே ! 
செங்கை முகத்துணைவா ! திங்கள் தவழ்ச் சிகிமா - மலையாளா ! 


850. எதிராகவே வருசூரன்மே லெழிலானவேல் - விடுவோனே ! 

கதிரானதோர் மதிவேணியர் கமழ்தாதகி - அணிவோரே 
பதிமூவர்மேல் நகையேசெய்வோர் பரமேசனார்- தருபாலா ! 
முதிர்ஞானியார் பணிதாளனே ! முருகா ! சிகா - மலைநாதா ! 


851. மயிலை நடத்து தேவ ! 

மகிமை யெனக்கு நீசெய் ! -அமரேசா ! 
குயிலின் மொழிச்சி வேடர் 

குறம களுக்கு வாசை - புரிதோளா ! 
அயிலை யெடுத்து வாரி 

யதில்வி டுசுத்த வீர ! - எனையாளாய் ! 
ஒயிலுள வித்த காநல் 

ஒளிவி டுநற்சி காநன்- மலையாளா ! 


852. தானப்பிறை சூடிய வேணியர் 

கோலக்கதிர் போலவு மேனியர் - நிதியாமே 
வானத்துயர் மாமக மேருவில் 

வாழ்வுற்றிடு மீசுர னார்தர - வருபாலா ! 
ஞானத்தவர் யோகியர் யாவரும் 

நாடித்தின மேபணி யேபுரி - யிருதாளா ! 
கானக்குற நாயகி மேவிய 

காளைக்கும ரா ! சிகி மாமலை -முருகோனே ! 


853. வட்ட ஆழி தனிலே மச்ச ரூபமுடனே - வருமாயோன் 

துட்ட ராவ ணனையே சுத்த வீர முடனே- யெதிர்மாயோன் 
சிட்ட தேவ னிடுபோர் சித்ர மேவு விறலார் - மருகோனே ! 
சட்ட மான சிகியா ! சத்தி மேவு கரனே ! -- அருள்வாயே . ! 


849. தண்டலையிற் றிரிவோர் பசியாமே கொங்கு துளப்புயனார் - வண்டுகள் 
பசியாமல் தேனைத்தரும் துளவணியும்புயனார் . கொங்கு - தேன் . தண்டலை - 
சோலை . அங்குத் திரிவோர் : வண்டுகள் . செங்கைமுகம் - யானை முகம் . 


தின கவிதை 


221 


954. நீலச்சிறை மாமயில் வாகன ! 

நீதிக்கும ரா ! எனை யாதரி - அமரேசா ! 
ஞாலத்தைமு னாளினி லேயுணும் 

நானத்துள மாலிகை யேபுனை- இருதோளார் 
கோலப்பெரு வாழியி லே துயில் 

கூர்மைக்கதி ராழியி னாருட- மருகோனே ! 
வேலத்தைமுன் மாவிலெய் வாய் ! குக ! 

மேன்மைச்சிகி மாமலை மேல்வளர் - குருநாதா ! 


855. வாசனை மிகுத்த பூமலர் தரித்த 

மார்பினள் சசிக்கு - நயமாமே 
ராசனை யெதிர்த்து ஓர் முடி தகர்த்த 

நாமவ யில்பெற்ற - கரவேளே ! 
ஈசனை நிருத்த மேசெய்ப வருக்கு 

ஏர்மிகு மலர்க்கொ - டசலாயே 
பூசனை புரித்த மால்மருக ! வித்தை 

யேசெய்சி கி நற்கி - ரியினாதா ! 


856. ஓவிய மான ரூபி தாமரை வீடு லாவும் 

ஓர்மக ளான மாது- நலமேசேர் 
காவினில் வாழு மாது வேடுவ ராசை மாது 

காதல ! தாம மேவும்- இருதோளா ! 
பூவினில் மேன்மையான நீபமென் மாலை மார்ப ! 

போகநல் வீடு நீசெய் - அமரேசா ! 
பாவியென் ஆசை யோட நீயனு பூதி யேசெய் ! 

பார்வதி பால ! தோகை -- மலையாளா ! 


857. கொலையைப்புரி சூருயிர் போகிட 

குருதிக்கதிர் வேலதை யேவிய - செயவீரா ! 
மலையைப்பொரு மாமுலை யாள் சிறை 

மயிலைப்பொரு சாயலி னாள்குற - மகள்தோளா ! 
அலையிற்றுயில் மாயவ னாருயர் 

அமரர்ச்சிறை தீரவு மேசெய்வர்- மருகோனே ! 
கலையைத்தரு வாய்குக ! நாயக ! 

கதியைத்தரு தோகையின் மாமலை - வருதேவே ! 
858. பிறைக்கு நேரு நுதலாள் 

சிலைக்கு நேரு நுதலாள் 
பிணைக்கு நேரு விழியாள் - நலமேசேர் 


222 


தின கவிதை 


1 . 


5 


. 


குறைக்கும் நூலி னிடையாள் 

மிகுத்த ரூப முடையாள் 

குறத்தி மாது தனையே - புணர்தோளா ! 
மறைக்கும் நீல உடல்மா 

யவர்க்கு நாளு மறியா 

வளர்ச்சி யான கயிலா -- சர்சொல்பாலா ! 
நறைக்கும் பே மலராய் ! 

எனக்கு நீசெய் வரமே ! 

நலத்த தோகை மலைமேல் - வளர்வோனே ! 
859. சட்டியில் மாவை வென்றிடவே 

சத்தியை யேவு கின்றமகா - பெலவோனே ! 
கெட்டிடு நோய கன்றிடவே 

கிட்டிமு னாக வந்திடுவாய் ! - அமரேசா ! 
பட்டிட வாழும் லங்கையின் மேல் 

பட்டிட வாழி கொண்டகைமால் - மருகோனே ! 
எட்டிய தான தண்டலைசூழ் 

இச்சைகொ ளான குன்றையின்மா - மலையாளா ! 
860. வேலை யெடுத்து மாவின் மீது விடுத்த வீர ! -- செயலாளா ! 

மாலை தரித்த மார்ப ! மாது குறத்தி மேவும்- இருதோளா ! 
சேலை நிகர்த்த பார்வை தேவியுமைப்பெணாசை - மக ! வேளே ! 
சோலை வளைத்த கோடு சூழ்சி கிநற்பொன் மேரில் - வரு 

வோனே ! 
861. அரவினுட படநெளிய 

அதிரநட மிடுகழலின் -- நலமாபொன் 
உரமுலவு மசுரன்விழ 

யொருபகழி கொடுவெல்பவர்- மருகோனே ! 
பரமருட பதமதனில் 

பரவுமுமை யவளுதவு - புதல்வோனே ! 
வரமுதவி செய்குவை ! குக ! 

மகிமைமிகு சிகிமலையில் - வளர்தேவே ! 
862. மலையை யெடுத்த ராவணனார் 

மடிய வெடுத்த வாழியினா - ரிடமேசேர் 
அலையை யெடுத்த வாழியிலே 

அரவணையிற்கண் மாயவனார்- மருகோனே ! 
859. + பட்டிட வாழும் என்பது பட்டிகள் வாழும் என இருக்கலாம் .. 
861 . 

நலமா பொன் உரமுலவு - நலந்தரும் இலக்குமி தம் மார்பில் உலவுகின்ற 
( திருமால் ) மா பொன் : இலக்குமியின் பெயர்கள் . 


தின கவிதை 


223 


கொலையையெடுத்த சூரனையே 

குருதி பிடித்த வேல்கொடுமேல் - விடுவோனே ! 
கலையை யெடுத்த மாமதியே 

கமழ்சி கிநற்கி தீயினிலே - வளர்தேவே ! 
863 , கங்கை சூடிய சடையார் 

கஞ்ச னார்பணி கழலார் - நலமே சேர் 
மங்கை பார்வதி பதியார் 

வஞ்ச மூவரை யெதிர்வோர்- புதல்வோனே ! 
கொங்கை வேடமி னமர்சீர் 

கொண்ட மாபுய ! அருள்வாய் ! -- வடிவேசேர் 
செங்கை வேலவ ! அருள்வாய் ! 

செந்தி யாய் ! சிகி மலைமேல் - வருதேவே ! 
864. நடஞ்செய்மயில் வாகா ! 

நலஞ்செய்குரு நாதா ! - எனையாளாய் ! 
படசெய்அர வேதான் 

பதிந்தவித ழீயோ - டணிவோரே 
அடஞ்செயொரு மூவோர் 

அடங்க நகை யாரே - தருபாலா ! 
தடஞ்செய்வளர் காசூழ் 

தழைந்தசிகி மேர்மேல் - வருதேவே ! 
865. முப்புரத்தை யெரித்தவோர் 

மொய்த்தபற்ப மலர்க்குளார்-பணிதாளர் 
[ அப்புவைத் ) தரித்தவோர் 

அக்கெருக்கு முடித்தவோர்- தருபாலா ! 
செப்புவைத்த தனத்தினாள் 

சித்திரப்ரத மைக்குநேர் - குறமானா 
ளைப்புணர்ச்சிசெய் வித்தகா ! 

அட்டலட்சுமி யுற்றதோ - கையின்மேரா ! 
866. ரதத்தி லேறி வருபெல ராவணன் 

நலத்தை நாச மிடுமவ தாரனார் - மருகோனே ! 
மரத்தை யேற வருகரு மேருவும் 

மலைக்க வோடி வருகளி றானவோர்-- துணையாளா ! 


862 . கிரீ : நீட்டல் விகாரம் . 
864. இதழீ : நீட்டல் விகாரம் . 
865. [ ] இதனை அப்பு வைத்து எனப் படிக்கலாம் . 


224 


தின கவிதை 


விதத்தி னூறு கவிசொல வேசெய்வை 1 

விருப்ப மான குறமகள் தோழனே ! -- எனையாளாய் ! 
கதத்தில் மாவை வெலுமயி லாயுத ! 

கமழ்ச்சிகாம லைவரு தேவனே !-அருளாயோ ? 
867. கோகன கத்திருமான் கூர்விழி யுத்தமியாள் - வடிவேசேர் 

மாகன கத்தனமான் மாதுகு றப்பெணினாள் - புணர்தோளா ! 
பாகன நற்சொலினாள் பாவையு மைப்பெணினாள் - தருபாலா! 

மாகம திற்பொருசீர் வாழ்வுமி குத்தசிகா - மலையாளா ! 
868. கொன்றை மாலை யணிமுடியார் 

கொஞ்ச மான பிறையணிவோ - ரிடமேசேர் 
மன்று ளாடு மிருபதனார் 

மஞ்சு லாவு மொருமிடறா - ரிடமேசேர் 
குன்று போல விலகியதோர் 

கொங்கை மாது தருபுதல்வா ! -- எனையாளாய் ! 
குன்றை மேரில் வளரையனே ! 

கொண்டல் மேனி மருகையனே ! - அருளாயோ ? 
869. குயிலைப் போலும் மொழியாள் 

குழலைப் போலும் மொழியாள் - அதிகூர்சேர் 
அயிலைப் போலும் விழியாள் 

அலையைப் போலும் விழியாள் -சிறையே சேர் 
மயிலைப் போலும் வடிவாள் 

மணியைப் போலும் வடிவாள் - குறமான்சேர் 
வெயிலைப் போலு மலைபோல் 

மிகுநற் றோகை மலைமேல் - வளர்தேவே ! 
870. காருக் கிசைந்த முடியி னாயகி 

காவுக் கிசைந்த மறவர் நாயகி - புணர்தோளா ! 
போருக் கிசைந்த அயில்கொள் பாணிய ! 

பூவுக் கியைந்த மலர்ந னீபம - தணிமார்பா ! 
வாருக் கிசைந்த தனமின் மாதுமை 

மானுக் கிசைந்த புதல்வனே ! க்ருபை- தருவாயே ! 
பாருக் கிசைந்த சிகியின் மேல்வளர் 

பாசத் துழன்று விடவொணாதருள்- குகநாதா ! 
868. மஞ்சு உலாவும் - முகிலனைய கருநிறம் பொருந்திய ( மிடறு ) ; கறை 

கொண்டல் மேனி : திருமால் ; பண்பாகு பெயர் . 
869. வெயில் : ஞாயிறு ; ஒளிக்குவமை . 
870. வளர் குகநாதா என இயைக்க . 


மிடறு , 


தின கவிதை 


225 


871. அனத்தை நேரு நடையாள் 

அலர்க்கு நேரும் வதனாள் - குறமானாள் 
தனத்தில் மேவு புயனே ! 

தமிழ்ச்சொல் நாவ லவனே ! - எனையாளாய் ! 
வனத்தில் வாழு முனிவோர் 

மகிழ்ச்சி யாக நிதமே - பணிபாதா ! 
சினத்த சூர னுடனே 

செகுத்த வீர | சிகிமா - மலையாளா ! 
872. வேலாயு தத்தை யெடுத்த பாணிய ! 

மேலாயி ருக்கு மெவர்க்கு மேயறி - வரிதானாய் ! 
கோலாக லக்கு மரப்ப னே ! உயர் 

கோபால கிட்னன் மகிழ்ச்சி யாகிய - மருகோனே ! 
பாலீாம திக்கு இசைத்த வேணியர் 

பாகேயி ருக்கு முமைப்பெ ணாயகி- தருபாலா ! 
நாலாக லைக்கு மிகுத்த நாவல ! 

நாவே யிருக்கு மருட்செய் தோகையின் - மலைநாதா ! 
873. தந்தி முகத்தன் மகிழ்துணையாம் 

தம்பி ! எனக்கு வரமருள்வாய் ! - குகநாதா ! 
செந்தி மலைக்குள் வருதுரையே ! 

செங்க மலத்தின் மறைவலனார் - பணிதாளா ! 
நந்து கரத்தர் மகிழ்மருகா ! 

நங்கை குறத்தி புணர்கணவா ! -எனையாளாய் ! 
மந்தி குதித்த அடவிகள் சூழ் 

மங்க ளமுற்ற சிகி மலைமேல் - வருதேவே ! 
874. சகல கலைக்கி யானனே ! 

தமிழை யெனக்கு நீசெய்வாய் - அமரேசா ! 
அகம கிழ்க்குற மாதையே 

அணைமி சையிச்சை யாகவே - புணர்தோளா ! 
பகிரி டவெற்பில் வேலெய்வாய் ! 

பதும மகட்கு மால்செய்வோர் - மருகோனே ! 
திகழ்க யிலைக்கு நேருநேர் 

சிகிமலையுற்ற நாதனே ! - எனையாளாய் ! 
875. மாலைக் குயர்ந்த நீப 

மாலைக் கிசைந்த மார்ப ! -- எனையாளாய் ! 
வேலைக் கிசைந்த கூர்மை 

வேலுக் கிசைந்த பார்வை - உமைபாலா ! 
15 


226 


தின கவிதை 


லீலைக் கிசைந்த மாது 

நேர்மைக் குறஞ்சொல் தேவி -- புணர்தோளா ! 
மாலைக் கிசைந்த சோமன் 

வாவுற் றகுன்றை மேரில் - வருதேவே ! 
876. சிறைவிரித்து நட மாடிய கேகய ! 

திருவி ருக்குமணி மாடம தேநிறை - வளநேமா ! 
மறைவி ரித்துரைசெய் வாய் !கனி வாயென்முன் 

வருவை வித்தைநிதி யாவையு மேயின - முதவாயோ ? 
பிறைமு டித்ததொரு நீண்முடி நாயகர் 

பிடியி டைக்குமகிழ் வாகிய பாலக ! -- எனையாளாய் ! 
நறைவி ரித்துவளர் பேமென் மாலைய ! 

நலமி குத்தசிகி மாமலை மேல்வரு - குகநாதா ! 
877. கொஞ்சிய வாயி லங்கவே 

கொஞ்சடி மீது தண்டையா - டிடவேதான் 
அஞ்சிய சூரை வென்றவேல் 

அங்கையின் மீது தங்கவே -- யென்முன்வாராய் ! 
வஞ்சியை நேர்ம ருங்குலாள் 

மங்கைசி ( கண்டி சாயல்வே ] -டமினாதா ! 
மஞ்சுகள் தாவு கின்றசீர் 

வம்பலர் காகொள் குன்றைமா - மலையாளா ! 
878. பச்சை நிறத்திருமால் பற்ப மலர்க்கொடியாள் 

-புணர் 

( தோளார் 
செச்சை தரித்திடுவோர் சித்த மகிழ்ச்சி தரு - மருகோனே ! 
நச்சை யுண்வித்தகனார் நட்பு படைத்திடுமா - துமைபாலா ! 

விச்சையெனக்கருள்வாய் ! விர்த்தி படைத்தசிகா -மலை நாதா ! 
879. மதியணி சடையார் கயிலையின் மலையார் 

மணமிகு மலர்தா - தகியாரே 
விதிமுடி யணிவோர் வளையணி கரனார் 

விடையினில் வருவோர்-- தருபாலா ! 
ததிதிரு டியவோர் பருவத குடையார் 

தனுவளை கரனார் - மருகோனே ! 
பதிபுகழ் சிகிமா மலைவரு குகனே ! 

பசியபொன் மயிலா ! -- எனையாளாய் ! 


876. பிடியிடை : உமாதேவி . 
877. [ ] சந்தம் வேறுபடுகிறது . வேடமின் நாதா . 
878 , செச்சை , செந்துளசி , 


தின கவிதை 

209 
880. கஞ்சனைமுன் வென்றவோர் நஞ்சதைமுன் வென்றவோர் 

கங்கையணி கின்றவோர் - நலமே சேர் 
வஞ்சனைசெய் கின்றவோர் வண்டரைவெல் குந்தனே ! 

அன்பொடென்முன் வந்து தான் - அருளாயோ ? 
நஞ்சினைகொ ளம்புபோல் ரெண்டுவிழி யின்பமார் 

மங்கைகுறம் அன்பதாய்- அணைதோளா ! 
மஞ்சுதவழ் கின்றதோர் பொன்பயில்கொள் குன்றையாம் 

• மஞ்சுறுசி கண்டியே - வளர்தேவே ! 
881. வேலா யுதத்தை நாடி வீறா யெதிர்த்த சூரை - அடுவோனே ! 

பாலாய் நிறத்த சோமன் பாவே முடித்த நாதர் - தருபாலா ! 
சேலா யிணைத்த பார்வை சீரார் குறத்தி மீது -- மயலாளா ! 
மேலார் சிகிப்பொன் மேரில் மேலே வளர்ச்சி யான 

[ குகநாதா ! 
82. கயிலா சத்தினில் வாழு நாயகர் 

கமழ்ஆரைத்தரி வேணி நாயகர்- தனையே சேர் 
மயிலா யுற்றிடு சாயல் நாயகி 

மணிமே கக்குழல் மாது ஈஸ்வரி-- தருபாலா ! 
குயில்போ லச்சொலி கானி லேயுறு 

குறவோர் நற்கொடி யாளை மாமணம் - இடுவோனே ! 
அயில்வே லைத்தரி பாணி யாய் ! அருள் ! 

அசுராண் மைக்குல காலனே ! சிகி - மலையாளா ! 
883. வீறு புரிந்த சூரன் மேலு பிளந்து போக - விடுவோனே ! 

று புயங்கன் மீது சீர்ந டனஞ்செய் மாயன் - மருகோனே ! 
ஏறு வுகந்த நாதர் ஈஸ்வ ரிபைங்கின் மாது- தருபாலா ! 

நீறு புனைந்த தேக ! நீள்சி கரங்கள் சூழு - சிகியாளா ! 
884. இலங்கை ராவணனையே யிசைந்த வேணுகொடுபோர் 

- புரிமாயோன் - பிணையாமே 
விலங்கை நாசமிடுவோர் விருந்தை மாலைபுனைவோர் 

-மனதாசை - மருகோனே ! 
சிலங்கை யோசைமிகவே சிகண்டி யேறியென்முனே 

--வருவாயே ! -- அறியாயோ ? 
நலங்கை மீது தருவாய் ! நறுங்கொள் சோலைமிகுதோ 

- கையின் மேர்மேல் - வளர்தேவே ! 


* 


* 


i 


881 . பா - ஒளி . 
884. விருந்தை - துளசி , நலம் கைமீது தருவாய் , 


228 


தின கவிதை 


885. வளைபிறை போலு மருப்புளார் 

மதகரி போலு முகத்தினார் - வடிவேசேர் 
புழையுள் நீடு கரத்தினார் 

புதுமய மான நிறத்தினார் - மயலாமே 
வளையணி சீர்வ லவைப்பெணாள் 

மகிழ்வுடன் மேவு புயத்தினார் - துணையாளா ! 
களமிகு சோலை வளைத்ததோ 

கையின்மலை யாள ! எனக்கும் - அருள்தாராய் ! 


886. நாலு வேதமு நீயே வேத வாதியு நீயே 

நாம வேலனு நீயே சூர காலனு நீயே 
பாலு மாமதி யேதான் சூடும் வேணியர் பால்வாழ் 

பாவை மாதுமை யாளே மால்கொள் பாலனு நீயே 
சேலு போல்விழி வேடோர் மாது சேர்புயன் நீயே 

தவ தேவனு நீயே தோகை வாகனும் நீயே 
நூல்கொள் பாவல னீயே வாச நீபனு நீயே 

நோய்கள் போகருள் வாயே ! தோகை மாமலை யானே ! 


, 


887. நீப மாலையணி இருதோளா ! 

நீல மானசிறை மயிலாளா ! -- எனையாளாய் ! 
கோப மானநல இதழ்மானாள் 

கூர்மை வேல்விழியின் மறமானாள் - புணர்தோளா ! 
சாப பாணிமகிழ் மருகேசா ! 

சாமி நாத ! தமிழ் தருவாயே ! - மறிையாளா ! 
ரூப மானசிகி மலையாளா ! 

நோய்கள் தீரவருள் புரிவாயே ! -- அமரேசா ! 
888. கோவைக் கனியிதழாள் கானக் கிளிமொழியாள் 

கூர்சத்தியின் விழியாள் - வடிவே சேர் 
பாவைக் 

குறமகளாள் ஆசைக் கிசைகணவா ! 
பாடக் கலை தருவாய் ! -- மயிலாளா ! 
பூவைக் கெதிர்நிறனார் மானைப் பொருசிலையார் 

பூவிற் றிருபுணர்வோர்- மருகோனே ! 
சேவைக் கொடியரனார் சீர்புத் திர ! அருள்வாய் ! 

ஏர்நற் சிகி மலையா ! -- அமரேசா ! 


I 


. 


TN 


886. இது சந்த விருத்தம், 


தின கவிதை 


229 


889. கலைமதி சூடு சடையார் 

கலையணி பாணி யரனா - ரிடமேசேர் 
சிலைநுதல் மாது உமையாள் 

திருகவு மாரி புதல்வா ! -- எனையாளாய் ! 
அலைமிகு ஆழி தனிலே 

அரவணை மீது துயில்வோர் - மருகோனே ! 
கொலைபுரி சூரை அடுவாய் ! 

குக ! சிகி மேரில் வருவாய் ! -- அருள்வாயே ! 


890. கனகப் பருவதமேல் வளரற் புத அரனார் 

கறையுற் றிடுமிடறார் - முனிவோர்பால் 
கனகப் பொதுவினிலே நடமிட் டிடுகழலார் 

கதியுற் றிடுவிடையார் -- தருபாலா ! 
பனகப் புரமதிலே திருநித் திரைபுரிவோர் 

பதுமத் திருமகிழ்வோர்-- மருகோனே ! 
வனசப் பொய்கையுரைசேர் பொழில்சுத் தியசிகியா 

மலையிற் றினம்வளர்வாய் ! - அருள்வாயே ! 
891. திருத்தங்கிய மார்பு திகழ்த்தண்டுள மாயன்- மருகோனே ! 

மருத்தங்கிய நீப மலர்க்கொண்டிடு தோள ! -- எனையாளாய் ! 
செருத்தங்கிய சூரை செகுக்கும்படி வேலை --விடுசூரா ! 

தருத்தங்கிய சோலை தழைக்குஞ்சிகி மேரில் - வருதேவே ! 
892. மன்று ணடன மிடுமணித் தாளினார் 

மங்கு னிறமு லவுமிடற் றாரையே - புணர்மானாள் 
குன்று நிகரு மிருமுலைத் தேவியாள் 
கொஞ்சு கிளிகு யிலின்மொழிப் பாவையாள்- தருபாலா 

! 
வென்று குருதி படியயிற் பாணியாய் ! 

விந்தை புணர வருவிறற் சாமியார் - மருகோனே ! 
நன்று மிகுசி கியின்மலைத் தேவனே ! 

நங்கை குறமின் மகிழ்புயக் காவலா ! -- எனையாளாய் ! 


893. கந்த நீபமணி மார்பனே ! 

கஞ்ச னார்பணிசெய் தாளனே ! -- எனையாளாய் ! 
அந்த மேவுசிறை வாகனா ! 

அன்ப தாயென் முன் வா ! ஐயா ! -- குகநாதா ! 


890. பனகப்புரம் - பாம்பின் உடம்பு . 


230 


தின கவிதை 


சந்த நாவலவ னே ! ஐயா ! 

சங்க பாணியெனு மாயனார் - மருகோனே : 
சொந்த மானகுற மாது சேர் 

துங்க தோகைமலை மீதிலே- வருதேவே ! 
894. சங்கு தரித்தவனார் தண்டுள வுற்றவனார்- நலமேசேர் 
கொங்கு மிகுத்திடுசூல் கொண்டல் நிறத்திருமால் -- 

( மருகோனே ! 
மங்குல் நிறக்குழலாள் வஞ்சி குறப்பெணினாள் - புணர்தோளா! 

கங்குல் நிறப்பொழில்சூழ் கஞ்ச மினுற்றசிகா - மலையாளா ! 
895. தானவர் குலத்தில் வாழும் சூரனை யெதிர்த்து நீடு 

தாவும யில்விட்ட தேவ ! -- எனையாளாய் ! 
கூனவில் ஒடித்த ராமர் ராவணனை வெற்றி யேசெய் 

கூர்பக ழியுற்ற மாயன் - மலர்மானாள் 
சானகி தனக்கு மாலை சூடிய கரத்து மாயன் 

தான்மன மகிழ்ச்சி யான - மருகோனே ! 
வானள வுமுற்ற சோலை சூழ்சிகி மலைக்குள் நாளும் 

வாழ்குக ! எனக்கு மேன்மை - தருவாயே ! 
896. வேலை யொத்த விழியாள் கோகி லத்தின் மொழியாள் 

மேரை யொத்த முலையாள் - நலமேசேர் 
பாலை யொத்த மதிபோல் ஆன னத்தின் மடமான் 

பாவை யொத்த குறமான்- அணைதோளா ! 
மாலை பெற்ற புயனே ! தோகை யுற்ற மயிலா ! 

வார ணக்கை யரசே ! -- எனையாளாய் ! 
சோலை சுற்று சிகியா மேரி லுற்ற குகனே ! 
தூய சத்தி யணிபா - ணியின்வேளே ! 


897. மயிலை நடத்து தேவ ! முருகு படைத்த நீப 

மலரை முடித்த மார்ப ! -- குமரேசா ! 
அயிலை யெடுத்து மாவை உடலை யிரட்டி யாக 

அலர விடுத்த சூர ! -அமரேசா ! 
குயிலை நிகர்ச்சொல் மாது (....) 

குமரி குறத்தி மேவும் - இருதோளா ! 
வெயிலை மீகுத்து வீசு மணிக ளழுத்து கோடு 

மிகுசி கிநற்பொன் மேரில் - வளர்தேவே ! 


897. [ ... ] விடப்பட்டுள்ளது . திருவை நிகர்த்த மாது எனச் சேர்க்கலாம் , 


. 


தின கவிதை 

281 
838. வீறா யெதிரீத்த சூருடல் 

மீதே பகிர்க்க வேகம் - துடனே தான் 
கூறா யிருக்கும் வேல்விடு 

கோவே ! தமிழ்ச்சொல் நாவல ! -- எனையாளாய் ! 
நீறார் புயத்த னாருட 

நீண்மேர் நிகர்த்த கேகய - மலையாளா ! 
ஈறா யருட்செய் வேலவ ! 

ஈரார் புயத்த னே ! மயில் - முருகோனே ! 
899. அலையாழி யிற்றுயிலு மாய னார்பெல 

அசுராள் குலக்கலக வாழி யார்பொது - வியராமே 
முலைமாத ரைப்புணர்நன் மேனி யார்வெகு 

முருகார்து ளக்கணிகொள் மார்பி னாருட - மருகோனே ! 
சிலைவாணு தற்குமரி வேட நாயகி 

திகழ்மாமு லைக்கை கொடு மேவு நாயக ! -- எனையாளாய் ! 
கலையாவு முற்றதொரு நாவ லா ! அருள் 

கனகாச லச்சிகியின் மேரி லேவளர்- குகநாதா | 
900. குருதிகள் தோயும் வேலவா ! 

குறமக ளாசை நாயகா ! -அரிதாமே ! 
சுருதிகள் தேடு நாயகா ! 

துரைமகள் மேவு நாயகா ! -அமரேசா ! 
கருதிய நாவ லாளனே ! 

கமழ்மலர் நீப மாலையாய் | --எனையாளாய் ! 
பருதிகொள் கோடு சேர்சிகா 

பருவத மீது வாழ்குகா ! -- குகநாதா ! 
901. சிறைவிரித் தாடு மயிலா ! 

திகழயிற் பாணி முருகா ! -- வனமேசேர் 
குறையிடைப் பாவை நலமார் 

குறவர்சொற் றேவி தனையே - புணர்தோளா ! 
மறையவர்க் கோது பொருளா ! 

வளர்சிகிக் கோடில் வருவாய் ! - அமரேசா ! 
நறைமலர்ப் பூவை மருகா ! 

நலமெனக் கியாவு மினி - அருளாயோ ? 


- 


ஈராறு 


898 . கூர் என்பது சந்தம் நோக்கிக் , 

கூறு 

என நின்றது . 
புயம் என்பது சந்தத்திற்கிசைய ஈரார் புயம் என நின்றது . 

899 . பாதுவியர் - ஆயர்குல மகளிர் . துளக்கணி - துழாய்க்கண்ணி . கனகா 
சலச் சிகியின் மேரு - பொன் மலைக்கு நிகரான மயில்மலை . 


232 


தின கவிதை 


902. நாடக பதத்தினார் தோடணி கனத்தினார் 

நான்மறை முகத்தினார்- பணிதாளார் 
பாடக பதத்தினாள் வாழ்வுள நலத்தினாள் 

[ பாகம்வளர் கர்த்தனார் ) - தருபாலா ! 
ஏடவிழ் கடப்பமா மாலையணி நற்புயா ! 

ஏர்மிகு சிகிக்குகா ! -- எனையாளாய் ! 
தேடரிய வித்தையே தானருள் ! எனக்கு நீ 

சீர்மிகு சிகிப் பொன்மா - மலையாளா ! 


903. வருசூரன் உடல்கீறும் வடிவேலை யணிபாணி - அமரேசா ! 

ஒருசூர்யன் நிறமான ஒளிர்மேனி முருகேச ! -எனையாளாய் ! 
பெருநாலு மறைதேடு ப்ரபலாள ! மயிலேறு - வடிவாளா | 
தருசூழு சிகியான சகமேவு கிரியாள ! -அருளாயோ ? 


904. ஒருவர்களு மின்றிநான் 

உனதடிவணங்கினேன்- எனையாளாய் ! 
மருமணமி குந்தசீர் 

மலருயர்க டம்பமா - லிகைமார்பா ! 
பொருது அயில் கொண்டு நேர் 

பொருஅசுரை வென்றவா ! -க்ருபைதாராய் ! 
அருமறைசி றந்தவா ! 

அழகியசி கண்டிமா - மலையோனே 


905. கனக மலையைநிகர் தனகி ரிகளுலவு 

கமல மலர்மகளை - நிகர்மானாள் 
வனம தனிலுலவு மறவர் தருகுமரி 

மருவு புயசயில் !-அமரேசா ! 
வனச மலரைநிகர் வதன வடிவியுமை 

மகிழ வருபுதல்வ ! -- எனையாளாய் ! 
பனக சயனருட மருக ! கிருபைபுரி ! 

படியி லரியசிகி - மலையாளா ! 


என 


902. [ ) சந்தம் சிறிது மாறியிருக்கிறது . மற்றவற்றில் , 

தானன தனத்தனா வருவது இங்கு , தான தன தத்தனா 
என வருகிறது . எனினும் இரண்டு சீரும் சேர்ந்து ஓசையைச் சரியாக 
அமைக்கின் நன. மேலும் இவ்வாறு வருமிடங்களில் இரண்டு சீரையும் 
சேர்த்து ஓசை கெடாமலிருப்பவற்றைக் கண்டு அமைத்துக் கொள்ள . 
வேண்டும் . 


தின கவிதை 


233 


906. கஞ்ச மாமலரில் வாழுநான் முகனார் 

கண்டு தேடவரி தானசீர் முடியா - ரிடமே சேர் 
நஞ்ச மேவுமிரு பார்வைமா துமையாள் 

நந்து பாணியில்வை மால்சகோ தரியாள் -- அருள்பாலா ! 
கொஞ்ச மானபிறை போல நீ ணுதலாள் 

கொண்டல் போலநிற மேனிவே டமினாள் - புணர்தோளா ! 
அஞ்ச மாவைவெலு நீளவே லவனே ! 

அண்ட மீதளவு தோகைமா மலையாய் ! -- எனையாளாய் ! 
907. கடம்பமலர் மாலைபுனை புயனே ! 

கரந்தைபுனை வேணியர னருள்பா - லகவேளே ! 
மடந்தைகுற வேடுவர்கள் குலமே 

வழங்கவரு தேவிபுணர் புயனே ! - எனையாளாய் ! 
நடம்புரியு மாமயிலில் வருவாய் ! 

நலங்கள் தனை நீயருள்செய் குமரா ! -அமரேசா ! 
திடங்கொளுட னேமுன்வரு மசுரோன் 

தினம்பரவு தோகைமலை தனிலே - வருவீரா ! 
908. நாடக பதத்தினார் மூபுர மெரித்தவோர் 

நாகணி தரித்தவோ - ரிடமே சேர் 
பாடக பதத்தினாள் காதளவு வுற்றதோர் 

பார்வையுமை பெற்றபா - லகவேளே ! 
ஏடகல் கடப்பமா மாலைதரி மற்புயா ! 

ஏர்சிகி பரிக்குகா ! - எனையாளாய் ! 
ஆடக மலைக்குநேர் தான்வளர் சிகிக்கல் மேல் 

ஆவலொடு நித்தமே - அருளாயோ ? 
909. கடப்ப மாலைபுனை புயனே ! எனக்கு நீகிருபை தருவாய் ! 

கருத்தில் நோய்தவிர இனிநீ - அருளாயோ ? 
விடத்தின் மீறியப னகமேல் உறக்க மேபுரிவர் முகில்போல் 

மிகுத்த மேனிவிறல் மகிழ்வா - மருகோனே ! 
படத்தி லேயெழுது வடிவாள் மடப்பெணாள்குறவர் குலமான் 

பருத்த மார்பிலணை முருகா ! -- குகநாதா ! 
திடத்தி லேயெதிர வருசூர் படச்செய் கூர்மையுள அயிலா ! 

சிகிப்பொன் மேரில்வள ராசே - எனையாளாய் ! 


907. அசுரோன் : இடும்பன் . 


909. விறல் : பெருமையுடைய திருமால் ; பண்பாகு பெயர் ; 

விறல் ! வெற்றியுமாய் . 


234 


தின கவிதை 


910. வண்டுமொய்த் திடுகுழலாள் கெண்டையுற் றிடுவிழியாள் 

வம்பையுற் றிடுமுலையாள் - ரசமேசேர் 
கண்டுவுற் றிடுமொழியாள் தண்டலைக் குறமடமான் 

கண்டுமுக் கியமயலாய் - அமர்தோளா ! 
தண்டெடுத் துமுனெதிரே வந்தெதிர்த் திடுமசுரோன் 

சண்டையிட் டிடவயிலே - வியசூரா ! 
விண்டுவற் புயர்மருகா ! பைந்தமிழ்ச் சொலவருள்வாய் ! 

விண்டலத் தவர்சிகிமா - மலையாளா ! 


911. பனகமிசை துயிலுமாயன் 

பதுமமகள் மகிழ்செய்வாகன் - மருகோனே ! 
வனமதனி லுறையும்வேடர் 

வளவில் தரு குறமினாளை - அமர்தோளா ! 
கனககிரி வளருமீசர் 

கறைமிடறை மருவுமாது- தருபாலா ! 
இனமணிகொள் சிகரநீடு 

எழில துயர் சிகியின்மேரில் - வருதேவே ! 


912. பொதுவி னடனமிடு பதத்தி னார்மூ 

புரம தனையெரிய நகைத்த சீர்மா - விழியாரே 
மதுகொ ளிதழியணி புயத்தி னார்வான் 

வளரு மிறைபரவு நலத்தி னார்பால்- வருமானாள் 
பதும் மலரைநிகர் முகத்தினாள் நீள் 

பனக சயனர் துணை படைத்த மானாள் - அருள்பாலா ! 
வதுவை மிகுமுடிகொள் குறப்பெ ணாளே 

மருவு கணவ ! சிகி மலைக்கு ளேதான் - வருதேவே ! 
913. மயில்வாகன மதிலேறிமுன் 

வருவாய்சர வணனே ! உயர் - அமரேசா ! 
அயிலாலெதிர் வருசூருடன் 

அமராடிய குகநாய்க் -எனையாளாய் ! 
குயிலாகிய மொழியாள்வன 

குறநாயகி தனையேமரு - வியதோளா ! 
ஒயிலேபுனை புயனே ! அருள் 

உதவாய் ! சிகி மலைமீதினில் - வளர்தேவே ! 


910. விண்டு அற்பு உயர்மருகா ! - திருமாலின் அன்புறும் உயர் மருகனே ! 


911. கறைமிடறை - கறை மிடற்றினரை, 


தின கவிதை 


914. நடன மிட்டிடு மயிலி லுற்றவ ! 

நலமி குத்திடு குருப ரக்குக ! -- எனையாளாய் ! 
அடமி குத்திடு வலிப டைத்திடும் 

அசுர னைப்பொரு மயில்த ரித்தகை - முருகோனே ! 
குடமு லைக்கொடி யிருணி றத்தவர் 

குலம திற்கன மகிமை நற்குற - மகள்பாகா ! 
வடவ ரைக்கெதிர் குடுமி யுற்றிடு 

வடிவு பெற்றிடு சிகிம லைச்சர - வணவேளே ! 
915. பாகை நிகர்த்த மொழியாளே 

பாளை நிகர்த்த குழலாளே- நலமே சேர் 
பூகை நிகர்த்த மிடறாளே 

பூவை நிகர்த்த மொழியாளே- குறமானாள் 
வாகை யணைத்த புயவேளே ! 

வாச மிகுத்த மலர்நீபா ! -எனையாளாட் ! 
ஓகை தரித்த குகநாதா ! 

ஓது சிகிக்கி ரியின் வாசா !-அமரேசா ! 
916. சிதம்பர நடராயனார் 

சிலம்பணி யிருபாதனார் - இடமேசேர் 
கதம்பணி தனமார்பினாள் 

கருங்குழ லுமைமாதினாள் - அருள்பாலா ! 
பதம்பணி யடியேன் முனே 

பரிந்துபொன் மயிலேறியே - வருவாயே ! 
கதம்பமென் மணிமாலையா ! 

கனங்கொளு மயின்மேரிலே -- வருதேவே ! 
917. கோவை யைநிக ரிதழினாள் 

கோக னகநல் வதனமான் - வடிவேசேர் 
பாவை யைநிகர் குறமினாள் 

பாக மதனி லுறைகுகா ! - எனையாளாய் ! 
மாவை முனுர மதனிலே 

வார யில்விடு கரதலா !-அமரேசா ! 
யாவை யுமருள் புரிகுவாய் ! 

ஆரண் யமிகு சிகியின்மா - மலையாளா ! 
918. கோங்கி ளமுகிழ் முலையினாள் 

கூன்பி றையெனு நுதலினாள் - வளமே சேர் 
பூங்கிளிநிகர் மொழியினாள் 

பூங்கொ டிகுற மகளையே - புணர்தோளா ! 


236 


தின கவிதை 


தேங்கி னமுதல் வளனெலாம் 

சேர்ந்தி டுவயல் செறியுநே - மன நடா ! 
ஓங்கி யசிகி மலையில்வாழ் 

ஊர்ந்தி டுமயில் முருக ! நீ - அருளாயோ ? 
919. சூர னாருடல் பாதி யாகிட 

தூய கூரயில் - தொடுதேவே ! 
மார னாருட தாதை கீதைமின் 

மால்கொள் மாலுட - மருகோனே ! 
ஆர மேநிரை வாவி சூழ்மயில் 

ஆடு சோலைகொள் - வளர்நேமா ! 
சார மாகிய பாடல் நீயருள் ! 

சால்சி காமலை - முருகோனே ! 
920. சிந்துர முகத்தனார் தொங்கிய கரத்தினார் 

செம்பிறை மருப்பினார் - துணையாளா ! 
பந்து கொள் முலைப்பெணாள் அன்புயர் குறத்தியாம் 

பைங்கிளி தனக்குமால்- தருதேவே ! 
வந்தடல்செய் மற்புயோன் ரெண்டுபட உக்ரமாய் 

வஞ்சமொடு சத்தியே - வியசூரா ! 
சிந்துவினி னித்ரையே கொண்டமரு கக்குகா ! 

திங்கள் தவழ் நற்சிகா -மலையாளா ! 
921. வாசனை மிகுத்த நீப மாலிகை தரித்த மார்ப - எனையாளாய் ! 

பூசனை புரித்த வேதன் பூமலி மகட்கு லாசன் - பணிதாளா ! 
ஈசனை மகிழ்ச்சி யாக வேபுணரு சத்தி மாது - தருபாலா ! 
யோசனை மிகுத்த வாச மோர் பொழிலு முற்ற தோகை 

[ மலையாளா ! 
922. மணமுற்றிடு நீபமென் மாலிகை 

மலரைத்தரி மாபுய னே ! இனி- எனையாளாய் ! 
தணமுற்றிடு பூவன மேவளர் 

தனமுற்றிடு வேடமி னாள்மரு - வியதோளா | 
குணமுற்றிடு தேவர்க ளேபணி 

குக வித்தக னே ! க்ருபை யாவையும் - உதவாயோ ? 
பணமுற்றிட ராமுடி மேல்வளர் 

பருவத்திரு சேர்சிகி மேல்வளர் - அமரேசா ! 
920. சிந்துரம் - யானை . சிந்து - கடல் : முன்னிரண்டடிகள் , தந்தன தனத் 
தனா எனவும் பின்னிரண்டடிகள் , ‘ தந்ததன தத்தனா எனவும் அமைந் திருத்தல் 
காண்க . பின்வரும் பாடல்களில் வேறுபாடு வரின் இவ்வாறே கொள்க : 

929. தணம் : தண்ணம் - குளிர்ச்சி . 


தின கவிதை 


237 


923. வருத்த மேபுரி சூருட ஆவியை 

வலக்கை வேல்கொடு ஏவிய வா ! செய - மிகுசூரா ! 
கருத்த மேகம தாகிய மேனியள் 

கனத்த மார்பினள் வேடுவர் நாயகி - புணர்தோளா ! 
பருத்த மேருவை நேர்முலை யாருட 

பகட்டு பார்வையி லேபடு மாசையை- அகலாயோ ? 
விருத்த மேன்முடி சூழ்ப்ரபை சேர்நலம் 

மிகுத்த கேகய மரமலை வாழ்வுறு - குகநாதா ! 
924. கறைமி டற்றனார் மதித ரித்ததோர் 

கமழ்ந திச்சடா - தரர்பாலே 
உறைதி ருப்பெணாள் வழுதி புத்ரியாள் 

எழில்ப டைத்தமா - துமைபாலா ! 
பிறையெ யிற்றுமா வுடல்கி ழிக்கவே 

பெயர யிற்கையால் - விடுதேவே ! 
மறைபு கழ்க்குகா ! அருள்செய் வித்தகா ! 

மயின்மலைக்குமேல் - வளர்நாதா ! 
925. சுகமுற்றிடு லீலைக ளேபுரி வடிவுற்றிடு ரூபமி னாளுயர் 

சுபமுற்றிடு வேடமி னாள் புண - ரிருதோளா ! 
மகமுற்றிடு மாதவர் ஞானிகள் தருவுற்றிடு தேவர்கள் சூழ்பதி 

மகிழ்வுற்றுட னேபணி நாயக ! - எனையாளாய் ! 
அகமுற்றிடு சூருட வாவியை பெலமுற்றிடு கூர்நுதி யேமிகு 

அயில்விட்டறு சூர ! செ யாதிப ! -அமரேசா ! 
செகமுற்றிடு நேம நன் ஓடுயர் சிகி நற்கிரி மாமலை யாதிப் ! 

செகமெய்க்கரு ணீசெய்கு வாயடி - யவர்பாலே 
926. திருமாது விளையாடு புயநாதன் நலமேவு 

செயமாயன் மகிழ்வான - மருகோனே ! 
பொருசூர னுடல்கீறு படவேலை யெயுநாத ! 

புயமீது மணநீப - மணிதேவே ! 
கருமேக நிறவேடர் மகமேவு மயலாள ! 

கனதோகை மயிலேறு - பெருமாளே ! 
தருசூழு மதிதாவு சிகிமேரில் வருதேவ ! 

தமிழ்பாட வரமேசெய் ! -- அமரேசா ! 
927. கோகனக மாதுவிளை யாடு 

கூர்பகழி மாயன்மகிழ் வான - மருகோனே ! 
பாகனைய தானமொழி மாது 

பாவைகுற மாதுபுணர் தோள ! -- எனையாளாய்! 


238 

தின கவிதை 
தேகமிரு கூறுபட வேசெய் 

சீருலவு கூரினயி லாள ! -- அமரேசா ! 
நாகமுடி மீதுவளர் தோகை 

நாகமுறை தோகைமலை யாள ! -- அருளாயோ ? 
928. கச்சைத் தரித்த முலையினாள் 

கட்டித் தரித்த மலர்கொள்கே - சமினாளே 
பச்சைக் கிளிச்சொல் மொழியினாள் 

பக்கத் திருக்கு மறவர்மான் - அணைதோளா ! 
நச்சைக் கழுத்தி லணிகுவோர் 

நத்தைக் கரத்தி லணிகுவோர்- அருள்பாலா ! 
செச்சைப் புயத்தி னரசனே ! 

சித்ரச் சிகிப்பொன் மலையனே ! - எனையாளாய் ! 
929. கடம்ப வனத்தி லுறைவோர் 

கரந்தை தரித்த சடையா - ரிடமே சேர் 
குடங்க ளிணைத்த முலையாள் 

குழந்தை மதிப்பொ னு தலாள்- தருபாலா ! 
அடஞ்செய் திறத்தி னசுரோன் 

அடங்க வயிற்கொ டெயுமா- செயவீரா ! 
நடங்கொள் மயிற் ( கு ருவியாய் !) 

நரந்த மிகுத்த சிகிமா - மலையாளா ! 
930. கயிலை மலைக்கு நாத ராகிய 

கரிய முகிற்கு நேரு மேனியர்-- நலமேசேர் 
ஒயிலை மிகுத்த வான நாயகன் 

உரிய மறைச்சொல் வேத நாயகர் - பணிதாளா ! 
குயிலை நிகர்த்த சீனி யாமொழி 

குறவர் மகிழ்ச்சி யான தேவியை - அணைதோளா ! 
மயிலை நடத்து சூரனே ! வெகு 

மணம துவுற்ற சோலை சூழ்சிகி- மலையாளா ! 
931. கொஞ்சிய மொழிக்கு யிலினாள் 

கொண்டலை நிகர்க்கு ழலினாள் - வடிவேசேர் 
வஞ்சியை நிகர்க்கு மிடையாள் 

வங்கண மிகுத்த குறமான்- அணைதோளா ! 
நஞ்சியல் மிடற்றி னரனார் 

நந்துகொள் கரத்த ரிடமான் - மகவேளே ! 
மஞ்சிகல் சிகிக்கி ரியனே ! 

வண்டமி ழெனக்க ருளுவாய் ! -- அமரேசா ! 
929. . [ ] பரியினாய் 1 என்றிருக்கலாம் . 


தின கவிதை 


289 


932. முன்னொரு செனன மெடுத்தே ( யதில் ] 

மும்மல வலையி னிலைக்காமலே - அலைவேனே 
இன்னொரு செனன மெடுக்காமலே 

என்னையு னிருச ரணத்தாளனா - யுதவாயோ ! 
பன்னொரு வொருந யனத்தாய் ! குகா ! 

பன்னக முடிக ணெளிக்காடுசீர் - மயிலாளா ! 
மின்னொரு வடிவி குறப்பாவைசேர் 

விண்ணுயர் சிகியின் மலைத்தேவனே ! - எனையாளாய் ! 
933. வந்த சூர னுடனே மஞ்சின் வேலை விடுவாய் ! - அமரேசா ! 

கந்த மேவு சடைமேல் கங்கை சூடு சடையார் - அருள்பாலா ! 
அந்த மான குறமான் அங்க மூடு புணர்வாய் ! -- குகநாதா ! 

நந்தம் வாழும் வயல்சூழ் நன்று லாவு சிகிமா - மலையாளா ! 
934. சினத்தே யெதிர்த்த சூருடல் 

தெரித்தே களத்தில் வீழிட - மூனமேதான் 
கனத்தே யயிற்கொ டேவிய 

கலைச்சோ மனுக்கு நேருள - வதனா! சீர் 
தனத்தாள் குறத்தி நாயகி 

தனக்கே மயற்செய் வாகுள - மயிலாளா ! 
மனத்தே வருத்து நோய் தவிர் ! 

மலர்க்கா மிகுத்த தோகையின் - மலையாளா ! 
935. திங்க ளணிசடை யாளனார் 

செம்ப வளவொளி மேனியா - ரிடமேசேர் 
கொங்க லரையணி கேசமான் 

கும்ப முலையுமை மாதினாள்- தருபாலா ! 
துங்க மிகுமயில் வாகனா 

! 
தொங்க லணிபுய பூதரா ! -அருளாயோ ? 
தங்க மலைநிகர் தோகையாம் 

சந்த மலைவளர் தேவனே ! -- அருளாயோ ? 
936. பாவையை நிகர்த்த ரூபி 

பாரகல் குழைக்கு லாவு - விழிமானாள் 
கோவையை நிகர்த்த வாயள் 

கோகன கமுற்ற மாது - இவளாமே 
பூவையை நிகர்ச்சொல் தேவி 

பூமலி குறத்தி மேவும் -- இருதோளா ! 
தேவையை எனக்கு நீசெய் ! 

சீர்கெழு சிகிப்பொன் மேரில் - வருதேவே ! 
932. [ ] விடா எனப் படித்தால் சந்தம் பொருந்தும் . 


240 

தின கவிதை 
937. சோமனை மடித்த வேணி தூயஉ ழையுற்ற பாணி - அதிருப 

காமனை யெரித்த கோபி காளமுண் மிடற்ற ராவல் - மிகுபாலா ! 
பூமனை மகட்கு வாகன் போர்புரி பவர்க்கு நீதி - மருகேசா ! 

தேமலர் தரித்த மார்ப ! சீர்சிகி மலைக்கு வாச ! - அருளேசெய்! 
988. ஆழியில் அரவிற் றுயில்வோர் 

ஆவல்கொள் மருகக் குமரா ! - எனையாளா ! 
வாளியி னயனத் தினளே 

வாரைய ணிதனத் தினளே - உமைபாலே 
வாழ்கயி லையினற் கிரியார் 

மாலையர் சடைவித் தகனார் - தருபாலா ! 
நீளிரு பதுமப் பொழில்சூழ் 

நீண்மயில் மலை அற்புதனே ! -- குகநாதா ! 
939. படையெடுத்துவரு சூர னாரையும் 

படது திக்கதிரின் வேலை யேவிய- செயவீரா ! 
விடையெடுத்துவரு நாய னார்முனம் 

பிறகெடுத்துவரு தேவ னார்பிறை - மதியேசேர் 
சடையெ டுத்த அம ரேச னாருமை 

தருகு கக்குமர ! நீயி னாளினின் - அருள்வாயே ! 
நடையெடுத்தமயில் வாகனா! வளம் 

நலமி குத்தசிகி யான சீர்மலை - முருகோனே ! 
9:40 . சங்கணி பாணி மாயன் தந்தியி னாசை யால்முன் - வருவோரே 

செங்கம லாளை மேவு செங்கணி னார்த மாசை - மருகோனே ! 
சங்கரி தேவி வாமி தண்ணலர் சூடி மாது - தருபாலா ! 

கொங்கலர் நீப மாலை கொண்டிடு மார்ப ! தோகை - மலையாளா! 
941 .செந்திரு [ மடந்தை ) மேவு 

[ செங்கம லங்கள் ] போல - விழியாரே 
வந்திகல் [ கொண்ட ) தான 

வன்றனை நாச மேசெய் - விறலானோர் 
தந்திமுன் ஆன தேவர் 

தண்டுள மாலை மாயன்- மருகோனே ! 
கொந்திகல் நீப மாலை 

கொண்டிடு மார்ப ! தோகை - மலையாளா ! 


. 


941. [ ] இவை சந்தம் பொருந்தவில்லை . இவற்றை முறையே , 
1. மாது 2 . பங்கய போது 3 . 

( மோது எனப் படிக்கலாம் , 


4 


தின கவிதை 


241 


942. நதிதரித் திடுவேணி கயிலைநற் கிரிவாசர் 

நலமிகுத் திடுமீச - ரிடமே சேர் 
மதிநுதற் கொடிதேவி யுமையவட் கரிதான 

மக ! குகக் குமரேச ! - எனையாளாய் ! 
விதிதுதித் திடுபாத ! தமிழின்வித் தக ! நீப 

மெலியபொற் கணிசூடு -- புயவேளே ! 
கதிமிகுத் திடுதோகை மயிலினற் பரியாள ! 

கனமிகுத் திடுதோகை - மலையாளா ! 
943. கூர்மி குத்தபடை வேலையே 

கோது பெற்றபெல மாவின்மேல் - எறிவோனே ! 
வார்மி குத்ததன மார்பினாள் 

வாகெடுத்தகுழல் வேடர்மான் - அணைதோளா ! 
பார்மி குத்தவள நேமனே ! 

பாவ லர்க்குளெனை மேன்மையாய் - அருளாயோ ? 
கார்மி குத்தவன மேவுசீர் 

கார ணச்சிகியின் மேரிலே - வருதேவே ! 
944. நீலமயில் வாகனா ! நீயென்முனம் வா ! ஐயா !-அமரேசா ! 

ஞாலவடி யார்களே ஞானியர்கள் தேவரே - பணிதாளா ! 
பாலவிழி நாதர்சேர் பாவையுமை மாதினாள்- அருள்பாலா ! 

வாலவடி வேலவா ! வானமுயர் தோகைமா - மலையாளா ! 
945. இந்த வயதி லெனக்கருள 

தெந்த வயதி லெனக்கருள்வாய் ? - முருகோனே ! 
கந்த முலவு கடப்பணிவாய் ! 

கஞ்ச மலரின் மனைக்கொடியாள் - மருகோனே ! 
சந்த மறவர் குலக்குறமான் 

தந்த மயல்கொ டணைத்திடுமா - புயவோனே ! 
தொந்த நடன மயிற்பரியா ! 

துங்க மயிலின் மலைக்குமரா ! -- எனையாளாய் ! 


946. நீல நிறத்து மயிலாளா ! 

நீயெ எனக்கு அருளாயோ ? - அமரேசா ! 
கோல மிகுத்த வடிவேலா ! 

கோக னகத்து மலராமே - யிருதாளா ! 


குக : விளி . 


942 . 

கணி : கண்ணி . 
946. நீயெ : நீயே : சந்தம் நோக்கிய விகாரம் . 

16 


242 


தின கவிதை 


ஆல மிடற்ற ரரனார் பால் 

ஆசை பிலிற்று முமைமானாள்- அருள்பாலா ! 
வால மதிக்கு நிகராமே 

மாமுக ! சித்ர சிகிமேர்மேல் - வளர்தேவே ! 
947. பிறையையொன் றான எயிறான் 

பெருகுசங்க் ராம மகிழ்வான்- நலமேசேர் 
கறைநிறம் போலு மெயினான் 

கனமிகுஞ் சூர னுடன்வா - திடுவேலா ! 
மறைநலஞ் சேரு மயனார் 

மகிழுடன் தேவர் முனிவோர்- பணிதாளா ! 
நறைமிகுந் தோடு புனைபூ 

நளிர்வனஞ் சூழு சிகிமா - மலையாளா ! 
948. திங்களை யணிந்த சடையினார் 

திண்புர மழிந்து விடுகவே - விழியார்பால் 
தங்கிய நிறைந்த விழியினாள் 

சங்கரி மணந்த குழலினாள் - அருள்பாலா ! 
கொங்கலர் கடம்ப மலரையே 

கொண்டிடு நல்மொய்ம்ப ! என்முனீ - வருவாயே ! 
தங்கம திலங்கு சிகரமே 

தங்கிய சிகண்டி மலையிலே - வருதேவே ! 
949. மலையைக்குடை யாகவு மேபிடி 

மணியைத்தரி மாயவ னாருட- நலமேசேர் 
சிலையைப்பொரு மாநுத லாளொரு 

திருமெச்சிய மாமருகா ! இனம் - எனையாளாய் ! 
கொலையைப்புரி சூருட வாவியை 

கொலுசத்தியை யேயணி பாணிய ! - அமரேசா ! 
கலையைத்தரு வாய் ! குக ! நாயக ! 

கமணற்சிகி மாமலை வாழ்வுறு- குருநாதா ! 
950 , நடன மிட்டிடு மயிலி லுற்றவ ! நலமெனக்கினி - அருளாயோ ? 
குடமி ணைத்திடு முலைபி லுக்கிய குறம கட்கொடி - அணை 

( தோளா ! 
அடமி குத்திடு மசுரனைப்பொரு அயில்த ரித்திடு - குகநாதா ! 
தடவ ரைக்குயர் சிகிம லைக்கிரி தனில்வ ளர்ச்சிகொள் 

அமரேசா ! 


947. சங்க்ராமம் - போர் . கறை - இருள் . மெயினான் : மெய்யினான் . 


தின கவிதை 

AS 
951. வாதை பண்டுபுரி சூரனாம் 

மாவை வென்றவயி லாயுதா ! - செயவீரா ! 
சீதை யென்றமட மானையே 

சேரு மம்புயமென் மாயனார் - மருகோனே ! 
கோதை கொண்டவிரு தோளனே ! 

கூர்மை கொண்டவிழி வேலினாள்- குறமானாள் ! 
மாதை யென்றுமரு வேய்குகா ! 

வாழு யர்ந்தசிகி மேரிலே - வருதேவே ! 
952 . அரவு தனி னிர்த்தமிடு தாளினார் 

அலை தனைய டைத்தசெய ராமனாய் - வருமாயோன் 
குரவுகள்கு னித்துவிளை யாடுவோர் 

தலவரையெ டுத்துகுடை யேசெய்வோர் - மருகோனே ! 
பரவுமடி யர்க்கருள்செய் நாயகா ! 

பணியணிகு றக்கொடியை மேவுவாய் ! - எனையாளாய் ! 
இரவுவரு வட்டமதி தாவுசீர் 

எழிலுலவு நற்கிசியின் மேரிலே - வருதேவே ! 
953. கஞ்ச வரும்பின் முலையினாள் 

கங்கு லிலங்கு குழலினாள்- கொடிதாமே 
நஞ்ச மிலங்கு விழியினாள் 

நங்கை குறஞ்சொல் குறமினாள் - புணர்தோளா ! 
தஞ்ச மெதென்ற வடியனேன் 

சம்ப்ர மமிஞ்ச அருளுவாய் ! - அமரேசா ! 
மஞ்சு தவழ்ந்த வளமைசேர் 

மைந்து யர்குன்றை மலையிலே - வருதேவே ! 
954. கங்கை சூடிய வரனார் 

கங்குன் மேவிய மிடறா-ரிடமே சேர் 
மங்கை மாதிரி யுமையாள் 

மஞ்சு சேருயர் குழலாள் - அருள்பாலா ! 
சங்கை நேர்குழை மடமான் 

தங்க மேனியள் குறமான் - அமர்தோளா ! 
பங்க யாசன மகள்சேர் 

பண்ப தாகிய சிகிமேர் - வருதேவே ! 
955. அரவினுடல் நெளிவுபட அவனிதனில் நடனமிடு 

- தோகைவாகனா! --நீமுனாகவா ! 
பரவுமடி யவர்களுட பழையவினை தவிரவர 

- மேசெய்நாயகா ! -- பாவலா ! குகா ! 


--- 


தின கவிதை 
மரவுரிகொள் சடைமுடியின் மகிமையுள விறல்மருக ! 

--நீபமாலையே - சூடுமார்பனே ! 
சிரசின்மணி மகுடமுயர் சிகிமலையில் வளரவரு 

-தேவதேவனே | --பாடவேசெய்வாய் ! 
956. சித்தி படைத்தவனே ! அற்பு விளைத்தவனே ! 

செப்பு தமிழ்க்கருள்வாய் ! - அமரேசா ! 
சத்தி யெடுத்து முனே மெத்த வெதிர்த்திடுசூர் ! 

சட்ட கமற்றிடவே - விடுசூரா ! 
பத்தி மிகுத்தவனான் வித்தை யெனக்கருள்வாய் ! 

பத்ம மலர்க்கழலாய் ! -- எனையாளாய் ! 
நத்தி முகிற்கணமே மொய்த்த மலர்ப்பொழில்சூழ் 

நற்சி கியிற்கிரிமேல் - வருதேவே ! 


957. சிகர கிரியைநிகர் முலையி னாளொரு 

சிறிய துடியைநிக ரிடையி னாள்வெகு- நலமே சேர் 
மகர நிகருமிரு விழியி னாளுயர் 

வடிவ விலகுகுற மடவி யேபுணர்- இருதோளா ! 
தகர நிகருகுழ லுமைமி னாள் தரு 

தனய ! வரமுதவி புரி ! கு கா !மயில்- முருகோனே ! 
அகர மெனவெதிலு முதல தாகிய 

அழகு மிகுசிகியின் மலையி லேவரும்- அமரேசா ! 


958. சீதைக் கிசைத்த நாதர் 

சீருற்ற நத்த ராசை - மருகோனே ! 
வாதைப் படுத்து சூர 

மாவைச் செயித்த வேலை - அணிவோனே ! 
கோதைக் குழற்பெ ணான 

கோலக் குறத்தி மேவு - மிருதோளா ! 
பேதைக் கருட்செய் ! மேன்மை 

பீடுற்ற நற்சி காவென் - மலையோனே ! 


959. பச்சைமயிற் புரவியாய் ! 

பத்மமலர்ச் சரணனே ! -- எனையாளாய் ! 
கச்சைதரித் திடுமினாள் 

கற்புமிகுத் திடுபொனாள் - வடிவேசேர் 


955. விறல் : திருமால் ( 909 ) . 
956. சட்டகம் - உடம்பு . மிகுத்தவன் நான் . 


தின கவிதை 


245. 


கொச்சைநல்க் குறமினாள் 

கொத்துமலர்க் குழலியாள் - புணர்தோளா1 
விச்சையெனக் கருளுவாய் ! 

விற்சிகரச் சிகியின்மா - மலையாளா ! 


960. சங்கையணி குழையினாள் சந்த்ரனிகர் முகமினாள் - நலமேசேர் 

பங்கயமின் வடிவினாள் பண்புமிகு குறமினாள் - புணர்தோளா ! 
கங்கையணி சடையினார் கங்குனிற மிடறினார்- தருபாலா ! 
கொங்கைமிகு [ சோலையே ] கொண்டசிகி [ மேரிலே ) -வரு 

[ தேவே ! 


961. நடனமிட்டிடுமயில் வாகனா ! 

நலம்விளை த்திடுதமிழ் தா ! குகா !-அமரேசா ! 
அடமிகுத் திடுமசு ரோனையே 

அலரவெற்றிகொளயி லாயுதா ! -- எனையாளாய் ! 
கடமதக் கிரிமுக நாயனார் 

கருணை முக் கியதுணை யானசோ - தரவேளே ! 
வடவரைக் கிரிநிக ரானதோர் 

மகிமையுற் றிடுசிகி யானசீர் - மலையாளா ! 


962. கடப்பையணி புயனே ! கருத்தில்வரு நினைவே - அருளாயோ ! 

விடத்தையணி மிடறார் விருப்பமொடு புணர்மா - னிடமேசேர் 
குடத்தைநிகர் முலையாள் குறைத்தவிடை யுமையாள்- தரு 

[ பாலா ! 
தடத்தைமிகு வனமார் சகத்திலுயர் சிகியா - மலையாளா ! 


963. கயிலைக்கிரி மீதில் வாழ்பவர் 

கருணைப்பர மேசர் ஈசுரர் - உழைமானாள் 
மயிலைச்சரி யான சாயலின் 

வடிவுற்றிடு தேவி நாயகி- தருபாலா ! 
குயிலைப்பொரு கானம் நேர்மொழி 

குறநற்கொடி மேவு சீரிரு - புயநாதா ! 
அயிலைத்தரி பாணி யா !குக ! 

அழகுச்சிகி மேரி லேவளர் - முருகோனே ! 


[ ] இவற்றை முறையே , 


‘ பழனழே 


960. கொங்கை - தேனை . 
( மலையிலே எனப் படிக்கலாம் . 


246 


தினகவிதை 


964. சிவமய மான ரூபர் அடியவர் தேடு பாதர் 

தவழ்மதி வேணி நாதர்- பரமானோர் 
நவமய நாத ரான அணுமுத லான சோதி 

நதியணி தேவ நாத - ரிடமேசேர் 
அவரிழை போல மேவு கொடியிடை மாது தேவி 

அழகுகௌ மாரி யாசை - மிகுபாலா ! 
தவமுனி வோர்கள் தேவர் எவர்களும் நாளும் நாளும் 

தயவொடு சூழு தோகை - மலையாளா ! 
965. கொஞ்சுகிளி மொழியினாள் 

கொண்டல்படி குழலினாள் --நலமேசேர் 
நஞ்சுபுணர் விழியினாள் 

நங்கைகுற மகளையே - புணர்தோளா ! 
மஞ்சுலவு மயிலிலே 

வந்துவரம் அருள் செய்வாய் ! -அமரேசா ! 
மிஞ்சுமுடி யுலவுசீர் 

வெங்கதிர்கொள் சிகியின்மா - மலையாளா ! 
966 , வேதனைச் சிறையில் வைத்தவனே ! 

வேகமுற் றசிறை நற்சிகியாய் ! -- எனையாளாய் ! 
போதமுக் யமிகு சித்தர்களே 

போகமுற் றநல பத்தர்களே - பணிதாளா ! 
பாதபத் தியுள எற்கினிநீ 

( பார்வை துணித்த ரெடி Fc]-அமரேசா ! 
தாதகிச் சடையர் புத்திரனே ! 

சாமி ! நற் சிகியி லுற்றவனே ! -- குக நாதா ! 
967. காவினில் வந்த வேடர் 

காவல்கொள் மங்கை யாளை - அணைதோளா ! 
பூவினில் வந்த தேவி 

போகமி குந்த நாதர்- மருகோனே ! 
பாவில்மி குந்த சீர்கொள் 

பாவல ! சங்க மீது - வருவோனே ! 
தாவிய.இந்து சோலை 

சார்சிகி குன்றை மேரில்- வளர் நாதா ! 


964. நவமயம் : ஒன்பது வகை. சிவம், சத்தி , நாதம் , விந்து , சதாசிவன் , 
மசேச்சான் ; உருத்திரன், விட்டுணு , பிரமன் . 

966. [ ] விளங்கவில்லை . பார்வை வைத்தருளு நற்கதி நீ எனப் படிக்க 
வாம் . தாதசி . ஆத்தி , 


247. 


தின கவிதை 
968. கலையை எனக்கு நீசெய் ! 

கமழ்செய் கடப்ப மாலை- புனைமார்பா ! 
அலையை யடைத்த சேனை 

யதிபர் மகிழ்ச்சி யான - மருகோனே ! 
தலையை யறுத்து வேதன் 

தனைவெலும்நத்த ராசை- மகவேளே ! 
மலையை மிகுத்த கோடு 

வளர்சி கியிற்கு லாவும் -- அமரேசா ! 
969. கஞ்சம லர்க்குள் வாழுங் 

கங்குல் நிறத்த கேச - மடமான் சேர் 
கொஞ்ச இடைப்பொன் மாது 

கொண்ட மயிற்கு நேர்வர் - மருகோனே ! 
நஞ்ச மிடற்றி னாரை 

நண்பு படைத்த தேவி - தருபாலா ! 
தஞ்ச மெனக்கு நீசெய் ! 

தங்கு சிகிப்பொன் மேரில் - வருதேவே ! 


970. நினைத்தபடி வரத்தையருள் ! நிறைக்கமல -- இருதாளா ! 

முனைக்கதிரி னயிற்கொடெதிர் முழித்தசுரன்- உடன்மீதே 
வினைப்பகைகள் கெடுக்கவிடு விரைக்கணியை - அணிமார்பா ! 
தினைப்புனமி னணைத்தபுய 1 திகழ்ச்சிகியின் - மலையாளா ! 


971. கடம்ப மலர்புனைவாய் ! 

கனங்கொள் சிகிமலையா ! -- எனையாளாய் ! 
நடம்ப யிலுமயிலா ! 

நலங்கொள் வரமருள்வாய் !-அமரேசா ! 
படங்கொ ளரவணைமேல் 

பயின்று துயில்புரிவோர்- மருகோனே ! 
வடம்பு னையுமுலையாள் 

வனம்ப யிலுமடமான் - அமர்தோளா ! 


972. சூர மாவை வென்றவனே ! 

தோகை மீதில் வந்தவனே - எனையாளாய் ! 
மார னாவி கொண்டவனார் 

வாச மான கொன்றையின்மா - மலரார்பால் 


970. விரைக் கணி : மணமிகும் மாலை . 


248 


தின கவிதை 


ஆர வாழு மங்கையினாள் 

ஆசை யான மைந்த ! இநாள் - அருளாயோ ? 
பார மான குன்றையனே ! 

பார்வை யாறு ரெண்டுளவா ! - அமரேசா ! 
973. சிந்தை யாகுல நாசமாய்ச் 

சிந்தி யோடிட நீசெய்வாய் ! - ( ..........) 
தந்தை யார்குரு நாதனே ! 

சங்க பாணியின் மாயனார் - மருகோனே | 
பந்தை நேர்தன வேடமான் 

பண்ப தாயணை மார்பனே ! - எனையாளாய் ! 
வந்தை யா ! அருள் நீசெய்வாய் ! 

மஞ்சு சேர்சிகி மேரிலே - வருதேவே ! 
974. கொஞ்சிய மொழியினாள் அம்பிணை விழியினாள் 

கொண்டல்கொள் குழலினாள் -- நலமேசேர் 
பஞ்சிகல் பதமினாள் தண்டலை யிவர்மினாள் 

பண்புகொள் குறமினாள் - புணர்தோளா ! 
அஞ்சிய அசுரனேர் மண்டிட அயிலினால் 

அண்டர்கள் மகிழவே - செயும் வேளே ! 
ரஞ்சித தமிழையே தந்தருள் புரிகுவாய் ! 

நன்றுகொள் சிகியின்மா - மலையாளா ! 


975. மயிலை நடத்திய வீரனே ! 

மதுகொள் கடப்பமென் மாலையே - புனைமார்பா ! 
அயிலை யெடுத்தெதிர் சூரனேர் 

அகல மதிற்பட ஏவுவாய்! -- செயவீரா ! 
குயிலை நிகர்த்திடு கூரலாள் 

குறவர் குலக்கொடி மாதினாள் - புணர்தோளா ! 
கயிலை மலைக்கெதி ராகவே 

கருது சிகிக்கிரி மீதிலே - வருவோனே ! 
976. வாசத்து நீப மாலை 

மார்பத்தின் மீது சூடு- குகநாதா 
தேசத்தர் தேடு பாத ! 

சீருற்ற தோகை நீடு- மயிலாளா ! 


973. [ ] விடப்பட்டுள்ளது . இதுபோதே எனச் சேர்க்கலாம் . 
975. கால் ; ஏசல் ; முதல் நீண்டது . 


தின கவிதை 


249 


காசற்ற வேடு வோர்கள் 

காதற்பெண் மீது வாசை- மிகுதேவே ! 
ஈசர்க்கு லாச பால ! 

ஏருற்ற தோகை மேரில்- வருதேவே ! 


977. காளி கைக்கெதி ராடுவோர் 

கார ணப்பர மேசனா -- ரிடமேசேர் 
ழி நற்கனி வாயினாள் 

மேன்மை யுற்றிடு தேவியாள்- தருபாலா ! 
ஆழி யிற்றுயின் மாயனார் 

ஆசை யிற்கிசை வானதோர் - மருகோனே ! 
கோழி நற்கொடி யாளனே ! 
• கோல மைச்சிகி மேரிலே - வருதேவே ! 


978. பாற்கட லிற்றுயில் நாதனார் 

பார்ப்பதி நற்றுணை நாதனார் - நலமே சேர் 
தீர்க்கமி குத்திடு ரூபியார் 

தீப்பரு திக்கர மாலின்மா - மருகோனே ! 
வாக்குவெ னக்கருள் நீசெய்வாய் ! 

வார்த்தகி ணத்தன வேடமான் - அணைதோளா ! 
பூக்கள்நிறைத்திடு சோலைசூழ் 

பூப்பொலி நற்சிகி மேரிலே - வருதேவே ! 


979. முத்தென வொளிர்நகையாள் 

முட்கொடி வனசமதா - முகமானாள் 
நத்தென வொளிர்மிடறாள் 

நற்குற மகடனையே - புணர்மார்பா ! 
பத்தெனு முடியவனே 

பட்டிட வயில் தொடுமால் - மருகோனே ! 
கொத்தினை விரிவனமே 

குப்பென வளர்சிகிமா - மலையாளா ! 
980. சத்தியையெதிர் சூருடல் 

தைத்திடவிடு நாயக ! - அமரேசா ! 
நித்தியசுப சேகர ! 

நிர்த்தனமிடு மாவினில் - உயர்தேவே ! 


-கட்டிய 


980. நிர்த் தனமிடும் மா : மயில் . 


250 


தின கவிதை 


கத்திகைபுனை மாபுய ! 

கச்சணிகுற நாயகி - புணர்தோளா ! 
விர்த்திகொள்சிகி யாகிய 

வெற்பினில்வள ரீசுர ! - எனையாளாய் ! 


981. மறைவாயினார் அலர்மீதிலே வளர்வேதனார்- பணிபாதா ! 

பிறைபோலவே யெயிறானரே பெலநாடியே - அயிலாலே ! 
குறைவாகவே தொடுநாயகா ! குறமாதினார்-புணர்தோளா ! 
கறைமேகமே தவழ்கோடுசேர் கனதோகைமா - மலையாளா ! 


982. கொண்டைமயி லேறு சூர ! 

கொண்டல்படி தோகை மேரில் -- வருதேவே ! 
சண்டைபுரி சூரன் மார்பு ! 

துண்டுபட வேலை யேவு- குகநாதா ! 
கெண்டைவிழி காது தாவு 

கின்றகுற மாது மேவு - புயவேளே ! 
வண்டையணி நீப மார்ப ! 

வந்துவரம் நீசெய் தேவ ! - கணநாதா ! 


983. அண்டமெ லாமு மாளும் அம்பகல் சூர னாவி - படவேதான் 

மண்டிட வேலை யேவு வம்புயர் நீப மாலை -- புனைமார்பா ! 
விண்டவர் தேடு பாத ! வெஞ்சம ராடு சூர ! -அமரேசா ! 
கொண்டல்கள் தாவு சோலை குன்றையின் மீது வாழு முரு 

( கோனே ! 


984. செச்சைபுனை அகலு மார்ப ! 

சித்தமிகு சிகியின் மேரில் - வருதேவே ! 
கச்சைபுனை தனமின் மாது 

கற்புமிகு வனமி னாளை - அணைதோளா ! 
பச்சைமயில் முதுகி லேறி 

பட்சமுட னடிய னேன்முன் - வருவாயே ! 
விச்சைதனை அருள்செய் நீல 

விஷ்ணுமகிழ் மருக ! நீப - மலராளா ! 


985. குன்றைமலை யாதிபா ! 

கொண்டைமயில் வாகனா ! --எனையாளாய் ! 
கொன்றையணி வேணிபால் 

கொண்டவுமை மாதினாள் -- தருபாலா ! 


தின கவிதை 


251 


மன்றல் கமழ் சோலையே 

வந்தகுற மானையே- புணர்தோளா ! 
குன்றுதொறு மாடுவாய் ! 

கொங்கலரி னீபமா - மலர்மார்பா ! 
986. அடத்தை யேபுரி மாவையே 

அறுக்க வேல்விடு நாதனே ! -- அமரேசா ! 
குடத்தை நேர்தன மாதினாள் 

குறத்தி மேல்மய லாகவே - புணர்தோளா ! 
நடத்து தோகையின் வாகனார் 

நலத்தை நீயருள் வாயையா ! - குகநாதா ! 
திடத்த சோலைகள் சூழுமோர் 

சிகிப்பொன் மேரினில் நாளுமே - வளர்தேவே ! 
987. கலைமதி சூடும் வேணி 

கயிலையின் மீது வாழ்வார் - இடமே சேர் 
சிலை நுத லான மாது 

தினமகிழ் வான பால ! --எனையாளாய் ! 
குலைபுரி மாவை மார்பு 

குறைபட வேலை யேவு- செயவீரா ! 
அலைகொளும் நேமி சூழும் 

அணிசிகி மேரில் வாழும் - அமரேசா ! 
988. [ நடன மீடுகளின மலர் 

நிகரான சீ - ரிருபாதா ! 
கடக ரியின் 

முக நாயனார் 
கருது துணையெனும் வேலவா ! - அமரேசா ! 
அடவி வயல் நேமனார் 

அதிப திகுகா யினாள் முன் - வருவாயே ! 
வடவரையின் நேரதாக 

வளர் சிகியின் மேரில் மேவு- குமரேசா.] 
987. குலைபுரிமா - கொத்தாகக் காய்க்கும் மாமரம் ( சூரன் ) 
988 . நடன மிடுமயில் வாகனா 

நளின மலர்நிக ரானசீர் -- இருபாதா ! 
க்டக் ரியின் முக நாயனார் 

கருது துணையெனும் வேலவா! -- அமரேசா ! 
அடவி வயலணி நேமநா 

டதிய திமுருக னே | இநாள் - வருவாயே ! 
வடவரையைங்க ராகவே 

வளர்சி கிமலையில் மேவுவாய் ! - குமரேசா 1 


252 


தின கவிதை 


989. தந்தி முகவற் கிளையதோர் 

தம்பி குமரக் கடவுளே ! -- நலமேசேர் 
அந்தி மதியைப் புனைகுவோர் 

அங்கை மழுவைத் தரிபிரான் - அவர்பாலா ! 
நந்தி லகுபொற் கைவிறலார் 

நங்கை மலரிற் றிருமினாள் - மருகோனே ! 
கொந்தி லகுநற் புனமதே 

கொண்ட சிகி நற் கிரியின்மேல் - வருதேவே ! 
990. சங்கைத் தரித்த பாணியார் 

தந்திக் குதித்த மாயனார் - மருகோனே ! 
கொங்கைக் குறத்தி நாயகா ! 

குன்றைக் கிரிக்குள் நாளுமே வருதேவே ! 
செங்கைக் கிசைத்த வேலவா ! 

திங்கட் கிசைத்த ஆனனா! - அருளாயோ ! 
கங்கைச் சடைப்பொன் மேரினார் 

கண்டிச் சையுற்ற மாதினாள் - தருபாலா ! 
991. இந்தணி சடையார் என்பணி புயனா- ரிடமே சேர் 

கொந்தலர் குழலாள் கொங்கையி னுமையாள்- தருபாலா ! 
வந்தருள் புரிவாய் ! மண்டிய மலர்நீ - பமதாளா ! 

செந்திரு மகள்சேர் தென்சிகி மலையா ! - அருளாயோ ! 
992. நஞ்சை யுண்டிடு வாயினார் 

நங்கை சங்கரி மாதினாள் -- தருபாலா ! 
கஞ்ச வம்பலர் மீதில்வாழ் 

கங்குல் கொண்டிடு கேசமா - துறைமார்மால் 
வஞ்ச ரென்றிடு தானவோர் 

மங்க அம்பெயும் மாயனார் - மருகோனே ! 
தஞ்ச மென்றவர் நாதனே ! 

சந்த மிஞ்சிய தோகைமா- மலையாளா ! 
993. வனசமா மலரி லிலகிய 

வடிவுசேர் விமலை மருவிய புயமாயோன் 
அனமதே றியம றைபுகலும் 

அயனையே தருப வர்மகிழு - மருகோனே ! 
கனதியா கியகு றமகளை 

கருதியே புணரு முருகைய ! -- எனையாளாய் ! 
என துபால் வரமருள் செய்குக ! 

எழிலுலா வியசி கியின்மலை வருதேவே ! 


தின கவிதை 


258 


994. சக்கர மேவிய பாணியார் 

சக்கிரு தாமரை போலவே - திகழ்மாயோன் 
பக்கம தேவளர் மாதினாள் 

பட்சம தாயணை மாயனார் - மருகோனே ! 
அக்கர வேயணி வேணியார் 

அற்பொடு மேவுகௌ மாரியாள் - அருள்பாலா ! 
தெக்கண நாடினில் நாளும்வாழ் 

சித்திர மாகிய தோகைமா- மலையாளா ! 
995. வேலைத் தரித்த கரதலா ! 

மேன்மைக் குறத்தி மகிழவே - புணர்தோளா ! 
சேலைத் தரித்த விழினாள் 

தேவத் திருப்பெண் மடவியே - புணர்தோளா ! 
பாலைப் பழித்த வளையினார் 

பாறைக் குடைக்கை யரியினார் -- மருகோனே ! 
மாலைக் கடப்பம் அணிபுயா ! 

வாகுற் றசித்ர மிகுசிகா - மலையாளா ! 
996. கறைபயில் மிடறினார் கதிமிகு மிடபமேல்- வருவோர்பால் 

உறையெழில் உலவுமா னுமை தரு புதல்வனே ! -எனையாளாய் ! 
குறைபட அசுரனே கொடுமுனை யயிலையே - வியசூரா ! 

மறைசொல்வர் குருபரா ! வளர்சிகி மலையின் மேல் - வருதேவே ! 
997. தசமுக ராவணனார் 

தலைவிழ வேசெய்குவோர் - மருகோனே ! 
கசமெனு மானனனார் 

கனமிகு மாதுணைவா ! -- எனையாளாய் ! 
திசைமுக னார்குருவே ! 

திகழ்மயில் வாகனனே ! -அருளாயோ ? 
பசையுயர் சோலைகள்சூழ் 

படிபுகழ் தோகையின்மா - மலையாளா ! 


998. ஆழித்துயில் மாயவ னாருயர் 

ஆவற்றிரு மேவிய மால்மகிழ் - மருகோனே ! 
கோழிக்கொடி யாய் ! அருள் வாய் ! குக ! 

கோலச்சிகி மாமயி லேறிய - செயவீரா ! 


994. சக்கு இரு தாமரை - கண்கள் இரண்டு தாமரை . 


254 

தின கவிதை 
வீழிப்பய மாமிதழ் நாயகி 

மேன்மைக்குற நாயகி மேவிய - இருதோளா ! 
பாழிக்கன காமிகு கோடுயர் 

பாரச்சிகி மேரினில் வாழ்வுறு - குகநாதா ! 
999. மறைபயில் நாதனார் அனமதி லேறுவோர் 

மலருறை நாதனார்- குருநாதா ! 
குறையிடை மாதினாள் நலமிகு ரூபியாள் 

குறைமக ளாசையாய்- அணைதோளா ! 
நறைமலர் நீபனே ! வரமருள் வாயையா ! 

நளினம தானசீர் -- இருதாளா ! 
பிறைதவழ் சோலைசூழ் சிகிமலை நாதனே ! 

பிரியம தாகவே - வருவாயே ! 
1000. கனதன மிலங்கு மார்பினள் 

கலைமதி சிறந்த வானனள் - மடமானாள் 
கமழ்மல ரணிந்த சீர்குழல் 

கறைபடி யிரண்டு பார்வையள்- குறமானாள் 
மனதொடு கலந்து சேர்புய ! 

மகிமைகள் மிகுந்த நாயக ! -- நலமேசேர் 
மணிபுனை திரண்ட கோடுயர் 

வளருயர் சிகண்டி மாமலை - வருதேவே ! 
அனமென கடந்த பாதமின் 

அலைகடல் துயின்ற மாலுட- துணையாமே 
அழகினில் மிகுந்த மாதுமை 

யவளரு ளுமைந்தனாகிய - குக ! வேளே ! 
சனகியை மணந்த நாயகர் 

தரைதனை யளந்த தாளினர் - மருகோனே ! 
தமிழ்தனை மிகுந்து நீயருள் ! 

சகமகிழ் சிகண்டி வாகன - முருகோனே ! 
1001. அமரர் பணிபுரி கமல மிலகிய - பதநாதா ! 

அழகு படவொரு நடனமிடுசிறை - மயிலாளா ! 
குமரி வடிவினில் விமலை மடமயில் -- நிகராமே 

குறமின் மனதினி லிசைய வமளியில்- அணைதோளா ! 


998. பாழி - பெருமை பொருந்திய . கனக மிகு என்பது 
எனச் சந்தம் நோக்கி நின்றது . 


கனகா மிகு 


தின கவிதை 

250 
குமர சரவண பவ ! பொ னறுமுக ! -- முருகோனே ! 

குரும ணியினொளி மிகும குடமணி- குகநாதா ! 
சமர வசுரர்கள் அழிவு படவிடு - அயிலாளா ! 

சகல மிடிகளும் அகல வருள்சிகி - மலையாளா ! 
1002. வரையைப் பொருமுலையாள் சிலையைப் பொருநுதலாள் 

மலரைத் தரிகுழலாள் - நலமேசேர் 
மறவர்க் குலமடமான் குயிலைப் பொருமொழியாள் 

வளர்நற் குறமகள்சேர் - இருதோளா ! 
விரையுற் றிடுமலர் நீ பமதைத் தரிபுயனே ! 

மிடியைப் பொடிபடவே - அருளாயோ ? 
விசையிற் பனகமதே நெளியப் பொடிநடையே 

விரைவிற் புரிமயிலே - றியசூரா ! 
துரைவித் தகமுருகா ! அசுரர்க் குலகலகா ! 

சுகவற் புதமலராள் - வடிவேசேர் 
துடியைப் பொருமிடையாள் கமலைக் கனமுடையாள் 

சுபமிக் குளவிறலார் - மருகோனே ! 
தரையிற் பெருவளமே மிகுநற் சிகிமலைமேல் 

தழைநற் குமரையனே ! -- நுனையே சேர் 
சமரக் கதிரயிலா ! கயிலைக் கிரியரசே ! 

தருபுத் திரவரமே - அருளாயோ ? 
1003. ரதகச துரகமும் நிறைபட வலுவொடு 

ரணகள மதில்வரு அசுரோன்மேல் 
நகுகதி ருலவிய நுனைமிகு அயில் தனை 

நலமுடன் விடுகுக ! -- குமரேசா ! 
சதுமுக வயனுட குலம்வரு பிரபல 

தசமுக மிலகிய - அசுரோனே 
தவிடுபொ டிகள்பட அழிவுசெய் வளைசிலை 

தனையணி விறல்மகிழ் - மருகோனே ! 
பதமல ரிணையினை நிதநித மனதொடு 

பணிபவர் மிடியக - லிடவேதான் 
பதிதனை யருள்சர வணபவ ! குருபர ! 

பழமறை யவர்துதி- புரிதேவே ! 
சததள மலருறை மடமயில் வளர்சிகி 

தகுமலை வருகுக ! - குமரேசா ! 
தமியன்மு னிருவிழி குளிரிட மயின்மிசை 

தயவொடு மழகுற -வருவாயே ! 


256 


தின கவிதை 


1004 , கதிமிகு மயின்மேல் வருகுரு பரனே ! 

கதிதனை யருள்வாய் ! - அமரேசா ! 
கடமத சலமே ஒழுகிய மலைநேர் 

கரிமுக வயனார் - துணையாளா ! 
பதிவள ரடியார் இமையவ ரிறையார் 

பணிபுரி சரணா! - குகநாதா ! 
பருதியி னொளிசேர் முடியணி பவனே ! 

பழமறை யவரே - துதியாளா ! 
நதியணி சடையார் பிறையணி முடியார் 

நலமிகு கயிலா - சமதேவாழ் 
நகுகதிர் மிகுமா மணிமுடி யரவே 

நனியணி யவர்பா - லக ! வேளே ! 
விதிசிறை படவே செயுமறை முதலே ! 

விறல்மன மகிழ்சீர்- மருகோனே ! 
மிடியக லிடவே யருள்சிகி மலைமேல் 

மிகவளர் குமரா ! -- கதிர்வேலா ! 


1005. பொதுவில் நடனமிடு கமல விருசரணர் 

புகழ்வர் வினையகல - அருளே தான் 
புரியு மொருபரமர் கயிலை மலையரசர் 

புதிய மதியையணி- பரமானோர் 
மதுகொள் மலருலவு தகர மொழுகுகுழன் 

மடவி கிளியைநிகர் - மொழியாளே 
மதுரை யரசுமன மகிழ வருபுதல்வி 

மதலை ! அமரர்பணி - யிருதாளா ! 
சதும றைகள் பரவு திசையின் வதனர்துதி 

சரவணபவ ! குக ! -- எனையாளாய் ! 
சகல மிடியகல உனது கிருபையருள் ! 

தருவி னிழலரசன் - மருகோனே ! 
பதும் மலரைநிகர் வதன ! அழகொழுகு 

பவள விதழ்மயிலி -- குறமானாள் 
பருவ மணியையணை குமர ! அறுமுகவ ! 

படியில் வளர்சிகியின் - மலைநாதா ! 


1006. கடம்பையணி 

புயவா ! 
கனிந்த நய மொழியாய் ! -- நலமேசேர் 
கரந்தையணி சடையார் 

கலந்தவுமை யவளே - தருபாலா ! 


தின கவிதை 


250 


வடந்திகழு முலையாள் 

வனங்குலவு மடமான் - வடிவாமே 
மலர்ந்தமலர் முகமான் 

மனங்கொடணை புயவா ! - எனையாளாய் ! 
திடங்குலவு மசுரோன் 

சிரந்துணிவு படவே - அயிலாலே 
செயம்புரியும் வரதா ! 

சிகண்டிமலை யரசே ! -- குகவேளே ! 
நடம்பயிலு மலையா ! 

நலந்தருவை யினமே! - அமரேசா ! 
நடுங்கவென்முன் வருமோர் 

நமன்றமரை யொழிவாய் ! - குருநாதா ! 


1007. காவுற்றிடு வேடுவர் பாவைக்குற நாயகி 

கானக்கிளி போல்மொழி - பயில்வாயாள் 
காதற்கிணை யாகிய நீபப்பிணை சூடிய 

காளைக்கும ரா ! குக ! -அமரேசா ! 
பூவுற்றிடு நான்முக வோனைச்சிறை மீதில்வை 

போருற்றிடு வேலவ ! -- எதிர்சூர்மா 
போருக்கள மீதினில் நாசப்பட வேயுயிர் 

போகச்சம ராடிய - திறல்வீரா ! 
நாவுற்றிடு பாவினை பாடக்ருபை யேபுரி ! 

வாகுற்றிடு தோகையின் - மயிலாளா ! 
ஞானத்தவர் யோகியர் வானுற்றிடு தேவர்கள் 

நாடித்தின மேபணி - புரிதாளா ! 
மாவுற்றிடு வான்பதி தாவிப்புற மேயகல் 

வாசப்பொழி லேமிகு - நலமேசேர் 
மாழைக்கதிர் கோடுகள் மேவிக்கன மேமிகு 

வாணற்சிகி மாமலை - வருதேவே ! 


1008. வாச மிகுந்த நீப 

மாலை யணிந்த சீர்கொள் - நலமே சேர் 
மார்ப ! சிகண்டி யான 

வாக னமுந்தி யேறி - வருவாயே ! 
ஆசை சிறந்த வேட 

ரார்ம னைவந்த பாவை - அழகேசேர் 
ஆர ணிகின்ற தேவி 

யாள்பு ணர்மைந்து லாவு - புயவேளே ! 
17 


258 


தின கவிதை 


1 


தேசர் வணங்கு பாத 

சீர்கொள் நடஞ்செய் தோகை - மயிலாளா ! 
தேவர் மகிழ்ந்து நாளும் 

தேடு சிகண்டி யான - மலையாளா ! 
ஈசர் மணந்த தேவி 

யேத ருமைந்த னாக - வருதேவே ! 
ஏர்க ணிறைந்த நேம 

ஏர்வ ளமுந்து நாட ! - அருளாயோ ? 
1009. திருத்த மாகிய சோலை நாள்தொறும் 

வளைத்த நேமந ஓடி னாருயர் 

செகத்தில் வாழ்பவர் தேவ நாடினர்- பணிவோரே 
திடத்தி லேயெதி ராக வேரண 

களத்தி லேவரு சூர னாருயிர் 

செயிக்க வேவெகு கூர்மை வேல்விடு - செயமானோர் 
மருக்கு லாவிய நீப மாலிகை 

தரித்த மாபுய நாத னார்கன 

மகிழ்ச்சி யாமயின் மீதி லேறிய - நலமானோர் 
மதிப்பொ னார்சடை நாத னாரருள் 

சுதச்சி காமலை மீதி லேநிதம் 

வளர்ச்சி யாகிய நாத னாரெனை - மருவாநாள் 
பருத்த மாமுலை மீதி லேமதன் 

மிகுத்த பூமலர் யாவு மேனியில் 

படச்செய் வானதி னாலு மேவெகு - துயராலே 
வருத்த மாயுண வாசை யேயிலை 

அதுக்கு ளேகிழ வோரி பாதகி 

மடச்சி யேசுற தாலு மேயது - சினமாமே 
( மலர்க்கு ளேவள ரோதி மேமூன 

திடத்தி லேசெலுவேன் ] ம றாதினி 
மகிழ்ச்சி யாமண நீப மாலிகை - அருளாயோ ? 


1010. நடனமிடு மயிலா ! 

நலமருள்செய் குமரா !-ப்ரபையே சேர் 
நதியையணி சடையார் 

நகை மதியின் முடியார் - நலமே சேர் 


1009. இது தலைவி யீரங்கல் என்னும் அகத்துறைப் பாட்டு . 

தலைவனை 
முதலிற் படர்க்கையிலும் , பிறகு , முன்னிலையிலும் அமைத்துக் கூறுகிறாள் , 

[ ] பொருள் விளங்கவில்லை , 


259 


தின கவிதை 
தடவரையை நிகராய் 

இலகுபய முலையாள்--உமைமானாள் 
தனய அருள் பரமா ! 

சகலவினை களுமோ - டிடவேதான் 
அடல்புரியு மசுரோன் 

படைகள் பொடி படவே - அதிகூராம் 
அயிலைவிடு குமரா ! 

அமரர்பணி சரணா -குகநாதா ! 
உடலில்வரு வினையே 

தவிரவருள் புரிவாய் ! -சிகைமீதே 
ஒளிரிரவி தவழ்சீ 

ருயர்சிகியின் மலைமேல் - வருதேவே ! 


1011 , நடிக்குஞ் சிதபத மாமயில் வாகன ! 

நயக்கும் படிதமிழ் பாடவு மேவரம் - உதவாயோ ? 
கடிக்குங் குமவிதழ் நீபமென் மாலிகை 

கதிக்கும் படிபுய மீதினி லேயணி - முருகோனே ! 
கெடிச்சிங் கமென்முக னாகிய சூருடல் 

இழிக்கும் படியயி லேவிய நாயக ! -- முருகோனே ! 
துடிக்குஞ் சிறுவிடை வேடமென் மானணை 

துணைப்பொன் புய ! சிகி மேரினி லேவளர்- அமரேசா ! 
1012. துடிபோல மருங்குள நாயகி 

சுகலீலை புரிந்திடு வேடமின் - அணைதோளா ! 
வடிவேலணி செங்கையி னாயக ! 

மதமேபொழி தும்பியி னானனர் - துணையாளா ! 
கடிமேவு கடம்பணி சேர்புய ! 

கனசோலை நிறைந்திடு தோகையின் - மலையாளா ! 
படியேழ்துதி கொண்டகு கா ! அருள் 

பதுமாசன மங்கையி னாயகர்- மருகோனே ! 
1013. கோவையிதழ் வாயினாள் 

கோலமிகு பார்வையாள் - வன வேடர் 
பாவைநல மானசீர் 

பாரமுலை மீதிலே - புணர்தோளா ! 
தேவையுள யாவுமே 

சீரினொடு நீசெய்வாய் ! -- குகநாதா ! 
பூவைமிகு சோலைசூழ் 

பூவுலவு தோகைமா - மலையாளா ! 


260 


தின கவிதை 


1014. சகல வினையகல அருளை யுதவுகுக ! 

சரவ ணபவ குரு - பாவேளே ! 
சுகமென் மொழிபயிலு மறவர் கொடிமருவு 

துதிகொ ளிருசரண ! - அமரேசா ! 
பகரு மறையர் நல முலவு மமரர்களும் 

பணியுமிருசரண - மயிலாளா ! 
மிகவு முயர்பொழில்கள் வளையு முயர்சிகியின் 

விளைபொன் மலையில்வரு - வடிவேலா ! 
1015. நவமணி கொழிக்கு மலைசூழ் 

நளிர்கட லினுக்குள் அரவாம் - அணைமீதே 
நயமொடு துயிற்செய் விழியார் 

நளினம லருற்ற கொடியாள் - தனையேதான் 
குவிமுலை யணைத்து மயலாய் 

குணமொடு புணர்ச்சி புரிவோர் - மருகோனே ! 
குவளையை நிகர்த்த விழியாள் 

குறவர்கள் குலத்தில் வருசீர் - நயமே சேர் 
அவிரிழை துதிக்கு நிழலாய் 

அழகிடு மிடைப்பெ ணுடனே ( ......) 
அணைமிசை [ அற்பி னுடனே ) 

அணைபவ ! (வித்தை) - குகநாதா ! 
நவ்புவனத்தில் வாழும் நயமிகு பத்தர் சூழும் 

நறுமல ருற்ற சோலை நணுசிகி விற்கு லாவு - மலையாளா ! 


1016. மறைவாயனார் உயர்தேவனார் 

மணமேவுபூ - மலர்மீதே 
வளர்நாதனார் குருநாதனே ! 

மயின் மீதிலே - வருவாயே ! 
பிறையானதோர் நுதலாள்மினார் 

பிடியானசீ - ரிடையாளே 
பிணைசூடுகார் குழல்மாதினாள் 

பிடியானைபோல்- நடையாளே 
கறைமேனிவே டுவர்பாவையாள் 

கனிவாகவே - புணர்தோளா ! 


1015. [ ] இக்குறியீட்டவற்றை முறையே , மரமாகி விருப்பி னுடனே 
இதத்தை யருள்வாய் ! எனப் படிக்கலாம் . ஈற்றடியும் சந்தம் மாறிவிட்டது . 


தின கவிதை 

261 
கலையாருமா மதிவேணியார் 

கனபாலகா !-அருளாயோ ? 
முறையாகவே அடியார்களே 

முனமாகவே - பணிதாளா ! 
முடிசேர்சிகா மலைவாழ்குகா ! 

முருகா! குகா ! - எனையாளாய் ! 
1017. மதியைத் தரித்த சடையார் கயிலைக் கிரிக்குள் வளர்வோர் 

வடிவுற் றிருக்கு முயர்வால் - விடையாரே 
விதியைச் சிறைக்கு ளிடுவோய் ! அடியற் கிரக்க மிடுவாய் ! 

விரைநற் கடப்ப மலர்மா - லிகைமார்பா ! 
கதியைத் திறத்த மயிலே றியவித் தகக்கு ருபரா ! 

கமழற் புதக்கு றமினாள் - புணர்தோளா ! 
ததியைத் தரித்த கையினார் மருகக் குகச் சிகரமே 

கனமுற் றபொற்சி கியின்மா - மலையாளா ! 
1018. கான வேடுவர் குலமான் 

காத லால்மரு வியசீ - ரிருதோளா ! 
கார ணாசிறை மயிலா ! 

காவி னீபமென் மலர்சூ - டியமார்பா ! 
தான வோர்குல மதிலே 

சாட வேல்விடு பலமா - கியதேவே ! 
தாக மாயென் முன் வருவாய் ! 

சாமி நாயக ! மறைதே -டியபாதா ! 
வான மேல்வள ரிமையோர் 

வாச மாமல ருறைவோன் - பணிதாளா ! 
வாழு நேமநன் னகரா 

மாசி லாதிரு மயிலா - மலையாளா ! 
நான மேவிய சரணா ! 

நாளு மாயவன் மகிழ்மா - மருகோனே ! 
நாக மேயணி சடையார் 

நாத னாருட புதல்வா ! - எனையாளாய் ! 
1019. அரவினுட வலியார் உடல்க ளழிபடவே 

அதிரநட மிடுசீர் - மயின் மீதே 
அழகொழுகு மிருதாள் பரிபுரமெ னடையே 

அசையவென் முன் வருவாய் !-அமரேசா ! 


1017 . வால் விடை - வெள்ளையெருது . மருக , குக : விளி . முதலடி பொருள் 
முற்றமல் நிற்கிறது . 


262 


தின கவிதை 


உரமதுடன் எதிரே நடனமொடு வருசூர் 

உடல்கள் அறு படவே - எதிராவே 
ஒளியயிலை யெயுவாய் ! குமரகுரு பரனே ! 

ஒளிமையுட னருளே - தருவாயே ! 
பரவும் அடி யவர்பால் வினைகளொழி படவே 

பரிவினொடு செகுவாய் ! -- முருகோனே ! 
பணியையணி சடையார் கயிலைமலை அரனார் 

பரமர்மழு வணிபா - ணியினார்பால் 
விரவுதிரி புரையாள் கவுரிதுடி யிடையாள் 

விமலிகும ரியினாள்- தருபாலா ! 
விரையுலவு மலர்சேர் பொழில்க ளுலவியசீர் 

மிகுசிகியின் மலைமேல் - வருதேவே ! 
1020. கடம்பையணி புயனே ! கரந்தையணி சடையார்-- தருபாலா 

நடம்பயிலு மயிலா ! நலங்குலவு மமரோர்- பணிதாளா! 
திடங்குலவு மசுரோன் திரிந்துவிட வயிலே -- வியவீரா ! 
தடாங்கொள்சிகி மலையாய் ! தகுந்தவர மருள்வாய் ! -- 

முருகோனே ! 
1021. கந்த மேவிய நீப மாலிகை கண்ட மீதணி நாதனே ! 

சந்த மேவிய வேட நாயகி தங்க மேலணை தேவனே ! 
நந்த மேவுகை மாய னாருட நன்று சேர்மருகா! குகா ! 

அந்த மேவுமை பால கா ! அருள் அன்பு சேர்சிகி - யாளனே ! 
1022. செகமகி ழன்பர்கள் பணிசரணா! 

திருநட னம்புரி சிறைமயிலா ! - பெலமாவே 
அகமிகு கின்றவ லசுரனையே 

அணியயில் கொண்டம ரிடுகுமரா ! - எனையாளாய் ! 
குக ! மண [ மிஞ்சுக டம்பணிவாய் ) 

குரைகட லின்றுயி லரிமருகா !-அமரேசா ! 
தகதக வென்றுபொன் முடியுயர்சீர் 

தகுசிசி யின்கிரி வளர்பவனே! -- வடிவேளே ! 
1023. சந்தத்தமிழ் பாடவு நீயருள் 

சங்கத்திரு நாவல னே ! இனி -- எனையாளாய் ! 
அந்தப்பொருளாகிய நாயக ! 

அன்பர்க்கரு ளாவையு மேயினி - உதவாயோ ? 


1019. செகுவாய் - அழிப்பாய் 
1022. சந்தம் ( ) மாறுகிறது . மிஞ்சுறு குரவணிலாய் என்றிருக்கலாம் . 


தின கவிதை 


263 


நந்தக்கர மாயவ னார்மகிழ் 

நன்றுற்றிடு மாமரு காகன - மயிலாளா ! 
கந்தக்கம ணீபமென் மாலிகை 

கண்டத்தணி தேவசி காமலை - முருகோனே ! 


. 


1024. கருமேக மேனி ததியேயுண் வாயர் 

கமழார்து ழாய்கொள் -- புயமானோர் 
கடுராவின் மீது துயிலேசெய் நாதர் 

கயினேமி மாயன்-- நலமேசேர் 
பொருதான வோர்கள் குலநாச மாக 

பொடியாக வேசெய் - செயமானோர் 
புரையான போது வொருவானை கூவு 

பொழுதோடி யேநல் - அருள்வோர்மால் 
மருகா / பொ னீப மலர்மாலை சூடு 

மணிமார்ப ! நாளும் - அருளாயோ ? 
மயிலேறி யேயென் முனமேயி நாளில் 

வருவாய் ! வி ணோர்கள் - பணிபாதா ! 
தருவாழ்வு சோலை மிகுதோகை மேரு 

தனில்வாழு நாத ! -வடிவேலா ! 
சகமீது நாயெ னிடம் வேண தேசெய் ! 

தகுமாறு வீடு - தருவோனே ! 
1025. பச்சைக் கிளிமொழியாள் கற்றைக் கன்குழலாள் 

பத்மப் பதமலராள் - வடிவே சேர் 
பட்டுற் றிடுமிதழாள் முத்துப் பொருநகையாள் 

பச்சைக் கமுகதைநேர் - மிடறாளே 
கச்சைக் கனதனமான் சாத்திக் கிணைவிழியாள் 

கட்டுற் றிடுமலர்மா - லிகையாளே 
கற்புக் கொருகடலாள் நட்புப் பெறுகுறமான் 

கட்டித் தினமணைவாய் ! -புயவேளே ! 
நச்சைத் தரிமிடறார் அப்புத் தரிசடையார் 

நத்தைத் தரிகரனா - ரிடமே சேர் 
நத்தர்க் கொருதுணையாள் புத்ரக் குருபரனே ! 

நத்தித் தினமடியேன்- முனம்வாராய் ! 


1023. கமழ் + நீபம் = கமணீபம் 


1024. தயின் : கையின் , 


264 

தின கவிதை 
செச்சைப் புனை புயனே ! வித்தைக் கொருகடலே ! 

சித்ரத் தமிழ்தனையே - அருளாயோ ? 
செக்கர்க் கதிர்நிகரா யுற்றக் கொடுமுடிசேர் 

சித்துச் சிகிமலைமேல் - வருதேவே ! 
1026. அரவுட முடிதெளி வாகவே 

அதிரிட நடனம தாடுசீர் - மயிலாளா ! 
அழகிடு மிதழின்வி லாசமே 

அணிமல ரணிபுய மார்பனே ! - எனையாளாய் ! 
சரவண பவகுக நாதனே ! 

தருமடி யவர்பணி பாதனே ! -- ரசமே சேர் 
தமிழ்சொல வெகுவரு ணீசெய்வாய் ! 

சரவண நதிவரு பாலகா ! -- முருகோனே ! 
கரமலர் கொடுவன வேடுவோர் 

கனமட வியையணை மோகனே ! - வடிவேலா ! 
கடினம துடனெதிர் போர்செய்வோன் 

கமர்பட வயிலதை யேவுவாய் ! --கனவீரா ! 
பரவுள தருமிகு சோலைசூழ் 

பளிரிடு கொடுமுடி சேருமோர் - சிகியாமே 
பருமலை தனில் வளர் நாதனே ! 

படி புகழ் குருபர தேவனே ! - செகநாதா ! 
1027 அஞ்ச வெதிர்வரு சூரனோ 

டண்டி ரணகள் மீதிலே - நலமே சேர் 
அண்டர் முனிவர்கள் வாழவே 

அந்த மிகுவயி லேவுவாய்- செயவீரா ! 
தஞ்ச மிலையெனை யாளுவாய் ! 

தண்ண மிகுமலர் நீபமா - லிகைமார்பா ! 
தந்தி நிகருய ரானனார் 

தந்துணைவ! குக நாதனே ! -- எனையாளாய் 
கொஞ்ச விடையவள் வேடமான் 

கொஞ்சி மருவிய தோளனே !-அமரேசா ! 
குன்றை மலைவரு தேவனே ! 

குந்த மதையணி பாணியாய் ! -- அருள்வாயோ ? 
கஞ்ச மலர்மகள் பாகனார் 

கண்டு மகிழ்மரு காகுகா ! -- குமரேசா ! 
கங்குல் நிறமிகு கேசமான் 

கங்கை யுமைதரு பாலனே ! -வடிவேளே ! 
1026. தமர்பட . பிளவுற . 


தின கவிதை 


265 


- 


1028. வல்லிநிக ரிடையினாள் சொன்னநிற வடிவினாள் 

மன்னுவனம் வளர்மினாள் - நலமே சேர் 
சொல்லிகுற மடமினாள் தன்னைமரு வியபுயா ! 

துன்னுமல ரணிகுகா ! - குமரேசா ! 
வில்லிலகு மிருகையார் ( கொண்டனிற ] வுடலினார் 

விண்ணர்பணி சரணமால் - மருகோனே ! 
துல்யமயின் முதுகிலே மின்னவரு குருபரா! 

சொன்னமலை நிகர்சிகா -மலையாளா ! 
1029. வனவேடுவோர் தருமாதினாள் 

மகிழ்வாகவே - புணர்தோளா ! 
சினமாகவே யெதிர்சூரன்மேல் 

திடவேலையே - வியவீரா ! 
அனமேறுவோர் பணிபாதனே ! 

அருணீசெய்வாய் ! -- குகநாதா ! 
தனமே செய்வாய் ! சிகிவாகனா! 

தழைதோகைமா - மலையாளா ! 
1030. பந்தை நிகருமிரு முலையினாள் 

பஞ்ச வனவரியின் மொழியினாள் - நலமே சேர் 
இந்தை நிகருமொரு வதனமான் 

இன்ப மிகுகுறமின் அணைகுகா ! -- அருளாயோ ? 
விந்தை மருவுபுயன் மருகனே ! 

வெஞ்ச மர்கள் புரியும் ( மாவையே - வெலுவோனே ! 
நந்தை ( நிகர்மிடறுமை ] புதல்வனே ! 

நன்று வுலவுசிகி மலையிலே - வருதேவே ! 
1031. கொன்றைத ரித்தவர் மன்றுண டித்தவர் 

குஞ்சர நற்றத - ளுடையாரே 
கொங்கல ருற்றவன் மண்டைத ரித்தவர் 

கொஞ்சம திச்சடை - அரனார்பால் 
மன்றல்மி குத்தவ லங்கல்த ரித்திடு 

மங்குனி கர்த்திடு - குழன்மானாள் 
வஞ்சியி டைக்கொடி அம்பிகை வித்தகி 

மங்கைம கிழ்ச்சிகொள் - புதல்வோனே ! 
அன்றுவெ திர்த்திடு வண்டசு ரக்குலம் 

அம்புவி யிற்பட- வெதிர்போர்மேல் 
1028. [ ] சந்தம் பெர்ருந்தவில்லை . அல்லி னிற என்றிருக்கலாம் . 

1030. [ ] இவை , அசுரையே மிடறுமையின் என இருப்பின் சந்தம் 
பொருந்தும் . 


266 


தின கவிதை 


அம்பு தொடுத்தவர் பைந்துள வுற்றவர் 

அன்புமி குத்திடு-- மருகோனே ! 
குன்றைம லைக்குக ! நன்றுமி குத்திடு 

கொண்டைம யிற்றினம்- வருவாயே ! 
கும்பமுனிக்கருள் அன்றுப யிற்றிய 

கொந்துக டப்பணி- யிருதோளா ! 
1032. நத்துக ரத்து மாயன் அற்பும கட்கு நாளும் 

நட்புவிளைத்த நாதன் - அசுரோர்மேல் 
அத்திரம் விட்ட வீரன் பச்சைநிறத்த தேகன் 

அற்புமி குத்த மால்தன் - மருகோனே ! 
வித்தக வித்தை நீ செய் மொய்த்தக டப்ப மாலை 

மிக்கம கிழ்ச்சி யாக - அணைதோளா ! 
பத்திர முற்ற சோலை மெத்தவ ளைத்த கோடு 

பற்றுசி கிப்பொன் மேரில் - வருதேவே ! 
1033. வேலைத் தரித்த பாணியா ! 

மேன்மைச் சிகிப்பொன் வாகனா! - [ ...... ] 
பாலைப் பழித்த சோமனே 

பாரச் சடைக்கு ணாளுமே - அணிவோர்பால் 
சேலைப் பயிற்று பார்வையாள் 

தேவிக் கிசைத்த பாலகா ! - ( ...... ) 
லீலைக் குறப்பெ ணாயகா ! 

நீடுச் சிகிப்பொன் மேரனே ! - (....... ) 
1034. காலை யுதித்த ரவியே போல நிறத்த வுடலார் 

காலு மதத்த கயமா - முகமானோர்- துணையாளா ! 
மாலை யுதித்த கலையே சூடு சடைப்பொன் முடியார் 

வாம மிகுத்த வரனா - ரிடமேதான் - வளர்மானாள் 
சேலை யுதித்த விழியாள் மாலை தரித்த குழலாள் 
தேவி யுமைப்பெ ணருள்பா - லக வேளே ! 

-- முருகோனே ! 
பாலை யுதித்த மொழியாள் வேடர் குலத்து மகளாம் 

பாவை புயத்தி லணைவோய் ! -சிகியாமே -- மலையாளா ! 
1085. கடம்பணி புயனே ! குறம்பயில் குறமான் 

கனிந்திடு கனிபோ - லிதழாளே ! 
வடம்புரை முலையாள் கரந்தமி னிடையாள் 

மகிழ்ந்துகு றமினாள் - புணர்தோளா ! 
1033. [ ] ஏடு சிதைந்த பகுதி . முறையே , குமரேசா ! * முருகோனே ! 
அருள்வாயே எனச் சேர்க்சலாம் . 


. 


A 


தின கவிதை 

209 
நடம்புரி மயிலா ! வரஞ்செய்வை குகனே ! 

நலந்திக ழயில்வேல்- முருகோனே ! 
கடம்பொழி கயமா முகன்றுணை யரசே ! 

கனங்கொள்சி கியின்மா -- மலையாளா ! 
1036. கச்சைத் தரித்த முலையாள் 

கற்புப் படைத்த மறமான் - அணைதோளா ! 
கொச்சைக் குறத்தி கணவா ! 

கொற்றத் தையுற்ற கதிர்வேல் -அணிவோனே ! 
பச்சைச் சிகிப்பொன் மயிலா ! 

பத்மக் களச்ச ரணனே ! -- எனையாளாய் ! 
செச்சைப் புயத்தினரசே ! 

சித்ரச் சிகிக்கிரியிலே - வளர்தேவே ! 
1037. கஞ்சமல ரயனார் கண்டுபணி சரணா ! -எனையாளாய் ! 

வஞ்சசுர னுடல்மேல் மண்டவயில் விடுவாய் ! -அமரேசா ! 
நஞ்சணியு மிடறார் நங்கையுமை தருபா - லகவேளே ! 

தஞ்சமருள் புரிவாய் ! தண்டலைகொள் சிகிமா - மலையாளா ! 
1038. வேலைத் தரித்த காதலா ! 

மேன்மைக் குறத்தி புணர்பவா ! - இருதோளா ! 
சேலைத் தரித்த விழியினாள் 

சீருற் றிருக்கு முமையினாள் - தருபாலா ! 
மாலைக் கிசைத்த புயவனே ! 

மாகத் தவர்க்கு நலமதே - தருவோனே ! 
பாலைப் பழித்த வசனனே ! 

பாரச் சிகிப்பொன் மலையிலே - வருதேவே ! 
1039. காவில் வாழும் வேடுவோர் 

காத லான மாதினாள் - புணர்தோளா ! 
பாவி லேயிந் நாளுன்மேல் 

பாட நீசெய் வாய் குகா - முருகோனே ! 
தேவி யீச ராசையால் 

தேடு மாது பாலகா ! -- எனையாளாய் ! 
தாவியோடு கேகயா ! 

தாக மான தோகையா -- மலையாளா ! 
1040. செகநாயகா ! பலமான போர் 

செயுமாவையே வெலும்வீரனே ! -- நலமே சேர் 
நகமேமுனாள் கொடையேபிடி 

நளிபூமினாள் புணர்தோளனார் - மருகோனே ! 
1040. நகம் : கோவர்த்தன மலை . 


-- 


268 


தின கவிதை 


மகமே செய்வோர் முனிவோர்களே 

வளமாகவே பணிவேலனே ! -- எனையாளாய் ! 
மிகவாகவே வரமே செய்வாய் ! 

விரைசேர்சிகா மலைமீதிலே - வருதேவே ! 
1041. வாச மாகிய நீப மாலிகை மார்பி லேயணி நாதனே ! 

தேசர் யாவரும் நாளு மேபணி தேவ தேவ விராசனே ! 
பாச நோயக லாக நீயருள் ! பாணி வேல்கொடு சூரனே 

நாச மாகவு மேசெய் வாய்குக ! நாத ! தோகையின் மேரனே ! 
1042. சரவண மீது தனில்விளை யாடு - மகவேளே ! 

[ சகம்வள ரடியார் தயவொடு நிதமே ) - பணிபாதா ! 
அரவணி வேணி வளையணி பாணி- மகமேர்மேல் 

அழகொடு தானும் வளர்பவர் தேவ -- ரருள் பாலா ! 
கரதல மீது அயிலணி தேவ ! - எதிர்சூர்மேல் 

கனமுட னேவும் குருபர ! நாத ! -- முருகோனே ! 
வரமருள் நீசெய் ! சிகிமலை நாத ! - அமரேசா ! 

மலரணி மார்ப ! மயில்வரு தீப ! - அருளாளா ! 
1043. மயிலி லேறு குமரா ! 
மணமெ னீப மலர்மா - லிகைமார்பா ! 

! 
குயிலை நேரு மொழியாள் 

குறவர் மாது தனையே - புணர்தோளா ! 
அயிலை நேர வருசூர் 

அவுணன் மீது விடுவாய் ! - அமரேசா ! 
கயிலை நாதர் சிறுவா ! 

கமழ்சி காநன் மலைமேல் - வருதேவே ! 
1044. வாசத்துள மாலைப்புய மாமைக்குயர் தேகத்தவர் 

- மருவேசேர்- மகிழ்வாவே 
நேசத்துட னாகத்தினி லேநற்பொனை மேவிப்புணர் 

- பவராசை - மருகோனே ! 
காசுற்றிடு சூரைப்பொரு காளைக்கும ரேசக்குக ! 

குருநாதா ! - எனையாளாய் ! 
ஈசற்கொரு பாகக்கொடி யேயற்பொடு தான்மெய்த்திடு 

- மகவே ! தோ - கையிலாளா ! 
1045. வஞ்ச மிகுத்த சூரன் நெஞ்சு பிளக்க நீட 

மண்ட அயிற்கொ டேவு -- செயவீரா ! 
கஞ்ச மலர்ப்பெணாளை யென்று மணைத்த மார்பர் 

கம்புள் தரித்த பாணி- மருகோனே ! 
1042. [ ] சந்தம் வேறுபடுகிறது . 


தின கவிதை 

209 
தஞ்சம் எனக்கு வேறு இன்றி லைவித்தை நீசெய் ! 

தந்தி முகத்தர் மால்கொள் - துணையாளா ! 
மஞ்சல ருற்ற நீடு தண்ட லையிற்கு லாவு 

மஞ்சு தரித்த கோவை - மலையாளா ! 
1046. காவில் வாழ்பவள் கார்கொள் கேசமின்- அணைதோளா ! 

பூவில் வாழ்வுறு பூவை நேர்மொழி - மடமானாள் 
தேவி சேர்புய ! சீர்செய் மாயவன் -- மருகோனே ! 

வாவி சூழ்சிகி வாகுசேர் மலை - வளர்தேவே ! 
1047. சங்கை யணியிரு கரவனார் 

தந்தி முனம்வரு விறலினார் - மருகோனே ! 
பங்க யமென்மலர் மகளைநேர் 

பண்பு மிகுகன வடிவினாள் - குறமானாம் 
மங்கை யணையிரு புயவனே ! 

வம்பு புரியசு ரன்விழவே - அடுவீரா ! 
கங்கை வளமுல வுவயல் சூழ் 

கந்த மிகுசிகி மலையின் மேல் -- வருதேவே ! 
1048. நடஞ்செய்மயில் வாகா ! நலங்குலவு தேவர்- பணிதாளா ! 

[ படம்புரையு மார்வே ) பரிந்துவணி தோளா - ரிடமே சேர் 
வடம்புரையு மார்பாள் மகிழ்ந்து தவு பாலா ! -எனையாளாய் ! 

தடங்குலவு காசேர் சகம்புகழ்சி காமா - மலையாளா ! 
1049. அண்டமெ லாமும்வாழ் கின்றிடு சூரனார் 

அந்தம தாகவே - திறலாமே 
தண்டம் தாகவே நின்றுட னாகவே 

சண்டைசெய் கூர்மையா - கியவேலா ! 
அண்டர்கள் தேவரே அன்பர்கள் யாவரே 

அன்பது வாகவே - தொழுதாளா ! 
கொண்டல்கள் தாவுசீர் தண்டலை சூழுமே 

குன்றையின் மேரிலே - வருதேவே ! 


1050 , சினமி குத்திடு மசுரனே 

தெறிப டச்செயு மயிலனே ! -- எனையாளாய் ! 
தனமி குத்திடு முமைமினாள் 

தனைம கிழ்ச்கிசெய் கயிலையார்- அருள்பாலா ! 


1048. [ ] விளங்க வில்லை. படம்புரிய ராவே என்றிருக்கலாம் 


200 


தின கவிதை 


வளமி குத்திடு குறமினாள் 

மலர்த ரித்திடு புயமினாள்- அணையாளா ! 
கனமி குத்திடு சிகரமார் 

கமழ்சி கிக்கிரி முருகனே ! -அயிலாளா ! 


1051. கதிமி குத்திடு சூர னாருடல் 

கருதி நெட்டிலை வேலை யேவிய- செயவீரா ! 
நதிமி குத்திடு வேணி யார்வெகு 

நலமி குத்திடு தேவ னாருட - விடமே சேர் 
மதிமி குத்திடு சீர்கொள் மாமுக ! 

மகிமை யுற்றிடு தேவி யாளருள் - குகநாதா ! 
பதிமி குத்திடு நேம நாடுயர் 

பணைசி கிக்கிரி மீதி லேவரு- குருநாதா ! 
1052. வாகையணி மார்பா ! வாசமிகு நீபா ! - குகநாதா ! 

தோகைமலை வாசா ! தூயமதி நேராம் - முகவேளே ! 
டாகையுள மாவே நாசமிட வேலே -- வியவீரா ! 
ஓகைபுனை தேவே ! ஓது தமிழ் நீயே- தருவாயே ! 


1053. கஞ்ச மலரில் வாழு நாதனார் 

கண்டு பணிசெய் நீப மாலையாய் ! -அருளாயோ ? 
நஞ்ச மிலகும் (மிடறினார் ) 

நந்து வுமையை மேவு மீசனா - ரருள்பாலா ! 
தஞ்ச மிலையி நாளில் நீ செய்வாய் ! 

சங்க மிலகு தேவ ! நாவலா ! -- எனையாளாய் ! 
அஞ்ச வசுரை யேவெல் வேலனே ! 

அந்த முலவு தோகை மேரிலே - வருதேவே ! 


1054. நடனமிட்டிடுமயில்மீ துறவெனக் குமுன்வருவாய் ! 

நளினமுற் றிடுமிருதாள் - முருகோனே ! 
அடம்விளைத் துடனெதிரே ரணகளத் தினில்வருவோன் 

அசுரனைச் சமரிடுகூர் - அயிலாளா ! 
கடமதத் திடுகரிமா முகவனுக் கிளை துணையாய் ! 

கமழ்கடப் பணிபுயவா ! -- எனையாளாய் ! 
தடமலர்ப் பொழில்மிகவே தவழுநற் சிகிமலைமேல் 

தகவளர்ச் சிகொளமரோர்-பணிதாளா ! 


1953 , [ ] இதனை , நீல க்ரீவனார் எனப்படிக்கலாம் . 


தின கவிதை 

271 
1055 , எனக்கு நீவர மருள்வாய் ! மயிற்பொன் வாகன முருகா ! 

இனித்த சோலைய ! எளியே - னிடம் நீதான் 
வனத்தில் வாழ்வுறு குறவோர் குடிக்கு ளேவரு மடமான் 

மகிழ்ச்சி யாகிட அணைமேல் - அமர்தோளா ! 
சினத்தி லேவரு மசுரோன் இறக்க வேல் தனை விடுவாய் ! 

சிறக்கு நீபமென் மலர்சூ - டியதோளா ! 
மனத்து நோய்தவி ரயனே ! சிகிப்பொன் மேரினில் வருவாய் ! 

மகிழ்ச்சி யாயடி யவரே - பணிதாளா ! 
1056. கஞ்சத் திருப்பெ ணகலாத 

கங்குற் கெதிர்த்த திருமேனி - வளர்மாயோன் 
கந்தத் திருத்துள வின்மார்பர் 

கஞ்சத் தயித்ய னுயிர்வீழ - விடுவோரே 
அஞ்சக் களத்தி லெதிராக 

அண்டிச் சமர்ச்செய் பெலராவ - ணனையேதான் 
அம்பைத் தொடுத்து வுயிர்போக 

அன்றப் படிச்செய் செயராமன்- மருகோனே ! 
நஞ்சத் தையுற்ற விழிமாது 

நங்கைக் குறத்தி புணர்தோள ! -- எனையாளாய் ! 
ரஞ்சிக் கவித்தை தனையே செய் ! 

நன்றுற் றிருக்கு மலர்நீப - மணிமார்பா ! 
நெஞ்சத் திலற்பி னுடனேபொன் 

நிம்பப் புயத்த னருள்பாவை- தருபாலா ! 
நின்பொற் பதத்தை யருளாய் ! பொன் 

நின்றுற்ற நற்சி கியின்மேரில்- வருதேவே ! 
1057. இச்சைப்பட வேடு வோர்தரு கற்புக்கொரு வாளி யாகிய 

இக்குக்கெதிரான மாமொழி - நலமேசேர் 
கொச்சைக்குற மாது மேவிய வித்தைக்கும ரேச ! நாயக ! 

கொற்றக்கதிர் வேலை யேயணி - கரவேளே ! 
பச்சைக்கன மான தோகையின் நிர்த்தச்சிகி வாக னாகுக ! 

பத்மக்கழல் நாத! நாயக ! - அமரேசா ! 
செச்சைப்புய வேல வா ! தரு மொய்த்துற்றிடு சோலை சூழ்தரு 

சித்ரச்சிகி மேரி லேவரு - குருவேளே ! 
1058. வித்தையில்மி குத்த பாவலா ! 

வெற்றிகொள யிற்கை யாளனே ! -- எனையாளாய் ! 
தத்தையைநி கர்த்த வாயினாள் 

சற்குணமி குத்த பாவையாள் - குறமானாள் 
1056. நிம்பப் புயத்தன் - பாண்டியன் . பாவை : தடாதகை . 


272 


தின கவிதை 


முத்தைநிகர் பற்கு லாவவே 

மொய்த்தமலர் மெத்தை மீதிலே - புணர்தோளா ! 
சித்தையுள கர்த்த நாதனே ! 

சித்திரநி றைத்த தோகைமேல்- வருதேவே ! 


1059. பதும மலர்த்திரு மாதை யேநிகர் 

பருவ மிகுத்திடு மார்பி னாள்குற - மகள்தோளா ! 
கதுமென விக்கண நேர தாய்வரு 

கனமிகு நற்பெல மாவை யேவெலு - மிருதோளா ! 
விதுதரி நற்சடை வேணி நாயகர் 

விழைவுள வித்தகி யாசை யாகிய- புதல்வோனே ! 
புதுமைமி குத்திடு தோகை வாகன ! 

புகழ்சிசி மெய்க்கிரி மீதி லேவரு - குகதேவே ! 


1060. கடம்ப மலரே கனிந்து புனைவாய் ! - புயவேளே ! 

நடஞ்செய் மயில்மேல் நலங்கு லவவே - வருவோனே ! 
அடஞ்செ யசுரோன் உளங்கு லையவே - செயும்வீரா ! 
திடங்கொள் முடிசேர் சிகண்டி மலையா - திபவேளே ! 


1061. வந்த டுத்தவனை யாதரி ! 

வம்ப டுத்தமலர் பேமென் - மணிமார்பா ! 
பந்தடுத்தமுலை நாயகி 

பங்க யத்து முக வேடமின் - அணைதோளா ! 
இந்தடுத்த சடை வேணியர் 

இன்ப முற்றவுமை பாலக ! -- முருகோனே ! 
நந்த டுத்தவயல் சூழ்சிகி 

நன்று டுத்தமலை மேல்வரு- குகநாதா ! 


1062. மறையோர்புக ழாளனே ! 

மதிபோல்வரு மானனா! --- எனையாளாய் ! 
பிறையேநிகர் கோடுமா 

பெரிதாகிய யானையார் - துணையாளா ! 
கறையாகிய மிடறார் 

கமழ்தாதகி புனைவோர்- தருபாலா! 
சிறைமாமயில் முருகா ! 

சிகிமேரினில் வருவாய்! -- அமரேசா ! 


-- 


1962 , பின்னிரண்டடிகள் வேறு சந்தம் , 


238 


தின கவிதை 
1083. இக்குச்சிலை யானைமு னேயெரி 

விக்கும்பிறை சூடிய வேணியர் -- ப்ரபையேதான் 
கக்குக்கதிர் மேனியி னாயகர் 
கற்பொற்சிலை வீரர்மெய்ஞ் ஞானர்சொல் - புதல் 

வோனே ! 


அக்குப்புனை மார்பர்கள் வேடர்மின் 

அற்புற்றணை மாபுய வா !இனம் - எனையாளாய் ! 
திக்குத்திசை யோர்பணி கோடுயர் 

சித்ரச்சிகி மேரினி லேவரு - குகநாதா ! 
1064. காலை யுதித்த பானு 

காவு முடற்பொன் மேரு- வருவோரே 
சேலை நிகர்த்த பார்வை 

தேனின் மொழிச்சி தேவி- தருபாலா ! 
பாலை நிகர்த்த சோமன் 

பார முகத்த ! நீயென் - மூனம்வாராய் ! 
வேலை யெடுத்த வீர ! 

மேன்மை மிகுத்த தோகை - மலையாளா ! 
1065. சந்த மிகுத்த பாவையே 

தந்து எனக்கு நாளுமே - அருளாயோ ? 
கந்த மிகுத்த நீபமே 

கண்ட மதிற்கு லாவவே - புனைதோளா ! 
தொந்த ( மென் சேவலாடுசீர் ) 

துங்க மயிற்கு வீரனே ! - குகநாதா ! 
அந்த மிகுத்த கோடுசீர் 

அங்க மயிற்பொன் மேரிலே - வருதேவே ! 
1066. அண்டியெதி ராடு சூரை 

அஞ்சவம ராடு கூரின் - வடிவேலா ! 
வண்டிலகு நீப மாலை 

மங்களம தாக மார்பில் - அணிவோனே ! 
விண்டலமு லாவு தேவர் 

விஞ்சையர்கள் தேடு பாத ! - எனையாளாய் ! 
தண்டமிழை நீசெய் நாத ! 

தண்டலைகள் சூழு தோகை - மலையாளா ! 


1065. [ ) சந்தம் வேறு ; மெனிர்த்த மாடுசீர் எனப் படிக்கலாம் . 

18 


274 


தின கவிதை 


1067. கொத்துமலர்க் காவி லேவரு 

கொட்டநடித் தாடு தோகையின் - மயிலாளா ! 
குத்து முலைத் தேவி யாகிய 

கொச்சைமணக் காரி வேடமின்- அணைதோளா ! 
பத்துமுடித் தான வோனைவெல் 

பத்மமலர்த் தேவி சேர்புயன்- மருகோனே ! 
அத்துவிதச் சோதியாகிய 

அற்புதநற் றோகை மாமலை- முருகோனே ! 
1068. கன்னலை நேரு மொழியாள் 

கண்ணிணை தாவு குழையாள் - வடிவேசேர் 
நன்னய மான மறவோர் 

நண்ணிய வாசை மகள்சேர்- புணர்தோளா ! 
இன்னமென் மீது தயவே 

யெள்ளள வேனு மருளா- ததுவேனோ ? 
சொன்னம தான முடிசேர் 

துன்னுசி காமென் மலைமேல்- வருதேவே ! 
1069. கச்சை யணியு முலையாள் 

கற்பு மிகவு முளமான் - நலமேசேர் 
கொச்சை மணமெ னுடலாள் 

கொப்பு இலகு குழையாள் - குறமானாள் 
இச்சை மிகவு மணைவாய் ! 

இப்ப வடியன் முனமே - வருவாயே ! 
செச்சை யணிசெய் புயனே ! 

சித்ர மருவு சிகிமா - மலையாளா ! 
1070. கடம்ப வனத்தி லுறைபவர் 

கரந்தை தரித்த முடியின - ரிடமே சேர் 
மடந்தை யுமைப்பெணலமிகு 

மணங்கொள் குழற்பெ ணருளிய - புதல்வோனே ! 
அடஞ்செ யரக்கன் முடிவிழ 

அலங்கொ டயிற்கொ டெறிபவ ! -- முருகோனே ! 
குடங்கை நிகர்த்த விழியினள் 

குறஞ்சொல் குறத்தி மகிப்சி - கியின்மேரா ! 
1071. சிந்தை யாகுலம் யாவுமே 

சிந்த வேக்ருபை நீசெய்வாய் ! - அமரேசா ! 
தந்தை தாயகம் யாவு நீ ! 

சங்க நாவல னாகவே - அருளாயோ ? 


தின கவிதை 


275 


இந்தை யேயணி வேணியார் 

என்று மாசைகொள் பாலகா ! - குகநாதா ! 
பந்தை நேர்முலை வேடமான் 

பண்ப னே !சிகி மேரில்வாழ் - பவநாதா ! 
1072. கஞ்சமலர் நான்முகனார்நிதம் 

கண்டுபணி யேபுரி பூநிகர் - இருதாளா ! 
தஞ்சமெனை யாதரி யாய் ! குக ! 

சங்கமதி லோர்புல வா ! அரு - ளுதவாயோ ? 
வஞ்சசுர மாவிழ வேயயில் 

மண்டவெயு மாபெல வாமயில்- முருகோனே ! 
நஞ்சவிழி வேடுவி சேர்புய ! 

நன்குமிகு தோகையின் மாமலை -- வருதேவே ! 
1073. கூர்மிகு வேலினா லேயெதிர் சூருடல் 

கூறிட ஏவுவாய் ! மாபெல வா ! குகா ! -- வடிவேளே ! 
வார்மிகு மேன்மையா ! மோகன மாதினாள் 

மாயைசெய் வேடமான் ஆசைகொள் தோழனே ! 
கார்மிகு மேனியார் கார்முக வாழிமால் [ அமரேசா ! 

[ ...... ] ராகவ னார்மகிழ் - மருகோனே ! 
தார்மிகு நீபமா மாலிகை சேர்புயா ! 

தாமிகு தோகைமா மேரினி லேவரு - முருகோனே ! 
1074. எனது மனவிய கூலமும் யாவையும் 

யினியெ னிடமது போகவு மேயருள் புரிவாயே ! 
கனக மயில்முது கேறிய நாயக ! 

கருணை மதுபொழி பூமல ரேநிகர் - முகவேளே ! 
வனச மலருறை நாயகி நாயகர் 

வலிய வசுரரை யேகொலு மாலுட - மருகோனே ! 
பனக முடிவளர் பூவினி லேவளர் 

பரிய முடியுயர் தோகையென் மாமலை-- முருகோனே ! 
1075. கயிலைமலை வாசனார் 

கடு அரவு சூடுவோர்- இடமே சேர் 
அயிலைநிகர் பார்வையாள் 

அருள்குமரி பாலகா ! -- எனையாளாய் ! 


1073. [ ] விடப்பட்டுள்ளன . 
லாம் . 


‘ காதல்கொள் சீதைசேர் எனச் சேர்க்க 


1074 . 


வியாகூலம் சந்தம் நோக்கி , வியகூலம் ஆயிற்று . 


| 


அமிர்தமெனு மின் சொல் மாது - தருபாலா 
276 

தின கவிதை 
ஒயிலையுள வேடமான் 

ஒளிருமுயர் மார்பிலே - அணைதோளா ! 
மயிலைமிசை யேறியே 

வருவைசிகி மேரிலே- வளர்தேவே ! 
1076. கோகன கத்திரு வேநிக ருற்றிடு 

கூர்விழி பெற்றிடு - மடமானாள் 
மேகமெனச்சொலு தேகநிறத்திடு 
வேடுவர் நற்கொடி - புணர்தோளா 

! 
ஆகமி ரட்டிய தாகவ லுத்திடு 

ஆரயி லைக்கொடு - எதிர்மாமேல் 
வேகமி குத்திட வேதொடு வித்தக ! 

மேன்மைகொள் நற்சிகி - மலையாளா ! 
1077. திக்குத்திசை யோர்பணி நாயக ! 

சித்ரச்சிகி மாமலை வாழ்வுறு - குமரேசா ! 
இக்குச்சிலை யோனிடம் வாதுசெய் 

இச்சைக்கவு மாரிமி னாள் புணர் - பவர்பாலா ! 
கைக்குட்கதிர் வேலதை யேகொடு 

கற்குப்பிள வாய்விட வேசெயு - முருகோனே ! 
இக்குக்கன பாவல னே ! அருள் 

எட்டுக்குண நாயகனே !க்ருபை- புரிவாயே ! 
1078. மதியறுகு கொன்றை நீடு விடவெயிறு கொண்ட ராவை 

மவுலியில் ணிந்த தேவ - ரிடமே சேர் 
அதிவடிவி லங்கு தேவி யிமயமலை யன்சொல் பாவை 

! 
கதிருலவு கின்ற வேலை யெதிருமவு ணன்றன் மீது 

கதமிகவு டன்று ஏவு- செயவீரா ! 
விதிமுதல னந்த கோடி அமரர்பணி கொண்ட தோகை 

விமலமலை யென்றும் வாழ - வருதேவே ! 
1079. வாதை படுத்து சூர ராவணனைக் கொல் வீர 

மாய வனிச்சை யான - மருகோனே ! 
தாதை தனக்கு மேன்மை யான குருக்களான 

சாமி ! எனக்கு வாழ்வு - தருவாயோ ? 
பேதை குறத்தி மீதில் ஆசை விளைத்த தேவ ! 

பீடு யர்நற்சி காமென் - மயிலாளா ! 
கோதை யகற்று நாத ! நீப மலர்ப்பொன் மார்ப ! 

கோல மிகுத்த தோகை - மலையாளா ! 


: 


தின கவிதை 


277 


1080. கடம்பைத் தரித்த மார்பா ! 

கனிந்திட் சணத்தில் இனியே - அருளாயோ ? 
குடம்பொற் பிருக்கு மார்பாள் 

குறஞ்சொற் குறப்பெ ணுடனே - புணர்தோளா ! 
அடஞ்செய்ப் பெலத்த மாவோ 

டடும்பொற் கதித்த வடிவேல்- அணிவோனே ! 
விடம்பைத் தரித்த ராமேல் 

விளங்கிப் பெருத்த சிகிமா -- மலையாளா ! 
1081. குன்றை மலைக்கரசே ! கும்ப முனிக்குருவே ! - எனையாளாய் ! 

கொன்றை தரித்தவனார் ( குஞ்சரி நற்றிதழா - முடையாரே ) 
மன்றி னடித்தவரே மங்கள முற்றிடுபா - லகவேளே ! 

வன்றிற லுற்றிடுசூர் மங்க வயிற்கொடெய்வாய் ! - அமரேசா ! 
1082. ரதத்தி லேறிவரு மசுரனே களத்தில் மேனியிரு பிளவதாய் 

நலத்த கூர்மைவடி யயிலினால் - அடுவோனே ! 
கதத்தின் மீறிவரு கரியதாய் நிறத்த ராவணனை யமரிலே 

கடக்க ( னாடவிடு ) விறலினார் - மருகோனே ! [ ரையே 
மதத்தி னாலெதிர்செய் சமனையே எதிர்த்தெ ணாயிரவ ரவ 

மடிக்க வேகழுவி லிடுகுகா ! -- எனையாளாய் ! 
உதித்த சூரியனை நிகரதாய் நிரைத்த கோடுலவு ககனமே 

உயர்த்த தோகைமலை யதனிலே - வருதேவே ! 
1083. கந்த மருவி வாழுங் கஞ்ச மலரில் வேதர் - பணிதாளா ! 

நந்த மிலகு பாணி நங்கை கமலையாளர் - மருகோனே ! 
சந்த நிரைசெய் பாடல் தந்து கிருபை நீசெய் ! - அமரேசா ! 

வந்த டியவர் சூழும் மங்குல் ( தவழ்சிகி ) மேரில் - வருதேவே ! 
1084. கறையணி மிடறினார் நுதலணி விழியினார் 

கயிலையின் மலையினார் --ரதியாள் சேர் 
இறைதனை யெரிசெய்வோர் திரிபுர பகையினார் 

இமயமின் மருவுவோர்- தருபாலா ! 
முறைமுறை யமரரே பணிபுரி சரணனே ! 

முருகுயர் மலரையே - புனைதோளா ! 
குறைபட அசுரரை பொருகள மதனிலே 

கொலுபவ ! சிகியின்மா - மலையாளா ! 


1081. [ ) விளங்கவில்லை . இதனை , குஞ்சர நற்றதளா - முடையாரே 
எனப் படிக்கலாம் . 

1082. [ ] விளங்கவில்லை . வாளிவிடு என இருக்கலாம் . 
1088. [ ] சந்தம் பொருந்தவில்லை. கொள்சிசி எனப் படிக்கலாம் . 


278 


தின கவிதை 


1085. வித்தை யெனக்கருள்வாய் ! 

வித்த க !நற்குறமான் -- அணைதோளா ! 
தத்தை தரித்தகையா ! 

சத்தி தரித்தகையா ! -- எனையாளாய் ! 
முத்தை நிகர்த்தெயிறு ! 

முற்படெ திர்த்தசுரோர்- குலகாலா ! 
சித்தை விளைத்தவனே ! 

சித்திர மெய்ச்சிகிமேல் -- வருதேவே ! 
1086. கட்டிய மலர்சூடிய ( கட்டழ கழகாளிட ) -வருவாயே ! [ னே ! 

வெட்டியி லெதிராடிய மெட்டுள வசுரோன்விழ - அடுவோ 
மட்டிசை பதுமாசனர் மத்தக வயிராவதர்- பணிபாதா ! 
மொட்டிசை தனவேடமின் மொய்ப்பினி லணைவாய் !சிகி 

மலைநாதா ! 
1087. மருவுயர் நீப மான மதுமலர் மாலை சூடு -- புயவேளே ! 

திருமகள் மேவு நாதர் செயமிகு மாய னார் தம் - மருகோனே ! 
பொருதிய சூரன் மார்பு புரைபட வேலை யேவி- அடுவோனே ! 

கருதிய பாவை நீசெய் கமழ்சிகி மேரில் வாழும் - அமரேசா ! 
1088. மேனிகரு முகிலது போலவும் 

வேடுவர்கள் குலமதி லேவரு - மடமானாள் 
வானிலுயர் இமையவ ரேதொழு 

வாசவனன் மடமக ளாளையும்- அணைதோளா ! 
கானிலகு மயில்மிசை யேறிய 

காவலவ ! எனைநித மாதரி - அமரேசா ! 
தேனிலகு மிதழுள நீபம 

தேநிதமும் அணிபவ ! தோகையின் - மலையாளா ! 
1089. மணமி குந்திடு நீபமா லிகைபுனைந்திடு மார்பனே ! 

மலர்பொ லிந்திடு பூமினாள்- தனையே சேர் 
குணமி குந்திடு வேடமான் மணமுகந்து எந் நாளுமே 

குடமி ணைந்திடு மார்பிலே - புணர்தோளா ! 
தணமி குந்திடு பூவிலே வளமை தங்கிய நாதனார் 

சகநிறைந்தடி யார்களே - பணிதாளா ! 
நிணமி குந்திடு வேலனே ! அவுணர் தங்குல காலனே ! 

நிதிமி குந்திடு [ சிகியின் மா ) - மலையாளா ! 
1085. தத்தை தரித்தகையா ! : தத்தை - கிளி ( 833 - பார்க்க .) 
1086. [ ] விளங்கவில்லை . கட்டழகுடையாளிடம் என்றிருக்கலாம் . 
1089, [ ] சந்தம் பொருந்தவில்லை . மா சிகி என அமைக்கலாம்: 


தின கவிதை 


279 


1090. கொச்சைக் குறத்தி கணவா ! 

குப்புற் றெதிர்த்து வருசூர்- விழவேதான் 
செச்சைக் கதித்த வயிலே 

சித்தித் துடற்றி விடுவாய் ! - அமராளா ! 
கச்சைத் தனத்து மயிலாள் 

கட்டித் தொடுத்த குழலாள் - உமைபாலா ! 
நச்சைத் தரித்த வரவே 

நத்திச் சுமத்த சிகிமா -- மலையாளா ! 
1091. நடனமிட் டிடுமயின் மேல் 

நலமிகுத் திடவருவாய் !-அமரேசா ! 
வடவரைக் கிரிதனிலே 

வளரும்வித் தகனிடமே - வருமானாள் 
குடமுலைத் தனமயிலாள் 

குமரியச் சுதர் துணையாள் - அருள்பாலா ! 
தடமிகுத் திடுபொழில்சூழ் 

சகமகிழ்ச் சிகொள்சிகிமா - மலையாளா ! 
1092. தத்தையை நிகர்மொழியாள் 

சத்தியை நிகர்விழியாள் - வனமானாள் 
முத்தைநி கருமெயிறாள் 

மொய்த்திடு குழல்குறமான் - அணைதோளா ! 
விவித்தையை யருள்புரிவாய் 1 

வித்தக மயில் தனிலே - வருதேவே ! 
நித்திய சுபகரனே ! 

லெட்சண மிகுசிகிமா-- மலையாளா ! 
1093. கனகம் லைச்சி வேசர் 

கமழ்மல ருற்ற வேணி - யிடமே சேர் 
தனகிரி யுற்ற மாது 

தமிழ்வழு திப்பெ ணாள்சொல்- மகவேளே ! 
சினவிளை வுற்ற மாவை 

செயமிகு சத்தி யேவி - அடுவோனே ! 
வனம்விளை வித்த கோடு 

வளர்சிகி நற்பொன் மேரில் - வருவோனே ! 
1094. மதியையணி சடையார் வளர்கயிலை மலையா - ரிடமே சேர் 
துதியிலகு கழலாள் துரைமகள் சொல் புதல்வா ! - எனையா 

ளாய் ! 
அதிகவர மருள்வாய் ! அமரர்பணி குமரா ! - மயிலாளா ! 
கதியருள் செய் சிகியாம் கனகமலை தனிலே - வருதேவே ! 


280 


தின கவிதை 





1095. கஞ்ச மலர்த்திருவாய் 

கங்குல் நிறத்திடுசீர்- குழன்மானாள் 
பஞ்ச வனக்கிளியாள் 

பைங்கொடி நற்குறமான்- அணைதோளா ! 
செஞ்ச ரணக்கழலாய் ! 

திங்கண் மிகுத்திடுசீர்-- முகவேளே ! 
தஞ்ச மெனக்கருள்வாய் ! 

தங்க மலைச்சிகிமா - மலையாளா ! 


1096. இந்தணி வேணியார் இங்கித நாதனார்- நலமே சேர் 

சந்தமு லாவுமோர் சங்கணி பாணியா - ரிடமேசேர் 
கொந்தலர் சூடுமான் கொம்பனை யாள்மினாள் - தருபாலா ! 

வந்தருள் நீசெய்வாய் ! மஞ்சுகொள் தோகைமா- மலையாளா ! 
1097. தூய மதி [ ...... ] முகமானாள் 

தோகை மயில் [...... ] குறமானாள் - புணர்தோளா ! 
நேய முடனென்முன் வருவாயே ! 

நீகி ருபைதனை யருள்வாயே ! - குமரேசா ! 
மாய அசுருட னெதிராவே 

மாள அயில்தொடு செயவீரா ! -- குகநாதா ! 
மாயன் மகிழ்புரி மருகோனே ! 

வாழ்வி லுயர்சிகி மலையானே ! - ( ...... ) 
1098. கங்கையணி சடையார் கண்டமது கறையார் -உழையேதான் 

செங்கையணி யரனார் திங்கள் புனை முடியார் - அருள்பாலா ! 
பங்கயமின் மடமான் பண்புபெறு மரியார் - மருகோனே ! 

நங்கைகுற மகளாள் நண்புசிகி மலை மேல்- வருதேவே ! 
1099. கோவைநிகர் கனிவாயாள் 

கூர்மைவிழி உமைமானாள் - தனையே சேர் 
சேவையுள அரனாரே 

தேவர்பணி யிறையாரே - தருபாலா ! 
மாவைவெலும் அயிலாளா ! 

மாமயிலில் வருதேவே !-எனையாளாய் ! 
பாவைகுற மகள்பாகா ! 

பாரமிகு சிகியாமே - மலையாளா ! 


1097. [ ... ] விடப்பட்டவை . இவை 
கேசா , என அமைத்துப் படிக்கத்தகும் . 


முறையே , நிகர் நிகர் 

முரு 


E 


தின கவிதை 


281 


1100. கனக மலையை நிகராங் 

கலவை யணியு முலையாள் - நலமே சேர் 
அனமெ னடையி னிருதாள் 

அழகு மிகுகு றமினாள் - புணர்தோளா ! 
தினக ரனை கரவே 

திகழு வடிவி னரசே ! -- எனையாளாய் ! 
வனச மலரின் வருமான் 

மருவு சிகியின் மலைமேல் - வருதேவே ! 


1101. பொல்லாத கலிநோய் தனை நீதவிர் 

புள்ளான மயில்வா கனமேறிய செயவீரா ! 
கல்லாத கொடியோர் தனை நீயொரு 

கன்னாவென் மொழியே புகலாதெழில்- நிதிதாராய் ! 
மல்லாடி யெதிர்சூ ருடல்கீறிய 

வல்லாயு தமதா கியவேலவ ! - எனையாளாய் ! 
சல்லாப நலுலா சகுணாகர ! 

தண்ணார்பொ ழில்கள் சூழ் சிகிமாமலை- வருதேவே ! 





1102. மதியணி சடையார் வளர்கயிலையினார்- மறைவாயோன் 

விதிபுக ழரனார் விடையுயர் கொடியார் - அருள்பாலா ! 
எதிரெதிர் வருசூர் இருபிள விடவே - அடுவேலா ! 
கதிர்தவழ் முடிசேர் கனமிகு சிகிமா - மலையாளா ! 


1103. திருமருவிய புயனார் திகழ்துளவணி புயனார் - அவுணோரை 

பொருசமரிடை யெதிரே புரிசிலையணி கரனார் - மருகோனே ! 
வருசரவண பவனே ! வரமருள்புரி குகனே ! -- எனையாளாய் 
கருமுகில் தவழ் முடிசேர் கனமுறுசிகி மலையா ! - முரு 

கோனே ! 


1104. தந்திமு கற்கிளையாய் ! 

தஞ்சமெனக்கருள்வாய் !-அமரேசா ! 
சிந்துத னிற்றுயில்வோர் 

செங்கம லைப்புணர்வோர் - மருகோனே ! 
வந்திக லுற்றிடுவோன் 

வஞ்சசு ரைப்பொருவே - லவ வேளே ! 
செந்திரு வுற்றிடுசீர் 

திங்கள் த வழ்ச்சிகியா - மலையாளா ! 


282 


தின கவிதை 


1105. செந்திம லைக்கரசே ! செந்தமி ழைத்தருவாய் ! -- அமரேசா ! 

நந்திகல் கைத்தலமால் நந்துள பப்புயனார் - மருகோனே ! 
வந்திக லுற்றிடுசூர் வஞ்சசு ரைக்கொலுவாய் ! -- குகநாதா ! 
தந்திமு கற்கிளையாய் ! தங்கம லைச்சிகிமா - மலையாளா ! 


1106. வாசக் கடப்பமாலை 

மார்பிற் றரித்த தேவ ! --சிறையாலே 
வாவிப் பறக்கு நீல 

மாமைச் சிகிப்பொன் வாக - னவுலாசா ! 
பாசக் கடற்குள் வீழு 

பாவத்தைநைத்து வோட - அடுவாயே ! 
பாவைக் குறத்தி மீது 

பாரத் தனத்தின் மேவு - மிருதோளா ! 
நாசப் படச்செய் போரில் 

நாடித் தயித்ய ரோட - எதிராவே 
ராமச் சரத்தை யேவு 

ராமற்கு விச்சை யான - மருகோனே ! 
தேசத்தர் பத்தர் வாணர் 

தேடித் துதித்த பாத - மலராளா ! 
தேன்மொய்த்த புட்ப கான 

சீருற்ற நற்சி காவென் - மலையாளா ! 


1107. தான மிகுத்த யானை 

தாமு கவற்கு நேரு - மிளையோனே ! 
தாது நிறத்த நீப 

தார்கள் தரித்த மார்ப ! -- எனையாளாய் ! 
கான மிகுத்த வேடர் 

காதல் மிகுத்த பாவை - தனையேதான் 
காம மிகுக்க மேவு 

காரண விச்சை யான - வடிவேலா ! 
ஞான மிகுத்த யோகர் 

நாரணர் பத்தர் தேவர்- பணிதாளா ! 
நாடி யெதிர்த்த சூரன் 

நாச மிகுக்க வேலை - எயும்வீரா ! 
வான மிகுத்த சோதி 

மாம தியுற்ற கோடு --நிறையே சேர் 
வாழ்வு படைத்த தோகை 

மாம லையிற்கு லாவு- குகநாதா ! 


தின கவிதை 

283 
1108. இடியை யொத்தன குரலமு ழக்கிய 

இரத மெத்தவு - நிரையாயே 
இவுளி மைக்கரி படைநெருக்கிட 

எதிர்ப டச்சம் -- ரிடவேதான் 
படியெடுத்திடு மரவு நற்றலை 

பரமு றைத்திட - வருசூர்மா 
பதற நெட்டிலை யயிலை விட்டுயிர் 

படவு டற்றிய - செயவீரா ! 
கடிமி குத்திடு வுயர்க டப்பணி 

கருணை வைத்தருள்- குகநாதா ! 
கதைபி டித்திடு மிருக ரத்தினர் 

கரிய வச்சுதன் - மருகோனே ! 
துடியி டைக்குற மகள்ம கிழ்ச்சிகொள் 

சுபமி குத்திடு - குகநாதா ! 
துதிமி குத்திடு சிகிம லைக்குக ! 

துரையெனக்கருள் - குருநாதா ! 
1109. கஞ்சமலர் மீது வளர்மான் 

கங்குனிற மான , சுருளோ - தியமானாள் 
கஞ்சனுயிர் போக வெதிரே 

கண்டுவெகு வாக அடலே - புரிவோனே 
பஞ்சவர்ச காய னலமார் 

பண்டுரத மூரு திறலா - ளியன்மாயோன் 
பைந்துளப மார்ப னுயர்சீர் 

பண்புசெறி யாசை மருகா ! -- எனையாளாய் ! 
நஞ்சமது சேரு மிடறார் 

நந்திதனி லேறு சடையார் - உமையாமே 
நங்கைதனை மேவு மிறையார் 

நன்றுபுரி பால ! அருளே- தருவாயே ! 
செஞ்சரண பூவி லடியேன் 

சென்றுநிதம் வாழ வருள்வாய் ! - அமரேசா ! 
தென்கயிலை யாக வருமோர் 

தென்சிகியின் மேரில் நிதமே - வருதேவே ! 
1110. மருவுலவு நீப மாலை 

வளருபுய மீது நாளு - மணிதேவே ! 
வனசநிக ரான பாத 

மலரையடி யேன தாக - அருளாயோ ? 
1101 , • சுருளோதிய மானாள் , பைந்துளபமார்பன் ( ஆகிய இருவருக்கும் ) 
ஆசை மருகா ! எனக்கூட்டுக , 


ஆசை மருகா 


284 


தின கவிதை 


உருவுலவு ரூப மாது 

உபயதன மார்பின் மாது- மறவோரே 
உதவவரு தேவி மாது 

உரிமையுட னாசை யாக அணைதோளா ! 
திருவுலவு மார்ப ரான 

திகழ்துளப மாலை யாளர் - கலுழோரே 
திரையுலவு மாழி மீது 

துயில்செய்செய மாய னார்தம்- மருகோனே ! 
தருவுலவு சோலை சூழு 

சகம்வளர்வர் தேவ தேவர்- பணிமேரே 
சமதைபெறு தோகை மேரு 

தழையவரு வாயி நாளில் - எனையாளாய் ! 
1111. மயிலாகிய பரிமீதினில் வருவாய் ! அருள் தருவாய் ! 

அயிலாலெதிர் வருசூருடன் அடலேபுரி திடவாய் ! 
குயிலாமொழி மடமானுயர் குறநாயகி யுறவாய் ! 

செயிலா ரமின் வயல்சூழ்கன சிகிமாமலை மகிபா ! 
1112. வனச மலரிலனு தினமும் வளருமினை 

மருவு புயவரியின் - மருகோனே ! 
கனக மலையையொரு சிலைகொள் கையினர்புணர் 

கவுரி மகிழவரு - புதல்வோனே ! 
பனக முடியில்வரு புவியி னடியவர்கள் 

பணிகொ ளிருசரண - முருகோனே ! 
உனது தயவையினி யெனதி னிடம்வை குக ! 

உயரு சிகிமலையின் - வளர்தேவே ! 
1113. கதிர்மாமதி சூடிய அரவேயணி வேணியர் 

கருணாநிதி யாகிய பரமானோர் 
விதிமாலிமை யோர்பணி யிருதோளினர் மாதிரு 

விளையாடின ராசைகொள் - புதல்வோனே ! 
ததியாலுறி யேறிய மலர்போலுயர் தாளினர் 

சக்மேபுகழ் மாலுட - மருகோனே ! 
பதிமேலுயர் நேமநன் னகர்நாடினர் சோலைகள் 

பருமாமணி சேர்சிகி- மலையாளா ! 


1111 , திடவாய் ! - திடமுடையவனே ! உறவாய் ! -- உறவுடையவனே ! 
செயில் : செய்யில் . ஆரம்மின் - முத்துக்கள் மின்னுகின்ற . 


தின கவிதை 


285 


1114. செந்திருசேர் பைந்துளவார் செங்கணின்மால் - மருகோனே ! 

பந்தியதாய் முந்தியதோர் பைம்பொழில்வாழ் - குறமானாள் 
அந்தியின்வாழ் சந்திரனேர் அந்தமதாம் - முகலோலா ! 
தந்தியினா தன்றுணைவா ! சங்கர! தோ - கையின் மேரா ! 


1115. கிஞ்சுக மெனும் வாயாள் ரஞ்சித மொழியாளே 

கிம்புரி யிருகோடார்- தனமானாள் 
பஞ்சினு மெதுவடியாள் தும்பியை நிகர்விழியாள் 

பங்கச மெனும்வதனாள் - குறமானாம் 
வஞ்சியை யணைகணவா ! மஞ்ஞையில் வருபவனே ! 

வந்தருள் தனையருள்வாய் ! - அமரேசா ! 
மஞ்சுகள் தவழ்முடிசூழ் குன்றையில் வளர்பவனே ! 

மங்கள மிகுகுமரா ! -- எனையாளாய் ! 


1116 , பங்கச மலர்வதனா ! சங்கம துயர்புலவா ! 

பண்கொடு நடைபயில்கே- கயவீரா ! 
திங்களை யணிசடையார் கொன்றையை யணிமுடியார் 

செங்கதிர் நிறமுடையா - ரிடமே சேர் 
சங்கரி திரிபுரையாள் அந்தரி கவுரிமுனாள் 

தந்தருள் குருபரனே ! - எனையாளாய் ! 
வங்கண மிகுகுறமான் அன்புடன் மருவியவா ! 

மங்குல்கள் தவழ்சிகிமா - மலையாளா ! 


1117. களத்தில் வந்திடு சூர னாருயிர் 

பறக்க வண்டர்கள் வாழ்க வேநுனை 

கதித்த குந்தம தேவி யேசெய - மிடுசூரா ! 
தளத்து ளன்றடு தான வோருடன் 

அடுத்து வம்புக ளேவி யேயடு 

தழைத்த பைந்துள மார்ப னாருட- மருகோனே ! 
கிளர்த்த பைந்துணர் சோலை சூழுயர் 

மலைக்கு ளிங்கித மான வேடுவர் 

கிளைக்கி சைந்தமி னாளை யேபுணர்- இருதோளா ! 
வளர்த்த பைங்கிளி நேர்சொ லாளுமை 

தனக்கு அன்பு கொள் பால கா ! அருள் 
மனத்த ! குன்றையின் மீது வாழ்வுறு - குமரேசா ! 


1115. முதலடி சந்தம் வேறு . 


288 


தின கவிதை 


1118. தூய மதியணி சடையார் 

தோகை யுமைபுணர் புயனார் - அருள் பாலா ! 
மாய னுடனணை புயமான் 

மாலை யணிகுழன் மயிலாள்- மருகோனே ! 
காய மிருபிள விடவே 

காணு நுனையயில் முருகா ! -- எனையாளாய் ! 
சேய சிறைமயி லவனே ! 

தேவ சிகி மலை தனிலே - வருவேளே ! 


1119. வஞ்சனை மிகுத்த தான 

வன்பெல மிகுத்த பாத - கனலாளோன் 
கஞ்சனை யழித்த வீரன் 
கங்குலி னிறத்த மாயன் - ம 

- மருகோனே ! 
அஞ்சன விழிப்பெ ணான 

அன்புகொள் குறத்தி மேவும் - இருதோளா ! 
மஞ்சணி சிகிப்பொன் மேரில் 

வந்தவ ! எனக்கு மேன்மை -- அருளாயோ ? 


1120. மதியார்சடை வேணியி னாயகர் பொடியாடிய மேனியினாயகர் 

மகமேரைவில் லாய்வளை நாயக - ரிடமேசேர் 
சுதியாகிய மாமொழி நாயகி யிமையாசல னார்தரு நாயகி 
துரைநாயகி மாதுமை யாள்தர - வருபாலா 

[ கீறிய 
அதிகூர்மைகொள் வேலதி னாலெதிர் வருசூரனை மார்பது 

அரசே ! எனை யாளுமை யா !மயின் - முருகோனே ! 
விதிமால் முதல் யாவரு மேபணி மலர்போலுயர் சீர்சர ணா ! 

வெகு 
விரைசேர்பொழில் சூழ்சிகி மாமலை - வளர்தேவே ! 


* 


1121. கருமுகி லெனவரு 

கடலினு யர்முகவர்-- நலமேசேர் 
கமழ்பிறை யினையிரு 

பிளவுசெய் தெனவொளி - ரெயிறாரே 
குருகுல மரபினர் 

கதைதனை யெழுதிய - மதியாரே 
குருசெய மணிநிற 

முடையவர் கணபதி - துணையாளா ! 


1121 , பாரதக் கதை யெழுதிய செயல் கூறப்பட்டுள்ளது . (1128 - பார்க்க .) 


தின கவிதை 


259 


F 


அருமறை முனிவர்கள் 

இமையவ ரடியவர் - நிறையாவே 
அனுதினம் வழியொடு 

பணிகம லநிகரு - மிருதாளா ! 
தருவுறை பொழில்வளை 

கொடுமுடி யிலகிய - வளமேசேர் 
சுகமதி லுயர்சிகி 

மலைதனில் வருகுரு - பரவேளே ! 


1122. பிறையெயிர் படைத்த சூரன் 

பிளவிட அயிற்கொ டேவு - செயவீரா ! 
மறைபயில் பவர்க்கு நாளும் 

மகிழொடு பயிற்று வேத ! -- எனையாளாய் ! 
குறையிடை நலத்த பார்வை 

குமிழ்முலை பணைத்த தோகை - மயில்போல்வாள் 
நறைகெழு குறப்பெண் மேவு 

நகுமுடி முடித்த தோகை - மலையாளா ! 


1123. கந்தமிகு நீப மாலிகை 

கண்டமதில் நாளு மேயணி - குகநாதா ! 
சந்தமிகு பாட லேயருள் 

தந்திமுக னாசை யாகிய - துணையாளா ! 
சொந்தமிகு வேட நாயகி 

துங்கமுலை மீதி லேயணை - பவ ! வேளே ! 
அந்தமிகு சோலை சூழுயர் 

அண்டர்பணி தோகை மாமலை - வருதேவே ! 


• 1124. வஞ்ச மிகுத்திடு சூருடல் ரெண்டு படக்கதிர் வேல்கொடு 

மண்டி யடற்புரி மாபெல - வலவோனே ! 
மிஞ்ச வருத்தம தேசெயும் நெஞ்ச மதிற்றுயர் தீர்விட 

வெங்க லியைப்புர மோடிட - அருளாயோ ? 
தஞ்ச மெனக்கினி வேறிலை யெந்த விதத்தினு மாதரி 

சங்க முயர்த்திட வேவரு - புலவோனே ! 
பஞ்ச வனச்சிகி வாகன ! தண்டலை யுற்றிடு கோடுள 

பண்பு மிகுத்திடு தோகையின்- மலையாளா ! 


288 


தின கவிதை 


1125. வீர மேபுரி சூரன் மாமுடி 

மீதி லேநட - மிடுதாளாள் 
மேன்மை யாகிய கோடு லாய்மக 

மேரி னாதரோ - டிகல்மானாள் 
சூர ராவணனோடு தானெதிர் 

தூய தாமரை - விழியார்சீர் 
தோகை யாகிய பூமி னாள்புணர் 

தோளர் சோதரி - புதல்வோனே ! 
மார னாருடல் நீற தாய்விழ 

வாது தானிடு - விழியாரே 
வாச மேவிய வார்விண் மாமதி 

வாள ராவணி - சடையார்வாழ் 
சேர வேவள மான மாமலை 

சீர்கள் போல் நல - மிகுகோடார் 
தேவ ராசர்கள் பூவின் ராசர்கள் 

தேடு தோகையின் - மலையாளா ! 


-- 


1126. வனச மண்டப மதிலி லங்கிய 

மயில்ம கிழ்ந்தணை - யிருதோளார் 
தினக ரன்றவ நிறைய வந்திடு 

சிறுவி யும்புண - ரிருதோளார் 
மனது கந்திடு மருக ! இன்றருள் 

மகிமை தங்கிய - குருநாதா ! 
தினக ரன்றொடு முடியி லங்கிய 

சிகியெ னுங்கிரி -- மலையாளா ! 


1127. கஞ்சன் விடுத்த யானை 

கண்டு செயித்த நீல - வடிவோரே 
வஞ்சக முற்ற மாயன் 

வண்டு வரைக்கி ராசன் -- மருகோனே ! 
அஞ்ச வெதிர்த்த சூரை 

அன்று செயித்த கூர்மை - வடிவேலா ! 
விஞ்சு வளர்ச்சி யான 

விண்டல முற்ற தோகை - மலையாளா ! 


1125. சூரன் - மகிடன் . மானாளாகிய, தோளரின் சோதரிக்குப் புதல் 
வோனே ! 


தின கவிதை 


289 


1128. மதமு மொழுகிய இருக வுளினர்மை 

வரையை நிகருயர் - உடலாரே 
வழுவை யெனுமுக முறமெ னிருசெவி 

வயிறு பெரியது - நலமானோர் 
கதியை நிகரொளி யிலகு உருவினர் 

கருணை யொடுகுரு- குலமானோர் 
கதையை வடகிரி யதனி லெழுதிய 

கணப தியினுட -துணையாளா ! 
எதிர ரணகளம் நிறைய வருபெல 

மிலகு மசுரனை - அயிலாலே 
இகல்செய் தெறிபவ ! அடிய னுடகலி 

யினைய கலிடவும் - அருளாயே ! 
வதன மகிழ்வுடன் மயிலின் மிசையென்முன் 

வருவை தெரிசனை- தரவேதான் 
மதும லர்கள்மிகு அடவி யிலகிய 

+ மகிட முயர்சிகி - மலையாளா ! 
1129. இளமைதனி லருளாமலே 

யினியருள லெதுநாள் கொலோ ? -- குகநாதா ! 
களமதனில் வருசூரன்மார் 

கவரவயில் தொடுவீரனே ! - மயிலாளா ! 
இளகுதன மயில் வேடமான் 

இருவிழியும் நிறைவானதோர் - உருவாளா ! 
வளமைமிகு சிகியானவோர் 

மலையினனு தினம்வாழ்வையே - புரிசீலா ! 
1130. கந்தமிகு நீப மாலை 

கண்டமதில் மேன்மை யாக - அணிவோனே ! 
சந்தமிகு பாட லான 

தண்டமிழை மேலு மேலும் - அருளாயோ ? 
சொந்தமிகு வேட மாது 

துங்கமுலை மீது நாளும்- அணைதோளா ! 
அந்தமிகு சோலை சூழும் 

அண்டர்பணி தோகை மேரில் - வருதேவே ! 


1128. வழுவை 


வழுவை - யானை . பாரதக் கதையெழுதிய செயல் கூறப்பட்டுளது . 
( 1121 - பார்க்க .) + மகியி லுயர் என இருக்கலாம் . 
1129. முதலடியின் கருத்தை 1142- ஆம் பாட்டில் பார்க்க , 
19 


290 


தின கவிதை 


1131. சங்கம்வரு நாவலனே ! செங்கையணி வேலவனே ! 
தண்டமிழின் மேன்மையதாய் 

சமையதாய்- அருளாயோ ! 
செங்கமலை நாயகனார் பைந்துளப மாலையினார் 

திண்டிறல்கொள் தாடகையா - வியையேதான் 
அங்கமதி லோட வேசெய் அஞ்சனமென் மேனி யார்தம் 

அன்புமிகு கோல மான - மருகோனே ! 
துங்கமிகு சோலை சூழும் குன்றைமலை மீது வாழும் 

தொங்கலணி மார்ப ! நாளும் - அருளாயோ ? 


1132. தசரத ராச நீதர் மனதுள வாசை போல 

தவமதி லேமு னாக - வருவோரே 
குசலவர் தாதை யாக வருதிரு மேனி மாயன் 

குரைகடல் மீதி லேது -யிலுமாயோன் 
புசபெல ராவ ணோனை யழிபட வேசெய் ராமர் 

புகழ்பெறு நாத னார்தம் - மருகோனே ! 
அசலுள தேவ தேவர் அடியவர் ஞான மோனர் 

அவர்பணி தோகை மேரில் - வருதேவே ! 
1133. பொறியை மகிழ்ச்சி யாக 

புணரு கறுத்த மேனி - மருகோனே ! 
அறிவின் மிகுத்த நாகம் 

அதனை முடித்த வேணி- மகிழ்பாலா ! 
சிறிய விடைப்பெ ணான 

சிறுவி குறத்தி மேவும் - இருதோளா ! 
நறிய கடப்ப மார்ப ! 

நகுமு டிபெற்ற தோகை - மலையாளா ! 


1134. வென்றி படைத்த சூரன்மார் 

விண்டு படச்செய் கூர்மையாம்- அயிலாளா ! 
நன்றி யெனக்கு நீசெய்வாய் ! 

நங்கை குறத்தி நாதனே ! - மயிலாளா ! 
பன்றி யெனச்செய் ரூபமால் 

பண்பு படைத்த மாமனா - அழைவாயா ! 
குன்றி லுயர்த்த கோடுசேர் 

குன்றை மலைக்குள் மேன்மையாய் - வருசேயா ! 


1131 , பின்னிரண்டடிகளின் சந்தம் வேறு . 


தின கவிதை 


291 


. 


1135. கஞ்சனை வென்றவர் கம்புசி றந்தகை - யரியாரே 

கஞ்சமி னன்புகொள் கங்குலு டம்பினர்- மருகோனே ! 
தஞ்சென வந்தவர் தங்களை நன்றிசெய் - தருள்வோனே ! 

மஞ்சுத வழ்ந்திடு வம்புகொள் குன்றைபின் -மலையாளா ! 
1136. கானக் குறப்பெ ணான காமக் குறத்தி மேவும் - இருதோளா! 
வானச் சசிப்பொன் வேணி மாழைப் பொருப்ப ராசை 

[ மகவேளே ! 
ஈனத் தயித்ய ரோட வேசத்தி விட்ட வீர - மயிலாளா ! [ வே 

ஞானத்தர் பத்தர் தேடு நாதச் சிகிப்பொன் மேரில் வருதே 
1137. காலை யுதித்த தூய சூரியனுக்கு நேர்செய் 

கால்முடி யுற்ற ( மானை ] - மலைமேல்வாழ் 
பாலை நிறத்த சோதி மாமதி பெற்ற வேணி 

பாக மதிற்கு லாவு- கிரிமானாள் 
சேலை நிகர்த்த பார்வை காதள வுற்ற தேவி 

சேய னெனக்கு லாவு - குகநாதா ! 
மாலை தரித்த மார்ப ! நாயனை யிப்ப வாழ்வை ! 

• வாச மிகுத்த தோகை - மலையாளா ! 
1138. அடலுற்றிடு சூருட லதிரக்கதிர் வேல்விடு - செயவீரா ! 

மடலுற்றிடு தாதகி மலரைத்தரி வேணியர் - அருள் பாலா ! 
உடலுற்றிடு சீவனை உரிமைப்பட வேயருள் - உதவாயோ ? 

கடலுற்றிடு பூமியர் கருதற்புத தோகையின்- மலையாளா ! 
1139 சண்டை யிட்டிடு சூர னாருடல் 

தண்டி டக்கதிர் வேலை யேவிய - புயவீரா ! 
கெண்டை யைச்சரி யான பார்வையள் 

கிம்பு ரிக்களி றான மாமுலை - மடமானாள் 
தொண்டை யைக்கனி யான சேயிதழ் 

தொங்க லைப்புனை வேட நாயகி - புணர்தோளா ! 
இண்டை நற்சடை யார்சொல் பாலக ! 

என்று மற்புத மான தோகையின் - மலையாளா 
1140. மண்டி வருதள ராவணன் 

வஞ்ச னுயிரக லோடிட - வெதிராவே 
அண்டி யடல்புரி ராகவன் 

அன்பு மிகுமருகா ! எனை - யினியாளாய் 


1137. [ ] மேரு என இருக்கலாம் . வாழ்வை - வாழவை . 


292 


தின கவிதை 


எண்டி சையினடி யோர்பணி 

யிந்த்ரன் முதலிமை யோர்பணி - யிருதாளா ! 
வண்டி சைகொள்பொழில் சூழுயர் 

மஞ்சு தவழ்சிகி மாமலை - வளர்தேவே ! 
1141 , சானகி தனக்கு மாலை 

தானணி புயத்த நீல - முகில்போல்வார் 
வானவர் தமக்கு நீடு 

மாசிறை தவிர்த்த மாயன் -மருகோனே ! 
கானவர் வளர்த்த தேவி 

காரிழை குறத்தி மேவு - புயவேளே ! 
ஞானமுனிவர்க்கு மேன்மை 

நாத ! சிகி நற்பொன் மேரில் - வருதேவே ! 
1142. இந்த வயதிலுத வாமலே 

யெந்த வயதிலருள் யாவுமே- தரப்போறாய் ? 
கந்த முலவுமலர் நீபமே 

கண்ட மதனிலணி நாதனே ! - மயிற்றேவா ! 
செந்த மிழையெனிட மேசெய்வாய் ! 

செந்தி மலையில்வரு தேவனே ! - பெலச்சூர்மர் 
நந்த வயிலைவிடு சூரனே ! 

நன்றி யுலவுசிகி மேரின் வாழ் - செகக்கார்ணா ! 
1143. தினைப்புன மாதி னாளை 

சிறப்பொடு மாலைசூடு- மணிமார்பா ! 
அனைத்தினு மேன்மை யான 

அடற்புரி சூர னாவி - கொலுவீரா ! 
உனைப்பணி நாயன் மீது 

உயர்ச்சிய தாக நீசெய் - வரமேதான் ! 
கனைக்கடல் சோலை 

கமழ்ச்சிகி மேரில் வாழ்வு- புரிதேவே ! 
1144. இந்த நாளைவிட இனிநீர் 

எந்த நாளில் வெகு வரமே - தருவீரோ ? 
வந்த சூரனுடல் தனிலே 

மண்டி யோடவயில் தனையே - விடுவீரா ! 


1142. முதலடியின் கருத்தை 1129- ல் பார்க்க . 
1144, பார்க்க : 1129 , 1142 . 


தின கவிதை 


. 


293 


எந்த னாசைநிறை யிடவே 

யின்பம் யாவுமுத விடவே - வருவீரே ! 
சந்த னாடவிகள் வெகுசூழ் 

சந்த்ர னார் தவழ்செய் சிகிமா - மலையாளா ! 
1145. கச்சுப் புனைந்தகுற வேடமி னாளொடு 

கட்டிக் கலந்துவணை மீதினி லேமரு - வியதோளா ! 
நச்சுப் புனைந்தமிட றாரிட மேவளர் 

நத்துக் கிசைந்தமிட றாளுமை யாளருள் - புதல்வோனே ! 
தச்சுப் புனைந்துவக லோடிட வேவிடு 

சத்திக் கிசைந்தமல ராகிய பாணிய ! - எனையாளாய் ! 
மொச்சுச் சிறந்தபொழில் சூழ்சிகி மேர்வளர் 

முத்துக் குகந்தநகை ( யாயருள் ) -உதவாயோ ? 
1146. சங்கணி கரனார் ரஞ்சித மொழியார் 

தந்திமுன் வருவோர் - மருகோனே ! 
கங்கம திடவே வென்றிடு வயிலா ! 

கஞ்சமென் வதனா ! -எனையாளாய் ! 
மங்கள முடனே பண்புகொள் குறமான் 

மன்றல்செய் குகனே ! - அமரேசா ! 
சங்கரன் மகனே ! குன்றையின் மலையா ! 

சம்ப்ரம மிகுசீர் - மயிலாளா ! 
1147. கோட்டில்வளர் ஆரணி வேணியர் 

கூத்தர்மக தேவர்பொன் மேரினில் - வளர்வோரே 
நீட்டியயில் ராவணன் மார்பினில் 

நீர்க்கொடியின் நாயகர் ஆசைகொள் - புதல்வோனே ! 
காட்டில்வளர் வேடுவர் மானிடம் 

காத்தவளை மாலிகை யேயணி - குகநாதா ! 
மேட்டிமைகொள் தோகையின் மாமலை 

மேட்டில்வளர் நாயக னே ! அருள் - உதவாயோ ? 
1148. காலை யுதித்த மதிபோல வேயொளிர் 

காலு முடிப்பொன் கிரிமீதில் வாழ்வுறு- பரமானோர் 
பாலை நிகர்த்த நிறமான தோரொரு 

பாதி மதிக்கற் றையதான வேணிய -ரிடமே சேர் 


--பா 


1144. எந்தன் : என்றன் என்பதன் மரூஉ . 
1145. [ ] ஒரு சீர் இல்லை . 

) ஒரு சீர் இல்லை . யாய் ! இனி தாயருள் எனப் படிக்கலாம் . 
1147. ராவணன் மார்பினில் அயில் நீட்டி : பெயர் 


294 


தின கவிதை 


சேலை நிகர்த்த விழியான மாதுமை 

தேவி தனக்கு மகிழ்வான பாலக ! -- எனையாளாய் ! 
மாலை தரித்த புய! நாய கா ! குக ! 

வாழ்வு படைத்த சிகிமேரில் வாழ்வுறு- குருநாதா | 
1149. கருணை நீசெய்வாய் ! கமல நாதனார்-பணிதாளா ! 

அருண மேனியார் அமல மானவோ - ரருள்பாலா ! 
தருணி வேடமான் தழுவு நாயகா ! - குகநாதா 

! 
திருவு லாவியே திகழ்சி காவின்மா - மலையாளா ! 
1150. மறையேபயில் நான்முக னார்பணி 

மலராகிய சீர்சர ணா ! என்முன் - வருவாயே ! 
குறையாகிய சீறிடை யாளுயர் 

குறநாயகி மீதினி லேவெகு - மயலாளா ! 
பிறைசூடிய கூரெயிர் மாவுடல் 

பிளவாகிட வேலதை யேவிய - செயவீரா ! 
இறையாய் ! மயி லேறிய சேவக ! 

எனையாளுமை யா !சிகி மாமலை - வருதேவே ! 
1161. பருத்திடு சூர னாவி 

பதைத்திட வேலை யேவி - யடுவோனே ! 
பொருப்பென வேகு லாவு 

புடைத்தகு வாரை மீறு - தனமானாள் 
விருப்பொடு வேட . மானை 

விரைத்திரு மாலை சூடும் - அமரேசா ! 
கருத்தமை தாவு கோடு 

கதித்திடு தோகை மேரில் - வருதேவே ! 


1152. பூவினி லேவளர் நாயகன் தேவர்க ளே பணி நாயகன் 

போதம தாய்நித மேபணி - யிருதாளா ! 
காவினி லேவரு வேடுவர் சீர்குல மீதினி.லேவரு 

காரிழை யாள் தனை மாலொடு - புணர்வோனே ! 
தேவியு மாபதி சூடிய பூரண மாமதி யாகிய 

சீர்வதனா! க்ருபை யாவையும் - உதவாயோ ? 
கோவிய ரோடுற வாடிய மாயவ னார்மரு கா ! குக ! 

கோடுறை தோகையின் மாமலை - வருதேவே ! 


1150. சீறிடை : சிற்றிடை 


தின கவிதை 


295 


1153. கருப்புச்சிலை மாநுதல் 

கடைக்குட்குழை தாவிய - வடிவாளே ! 
விருப்புற்றிடு வேடுவர் 

மினைப்பொற்பொடு மேவிய - புயநாதா ! 
தருப்பொற்புவி வானவர் 

தனக்குப்பதி யானவர்-பணிதாளா ! 
பொருப்புக்குயர் வாகிய 

புகழ்ப்பெற்றிடு தோகையின் - மலையாளா ! 
1154. நடன மிடுமயில் போல்வாள் 

நகைல ளிதமுக மானாள் - நலமேசேர் 
குடமி ணையுமுலை யாளே 

குறம களையணை மீதே- அணைதோளா ! 
படவ ரவின்முடி மீதே 

பணிந டனமிடு மாலோன்- மருகோனே ! 
வடவரையைநிக ராமே 

வளர்சி கியின்மலை மீதில் -- வ்ருதேவே !! 
1155. அகலிகைபெ ணாக வாக்கிய 

அலரைநிக ரான தாட்கமழ் - துளவோரே 
முகிலினிற மான சீர்ப்புய ! 

முளரிமனை மாது தோட்கிசை - பவரானோர் 
அகிலமுண வாக வாக்கிய 

அழகொழுகு நாதர் சீர்த்திகொள் - மருகோனே ! 
சிகியின்மலை மீதில் வாழ்க்கைகொள் 

சிறைமயிலி லேறு பார்த்திப ! - எனையாளாய் ! 
1156. முனைபெற்றிடு வேலினை 

முடுகிச்சம ராடிய - அசுரோன்மேல் 
நனையப்புணினீர்மிகு 

நளியக்கள் மீதினில் - விடுவோனே ! 
சினையுற்றிடு காவினில் 

சிறுவிக்குற மானுடன் -- மயலாவாய் ! 
எனையெப்பவு மாதரி ! 

எழில்பெற்றிடு தோகையின் - மலையாளா ! 
1157. கஞ்சன்முடி தரித்தவர் 

கங்கை பிறை தரித்தவர் - பரமானோர் 
செஞ்சபையி னடித்தவர் 

செம்பவள நிறத்தினர் - அருள்பாலா ! 


296 


தின கவிதை 


பஞ்சவர்தம் மயித்துனர் 

பைந்துளவின் உரத்தினர் - அருள்பாலா ! 
வஞ்சசுரை யடற்புரி 

மங்குல் தவழ் சிகிக்கிரி - மலையாளா ! 
1158. சிந்து தனிற்றுயில்வோர் 

செங்க திருக்கெதிர்நே - மியினாரே 
நந்து தரித்தவரே 

நங்கை திருக்கிசைவோர்- மருகோனே ! 
பந்து முலைக்கொடியாள் 

பண்புயர் நற்குறமான் - அணைதோளா ! 
வந்து வருட்புரிவாய் ! 

மங்குல் தவழ்ச்சிகிமா - மலையாளா ! 
1159. தந்தி தனக்கிளையாய் ! சந்த்ர முகக்குமரா ! --எனையாளாய் 

செந்தி மலைக்கரசே ! செங்க மலக்கொடியாள் - மருகோனே ! 
நந்தி யுயர்த்திடுவோர் நஞ்சுணும் வித்தகனார் - புதல் 

( வோனே ! 
மந்தி குதித்திடுகா மண்டு சிகிக்கிரியாய் ! - அமரேசா ! 
1160. வஞ்சமிடு சூரன் மார்பில் நொந்துபட வாவி யோட 

மண்டவதி கூர்மை வேலை - விடுவீரா ! 
கஞ்சனுயிர் போக வேசெய் நந்தையணி பாணி சீர்கொள் 

கங்குனிற மேனி மாயன் - மருகோனே ! 
நஞ்சவிழி நீடு ரூபி கொங்கலர்கொள் கோதை மாது 

நன்றுபுரி வேட மானை - யணைதோளா ! 
தஞ்சமிலை நாளு [ மாதரி ] துங்கமயி லான வாக ! 

தங்கமலை நேர்சி காமேர் - வருதேவே ! 


1161. சங்கையணி கரனார் தந்திமுனம் வருவோர் - மருகோனே ! 

பங்கயமென் வதனா ! பண்புமிகு மயிலே -றியவீரா ! 
செங்கையணி யயிலா ! செந்தியிலும் வளர்வாய் ! -அமரேசா ! 

கங்கைதரு புதல்வா ! கந்தாசிகி மலைமேல் - வருதேவே ! 
1162. உடலைவ ளைத்தமதி சூடுவோர் 

உமையைம கிழ்ச்சியுடன் மேவுவோர் - நலமேசேர் 
விடவர வுற்றபுய மானவோர் 

விரையித ழிப்பொன்முடி யாளனார் - அருள் பாலா ! 


1160 : [ ] நாத எனப் படித்தால் சந்தம் பொருந்தும் . 


297 


தின கவிதை 
மடவரல் நற்குறமி னாளையே 

மருவுபு யத்தினர சே ! இநாள்- எனையாளாய் ! 
கடகிரி வத்ரர்துணை யாளனே ! 

கருதுசி கிப்பொன்மலை மீதிலே - வருதேவே ! 


1163. சிறிய மதியை நிகரெயிறார் பெரிய குடம தெனும்வயிறார் 

திகழு மணியை நிகர்விழியார் - ஒருபாலே 
• நறிய மலர்கள் புனைகுழலாள் வலபை மடவி புணர்பவனார் 

நதிகொள் சடைய ரருள்பிளையார் - துணையாளா ! 
பொறியின் வழியில் வரும்விரகால் அடிய னவதி யிட 

( விதியோ ? 
புகழ்கொ ளுனது பதமலரே - அருளாயோ ? 
மறியில் நடன மயிலிலுமே விழிகள் குளிர வருதுரையே ! 

மகிமை யுயர்பொ னுலவுசிகா - மலையானே ! 


1164. சந்த மிகுந்த பாடல் 

தங்க ளிடஞ்சொல் வேன்முன் - வருவாயே ! 
கந்த மிகுந்த மாலை 

கண்ட மிலங்க நாளும் - அணிதோளா ! 
சொந்த மிகுந்த வேடர் 

துங்க மிலங்கு பாவை-புணர்தோளா ! 
அந்த மிகுந்த கோடு 

அண்ட முயர்ந்த தோகை - மலையாளா ! 
1165. சோலைக் கிளிபோல மொழியாளே 

தூயச் சகிபோல வதனாளே 
ஓலைக் குழைவேட மடமானாள் 

ஓகைப் படநாளு மணைதோளா ! 
காலைக் கதிரான நிறவோனே ! 

காதற் படநாயென் முனம்வாராய் ! 
மாலைப் புயதோகை மயிலாளா ! 

மாலுற் றிடுதோகை மலையாளா ! 


1166. கனக னுடனடல் புரியு நலமிகு 

கமழு துளவரி - மருகோனே ! 
வனச மலர்நிகர் உபய சரணருள் 

மயிலில் வருபவ !-அமரேசா ! 


1163. முதலடி முரண்தொடை . ஈற்றடி யினியபொருளது . மறி ஆட்டுச்சடா . 


298 


தின கவிதை 


அனமெ னடைபயில் குறமி னணைபவ ! 

அறுவர் முலையுணு - மணிவாயா ! 
பனக முடிவளர் புவியில் மகிமைகொள் 

பணவர் துதிசிகி - மலையாளா ! 


1167. கடமத யானை முகனார் 

கதிரென மேனி யுடையார் - துணையாளா ! 
நடமிடு தோகை மயிலா ! 

நளினம தான சரணா! -எனையாளாய் ! 
தடவரை யான வசுரோன் 

தன துயிர் போக வயிலே - வியவீரா ! 
மடமயில் வேட மகள் சேர் 

மகிமைகொள் தோகை மலையா !-அருளாயோ ? 


1168. சித்ரமிகு வதனா ! சித்தி தனை யருள்வாய் ! -- அமரேசா ! 

நித்யசுப கரனே ! நிர்த்தமிடு மயிலா ! -அருளாயோ ? 
சத்திதனை யெதிர்சூர் சட்டகம தனிலே - விடுவோனே ! 
விர்த்திபெறு சிகியாம் வெற்பில்வரு துரையே !-குகவேளே ! 


1169. சலங்கை யசைய நடஞ்செய் மயிலில் 

சகங்கள் புகழ - வருவாயே ! 
கலங்க வசுரர் குலங்க ளழிய 

கனங்கொ ளயிலை - விடுவீரா ! 
நலங்கொள் குறமின் மகிழ்ந்த கணவ ! 

நமன்கொ ளுமுனம் - அருள்வாயே ! 
செலங்கொள் புவியி லுயர்ந்த முடிகள் 

சிறந்த சிசியின் - மலையாளா ! 
1170. வந்த சூருடல் ரெண்ட தாய்விட 

மண்ட மேல்விடும் - அமரேசா ! 
கந்த மேவிய பைந்து ழாயணி 

கண்ட மாலுட - மருகோனே ! 
கொந்த தானக டம்ப மாலிகை 

கொண்ட மாபுய - முருகோனே ! 
அந்த மாகிய குன்றை மாமலை 

அன்ப தாய்வளர்- குகவேளே ! 


1166. பணவர் - பண்ணவர் . 


1169 , செவம் - சலம் . 


தின கவிதை 


299 


1171 , கிரியைச்சரி யாகிய மாமுலை 

கிளர்நற்சசி யாகிய வானனள் - வடிவேசேர் 
வரியுற்றிடு கூர்விழி நாயகி 

மகிணற்குற மாதுமி னாள்புணர்- இருதோளா ! 
பரிநற்சிகி யாகிய தோகைய ! 

பரிவுற்றென்மு னால்வரு வாய் உயர் - அமரேசா ! 
விரிமைக்கடல் சூழ்தர வேவரு 

வெகுசித்திர மாகிய தோகையின் - மலையாளா ! 
1172 , பாதி மதியணி சடையார் 

பாக மிலகிய மடமான் -- நலமேசேர் 
வாதின் மயிடனொ டெதிரே 

மாள வடல்புரி யுமையாள்- அருள் பாலா ! 
காதி லளவிய விழியாள் 

கானில் வருகுற மடமான் - அணைதோளா ! 
சோதி யிலகிய முடிசேர் 

தோகை மலைவரு துரையே ! -- அருளாயோ ? 
1173. கொஞ்சு கிளிமொழியாள் 

கொண்டல் படிகுழலாள் - மலர்மீதே 
வஞ்சி தனைநிகராய் 

வந்த வடிவுடையாள்- குறமானாள் 
கஞ்ச முகநிகராய் 

கந்த முலை தனிலே - புணர்தோளா ! 
மஞ்சு தவழ்பொழில்சூழ் 

வண்பு கழ்கொள்சிகிமா - மலையாளா ! 
1174. கனத்தபடை சூரன் எதிர்த்துவரு போது 

கதித்தவயி லேவி - அடுவோனே ! 
சினத்தரவு நீள வுடற்குவெகு பாரம் 

சுமக்க நட மாடு - மயிலாளா ! 
வனத்தவர்க ளாசை மகட்குமண மாலை 

மகிழ்ச்சியொடு சூடு - கணவோனே ! 
மனத்தமரு நோயை யகற்றிவிடு வாய் பொன் 

மலைக்குயர் சிகா நன் - மலையாளா ! 
1175. பிறையணி சடையார் அரவணி முடியார் 

பிணையணி கரனா - ரிடமே சேர் 
குறைபடு மிடையா ளிமையச லமினாள் 

குமரிதன் மதலாய் ! - எனையாளாய் ! 


300 


தின கவிதை 


சிறையுயர் மயின்மேல் அடியன் முன் வருவாய் ! 

திருவுயர் புயனார் - மருகோனே ! 
மறைதொழு பவனே ! சிகி மலை தனிலே 

வளர்குரு பரனே ! - அமரேசா ! 
1176. துடிபோலு மிடையாள் 

துணையான முலையாள் - நலமானே 
வடிவான விழியாள் 

வனமேவு குறமான் - அணைதோளா ! 
அடியேன் முன் வருவாய் ! 

அருள்யாவு மருள்வாய் ! -- அமரேசா ! 
படியோர்கள் பணிசீர் 

பணைதோகை மலைமேல்- வருதேவே ! 
1177. சிறைவிரித் தாடு மயின்மேல் 

தினகரற் போல வருவாய் - என் முனே தான் ! 
குறையிடைத் தேவி யெனுமோர் 

குறமயிற் பாவை தனையே - புணர்தோளா ! 
நறைமலர்ச் சூடு புயவா ! 

நலமெனக் கியாவு மினியே - தருவாயே ! 
[ மறையினுக் குயருதாளா ) 

வடிவுடைத் தோகை மலைமேல் - வருதேவே ! 
1178. குயிலை நிகர்த்திடுசீர் மொழிகள் பயிற்றியமான் 

குடமுலை பெற்றமினாள் - வனமீதே 
எயினர் வளர்த்திடுமான் வடிவி தனக்கிசைவாய் ! 

இசையுள பொற்பதனே ! - எனையாளாய் ! 
மயிலை நடத்தியவா ! உனையல தெற்கினியார் ? 

மகிழ்வுடன் இத்தனை நாள்- அருளாதேன் ? 
அயிலணி நற்கரனே ! அவுணர் குலக்கலகா ! 

அழகுயர் நற்சிகியா - மலையாளா ! 


1179. சந்தநா வலனே ! சங்கபா ணியனார் - மருகோனே ! 

கந்த நீ பமதே கண்டமே லணிவாய் ! - அருளாயோ ? 
அந்தவா னவரே அன்பரா னவரே - பணிபாதா ! 
மந்தரா சலநேர் மஞ்சுசேர் சிகியா - மலையாளா ! 


1177. ( ) சந்தம் பொருந்தவில்லை . மறையினுக் கான பொருளே 
நனப்படிக்கலாம் . 


தின கவிதை 

801 
1130. தித்தி யெனநட மாடிய 

சித்ர மயில் தனி லேறிமுன் - வருவாயே ! 
சத்தி தனையெதிர் மாவுடல் 

தக்க அடலுட னேவிய - செயவீரா ! 
கத்தி கையையணி சீர்புய ! 

கட்ட ழகுமிகு வேடமின் - அணைதோளா ! 
விர்த்தி பெறுசிகி மாமலை 

வித்தக ! நினருள் யாவையும் - உதவாயோ ? 
1181. கடிமலர் நீப மாலை 

களமதில் மேன்மை யாக - அணிவோனே ! 
துடியிடை வேட மாது 

துணைமுலை மீது மேவு - புயவேளே ! 
அடிபணி வோர்கள் பாலில் 

அருள்தர வேணும் நீதி- முருகோனே ! 
படிபுகழ் தேவ தேவ ! 

பருமுடி சூழ்சி காமென் - மலையாளா ! 
1182. மதியணி சடையார் வளருமை தனையே - புணர்வோரே ! 

கதிர்நிற முடையார் கமழித ழியினார்- தருபாலா ! 
அதிவர மருள்வாய் ! அடியன் முன் வருவாய் ! - அமரேசா ! 

துதிமிகு சரணா ! சுகமிகு சிகிமா - மலையாளா ! 
1183. கச்சணி முலையாள் கட்டிய மலர்சூ - டியமானாள் 

நச்சணி விழியாள் நட்புயர் குறமான் - அணைதோளா ! 
அச்சுதன் மருகா ! அற்புடன் மயின்மேல்- வருவாயே ! 

மெச்சிய முடிசேர் விர்த்திகொள் சிகிமா - மலையாளா ! 
1184. கரிதாகிய குழலாள் கமழ்மாலைகொள் புயமான்-- நலமேசேர் 

அரிதாகிய மகவாள் அழகாள் குற மயிலாள் -- புணர்தோளா! 
தரியாரென வருசூர் தனையேவயில் கொடுகூ - றிடுவேளே ! 

பரியாகிய மயிலா ! பணை சூழ்சிகி மலைமேல் - வருதேவே ! 
1185. கொங்கலர்செய் நீப மாலை 

கொண்டபுய வா ! இ நாளில் - அருளாயோ ? 
செங்கமலை மாது மேவு 

செங்கணெடு மாலி னாசை - மருகோனே ! 
தொங்கன்மயின் வாக னா நின் 

தொண்டனெனின் நோயை யோட - அருளாயோ ? 
தங்கமலை நேர தான 

தண்சுடர்கள் தாவு தோகை - மலையாளா ! 


802 

தின கவிதை 
1186. மதியையணி சடையார் மணியையணி கரனா - ரிடமே சேர் 

முதியமறை யிடையாள் முழுமதியின் வதனாள் - உமைபாலா! 
ததியையுணு மரியார் தமதுடைய மருகா ! -எனையாளாய் ! 
கதியையுள மயிலா ! கமழ்சிகியின் மலையா ! - அருளாயோ ? 


1187. மயிலை நடத்திய வீரா ! 

மகிமை படைத்திடு தேவே ! -- எனையாளாய் ! 
குயிலின் மொழிக்குற மானாள் 

குவிமு லையிற்புணர் மாலா ! - குகதேவே ! 
அயிலை யெடுத்தொரு சூர்மா 

அலற விடுத்திடு நாதா ! --உமைபாலா ! 
கயிலை நிகர்த்திடு மேலாம் 

கனமி குநற்சிகி மேர்மேல் -- வளர்தேவே ! 
1188. வாரணி தனத்தாள் மாலைகொள் புயத்தாள் -வனவேடோர் 

சீரணி குலத்தாள் தேன்மொழி தனக்கே - மயலாவாய் ! 
காரணி நிறத்தார் கார்முக விறற்கே - மருகோனே ! 

தாரணி புயத்தாய் ! தாமிகு சிகிச்சீர் - மலையாளா ! 
1189. நெஞ்சில் ( வருதுயர மோடிட ) 

நின்கருணை யாவு மேசெய்வை ! -- குமரேசா ! 
கஞ்சமலர் மீது வாசனை 

கன்றவொரு நாளி லேசிறை - யிடுதேவே ! 
நஞ்சவிழி வேட நாயகி 

நன்றுபுரி யாசை யாலணை - புயவேளே ! 
செஞ்சரண சேவை யேயருள் ! 

தென்சிகியின் மேரி லேவரு- குகதேவே ! 
1190. வஞ்சமிகு சூரனுடன் மண்டியம ரேபுரியும்- அடல்வீரா ! 

கஞ்சமலர் மாதுநிகர் கந்தரியை மேவுபுய ! -- எனையாளாய் ! 
கொஞ்சமதி சூடுசடை கொண்டவர னாசையுள் - புதல் 

( வோனே ! 
தஞ்சமினி வேறு இலை தங்கமலை நேர்செய்சிகி- மலையாளா ! 
1191. உந்தனைய லாது வேறு 

உண்டிலையெ னாசை போல - அருளாயோ ? 
கந்தமிகு நீப மாலை 

கண்டமதின் மேன்மை யாக - அருளாயோ ? 


1189. [ 1 வருதீமை யோடிட என இருப்பின் சந்தம் பொருந்தும். 


தின கவிதை 

303 
வந்தவடி யார்கள் பாவம் 

மங்கவவர் வாழ்வ தாக - அருளாயோ ? 
சந்தமிகு தோகை யாள ! 

தண்பொழில்கள் சூழ்சி காமென் -- மலையாளா ! 
1192. மங்குல்தவழ் சோலைமிகு 

மன்றலுள தோகைமலை - வருதேவே ! 
திங்களணி வேணியரன் 

செங்கமல வேதர்பணி - யிருதாளார் 
சங்கமணி பாணியரி 

தந்திமுன மேவருவர்- மருகோனே ! 
துங்கமயின் மீது வரு 

தொங்கல்புனை வேல ! அருள் - உதவாயோ ? 
1193. அலைகடன் மீது துயில்வோர் 

அருமறை தேடு விறலார்- நலமேசேர் 
கொலைபுரி நீல அவுணோர் 

குலமழி வாக விடுவோர்- மருகோனே ! 
சிலைநிக ரான நுதலாள் 

திகழ்முக வேடர் மகளாள் - புணர்தேவே ! 
நிலையுயர் கோடு நிரைசேர் 

நிகரில் தோகை மலைமேல் - வருநாதா ! 
1194. மங்கு லாவிய சோலைசூழ் 

மஞ்சு சேர்சிகி மேரிலே - வருதேவே ! 
கங்குன் மேனியின் மாவையே 

கண்டு போர்புரி கூர்மைசேர் - வடிவேலா ! 
கொங்கு நீபமென் மாலையாய் ! 

கொண்டல் மேனியின் மாயனார் - மருகோனே ! 
இங்கு நாயெனை யாளுவாய் ! 

என்று மேன்மைகொள் தோகைமேல் - வருதேவே ! 
1195. டாகைபுனை யசுரோன் நாசமிக வயிலே - வியவீரா ! 

தோகைமயில் தனிலே தூயமுடன் வருவாய் ! -- அமரேசா ! 
வாகைபுனை புயவா ! மாயன்மகிழ் மருகா ! -- எனையாளாய் ! 

ஓகைபுனை ஒயிலா ! ஓர்சிகியின் மலைமேல் - வருதேவே ! 
1196. பச்சையுடல் மேனியார் பத்மமகள் நாதனார்-- மருகோனே ! 

இச்சையது போலவே எற்குவரம் நீசெய்வாய் ! -- அமரேசா ! 
கச்சையணி மார்பினாள் கற்புடைய வேடமான் 

[ அணைதோளா ! 
செச்சையணி வேலவா ! சித்ரமிகு தோகைமா - மலையாளா ! 


304 


தீன கவிதை 


1197 , மஞ்ச மதனிலொரு வேடு வோர்குல 

மங்கை தனையும்வெகு ஆவ லாயணை - புயவேளே ! 
கஞ்ச மலரில்வரு தேவி மேவிய 

கங்குல் நிறமுடைய மாய னார்மகிழ் - மருகோனே ! 
தஞ்ச மிலையினிமுன் னாக மாமயில் 

தண்டை யிலகவரு வாய் ! கு கா ! க்ருபை - தரவேதான் 
அஞ்ச லெனவினிமை நீசெய் வாய்குக ! 

அண்டர் பணிசிகியின் மேரி லேவரு - குருநாதா ! 
1198 , கடமத யானை முகனார் 

கதிர்பிறை யான வெயிறார் - துணையாளா ! 
அடல்புரி சூர னுடனே 

அயில்கொடு போர்செய் பவனே ! - எனையாளாய் 
குடநிறை மேனி தனிலே 

குறைபடு நோயை யகலோ - டிடவாராய் ! 
வடவரை நேரு முடிசேர் 

வளர்சிகி மேரு தனிலே - வருதேவே ! 
1199. கொங்கு மிகுந்த நீப மாலிகை 

கொண்டு இலங்கு மார்ப னே ! நலம் - உதவாயோ ? 
பொங்கி நிறைந்த நேக சேனைகள் 

பொன்ற எதிர்ந்த சூர னாவியை - அடுவேலா ! 
கங்குல் நிறங்கொள் மேனி மாலுயர் 

கஞ்ச மடந்தை யாசை யாகிய - மருகோனே ! 
மங்குல் தவழ்ந்த தோகை மாமலை 

வந்த சிகண்டியேறி யேவரு- குருநாதா ! 
1200. பச்சைமயில் வாகனா ! பத்மமல ரான தாள்- அருளாயோ ? 

கொச்சையுள வேடமான் குத்துமுலை மீதிலே - புணர்தோளா! 
செச்சையணி வாகனே ! சித்ரமிகு தோகைமா - மலையாளா!. 

இச்சையுட னாகவே இப்ப வரம் நீசெய்வாய் ! - குகநாதா ! 
1201. கடம்பவன முறைவோர் 

கரந்தைபுனை சடையார் - பொதுமீதே 
நடம்புரியு முதலோர் 

நலங்குலவு மரனார்- தருபாலா ! 
வடம்புனையு முலையாள் 

வனம்பயிலு மறமான் - புணர்தோளா ! 
குடம்புரையு முடிசேர் 

குளிர்ந்தசிகி மலைமேல் - வருதேவே ! 


தின கவிதை 


305 


1202. கந்தமிகு நீப மாலிகை 

கண்டமதில் நாளு மேயணி குகநாதா ! 
சந்தமிகு பாட லேயருள் ! 

தங்கமலை யான தோகையின் - மலையாளா ! 
சொந்தமிகு வேட நாயகி 

துங்கமுலை மீதி லேயணை- குருநாதா ! 
அந்தமிகு தோகை வாகன ! 

அன்பினுடன் மேன்மை யேயருள் ! - வடிவேலா ! 
1203. சிந்தை யில்வரு நோய்தவிர் 

செந்தியிலுறை நாயக ! - எனையாளாய் ! 
பந்தை நிகரு மாமுலை 

பண்பு யர்குற நாயகி - புணர்தோளா ! 
எந்தை ! அருளை நீசெய்வை ! 

என்று மருமை சேர்சிகி - மலையாளா ! 
நந்தை யணியு மாலுட 

நன்று மருக ! தோகையின் - மயிலாளா ! 
1204. துடியை நிகரு மிடையாள் 

சுகம தனையு நிகராம் - மொழியாளே ! 
வடிவ மிலகு குறமான் 

மகிழ மருவு புயவா ! -- எனையாளாய் ! 
மடிய வசுர னுடனே 

வலுகொ ளடல்கள் புரிவாய் !-அமரேசா ! 
அடியர் பணியு மரசே ! 

அழகு திகழ்செய் சிகியா - மலையாளா ! 
1205. மயிலைநிகர் சாய லாளை 

மணமுலவு மாலை யாளை - வனமேவாழ் 
குயிலைநிகர் ஓசை யாளை 

குறவர் தரு மாதி னாளை - அணைதோளா ! 
அயிலையெதிர் சூர னோடும் 

அடலினுட னேவு வாகை - புனைதோளா ! 
ஒயிலையுள தேவர் தேவ ! 

உயர்சிகியின் மேரில் வாழும் - அமரேசா ! 
1206. கொண்டல் தங்கு கோதையாள் 

கொங்கு தங்கு மாலையே - புனைமானாள் 
மண்ட லங்க ளாடவே 

வஞ்ச ரஞ்சி யோடவே - நடையார்சீர் 
20 


308 


தின கவிதை 


கொண்டை கொண்ட தோகையின் 

கொங்கை மங்கை வேடமான் - அணைதோளா ! 
அண்டர் அன்பர் சூழவே 
அன்பு கொண்ட . தோகைமா - மலையாளா ! 


1207. வையகம் வாழு மடியார் 

மைமுகில் மேனி யரியார் - மணமேசேர் 
செய்யச ரோரு கயனார் 

செய்யருள் தேவ னெனவே- தொழுதாளா ! 
அய்யபொன் வேடர் மகளாள் 

அய்யிடை மாது தனையே - புணர்தோளா ! 
மொய்யுயர் கானம் வளர்சீர் 

மொய்யுள தோகை மலையாய் ! -- அருளாயோ ? 


1208. மணிமகுட மணிந்த மேன்மை 

மகிமைகொள் புரந்த ரன்விண் வானோர் 
அணியணி யிலங்க நாளும் 

அருமையொடு வந்துபணி பாதா ! 
துணிவொடெதிர் சண்டை யேசெய் 

துடியசுரை வென்றவயி லாளா ! 
தணியெனது துன்பம் யாவும் ! 

சகமதி லிலங்குசிகி மேரா ! 


1209. கந்த மிகுந்த நீப மாலிகை 

கண்ட மிலங்க நாளு மேயணி- இருதோளா ! 
சொந்த மிகுந்த வேட நாயகி 

துங்க இலங்கு மார்பி லேயணி- குகவேளே ! 
அந்த மிகுந்த தோகை வாகன ! 

அன்பு மிகுந்த நாயன் வாழிட - வருவாயோ ? 
சந்தமி குந்த பாட லேயருள் 

தங்கு வனங்கள் சூழ்சி காமலை -- வருதேவே ! 


1210. வஞ்சமிடு சூரன் மார்பில் 

மண்டவயி லேவு சூர ! -- எனையாளாய் ! 
கஞ்சனைமுன் னாளி லேவெல் 

கங்குலவு தோகை மேரில் - வருதேவே ! 


தின கவிதை 


307 


தஞ்சமிலை நீசெய் மேன்மை 

சங்கரிசொல் பால ! தேவ ! -- குகநாதா ! 
மஞ்சுலவு தோகை மீது 

வந்துவரம் நீ செய் ! வேட - மகள் வாகா ! 
1211 .. கொங்கு மிகுத்த நீப ! குன்றி லிருக்கு நாத ! -- எதிர்சூர்மா 

தங்கு குலக்க லாக ! தந்தி தனக்கு நேரு- இளையோனே ! 
சங்கு தரித்த பாணி தந்திமு னுற்ற நாதர் - மருகோனே ! 
மங்குல் தவழ்ச்சி யேசெய் மங்கள முற்ற தோகை - மலை 

[ யாளா ! 
1212. கானக நாயகியாள் காதல் கொள் வேடமினாள் - புணர்தோளா! 

ஞானர்கள் யாவருமே நாளுநின் சீர்பதமே - பணிவோரே ! 
சானகி நாயகனார் தாமகிழ் வாகியதோர்- மருகோனே ! 

வானள வானசிகா மாமலை மீதினிலே- வருதேவே ! 
1213. கரும்பின் மொழியாள் கனங்கொள் குழையாள் - உமை 

(மானாள் 
விரும்பு மரனார் விடங்கொள் மிடறார்- தருபாலா ! 
அரும்பு முலையாள் அணங்கு குறமான் - அமர்தோளா ! 

பெரும்பு னமதே பிறங்கு சிகியா- மலையாளா ! 
1214. வஞ்சனை புரிசூருடன் மண்டிய அடலேபுரி-- செயவேலா ! 

கஞ்சனை யுயிர்போகிட கண்டிடு கருமாயவன் - மருகோனே ! 
நஞ்சுள வரவேசுமை நன்றுயர் புவியோர்புகழ் - சிகியாளா ! 

நெஞ்சுள துயரேதவிர் நின்க்ருபை யினியேபுரி ! -சிகிமேரா ! 
1215. வனச மருமல ரதனி லுறைபவள் 

மருவு மிருபுய - விறலானோர் 
முனமுன் வருமசு ரர்களை யழிசெயும் 

முளரி நயனர்பொன் - மருகோனே ! 
அனமெ னடைபயில் குயிலை நிகர்மொழி 

அருமை யுளகுற - மகள்தோழா ! 
கனக மலைதனை நிகர்செய் கொடுமுடி 
கதிர்கொள் சிகிமலை - முருகோனே ! 

! 
1216. தத்தையெனு மொழியாள் சத்தியெனும் விழியாள் - குற 

(மானாள் 
குத்துமுலை தனிலே கொத்துமல ரணைமேல் - புணர்தோளா ! 
அத்துவித முடிவே ! அற்பினொடு வென்முனே - வருவாயே 

! 
சித்திதரு தெய்வமே ! சித்ரமிகு சிகிமா - மலையாளா ! 


1211 . கலக ! என்பது சந்தம் நோக்கிக் கலாக ! என நின்றது . 
1215. அனமென் நடை , 


308 


தின கவிதை 


1217 , வஞ்சமிகு சூரனுடன் 

மண்டிவரு சேனையழி - படவேதான் 
நஞ்சநிக ரானவயில் 

றுபடை யோடுவிடு -- செயவீரா ! 
நெஞ்சமது நோய்கல 

* நின்கிருபை யேசெய்குவை ! - அமரேசா ! 
கஞ்சமனை நேர்குறமின் 

கண்டுபுணர் வா !சிகியின் - மலையாளா ! 
1218. அடியிணைப ராவு ஞான 

அடியவர்ச காய தேவ - குருநாதா ! 
முடிமகமு டைய பேர்கள் 

முனநிறைய தாக நாளும் - வருவாரே 
கடிமலரின் மேன்மை யான 

கனமுலவு நீப மாலை - புனைதோளா ! 
படிபுகழு மாக தோகை 

பருமலையில் வாழு நாத ! -- எனையாளாய் ! 
1219. கயிலை மலையில் வள ரீசனார் 

கருணை யிலகுபர மேசனார்- புணர்மானாள் 
குயிலை நிகருமொழி மாதினாள் 

குமரி திரிபுரைமி னாவலாய் - அருள்பாலா ! 
அயிலை யெதிரவரு சூரன்மேல் 

அலற விடுகுமர நாதனே ! - செயவீரா ! 
மயிலை நடைபயில வேசெயும் 

வரத ! சிகிமலையி லேவளர்- குகநாதா ! 
1220. கதிர்காமத்திலுறை வேலவா ! 

கனகா மத்திகுற மாதினாள் - புணர்தோளா ! 
மதிசேர் கற்றை மிகு வேணியார் 

மணிமே ருற்றவர னாரைமே - வியமானாள் 
துதிசே ரற்புதமி னேரினாள் 

துரைமா னுக்குவரு பாலகா ! -- எனையாளாய் ! 
நதிசூழ் சித்ரமிகு தோகையாய் 

நலமே வுற்றமலை நாயகா ! - குகதேவே ! 
1221. நடைபயில் தோகை யான 

நயமிகு வேட மாதை - அணைதோளா ! 
தொடைபுனை நீப மார்ப ! 

துதிபெறு பாத ! நாளும் - எனையாளாய் ! 
1817. புணர்வா ! - புணர்பவனே ! 


தின கவிதை 


309 


" 


படையயி லால்முனாடு 

பணைபுய மாவை யேவெல்- செயவீரா ! 
மடைநதி யாறு போல 

வளம்வயல் சூழ்சி காபொன் - மலையாளா ! 
1222. கங்கையுற்ற செஞ்சடை கந்தரக் கருஞ்சுடர் 

-- பரமானோர்- தருபாலா ! 
பங்கயத்தி லின்புடன் பண்புறச் சிறந்துடன் 

- வளர்மானேர் - குறமானாள் 
செங்கையிற் புணர்ந்தவ ! செந்தியிற் சிறந்தவ ! 

--- எனையாளாய் ! -- அமரேசா ! 
கொங்கையுற்ற மண்டபம் கொண்டநற் சிகண்டியின் 

- மலைமேலே- வருதேவே ! 
1223. கரியநிற மாயனார் 

கடலில்வரு மாதினாள் - புணர்தோளார் 
தரியலரை நேர் செய்வோர் 

தரையையுணு நாதனார்- மருகோனே ! 
அரியவரம் நீசெய்வாய் ! 

அமரர்பணி பாதனே ! --உமைபாலா ! 
திரிபுவனர் நாதனே ! 

சிகி மலையில் வாழ்பவா ! - எனையாளாய் ! 


1224. அறுபடை வீடில் வாச ! அடியவர் நாடு பாத !-எனையாளாய் ! 

அறுவர்கள் தூய பாலை அருமைய தாக வேயுண் -கனிவாயா ! 
அறுபடை மாவை யேவெல் அணிமயில் வாக னா! நன் 

[ னயலோலா ! 
அறுமுக நாத ! தேவ ! அழகுள தோகை மேரில் - வருதேவே ! 


1225. சந்த்ரனணி சடையார் 

தந்தியுரி யுடையா - ரிடமே சேர் 
கொந்தலர்கொள் குழலாள் 

கொஞ்சுகிளி மொழியாள்- தருபாலா ! 
அந்தமிகு குறமான் 

அன்பினொடு புணர்சீர்- இருதோளா ! 
கந்தமிகு பொழில்சூழ் 

கங்குலவு சிகியா - மலையாளா ! 


1222. கொங்கு - மணம் . கொங்கை - மணத்தை . 


310 


தின கவிதை 


1226. வஞ்ச னாகிய சூரன் மார் 

மண்ட வோர்கதிர் வேலையே - வியவீரா ! 
கஞ்ச மாமலர் மீதில்வாழ் 

கொங்கு லாவிய கேசமான் - அணைதோளா ! 
அஞ்சை யாயுத பாணியார் 

அன்ப தாகிய மாயனார் - மருகோனே ! 
தஞ்சம் வேறிலை ஆளையா ! 

தங்க மாமலை நேர்சிகா-மலையாளா ! 


1227. குடங்க ணிகர்த்த முலையாள் 

குறைந்த இடைத்து டியைநேர்- இடையாளே 
கடம்ப வனத்தி லுறைவோர் 

கலந்த வுமைப்பெண் மகிழ்வா - கியபாலா ! 
நடஞ்செய் மயிற்ப ரியினாய் ! 

நலஞ்செ யெனக்க மரரே- பணிதாளா ! 
தடங்கள் மிகுத்த வளமே 

தழைந்த சிகிப்பொன் மலைமேல் - வருதேவே ! 
1228. துடியைநிக ரிடையாள் 

துணையின் முலை வடிவாள் - குறமானாள் 
வடிவின்மயல் மிகுவாய் ! 

மயிலைநடை பயில்வாய் !-அமரேசா ! 
அடியர்பணி சரணா ! 

அயிலையணி கரனே ! -- எனையாளாய் ! 
படியிலுயர் முடிசேர் 

பரம முனை சிகிமா - மலையாளா ! 


1229. மதியணி சடையார் வளர்கயி லையினார்-- குமரேசா ! 

துதியுள் சரணாள் துடியிடை யுமையாள் - அருள்பாலா ! 
கதிமிகு மயிலா ! கமழ்துள புனைவோர்- மருகோனே ! 
அதிகநன் மைகளே அருள் சிகி மலைமேல் - வருதேவே ! 


1230. தந்திமுன் மேவு மாயன் 

சங்கணி பாணி நாதன்- மருகோனே ! 
அந்தியின் மேனி மாமுன் 

அண்டிய போர்செய் கூரின்- அயிலாளா ! 


1999 . 


துளவு என்பது , துள 


என நின்றது . 


தின கவிதை 


311 


செந்தியில் வாச ! தேவ ! 

தென்சிகி மேரில் வாச ! - எனையாளாய் ! 
கொந்திசை நீப மாலை 

கொண்டிடு மார்ப ! மேன்மை -அருளாயோ ? 
1231. தரியல னான சூரை சகமதில் நாச மாக - அயிலாலே 

மரிபட வேசெய் தேவ ! மயில் தனி லேறி யாடு - குருநாதா ! 
அரிவிளை யாடு நீப அலர்தனை மார்பின் மேவ - அணிதேவே ! 

வரிமிகு சோலை சூழும் வளர்சிகி மேரில் வாழ்வு- புரிதேவே ! 
1232. எதிர வந்திடு சூர னாவியை 

இடர வன்கொடு வேலை யேவிய- செயவீரா ! 
அதிர வுந்நட மேசெய் மாமயில் 

அழகி லங்கிட வேமு னாகிட - வருவாயே ! 
ததியை யுண்டிடு வாயர் மாதுள 

தனைய ணிந்திடு மாய னாருட - மருகோனே ! 
கதிவிரைந்தருள் ! நாதனே ! உயர் 

கமழ்சி கண்டியின் மேரி லேவரு - குக்நாதா ! 
1233. தொந்த மாகவு மேநட மேபுரி 

தொங்கல் மாமயின் மீதினி லேவரு - குகதேவே ! 
சந்த மாமுலை வேடமி னாளொடு 

தண்கொள் பூவணை மீதினி லே தழு - வியதோளா ! 
நந்த மேவிய பாணியி னாருயர் 

நங்கை பூமகள் நாயக னார்மகிழ் - மருகோனே ! 
கந்த நீபமென் மாலிகை யாய் ! அருள் ! 

கஞ்ச மாதுறை தோகையின் மாமலை - வருதேவே ! 
1234. வஞ்சவிடு சூரன் மீதில் 

மண்டவயி லேவி யேவெல் - பெலசூரா ! 
கஞ்சமட மானை நேர்செய் 

கந்தரியை மேவு தேவ ! - எனையாளாய் ! 
கொஞ்சமதி சூடும் வேணி 

கொன்றையணி நாத ராசை - மகவேளே 
கொஞ்சுகிளி மேவு பாணி 

கொண்டல்படி தோகை மேரில் - வளர்தேவே ! 
1235. மயிலி லேறிய குமரா ! 

மகிமை யாகிய சமுகா ! -- எனையாளாய் ! 
அயிலை மீறிய அசுரோன் 

அலற வேவிடு பெலவா ! - அமரேசா ! 


312 


தின 
ன கவிதை 


குயிலை நேர்மொழி பயில்வாள் 

குறமி னாளொடு புணர்வாய் ! -- செகநாதா ! 
ஒயில னே ! அறு முகவா ! 

உயர்சி காமலை தனிலே - வருதேவே ! 
1236. சந்திரனை யணிவேணி 

தங்கமலை தனில்வாச - ரிடமே சேர் 
பந்திணையின் முலைமாது 

பங்கயமி னிகரான - வுமைபாலா ! 
செந்திமலை தனில்வாச ! 

தென்சிகியின் மலைவாச !-எனையாளாய் ! 
திந்தியென நடமாடு 

தென்சிறைகொள் மயிலாள !-அருளாயோ ? 
1237. சூது மிகுத்த மாமுலையாள் 

தோகை குறத்தி சேர்புயவா ! -எனையாளாய் ! 
[ வாது புரிந்திடு சூரேமாள் 

வயிற்கொடேவிய - செயவீரா !] 
போது மிகுத்த நீபமதே 

போர்செய் புயத்தில் நாள்தொறுமே - அணிதேவே ! 
கோது அகற்று மாமயிலா ! 

கோல மிகுத்த தோகையின்மா - மலையாளா ! 
1238. குடத்தை நேரு முலையாள் 

குறத்தி மாதை யணைமீ - தணைதோளா ! 
படத்தை நீடு மரவே 

பரித்த பூவி லுயர்வோர் - பணிதாளா ! 
திடத்தை மேவு புயமா 

தெறித்து வோட வயிலே - வியசூரா | 
நடத்தை நீடு மயிலா ! 

நலத்த தோகை மலையா ! - எனையாளாய் ! 
1239. மடந்தை குறமகளாள் மணந்த விருபுயவா ! - எனையாளாய் ! 
நடங்கள் பயில்மயிலா ! நறும்பொன் மலரெனும்நீ - பணி 

( மார்பா ! 
அடஞ்செ யசுரனையே அடர்ந்த வயிலணிபா - ணியினாதா ! 
விடங்கொ ளரவணையார் விரும்பு மருக !சிகா - மலைநாதாப 


1237. [ ) விளக்க வில்லை . “ வாது தொடுத்திடு சூர்மாள வேலை யெடுத்து 
வீசியவா ! -- செயலீரா ! எனப் படிக்கலாம் . 


தின கவிதை 


313 


1240. கச்சிற்பொலி பூமுலை நாயகி 

கட்டிக்கமழ் மாலிகை யேபுனை- குழன்மானாள் 
அச்சிற்செயும் வாள் விழி யாளுயர் 

அற்புற்றிடு வேடமி னாளொடு- புணர்தோளா ! 
நச்சிற்பொலி சீர்மிட றார்பொது 

நர்த்தக்கழ லாரருள் பாலக ! -- எனையாளாய் ! 
உச்சிக்கொடு மாமுடி யேமிகு 

உச்சச்சிகி மாமலை வாழ்வுறு - குகநாதா ! 


1241 , தடவரைகள் கிடுகிடென சகமுழுது மசைவுபட- வெகு 

( வாயே 
நடனமிடு பரிமயில் ! நறையுலவு மலர்புனையு - மிருதோளா ! 
திடமுலவு மசுரன்முடி சிதறிவிட வயிலைவிடு-- செயவீரா ! 
கடகரியி னுட துணைவ ! கருணைபுரி சிகிமலைய ! - அமரேசா ! 


1242. சித்திர மான வடிவாள் 

சிற்றிடை மாது குறமான்- மயலாளா ! 
தத்திய தோகை மயிலா ! 

சக்கர பாணி மகிழ்வாம் - மருகோனே ! 
சத்தியை நேரில் வருமேர் 

தப்பித மாவை வெலுவாய் ! - அமரேசா ! 
கத்திகை சூடு புயவா ! 

கர்த்தசி காமென் மலைமேல் - வருதேவே ! 


1243. செந்திமலை வாசா ! கு றிஞ்சிநக ராளா! சொல் 

செந்தமிழை நீயேய - ருள்கிலாயோ ? 
கந்தமிகு மாநீப மென்றமல ராமாலை 

கண்டமதி லேசூடு - பெருமாளே ! 
அந்தமிகு சேல்போல ரெண்டுவிழி மான்மாது 

அன்புமிகு மாதேவ ! -- எனையாளாய் ! 
கொந்தலர்கொள் சீர்சோலை மண்டிவளர் கார்தாவு 

குன்றைமலை மேல்வாழு - குகநாதா ! 


1244. வண்டு சூழ்குழன் வேடமான் 

மஞ்ச மீதினி லாவலாய்- அணைதோளா ! 
தண்டு ழாயணி மார்பினார் 

சங்க மேயணி பாணியார் - மருகோனே ! 


314 


தின கவிதை 


செண்டு நேர்முலை மாதினாள் 

திங்க ளானனி சூலியாள் - தருபாலா ! 
மண்டு சோலைகள் சூழ்கிகா 

மங்குல் தாவிய கோடிலே - வருதேவே ! 


1245. நடனமிட் டிடுமயிலா ! நகுமதிக் கிசைவதனா ! -- குகநாதா ! 
அடல்விளைத் திடுமசுரோன் அலறிடக் கொடுவயிலே 

(வியசூரா ! 
மடல்மிகுத் திடுமணமார் மலர்தரித் திடுகுழல்வே - டமினாதா ! 
கடல்வளைத் திடுபுவியோர் கருது நற் சிகி மலைமேல் 

[வருதேவே ! 
1246. வடிவு மிகுத்த குறமானாள் 

மனது மகிழ்ச்சி யுடனே தான் - அணைதோளா ! 
கொடிசெய் விறற்கொ ளசுரோனே 

குருதி மிகுக்க வயிலே தான் - விடுவீரா ! 
அடியர் தமக்கு விசைநாதா ! 

அமரர் தமக்கு அரசே ! நீ - அருளாயோ ? 
கடிகொள் பொழிற்கு மலையோனே ! 

கனமி குநற்ற சிகியாமே - மலையாளா ! 


1247. வஞ்ச மிகுத்த சூர னாருடல் 

மண்ட வயிற்கொ டேவி யேயடல் - புரிவோனே ! 
தஞ்ச மெனக்கு வேறு தானிலை 

சங்க மிகுத்த நாவலா! அரு - ளுதவாயோ ? 
நஞ்ச மிகுத்த நாக மேயணி 

நன்று மிகுத்த வேணி யாருட - புதல்வோனே ! 
மஞ்சு தவழ்ச்சி யான தோகையின் 

மன்கொள் மலைக்கு நாதனே ! அரு - ளுதவாயோ ? 


1248. வாலமதி சூடும் வேணி வாசமிகு மாலை மார்ப - ரிடமேசேர் 

நீலநிற மான தேவி நீலிகவு மாரி மாது - தருபாலா ! 
ஆலமென நீடு கோபி ஆனவசு ரோனை யேவெல் - பவவேளே ! 
கோலமிகு சோலை சூழு கோடுலவு தோகை யான - மலையாளா! 


1249. தத்தியபரி மயிலா ! 

சாத்தியையெதிர் வருசூ - ருடன் மேலே 
தைத்திடவிடு பெலவா ! 

சக்கரவரி மகிழ்வா - மருகோனே ! 


1 


தின கவிதை 


315 


பத்திரமிகு வனம்வாழ் 

பத்மமினிகர் குறமான் – அணைதோளா ! 
அத்தியின் முகர் துணைவா ! 

அற்புதசிகி மலையா ! - எனையாளாய் ! 
1250. வஞ்சிநிக ரிடையினாள் 

மங்குனிகர் குழலினாள் - வடிவேசேர் 
பஞ்சின்மிகு வடியினாள் 

பங்கயமி னிகரினாள் - குறமானாள் 
கொஞ்சுகிளி புணர்குகா ! 

கும்பமுனி பணிபவா !-எனையாளாய் ! 
மஞ்சுலவு பொழில்கள் சூழ் 

மங்குல் தவழ் சிகியின்மா - மலையாளா ! 
1251. தந்திமகிழ் துணைவா ! 

தண்குலவு பொழில்வே - டுவர்மானே 
பந்திலகு முலையாள் 

பண்புமிகு குறமான் - அணைதோளா ! 
நந்திருகை விறலார் 

நன்றுபுரி மருகா ! - எனையாளாய் ! 
கொந்திலகு பொழில்சூழ் 

குன்றைமலை தனிலே - வருதேவே ! 
1252. சக்கர மணிமாயன் 

சக்கர முணும்வாயன் - மருகோனே ! 
செக்கர்மெ யுளநாதன் 

சித்தியின் மிகுநாதன் - துணையாளா ! 
அக்கினி யரனார் தம் 

அற்புகொ ளுமைமானள் --- புதல்வோனே ! 
[ தக்கருள் புரிசமுகா 

தத்திய மயிலெனுமா - மலையாளா ! ] 
1253. வாச மிகுத்தநீப மாலை தரித்த மார்ப ! - எனையாளாய் ! 

நாச மிடச்செய் சூரை நாடி அயிற்கொ டேவு - செயவீரா ! 
ஈசர் தமக்கு மால்செய் ஏர்கொ ளுமைப்பெ ணாசை - மக 

( வேளே ! 
காசகல் சித்ர மேவு கார்தவழ் நற்சி காவின் - மலையாளா ! 


1252. [ ] உருவம் விளங்கவில்லை . 

தக்கருள் புரிசாமி ! தத்திய மயிலான - மலையாளா 
என் இருக்கலாம் . சக்கரம் - ஆழி , பூமி . 


316 


தின கவிதை 


1254. வாதிடு சூருடல் கீறிட வேயயில் 

வாகுட னேவிடு- செயவீரா ! 
சூதினை யேநிக ராகிய பூமுலை 

தோகைமி னாகிய - குறமானாள் 
மீதினி லேமய லாகிய நாயக ! 

வேதனை யேசிறை - யிடுதேவே ! 
மேதினி யேபுகழ் கோடுக ளேநிரை 

மேவிய தோகையின் - மலையாளா ! 


1255. வடிவு மிகுத்த தேவி 

வனம திலுற்ற மாது - புணர்தோளா ! 
கடிகொள் மலர்ச்சி யான 

கதிர்கொள் கடப்ப மாலை - புனைமார்பா ! 
அடிய வருக்கு மேன்மை 

யருள்சி கிபெற்ற தேவ ! -- எனையாளாய் ! 
துடிய சுரைக்கொல் வேல ! 

துதிபெறுநற்சி காமென் -- மலையாளா ! 


1256. முல்லை முகையைநிகர் முறுவலாள் 

முள்ளி னயிலைநிகர் விழியினாள் - குறமானாள் 
அல்லை நிகருமுட லசுரமா 

அல்லல் தவிரரண களமதே - அடுவோனே ! 
குல்லை யணியுமுயர் விறலினார் 

[ குண்ணை மடமினென வேசெய்மாலுட )-மருகோனே ! 
( எல்லை யளவில்பொழில் சூழுமாமுடி 

யிலமை தவழுமுயர் தோகைமாமலை ) - வருதேவே ! 
1257. மாது குறத்தி நாத ! வாச மிகுத்த நீப - மலர்மார்பா ! 

சேது மிகுத்த மேனி தேவர் தமக்கு மேன்மை - மகவேளே ! 
வாது மிகுத்த சூரன் மாள வயிற்கொ டேவு - செயவீரா ! 
கோது வகற்று தோகை கோடி லிருக்கு நாத !- எனையாளாய் ! 


1256. [ ) விளங்கவில்லை . 
முறையே , 


குண்ணை குடையென்செ யரியமால் " 
எல்லை யளவில் பொழில் கலவமா 

மஞ்ஞை யுலவுமுயர் சிகியின்மா- மலையோனே ! ? > 
இன்று படிக்கலாம் , 


3 


தின கவிதை 


$ 17 


1258. கஞ்சமலர் மீதில் வாழு 

கந்தமிகு கேச மாது -- புணர்மாயோன் 
மஞ்சுநிற மேனி யார்தம் 

மங்களம தான சீர்கொள் - மருகோனே ! 
மிஞ்சவரு சூர னாவி 

வென்றகுக நாத ! நீதி - யருளாயோ ? 
அஞ்சலெனை யாளு நாத ! 

அந்தமிகு தோகை யான - மலையோனே ! 
1259. மாலை மதியையணி வேணி யார்கவு 

மாரி உமைமருவு நாதனார் தரு - புதல்வோனே ! 
சேலை நிகரும் விழி மாதி னாளுயர் 

தேனை நிகருமொழி வாயி னாள்குற - மகள்தோளா ! 
வேலை யெதிரவரு சூரனாருட 

ல் 
மீதில் விடுமதிக சூரனே!மயில் - முருகோனே ! 
சோலை யுயரவளர் கோடு லாவிய 

தோகை மலையில்வரு நாத னே நலம் - உதவாயோ ? 
1260. மாய மிகுத்த சூரன் 

மாள வயிற்கொ டேவு - செயசூரா ! 
நேயமி குத்த வேடர் 

நேரி ழையற்ப தாக - அணைதோளா ! 
தூய மதிப்பொன் வேணி 

தோகை யுமைப்பெணாள் தன் - மகவேளே ! 
சேய சிகிப்பொன் மேரில் 

தேவ ! எனக்கு நாளும் அருளாயோ ? 
1261. கும்பமுனி துதிக்கும் வேலவ ! 

கொண்டலென நிறத்த மேனியர் - மருகோனே ! 
விம்பமெனு மிதழ்ப்பெணாகிய 

விந்தைநிகர் குறத்தி மேவிய - இருதோளா ! 
தம்பம் வளர் களிற்றி னானனர் 

தந்துணைவ! எனக்கு மாவரம் - உதவாயோ ? 
வம்பவிழு மரக்கொள் சோலைகள் 

மண்டிவளர் சிகிப்பொன் மேரினில் - வருதேவே ! 
1262. சூர னாவி யோடவே தானை யோடு தானுமே 

தூய வேலை யேவியே - அடுவோனே ! 
பார நாக மானதோர் ஆதி சேடன் மீதில்வாழ் 

பாரு ளோர்கள் யாருமே - பணிதாளா ! 


318 


தின கவிதை 
வீர மான தோகையாய் ! நாயன் மேலெ நாளுமே 

மேன்மை யான வாழ்வதே - அருளாயோ ? 
சேர வான வோர்க ளே சூழ்சி காநன் மேரில்வார் 

தேவ தேவ தேவனே ! -எனை பாளாய் ! 
2263. வனவேடமின் மகள் மேவிய - இருதோளா ! 

சினமாவுயிர் செகுகூரிய - அயிலாளா ! 
மனமீதினில் வருநோய்தவிர் - குகநாதா ! 

இனமாமணி யெழில்சேர்சிகி - மலையாளா ! 
2264. நித்த முமைதனை மருவிய 

நிர்த்த மிடுமிரு சரணனார் - அருள்பாலா ! 
பத்த ரிமையவர் பணிசெயும் 

பத்ம மலர் தனை நிகரதா - கியதாளா ! 
நத்த மிலகிய குழலியை 

நட்பு மிகுகுற மகளையே - புணர்தோளா ! 
சத்த முகில் தவழ் பொழில்நிறை 

சக்ர முடிநிரை சிகியின்மா - மலையாளா 
2265. தண்டமிகு மசுரோன் மண்டைதக ரிடவே 

சண்டைசெய்து வயிலே - வியசூரா ! 
கொண்டலென இருளே கொண்டுவள ரழகே ! 

கொண்டல்குழ லுமையா - ளிடமே சேர் 
கண்டமது கறையார் மன்றில் நடமிடுவோர் 

கஞ்சன் முடி யணிவோர் - தருபாலா ! 
வண்டர்படி மலர் நீ பம்புனையு முருகா ! 

மங்குல் தவழ் சிகிமா - மலையாளா ! 
2266. திங்களணி சடையார் கொன்றையணி முடியார் 

செம்பவள மெனவே - நிறமானோர் 
பங்கில்வளர் கொடியாள் கொங்கிலகு குழலாள் 

பண்புமிகு மொழியாள்- தருபாலா ! 
பைங்கிளியின் மொழியாள் அன்புமிகு குறமான் 

பந்துமுலை தனிலே - புணர்தோளா ! 
செங்கமல மலர்மான் என்று முறை நலமார் 

தென்சிகியின் மலைமேல் - வருதேவே ! 
2267. கடம்பவன முறைவோர் சிறந்தசடை முடியார் 

கரந்தைபுனை யரனார்- தருபாலா ! 
நடம்பயிலு மயிலா ! மிகுந்தவர மருள்வாய் ! 

நலங்குலவு கதிர்வே - லணிதேவே ! 


319 
தின கவிதை 
அடம்புரியு மசுரோன் இறந்துவிட அயிலால் 

அடுங்குமர குருவே ! -- எனையாளாய் ! 
வடம்புனையு முலையாள் குறம்பயிலு குறமான் 

மகிழ்ந்தகுக சிகியா- மலையாளா ! 
1268. வண்டின மேறு பூகொள் 

மங்குலை நேரு கேச - மிதமானாள் 
மண்டிய காத லாள் பொன் 

மங்கையை நேரும் வேட - மகள்வாகா ! 
தண்டிரு சேர்து மாய்கொள் 

சங்கணி பாணி யார்தம்-- மருகோனே ! 
விண்டினி யோர்க ளேசொல் 

வெண்சசி தாவு தோகை - மலையாளா ! 
1269. நீலமயில் மீதிலே யேறியெழி லாகவே 

நீயென்முன மாவலாய் - வருவாயே ! 
வாலமதி சூடுவோர் மேருவிலி பாகம் வாழ் 

வாலவய சானதோ-ருமைபாலா ! 
மேலவர்கள் வாழவே சூரன்முடி வீழவே 

வேலதனை யேவியே - அடுவோனே ! 
தாலமதில் மேன்மையாய் வானுலவு கோடு சேர் 

தாமுலவு தோகையா - மலையாளா ! 
1270. கார்தவழ் சோலைமீது காரிகை மீதி லாசை - மிகு வோனே ! 

தார்புனை நீபமாலை தானணி மார்ப ! தோகை - மயிலாளா ! 
வார்புனை மாது தேவி வாசம தான கேச - உமைபாலா ! 

பார்புகழ் தோகை மேர பாவல ! தேவ தேவ !-முருகோனே ! 
1271. கயிலாச வரையீசர் நதிசூடு சடையாளர் 

கமழ்தாத கியின்மாலை - அயனார்பர்ல் 
ஒயிலாக வளர்மாது கிளிபோலு மொழியாளென் 

உமைமாது தருபால ! - எனையாளாய் ! 
அயிலால்மு னெ திராக வருசூர னுடல்கீறி 

அடலேசெய் செயவீர ! - குகநாதா ! 
குயிலான மொழிவேடர் குலமானின் மயலாள ! 

குளிர்சோலை மிகுதோகை - மலையாளா ! 


1272. எதிர வந்திடு சூர னாவியை ரணக ளந்தனில் வீர மாகவும் 

இடற வன்கொடு வேலை யேவிய - செயவீரா ! ( நாயகி 
மதியி லங்கிய சீர்கொ ளானனள் குயிலை மிஞ்சிய சீர்சொல் 

வளர்கு றிஞ்சியின் வேட நாயகி -- புணர்தோளா ! 


320 

தின கவிதை 
நதிய ணிந்திடு வேணி யார்புணர் வழுதி யன்புகொள் சேய்மி 

நறைமி குங்குழல் நீலி யாள் தரு- புதல்வோனே [ னாகிய 
விதியி னன்குரு நாதனே! அருள் மயிலெ னும்பரி நாதனே 

மகிமை கொண்டிடு தோகை மேரினில் - வருதேவே ! [ குக 
1273. வாச மிகுந்த இதழ்சேர் நீப மெனுஞ்சொல் மலரார் 

மாலை யணிந்த புயவா ! - எனையாளாய் ! 
நேச மிகுந்த குறமா னோடு சிறந்த வணைமேல் 

நீடு மனங்கொள் மயலால் - அணைதோளா ! 
பாச மிகுந்த வடியார் மேன்மை யிலங்க வருள்வாய் 

பாகு நிறைந்த மொழியாய் ! - அமரேசா ! 
தேச மிகுந்த வளமார் நேம வளங்கொள் நகரா ! 

சீர்கொள் சிகண்டி மலைமேல் - வருதேவே ! 
1274. கச்சுத் தரித்த முலையினாள் பச்சைக் கிளிக்கு நிகரினாள் 

கற்பிற் பெருத்த குறமினாள் - புணர்தோளா ! 
நச்சுத் தரித்த மிடறினார் பக்கத் திருக்கு மிறைவியாள் 

ரத்னச் சிலப்பில் ( வருவர்மா - துணையாளா !) 
தச்சுப் புறத்தி லுருவவே வக்ரத் தெயிற்றி னசுரன்மேல் 
சாத்திக் கதிர்ப்பொனயிலையே - விடுவீரா ! 

( வாழ் 
மொச்சுப் பெருத்த பொழில்கள் சூழ் சித்ரச் சிகிக்கி ரியினில் 

முத்திற் சிறக்கு நகையனே ! -- வருவாயே ! 
1275. குஞ்சித நடன பாதர்ப தஞ்சலி பணியு நாதர் நல் 

கொன்றையை யணியும் வேணிய-ரிடமே சேர் 
வஞ்சியி னிடையின் மாதுமை நந்தரி துணைவி யானவள் 

மைந்தருள் புரிவை தோகையின் - மயிலாளா ! 
கொஞ்சிய மொழியின் வேடுவர் தங்குல மகளை யாசைகள் 

கொண்டுட னமரு தேவம் -ரிடுவேலா ! 
மிஞ்சிய பொழில்கள் சூழ்வரு அண்டர்க ளடிய ரேபணி 

அன்பர்கள் பரவு தோகையின் - மலையாளா ! 
1276. கஞ்சத் திருப்பெண் வளர்திரு மாயோன் 

கந்தத் துளப்பை யணிமணி மார்மால் - மருகோனே ! 
அஞ்சக் களத்தில் வருசெய சூர்மா 

அண்டத் துறக்கொடியவயி லேதான் - எயும் வீரா ! 


1272 . வழுதியன்புகொள்சேய் : தடாதகைப் பிராட்டியார் . 
1274. [ ] வருவள்மா- துமைபாலா! என்றிருப்பின் பொருள் பொருந்தும் . 

1175 , நந்து அரி - சங்கேந்திய திருமால் . மைந்த ! அருள்புரிவை . தேவ ! 
அமரிடுவேலா ! 


தின கவிதை 


321 


மஞ்சத் தினிற்கு றமினுயர் சீர்சேர் 

வம்புற் றிருக்கு முலைதனி லேதான் - புணர்தோளா ! 
நெஞ்சத் திருக்கை யகலிட வேதான் 

நின்சித்தம் வைப்பை ! சிகிமலை மீதே -- வருதேவே ! 
1277. சங்கத் தமிழ்தா வலவா ! எங்கட் கருள் நீ செய்குவாய் ! 

சந்தத் தமிழ்பா டுவர்போல் - எனையாளாய் ! 
துங்கச் சிகிவா கனமேல் அன்புற் றென்முனீ வருவாய் ! 

துண்டப் பிறைவே ணியினார் - அருள்பாலா ! 
[ பங்கப் பழனத் துழவோர் மிஞ்சிப் பயிரிட் டிடுசீர் 

பண்புற் றிடுவற் புதநே - மனனடா ! ] 
தங்கக் கிரிபோ லவுமே குன்றைக் கிரிமீ தினில்வாழ் 

தந்தித் துணைவா ! குமரா ! - அருள்வாயோ ! 
1278. கரும்பைநிகர் மொழியாள் திரண்டமுகி லெனவே 

கலந்தகுழன் மடவாள்- நலமேசேர் 
குரும்பைநிகர் முலையாள் சிறந்தமதி முகமான் 

குடங்கையெனும் விழியாள் - குறமானாள் 
விரும்புகுரு பரனே ! சிறந்தவர மருள்வாய் ! 

விளங்குகதிர் வடிவேல் - அணிவீரா ! 
பெரும்புவன மதிலே உயர்ந்தகொடு முடிசேர் 

பிறங்குசிகி மலைமேல் - வருதேவே ! 
1279. அண்டர் பணிசெயு நாத னே ! அருள் 

அன்பி னுடன்மயின் மீதி லேறிமுன் - வருவாயே ! 
வண்ட னென்வரு சூரன் மீதினில் 

மண்ட வயில்தனை யேவி யேயடல்- புரிவோனே ! 
கண்ட மதிலிருள் சூடு நாயகர் 

கஞ்சன் முடிதரி வேணி நாயகர்- அருள்பாலா ! 
கொண்டல் படியலர் சோலை சூழுயர் 

குன்றை மலைதனில் வாழு நாயக ! -- அமரேசா ! 
1280. கடம்ப வனத்தி லுறைவோர் 

கரந்தை தரித்த சடையா - ரிடமேசேர் 
குடங்கை நிகர்த்த விழியாள் 

குரும்பை நிகர்த்த முலையாள் - உமைபாலா ! 


1276. நெஞ்சத் திருக்கை - உள்ளத்தின் மாறுபாட்டை . 


1277. சந்தத் தமிழ் பாடுவர் : அருணகிரியார் . 


1277. [ ) சந்தம் வேறு , 

21 


322 


தின கவிதை 


அடஞ்செய் பெலத்த வசுரோன் 
அகங்கள் பிளக்க வயிலே - வியல் 

சூரா ! 
நடஞ்செய் சிகிப்பொன் மயிலா ! 

நலஞ்செய் சிகிக்கி ரியிலே - வருதேவே ! 
1281. சிந்தளவு வாசையாள் 

செங்கமலை மாதுபோல் - வடிவாளே 
பந்துமுலை வேடமான் 

பண்பினொடு மேவுவாய் ! - எனையாளாய் ! 
அந்தமிகு தோகையாய் ! 

அன்பினொடு வேணதே - அருளாயோ ? 
கந்தமிகு தோகையாம் 

கங்குல்படி மேரிலே - வருதேவே ! 
1282. மயிலில்வரு முருகா ! வரமதனை யருள்வாய் ! -எனையாளாய் ! 

குயிலிலுயர் மொழியாள் குறமினணை குமரா ! -அமரேசா ! 
அயிலையெதிர் வருமோர் அசுரையட லுடனே - விடுவோனே ! 

ஒயிலையுள குமரா ! உயர்சிகியின் மலையா ! - குகநாதா ! 
1283. வந்தெ திர்த்த சூருடல் கூற தாகிட 

மஞ்சி ருக்கு நீண்மிகு வேலை யேவிய- செய்வீரா ! 
அந்த முற்ற காவினி னாளூ மேவளர் 

அன்பு முற்று வேடர்மி னாளை மேவிய - புயநாதா ! 
சந்த முற்ற பாடலை நீசெய் வாய் ! குக ! 

சங்க ரற்கு வாசைகொள் பால னே ! இனி- யெனை 
அந்த ரத்தர் யாவரும் நாளு மேபணி 

( யாளாய் ! 
அங்க மிக்க தோகையின் மேரி லேவரும் - அமரேசா ! 
1284. நடனமிடு ( மயிலி லேறி ] யடியனிட மாக நாளும் 

நலமுதவ நீமூ னாக - வருவாயே ! 
குடநிகரு ( முலையின் ) மாது குயிலைநிகர் ( மொழியின் ) மாது 

குறவர்குல மாது மேவு - புயநாதா ! 
அடமது செய் சூர னாவி யிருபிளவ தாக நீளும் 

அயிலைவிடு தேவ தேவ ! -- எனையாளாய் ! 
தடமுலவு சோலை சூழும் முடிகணிரை யான சீர்கொள் 

தகுசிகியின் மேரில் வாழும் - அமரேசா ! 


1284. [ ] வேறு சந்தம் . இவற்றை முறையே . தோகையேறி மார்பின் 
‘ பாணி எனப் படிக்கலாம் . பாணி - சொல் , 


ப 


தின கவிதை 


328 


1285. நேசக்குற நாயகி நீள்கட்டிலின் மேவிய - புணர்தோளா ! 

வாசக்கம லாசன மாதுக்கொரு நாயகர் - மருகோனே ! 
ஈசற்கொரு பாலகனே ! இச்சைய தாயென் முன் வருவாயே 

தேசத்தவர் தேடிய சீருற்றிடு தோகையின் - மலைநாதா ! 
1236. பிறையணி சடையார் திரிபுர தகனார் 

பிணையணி கரனா - ரிடமேசேர் 
குறைபடு மிடையாள் உமைதிரி புரையாள் 

குமரியின் மகவே ! -- எனையாளாய் ! 
நறையுள மலர்நீ பமணியு முருகா ! 

நடமிடு மயிலாய் ! - அமரேசா ! 
மறைபுகழ் சரணா ! சிகிமலை வளர்வாய் ! 

வரமருள் புரிவாய் ! -- குகநாதா ! 
1287. கஞ்சன்முடி மாலையொடு கொன்றையெனு மாலையொடு 

கங்கையர வேபுனைசெய் - சடையாளர் 
நெஞ்சமதி லேநினையு மன்புமிகு தேவியுமை 

நிம்பமணி வோர்புதல்வி - மகவோனே ! 
கொஞ்சவிடை யார்களுடன் விஞ்சுவிர கால்மயல்கள் 

கொண்டுதிரி யாதுபதம் - அருளாயோ ? 
தஞ்சமினி வேறுமிலை உன்றனிரு பாதமது 

தந்தருள்செய் தோகைமலை - வருதேவே ! 
1288. பிறையைநிக ரெயிறான் கரியநிற வுடலான் 

பெரியகட லொலியான் - அசுரோன் மேல் 
கறைகெழுமு அயிலே வியகுமர குருவே ! 

கதியையடி யவர்பால் - அருள்வாயே ! 
குறையுமிடை யுடையாள் குழையையடர் விழியாள் 

குறமினுடன் விளையா - டியலோலா ! 
அறைதமிழை யருள்வாய் ! அறுபடையின் மனையா ! 

அழகுபுரி சிகிமா - மலையாளா ! 
1289. கொஞ்சுகிளி மொழியாள் தொண்டைவிழி யிதழாள் 

கொண்டல்படி குழலாள் - நலமேசேர் 
பஞ்சுபடி யடியாள் அன்புமிகு குறமான் 

பண்பினொடு புணர்வாய் ! -- எனையாளாய் ! 


1287. கொஞ்ச இடையார் - பெண்கள் . 

1289. தொண்டை விழி இதழ் - கொவ்வைக்கனி (உவமையாக முடியாமை 
யால் ) விழிக்கின்ற இதழ் , 


324 


தின கவிதை 


மிஞ்சுரத கெசமா கொண்டுவடல் புரிமா 

வென்றவயில் முருகா ! - அமரேசா ! 
மஞ்சுதவழ் பொழில்சேர் குன்றைமலை யரசே ! 

மஞ்சுமிகு மயிலே - றியநாதா ! 
1290. தந்திமுகர் துணைவா ! சங்கரிதன் மருகா ! - எனையாளாய் ! 

செந்திமலை நகரா ! செங்கதிரின் அயிலா ! - குமரேசா ! 
கொந்திலகு மலரே கொண்டவிரு புயவா ! குருநாதா ! 

அந்திமதி தவழ்வான் அண்டர்படி சிகியா - மலையாளா ! 
1291. சந்த மிகுந்த பாடல் தந்து சிகண்டி மீது - வருவாயே ! 

அந்த மிகுந்த தேவர் அன்பு மிகுந்த ஞானர் - பணிதாளா ! 
சொந்த மிகுந்த வேடர் துங்க மிகும்பெண் மீது- மயலாளா ! 
கொந்தவிழ் கின்ற நீப ! குன்றையில் வந்த நாத ! -- எனை 

( யாளாய் ! 


1292. கஞ்சமலர் மாதுநிக ருங்குறமி னாள் மருவு 

கந்தமிகு நீபமலர் - அணிமார்பா ! 
அஞ்சலென ஆளுமைய ! அண்டர்முத லானவர்கள் 

அன்பர்பணி தேவ ! குரு - பரவேளே ! 
நஞ்சமணி மாமிடறின் குன்றைவிலி யாருதவு 

நந்துமயி லேறிவரு- குகநாதா ! 
வஞ்சமிடு சூரனுடன் மண்டவயி லேவுகுக ! 

மங்குல் தவழ் தோகைமலை - வருதேவே ! 


1293. கஞ்சனை வதைத்த வீரர் பைந்துழை தரித்த மார்பர் 

கங்குலி னிறத்த மேனி - மருகோனே ! 
அஞ்சன மிகுத்த பார்வை ரெண்டுள குறத்தி மீது 

அன்புகொள் கடப்ப மாலை -- புனைதோளா ! 
பஞ்சவன் மகிழ்ச்சி யாக வந்துமு னுதித்த தேவி 

பண்புடன் வளர்த்த பால ! - எனையாளாய் ! 
நெஞ்சக மெனக்கு நாளும் இன்புட னிருக்க வேசெய் ! 

நின்சர ணளிப்பை ! தோகை - மலையாளா ! 


1294. அண்டர்பணி சரணா ! செங்கமல வதனா ! 

அன்புமிகு மடியேன் - எனையாளாய் ! 
தண்டமொடு வெதிராய் வந்துவடல் புரிமா 

தன்குலக லகனே ! - குகநாதா ! 


1293. திருத்துழை - திருத்துழாய் என்பதன் மரூஉ . 


தின கவிதை 


325 


துண்டமதி முடியார் மன்றுணட மிடுவோர் 

சொந்தவுமை யவள்பா - லக ! வேளே ! 
கொண்டல்படி உயர்வாம் தண்டலைகள் வளைசீர் 

குன்றைமலை தனிலே - வருதேவே ! 


1295. தருப்பொலி கானமீது வளர்ச்சிகொள் வேடு வோர்கள் 

தமக்கரி தான வாசை - மகள் தோழா ! 
மருப்பொலி நீப மாலை தரித்திடு சீர்கொள் மார்ப ! 

மயிற்பரி மீதிலேறி - வருவாயே ! 
திருப்பொலி மார்பர் தேவர் முகிற்கிணை யான தேகர் 

திருத்துழை சூடு வோர்தம்- மருகோனே ! 
குருப்பொலி கோடு லாவு சிகிக்கிரி மீதில் வாழும் 

குகக்கும ரேச ! நாளும் - வருவாயே ! 


1296. வாது படித்த சூரன் 

மாள அயிற்கொ டேவு-- செயசூரா ! 
சூது மிகுத்த சீர்கொள் 

தூய முலைப்பெண் வேட - மகள்வாகா ! 
தாது மிகுத்த நீப 

தார்புனை வித்த கா ! நல் - அருள்வாயோ ? 
மாது திருப்பெ ணாளும் 

வாழ்சி கிநற்பொன் மேரில் - வருதேவே ! 


1297. சக்கரமணி மாயன் சர்ப்பணை துயில் நாதன் - மருகோனே ! 

அக்கறுகணி வேணி அத்விதமுத லானோர் - தருபாலா ! 
வக்கிரவெயிர் மாவின் மற்புயமதி லேபொன் - அயிலேதான் 
மிக்கவும்விடு வீர ! வித்தக ! சிகி யான - மலையாளா ! 


1298. வஞ்சனை மிகுத்த சூரன் அஞ்சிட வுயர்த்த மேனி 

மண்டிட வயிற்கொ டேவு- செயவீரா ! 
ரஞ்சித மிகுத்த மாது தண்டலை யுதித்த வேடர் 
நங்கையொர் குறத்தி மேவு - புயநாதா 

! 
நஞ்சினை மிடற்றி லேகொள் மன்றினில் நடித்த பாதர் 

நந்தணி கரத்தர் பால ! -- எனையாளாய் ! 
மஞ்சுத வழுற்ற சோலை கொண்டிடு சிகிப்பொன் மேரில் 

வந்திடு குகப்பொ னான - மயிலாளா ! 


1298. குக ! விளி . 


326 


தின கவிதை 


! 


1299. வனசப் பூவளர் மாதை மேவிய 

முகிலைப் போனிற மேனி மாயவன் 

வளையைத் தானணி நாத னாருட - மருகோனே ! 
புனமுற் றேவளர் வேடு வோரருள் 

மகளுக் காய்வெகு வாசை யாகிய 

புனிதச் சேவக ! நாதனே! என்முன் - வருவாயே ! 
மனதிற் றோணின தேத தோவினி 

அதனைத் தானருள் நீசெய் வாய் ! குக 

மயிலைத் தானட மாட வேயதில் - வருவீரா ! 
கனகத் தால் முடி நீடு சீருள 

சிகியிற் பேர்மலை மீதி லேவரு 

கருணைத் தேவ ! உ லாச மாகமுன் - வருவாயே ! 
1300. அந்தி மதியணி சடையார் 

அன்பி னுடனருள் புதல்வா ! -- எனையாளாய் ! 
தந்தி முகமிகு வடிவோர் 

தம்பி யெனவரு குமரா ! - குகநாதா ! 
கத்தில் வருபவர் மருகா ! 

கண்டு பணியடி யவர்பால் -- அருளாயோ ? 
பந்தி நிறையுள முடிசேர் 

பண்பு செறிசிகி மலைமேல் - வருதேவே ! 
1301. கடகரி வதனனார் பிறையுள எயிறினார் 

கறையடி துணைவனே ! -- எனையாளாய் ! 
அடமிகு வசுரனார் உடலிரு பிளவதாய் 

அலறிட அயிலதே - விடுசூரா ! 
குடமுலை யிணையினாள் மறவர்கள் குலமினாள் 

குறமகள் புணர்புயா ! - குகநாதா ! 
நடமிகு மயிலிலே வருவையென் முனமதே ! 

நலமிகு சிகியின்மா - மலையாளா! 


1302. மயிலை நடத்திய சேவகனே ! 

அடிய னெனக்கருள் நீசெய்குவாய் ! 

வனச மயிற்கொரு நாயகனார் - மருகோனே ! 
குயிலை நிகர்த்திடு மாமொழியாள் 

மயிலை நிகர்த்திடு சாயலினாள் 
குறவர் குலக்கொடி நாயகியாள் -- புணர்தோளா ! 


1300. கந்து - தூண் . கந்தில் வருபவர் நரசிங்கர் . 


தின கவிதை 


321 


கயிலை மலைப்பர மேசுரனார் 

ரிஷப மதிற்றின மேவருவோர் 

கறையின் மிடற்றினர் பாலகனே ! - எனையாளாய் 
செயிலை வளைக்குல மேவியதோர் 

வயல்கள் மிகுத்திடு நேமமுளோய் ! 
சிகியின் மலைக்கர சானவனே !-அமரேசா ! 


1303. படவரவி னுடமுடிகள் படபடென நெளியவொரு 

பருவரைகள் கிடுகிடென - நலமாவே 
நடனமிடு பரிமயில ! அடியனிடம் வரமருள்வை ! 

நறைகுலவு மலரையணி - யிருதாளா ! 
திடமுலவு மசுரன் முடி யதிரவயி லதனைவிடு 

செயசெயென வருகுமர ! - குருநாதா ! 
வடவரையை நிகருளதொர் முடியுலவு கனமுலவு 

வடிவுமிகு சிகியின்மலை - வருதேவே ! 
1304. விருந்தையணி புயனார் வலம்புரியை யணிவோர் 

விளங்குதிற லரியார் - மருகோனே ! 
அரும்பைநிக ரெயிறாள் குரும்பைநிகர் முலையாள் 

அலங்கிருத மிகுவே - டமின்வாகா ! 
பெரும்புவன மதில்வாழ் நலந்திகழு மடியார் 

பிறங்குசநி தியனே ! -- அருளாயோ ? 
பருஞ்சிகியின் முருகா ! சிகண்டிமலை யரசே ! 

மணங்கமழு மலர் - பமென்மார்பா ! 


1305. கஞ்ச மலரில்வரு மாதினாள் 

கண்டைநிகருமொழி மாதினாள் 

- புணர்மாயோன் - மருகோனே ! 
நெஞ்சம் வருதுயர மோடவே 

நின்கிரு பையையருள் வாய்குகா ! 

--மயின்மீதே - வருவோனே ! 
கொஞ்ச மதிநுதலின் வேடமான் 

கொண்ட மயலில்வெகு வாசையாய் ! 

- எனையாளாய் !-அமரேசா ! 
வஞ்ச மிகுவசுரரை யேகொல்வாய் ! 

மங்குல் தவழ்சிகியின் மேரிலே 
- வருதேவே ! - குகநாதா ! 


1304. விருந்தை : பிருந்தை - துளசி . சநிதி - சந்நிதி ( திருமுன்) . 


328 


தின கவிதை 


1306. எதிரேவரு மசுரோனிட மிடரேபுரி அயிலா ! 

மதிசூடிய வரனார் மனம் மகிழ்வாகிய புதல்வா ! 
ததியேயுணு கனிவாயினர் தமதாசைகொள் மருகா ! 

விதிவானவர் முதலோர்பணி மிகுதோகையின் மலையா ! 
1307. கந்த மிகுந்த நீப மாலிகை 
கண்ட மிலங்க நாளு மேயணி -- குகநாதா 

! 
சந்த மிகுந்த பாட லேயருள் 

தண்டை குலுங்க நீமு னாகவும் - அருளாயோ ? 
அந்த மிகுந்த தோகை மாமலை 

அந்த மிகுந்த நாத னே ! அருள் - உதவாயோ ? 
சொந்த மிகுந்த வேட நாயகி 

துங்க மிலங்கும் ஆசை நாயக ! -- எனையாளாய் ! 
1308. ஆறுபடை வீட்டிலர சாளவரு சீர்த்திபெறு 
ஆவலொடு கேட்டதனை- யருள்வாயே ! -- 

முருகோனே ! 
மீறுபடை யோட்டிகல்செய் சூரனிரு கூற்றுபட 

வேலையெதி ரோட்டிவெகு -செயமானோய் !-உயர்தேவே ! 
ஏறுமுது கேற்றுவரு மீசர்புணர் தோட்டினுமை 

யேயுதவு கார்த்திகைய ! -- செகநாதா ! - குகதேவே ! 
சீறுவிட மூற்றியபல் ராவையொரு மூக்கிலெடு 

சீர்சிகிய நீட்டுமுடி - வளர்மேரா ! -- வளர்தோகாய் ! 
1309. கானில்வளர்ச்சி யான வேடர்ம கிழ்ச்சி யான 

காரிகை யைக்கு லாவி அணைதோளா ! 
வானிலு தித்த தேவர் மேன்மைபெறச்செய் தேவ ! 

வாகு டைத்த தோகை - மயிலாளா ! 
பானிக ருற்ற தோர்சொல் மாதுமை பெற்ற சீர்கொள் 

பாலக ! வித்தை யாவும் - உதவாயோ ? 
கூனிய விற்கை யான மால்மரு கக்கு கா ! பொன் 

கோகன கப்பொன் வாழ்சி - கியின் மேரா ! 
1310. வஞ்சக முற்ற சூருடல் ரெண்டுப் டப்பொன் வேல்கொடு 

மண்டவி சைக்கொ டேவிய - செயசூரா ! 
தஞ்சமெ னக்கு வேறிலை வந்தும கிழ்ச்சி யாயருள் ! 

தங்கம லைக்கு நேர்சிகி - மலையாளா ! 
கொஞ்சம திச்ச டாதரர் பங்கின்வளர்ச்சி யாகிய 

கும்பமு லைப்பெண் மாதுமை - தருபாலா ! 
நஞ்சர விற்க ணே துயில் தண்டுள வுற்ற மார்பினர் 

நன்றுப டைத்த மாலுட - மருகோனே ! 


1308 . 


அராவை யென்பது ராவை யென நின்றது . 


தின கவிதை 


329 


1311. கூவிய சிறைமயிலா ! கூரிய கதிரயிலா - ளியெனாதா ! 
மேவிய குறமகளாள் மேன்மையின் மிகுகுமரா ! - எனை 

[ யாளாய் ! 
[ தேவியு மாபதியார் சீர்மிகு மீசுரனார்- அருள்பாலா ! 

ஓவிய மாமதுபோல் ] ஓர்சிகி மலைதனிலே - வருதேவே ! 
1312. நந்தணி கரனார் பைந்துள வணிவோர் 

நன்றுள வரியார் - மருகோனே ! 
அந்தம துளமான் தண்டலை தனில்வாழ் 

அன்புள குறமான்- அணைதோளா ! 
சந்தமென் மொழியாள் குன்றைவி லியினார் 

அங்கம துறைவாள் - புதல்வோனே ! 
கொந்தவிழ் மதுவார் மிஞ்சிய பொழில்சேர் 

குன்றையின் மலைவாழ் - குகநாதா ! 
1313. கடம்ப வனத்தி லுறைவோர் 

கரந்தை தரித்த சடையா - ரிடமேசேர் 
குடங்கை நிகர்த்த விழியாள் 

குறைந்த விடைப்பெண் உமையாள் - அருள் பாலா ! 
மடந்தை குறத்தி கணவா ! 

வரங்க ளெனக்கு அருள்வாய் ! - செகநாதா ! 
திடங்கொள் முடிப்பொன் மலைநேர் 

சிகண்டி மலைக்குள் வருவாய் ! -- குகநாதா ! 
1314. தடத்தின் மண்டிய தாமரை வாழ்வுறு 

தனிப்பெ ணென்றுயர் மாமகள் மேவிய - புயமாயோன் 
படத்தின் மிஞ்சர வேநெளி வாகிட 

பணுக்குள் மிஞ்சிய சீர்நட மாடுவர்- மருகோனே ! 
திடத்தில் வந்தெதிர் சூருடல் கீறிய 

செயித்த நன்றுள வேலவ னே ! இனம்- எனையாளாய் ! 
நடத்தின் மிஞ்சிய மாமயில் வாகன ! 

நலத்த குன்றையின் மாமலை வாழ்வுறு- குகநாதா ! 
1315. கடமத மொழுகிய யானை யானனர் 

கடிமலர் தனையணி சீர்வி நாயகர் - துணையாளா ! 
தடவரை தனில்மிகு தோகை மாமலை 

தனில் நிதம் வளர்வெகு வான வோர்பணி - யிருதாளா! 
1311. [ ] சந்த முறை வேறு .. கதிரயிலாளி : விளி . 
1314. பணுக்குள் - பண்ணில் . 


1 


330 

தின கவிதை 
குடமுலை யிலகிய வேடு வோர்குல 

குறமகள் மருவிய மாலை சூடிய - புயநாதா ! 
அடமுடன் ரணகள மீதி லேவரும் 

அசுரனை வெலவிடு வேல வா ! இனி - எனையாளாய் ! 
1316. மயிலேறிய குமரா ! மணிநீபமென் மலரா ! 

குயிலாகிய மொழியாள் குறநாயகி கணவா ! 
அயிலாலெதி ரசுரோன் அறவேவிடு குகனே ! 

ஒயிலா!சிகி மலைமே லுயர்வாய் ! சர வணனே ! 
1317. மனநோய்தவி ரிடவே மயிலேறி முன் வருவாய் ! 

அனமானடை பயில்வாள் அழகாகிய குறமான் 
தனதாசைகொள் குமரா ! சகமேபுக ழரசே ! 

வனமார்சிகி யெனுமோர் மலைமேல்வரு குகனே ! 
1318. கறையணி மிடறார் நதியணி சடையார் 

கமழித ழியினா - ரிடமேசேர் 
பிறையெனு நுதலாள் அயிலெனும் விழியாள் 

பிரணவ முதலாள் - அருள்பாலா ! 
நறையணி மலர்நீ பமமணி புயவா ! 

நலமிகு குறமான்- அணைதோளா ! 
மறைபுகழ் சரணா ! சிகிமலை தனிலே 

வளர்பவ ! சிறைமா - மயிலாளா ! 
1319. சிவசி தம்பர நாத ராகிய 

சபையி னின்றுய ராட லேபுரி 

சிவபரஞ்சுட ரான நாயக - ரிடமானாள் 
குவளை தங்கிய பார்வை நாயகி 

அழகி லங்கிய தோகை யானவள் 

குமரி யம்பிகை பால னாகவும் - வருதேவே ! 
பவள மென்றுசொல் வாயி னாளொரு 

சிறைய னம்பயில் பாத மானவள் 

பதும மங்கைய ளான வேடமர் - மகள்தோளா ! 
அவனி அன்பர்கள் நாளு மேபணி 

குலவு தண்டலை சூழ வேவளர் 

அழகு மிஞ்சிய தோகை மாமலை - வருதேவே ! 
1320. வஞ்சிநே ரிடையாள் அம்புநேர் விழியாள் 

வம்புசூ டியபூ - முலையாளே 
பஞ்சிநே ரடியாள் கொண்டலார் குழலாள் 

பண்புசேர் குறமான்- அணைதோளா ! 


தின கவிதை 

331 
அஞ்சிநேர் வருசூ ரன்றன்மே லடுபோர் 

அண்டர் வாழிடவே - புரிவேலா ! 
மஞ்சுதா வியதோர் குன்றைமா மலைமேல் 

வந்தநா யகமே ! -- எனையாளாய் ! 
1321. வாடிய விடையாள் நாயகி யொருமான் 

வாழ்குற மகளாள் - குறமானாள் 
தேடிய கணவா ! தோகையின் மயிலா ! 

தேவர்கள் பணிசீ - ரிருதாளா ! 
ஆடிய வுடலார் தானவர் குலமேல் 

ஆரயில் விடுவாய் ! - எனையாளாய் ! 
மாடிக ளுயர்சீர் நேமந னகரா ! 

வானடர் சிகிமா -- மலையாளா ! 
1322. விரைகொள் மலரணி தகர மெழுகிய 

விளரி யரிமுரல்- குழன்மானாள் 
தரையி லுயர்குல சிறுகு டியின் வளர் 

தகும றவர்குல- குறமானாள் 
வரைசெய் முலையுடை முகடு படிவுற 

மகிழி னொடு புணர்- இருதோளா ! 
திரைகொள் கடல்வளை புவியர் பணிபுரி 

சிகியின் மலைதனில் - வருதேவே ! 
1323. வித்துரு மத்தைநி கர்த்திடு வற்புத - இதழாளே 

விற்குங் கர்ப்புரு வத்தினள் நற்குற - மகளாளோர் 
குத்துமுலைக்குட மத்தையழுத்திமுன் -- எதிராவே ( தோளா! 

கொத்தும லர்ச்சொரி மெத்தையி லற்பொடு - புணர் 
நத்துத ரித்த கரத்தர்மு கிற்கிணை - உடலானோர் 

நச்சர விற்றுயில் பச்சைய ரிக்கிசை - மருகோனே ! 
அத்துவி தத்தின் முதற்பொரு ளிப்பருள்- புரிவாயோ ? 

அட்டதி சைப்புவி யுற்றசிகிக்கிரி - வருதேவே ! 
1324. சிகரமிகும் வரைபிளவு செயவதிக நுதியுலவு 

திறவயிலை யெதிரவிடு-- செயசூரா ! 
மகரமெறி கடலின்மிசை அரவினுட முதுகதனில் 

மகிழினொடு துயிலுமரி - மருகோனே ! 
பகரறிய மறைவலவர் அமரர்முத லியர்கள் நிதம் 

அருமையொடு பணிபுரியு - மிருதோளா ! 
நகரமதி லுறைபெருமை யுலவுசிகி மலையின்வியல் 

நலமதுள சிகி ..-- மலையாளா ) 
1323. அத்து விதத்தின் முதற் பொருளே ! இப்ப அருள்புரிவாயே . ? 
1324. [ ] இதனை சிகி பரியின் - மிசையாளா ! எனப் படிக்கலாம் . 


332 


தின கவிதை 


1325. கோட்டிலுயர் கிளிபோல் யோக்யமிகு மொழியாள் 

கோட்டுமுலை மடமான் - வனவேடோர் 
வீட்டில்வளர் மயிலாள் வேர்க்கமரு வியவா ! 

மேட்டிமைகொள் நவவீ -ரர்கள் தோழா ! 
தோட்டில்வரு மனமே போற்பயிலு நடையாள் 

சூட்சவிடை யுமையாள்- தருபாலா ! 
பாட்டிலுயர் தமிழோர் கூட்டம்வரு புலவா ! 

பார்த்திப ! சி கியின்மா - மலையாளா ! 


1326. வஞ்சமொடு சூரனுடன் மண்டியெதி ராகவயில் 

மண்டவிடு மாபெலவ ! -- எனையாளாய் ! 
அஞ்சலென வேயென்முனம் விஞ்சைமயி லேறியெதிர் 

வந்து வெகு வானவரம் - உதவாயோ ? 
மஞ்சமதில் வேடமினொ டன்புகொடு லீலைசெய்து 

மங்களம தாகமரு - வியதோளா ? 
கஞ்சனைமு னேசிறைசெய் அண்டர்பணி மாகுமர ! 

கங்குல்படி தோகைமலை - முருகோனே ! 


1327. கஞ்ச மலர்க்குள் வாழும் மங்கை தனக்கு நாதன் 

கண்டு தொழற்கு நாளும் - அரிதானோர் 
நஞ்ச ரவுற்ற வேணி கொன்றை தரித்த மார்பர் 

நந்தி புறத்தி லேறு- பவர்பாலா ! 
மிஞ்சி யெதிர்த்த சூரன் ரெண்டு படப்பொன் வேலில் 

வென்று தரித்த வாகை - யுளதேவே ! 
நெஞ்ச மகிழ்ச்சி யாக அன்ப னுயர்ச்சி யாக 

நின்ற யவைச்செய் தோகை - மலையாளா ! 


1328. வந்த சூருடல் ரெண்டு கூர்பட 

மண்ட வேல்விடு- செயவீரா ! 
கந்த ! தேவரின் மங்கை யாள் தனை 

கண்டு ஆவல்கொள் - வடிவேளே ! 
பந்த மோடிடு மன்பர் பால்வெகு 

பண்ப தாகிட -- அருளாயோ ? 
சந்த நாவல ! குன்றை யாதிப ! 

தங்க மாமயில்- முருகோனே ! 


1327. புறம் - முதுகு . 


1332. வேலைப் பொருதிய கண்ணாள் 
தின கவிதை 

333 
1329. மதமொ ழுகிய சுழியி லகிய 

மணிய சைதர - வருமாபோல் 
வதன ருடைய துணைவ ! அருள்செய் 

மயில்மு துகினில் - வருதேவே ! 
கதமு டன்வரு மசுரன் [உடல்கிழி ] 

கதிர யிலணி - வருதேவே ! 
[வதட் கனியருள் சிகிமலைவளர் 

யாமருள் நிறை - கடலாளா! ) 
1330. மதுவொழு குற்றிடு சோலையிற் போய்க்குற 

மகள்வர வுக்கெதி ராய்வழிக் காத்திடு - மயலாளா ! 
முதுபுகழ் கற்பக மாவனச் சீர்ப்பெறு 

முகில்வரு பொற்பதி யான்மகட் காய்க்கதி -- ரயிலாலே 
சதுர்வித மற்படை யாலெதிர்த் தேற்றிடு 

சமரிடு மற்புய மாவினைப் போர்ப்புரி - திறலாளா ! 
பதுமம லர்க்கொடி சேர்சிகிக் கோட்டுயர் 

பருவரை யற்புத னே எனைக் காத்தருள் - புரிவாயே ! 
1331. அதிக அறிவையுள அரவின் உடல்நெளிய 

அழகி னுடனடன - மிடுதோகை - மயிலாளா ! 
எதிர வருமசுரன் உடலை யிருபிளவு 

இடமுன் ரணகளம- தனிலேவும் - அயிலாளா ! 
மதியை யணிபரமர் பொதுவி னடனமிடு 

வடிவி னுமைகணவர்- தருபால ! -- எனையாளாய் ! 
முதிய மறைபுகழு குமர ! சரவணமை 

முகில்கள் தவழ்சிகியின் - மலையாள ! - [ ...... ] 
பூவிற் றினம்வளர் பொன்னாள் 

மேலுற் றிடுவொளிர் மின்னார்- இடையாளே 
பாலைப் பொருதிய சொல்லாள் 

மேரிற் றினம் வள ரில்லாள் 
பாவைக் 

குறமட மின்னாள் - அணைவாகா ! 


1329. [ ] மெய்கிழி எனப் படிக்கலாம் . இறுதியடி விளங்கவில்லை . 
1331. [ ) விடப்பட்டது . குமரேசா எனப் படிக்கலாம் . 
1332 . மாலைப் பொருதிய தென்னார் - மயக்கத்தை 

யோட்டும் அழகு 
பொருந்திய . தென் - அழகு . 


334 


தின கவிதை 


காலைப் பொருதிய வொன்னார் 

ஓடத் திறமுட னந்நாள் 

நாடிச் செயமிடு வல்லாய் ! -- எனையாளாய் ! 
மாலைப் பொருதிய தென்னார் 

தோகைக் கிரிவரு மன்னா ! 

வாழ்வைத் தினமருள் என்னா - யக !வேளே ! 
1333. வடிவு படைத்த தேவி குறவர் குலத்து மாது 

மகிண னெனச்சொல் தேவ ! - எனையாளாய் ! 
அடியவர் முக்ய மாக நிதநித மற்ப தாயுன் 

அடிதொழ மெத்த வாக - அருணாதா ! 
துடியொ டெதிர்த்த சூர அசுரனை நெட்டி தான 

துதியயிலைக்கொ டேவி - அடுவோனே ! 
கடிமிகு புட்ப மேவி வளர்வள முற்ற தான 

கனசிகி நற்பொன் மேரில் - வருநாதா ! 
1334. படவரவி னுடமுடிகள் குலகிரிகள் மறுகிரிகள் 

படபடென நடனமிடு -- மயிலாளா ! 
தடமுலவு மொருகிரியை யிருபிளவு படவையுள 

தன தயிலை விடுகுமர ! -- குருநாதா ! 
அடமதுட னெதிரவரும் அசுரன்முடி யழிவுபட 

ரணகளம ததனிலமர்- புரிவோனே ! 
முடவர் குருடர்களுடலி னழுகுபிணி யகலவருள் 

முகில் தவழு சிகிமலையின் - வருதேவே 
1335. [ சோலையில் வாழும் வேடுவர் மானாள் 

தோகையை மாலாய் ! - அணைதோளா ! 
மாலையை நேராம் மேனிய ரானோர் ) 

மாபெல வசுரோர்- குலகாலா ! 
காலையி னரிபோ லேநிற முடையார் 

கார்கரி முகனார் - துணையாளா ! 
வேலைவை கரனே ! நீவர மருள்வாய் ! 

மேன்மைகொள் சிகிமா -- மலையாளா ! 


1335. [ ] சந்தம் வேறு . 
இப்பகுதியை , 
சோலையில் வளரும் வேடுவர் மகளார் 

தோகையை மயலாய்- அணைதோளா ! 
மாலையை நிகராம் மேனிய ரவுணோர் 

மாபெல வசுரோர் - குலகாலா ! 
எனப் படிக்கலாம் . 


தின கவிதை 


335 


1336. அட்டகிரி கிடுகிடென வட்டவுல கசைவுபட 

அச்சமுற வவுணர்குலம் - நலமாவே 
சட்டமுட னடனமிடு பச்சைமயி லதனில்வரு 

சத்தியணி முருக நிதம் - எனையாளாய் 
இட்டமிகு குறமயிலை அற்பினொடு மருவுபுய ! 

இச்சையுட னடியனிடம் - வருவாயே ! 
மட்டவிழு கமலமலர் மைக்குழலி னிதமுலவு 

வர்த்தனைகொள் சிகி மலையில் - வருதேவே ! 
1337. கார்பொ ருந்திய மாமலை மேலொரு 

வேடர் தந்திடு மாமக ளாகிய 

கானி லங்கிய சீர்குயில் போன்மொழி -யினமானாள் 
வார்பொ ருந்திய பூமுலை நாயகி 

லீலை மிஞ்சிட வோரணை மீதினில் 

மால்மி குந்திட வேபுணர் வாயருள்- புயவேளே ! 
கூர்பொ ருந்திய வேலதி னாலெதிர் 

சூரை வென்றிடு மாபெல வா ! ஒளிர் 

கோம ளங்கொள்க லாபவி லாசமென் - மயிலாளா ! 
வேர்பொ ருந்திய வானடர் காவினில் 

மீது தங்கிய வாசவ னார்பணி 
மேன்மை கொண்டசி காமலை மேல்வரு- குருநாதா ! 


1338. குன்றைநிகர் முலையாள் 

கொஞ்சுகிளி மொழியாள் - குறமானாள் 
மன்றன் மிகு வணைமேல் 

வம்புமுலை தனிலே - புணர்தோளா ! 
கொன்றையணி சடையார் 

கும்பமுனி யயனார் - குருநாதா ! 
குன்றைமலை யரசே ! 

கொண்டைமயில் வரதா !-எனையாளாய் ! 


1339. வாசனை மிகுத்த நீப 

மாலைகள் தரித்த மார்ப ! - எனையாளாய் ! 
காசணி பெலத்த சூரன் 

காழுறு முரத்தி லேவும் - அயிலாளா ! 
பூசனை புரித்த தேவர் 

பூமலி வினுற்ற தேவர் - புகழ்தாளா ! 
தேசம தின்முக்ய மான 

சீருயர் சிகிப்பொன் மேரில் - வருதேவே ! 


336 


தின கவிதை 


1340. மக நூறுசெய் தேவர் புகழ்வாசவ னார்சொல் 

மகளாகிய தேவி - புணர்தோளா ! 
அகமேபுரி சூரன் உடல்கீறிட வேல்கொ 

டடலேசெயு நாத ! -- எனையாளாய் ! 
முகமாறுகொள் தேவ ! மயிலேறிய வீர 

முனிவோர்பணி பாத ! -- செகநாத ! 
இகமீதினில் வாழ்வை மிகவேயருள் வாய் ! பொன் 

எழிலேயுயர் தோகை - மலையாளா ! 
1341. அண்டர்பணி சரணா! 

அன்பினுட னருள்வாய்! - முருகோனே ! 
கொண்டலணி குழலாள் 

கொஞ்சுகிளி மொழியாள் - குறமானாள் 
வண்டலர்கொள் புயமேல் 

வம்புபுனை முலைமேல்- அணைதோளா ! 
தண்டலைகொள் நலமார் 

தண்சிகியின் மலைமேல் - வருதேவே ! 
1342. முத்தைப் பொருந்து நகை 

முத்தத் தனங்கள்மிகு- பசிதாமே 
தத்தைக் கிணைந்தமொழி 

சத்திக் கிணைந்தவிழி- குறமானாள் 
மெத்தைக் கொளன்பின்மத 

வித்தைக் கிணங்கமரு - வியதோளா ! 
சித்தைச் செயுங்குமர 

சித்தர்ச் சிகண்டிவரை- முருகோனே ! 
1343. மாலை தரித்த வேட மாது தனக்கு வாசை - விளைதோளா! 

வேலை தனிற்பொனாக மீது துயிற்செய் மாயன் - மருகோனே ! 
காலை யுதித்த சோதி கால்சுட ருற்ற தூய - அயிலாமோர் 
வேலை யெடுத்த தேவ ! மேலுயர் வுற்ற தோகை - மலை 

(யாளா ! 
1344 , கானமயி லான மாது 

காதலுடன் மேவு தோள! - எனையாளாய் ! 
வானவர்கள் ஞான வோர்கள் 

வாழ்வையரு ணீ J நாளில் - எனவேதான் 
தேனலர்கொள் பாத மீது 

தேவ ! என ஆசை யோடு - பணிதாளா ! 
மானவடி வேல வா ! பொன் 

மாமைமிகு தோகை மேரில் - வருதேவே ! 


தின கவிதை 
1345. வஞ்ச மிகுத்த சூரன் 

மண்டை தகர்க்க வேலை - விடுசூரா ! 
கஞ்ச மலர்க்குள் வேதன் 

கண்டு துதித்த பாத ! - எனையாளாய் ! 
அஞ்ச லெனக்கு காளும் 

அன்பு கொடுத்து மேன்மை - அருள்வாயோ ? 
மஞ்சரி யுற்ற மார்ப ! 

வந்தருள் கற்சி காமென்- மலைகாதா ! 


1346. மஞ்சுதவழ் சோலை வேடர் 

மங்கைமய லான ரூப- மிகுலோலா ! 
கொஞ்சுகிளி மேவு பாணி ! 

கொண்டமத யானை யாசை - யுளதோளா ! 
அஞ்சுமயல் தீர வேசெய் 

தன்பினுடன் மேன்மை வீடு - அருளாயோ ? 
நெஞ்சுளமை யோட வேசெய் 

நின்று நட மாடு தோகை - மலையாளா ! 


1347. கண்டக்கறை யாயினர் 

கங்கைச்சடை நாயக - ரிடமேசேர் 
துண்டப்பிறை மாநுதல் 

தொங்கற்குழல் நாயகி- தருபாலா ! 
வண்டத்தின மாவுடல் 

மங்கக்கதிர் வேல்விடு -- செயசூரா ! 
அண்டற்கொரு நாயக ! 

அன்புற்றிடு தோகையின் - மலைநாதா ! 
1348. பணிமிகு புயனார் துளவணி புயனார் 

மலர்மகள் துணையார் - மருகோனே ! 
அணிமிகு படையோ டெதிர்வரு மசுரோன் 

அதிரிட வயிலே-- வியவீரா ! 
கணிமிகு மலர் நீ பமதணி குகனே ! 

கருதிய வரமே - அருளாயோ ? 
பணிமிகு மரவோர் முடியுயர் புவிவாழ் 

பரியசி கியின்மா - மலையாளா ! 


2 


என்பது தெய்ல 


1346. கொஞ்சு கிளி : அருணகிரிநாதர் . மதயானை ) 
யானை என இருப்பின் பொருள் நன்றாகும். 

22 


338 

தின கவிதை 
1349. எதிரவரு சூரனுடல் இருபிளவ தாகவயில் - விடுசூரா ! [ யே ! 

அதிரநட மாடுமயில் அதன் முதுகி லேறியென்முன்- வருவா 
மதியையணி வேணியரன் மகிழவரு பால ! இனி - யருளாயோ ? 
கதிருலவு கோடுலவு கனதையுள தோகைமலை - முருகோனே ! 


1350. நஞ்சரவை யணிவோர் நந்தையணி கரனா - ரிடமேசேர் 

கஞ்சமலர் வதனாள் கொங்குலவு குழலாள் - உமைபாலா ! 
வஞ்சசுரை யெதிராய் வந்துவபில் கொடுபோர் - புரிசூரா ! 
தஞ்சமிலை அருளாய் ! தங்கமலை நிகர்தோ - கையின்மேரா ! 


1351. மயிலை நடத்து பரியினாய் ! 

மகுட மிகுக்கு முடியினாய் ! -- எனையாளாய் ! 
குயிலை மிகுத்த மொழியினாள் 

குறவர் மகட்கு மயல்செய்வாய் !-அமரேசா ! 
அயிலை யெடுத்து எதிரதாய் 

அமர்செய் திறத்த புயவ ! நீ - யருளாயோ ? 
ஒயிலை மிகுத்த குருபரா ! 

உயர்செய் முடிக்கொள் சிகியின்மா - மலையாளா ! 


1352 , சங்கணி கரனார் சந்திர னணிவோ-ரிடமே சேர் 

கொங்கணி குழலாள் கும்பமென் முலையாள் - உமைபாலா ! 
மங்கள மிகுசீர் மங்கைகு றமினாள் - புணர்தோளா ! 
சங்கரி மருகா ! சந்தத மிகுதோ - கையின்மேரா ! 


1353. எதிர்த்த சூருடல் கிழிக்க வேநுனி 

யிசைத்த வேல்விடு - செயவீரா ! 
மதிச்ச டாதரர் தனக்கு வாவல்கொள் 

மணிப்பொன் மாமுடி - யுமைபாலா ! 
கதிக்க வேநட மிகுத்த மாமயில் 

கனத்த தோர்பரி -- முருகோனே ! 
விதிக்கு நாயக ! எனக்கு நீயருள் ! 

விருப்பு தோகையின் - மலையாளா ! 


1354. கும்பமெனு முலையாள் கொண்டலெனு முடியாள் - குறமானாள் 

விம்பவித முமுதே மிஞ்சமரு வியவா ! -- செயலோலா ! 
கம்பமத களிறார் கஞ்சுகிகொ ளுடலார் - துணையாளா ! 
சம்பிரம மிகுசீர் தங்குசிகி மலைமேல் - வருதேவே ! 


தின கவிதை 

339 
1355. மதமொ ழுகியதொர் கரிவ தனருள 

மகிழ வருமொரு - துணையாளா ! 
சதத ளமினணை துளவை யணிபுய 

சமர வரியுட - மருகோனே ! 
கதமு டனெயெதிர் அமர்செ யசுருடல் 

கவிழ வயில்கொடு - எயும்வீரா ! 
நிதமு மடியவர் பணியு முருகைய ! 

நினது வருள் புரி --சிகிமேரா ! 
1356. கஞ்சமலர் மாதுநிகர் கங்குனிகரான குழன் - மடமானாள் 

வஞ்சி நிக ரானவிடை மங்கைகுற மாது புணர் - முருகோனே ! 
தஞ்சமிலை நீயருள்செய் சஞ்சிதம தானவினை - அறவேதான் ! 
அஞ்சலற வேயருள்செய் ! அந்தமிகு தோகைமலை - முரு 

[ கோனே ! 


[ னே ! 


1357. சங்கணிகரனார் சங்கரி துணையார் - நலமே சேர் 

தண்டுளவதனை ( தனமகி லேயணிமாயோன் ) -மருகோ 
கொங்கலர் வனம்வாழ் குன்றினில் வளர்வோர் - தருமானாள் 


(ளா ! 


குங்கும மணிசீர் கொங்கையின் மடமான் - புணர்தோ 
செங்கய லிணையாய் சிந்தையு நிகராம் - விழியாளே [பால் 

தென்புவி யனையாள் தெண்டிரை யமுதாள் -உமையாள் 
சங்கரர் மகவே ! தந்தருள் புரிவாய் ! - குகநாதா ! 

தந்திது ணைவனே ! தண்சிகிமலைமேல் - வருதேவே ! 
1358. கடமொ ழுகிய யானை யானனர் 

கருணை யிலகு சோதரா! அரு - ளுதவாயோ ? 
நடன மிடுக லாப மாமயில் 

நலமு தவிய மாவி லேறிய- குருநாதா ! 
அடமுடனெதி ராக வேவரு 

அசுரர் குலக லாக னே ! இனம் - எனையாளாய் ! 
வடவ ரைவரு நாத னாரருள் 

மதலை ! அருள்செய் ! தோகை மாமலை - முருகோனே ! 
1359. நிர்த்த மிடுமயிலா ! நித்ய சுபகரனே ! -- எனையாளாய் ! 

நத்தர் மகிழ்மருகா ! நட்பி னொடுமடியே - னிடம்வாராய் ! 
பத்தர் பணிசரணா ! பத்ம மலர்மனையார்- குருநாதா ! 
முத்த மிழையருள்வாய் ! முத்தி தருசிகிமா - மலையாளா ! 


1357. [ ] விளங்க வில்லை . இன்புற அணிவோன் என்று படிக்கலாம் . 


340 


தின கவிதை 


1360. அரவி னிற்கரு கடலி னிற்றுயில் 

அழகு பெற்றிடு --- செயமாயோன் --மருகோனே ! 
பரவை யிற்கனை யிரவி னிற்செலு 

பரம ருக்கொரு- புதல்வோனே ! -- எனையாளாய் ! 
உரக னுச்சியின் மணிய ழுத்திய 

உயர்மு டிச்சசி - மணவாளோன் - பணிதாளா ! 
விரைவி னற்புத மிகவெ னக்கருள் ! 

விரித லைச்சிகி - மலைமீதே - வருதேவே ! 


1361. இருவரு மறியா எழிலுள வரனார்- புதல்வோனே ! 

அருமறை முதல்வோன் அருள்பெற வருமோர் - குருநாதா ! 
தருவர சனுமே சகம்வள ரடியார் - பணிதாளா ! 
செருபுரி யயிலா ! சிகிமலை வருவாய் ! -- எனையாளாய் ! 


1362. வாளை மீன்றவழ் வாவி தான்றிகழ் 

வாழ்வு வோங்கிடு - வளநாடா ! 
வேளை மாய்ந்திட வேசெய் வோன்றரு 

வேலை யேந்திய - புதல்வோனே ! 
தாளை யான்பணி வேசெய் வேன்குக ! 

தாழ்வி லேன்றருள் புரிவாயே ! 
வாளை நீண்டிடு பார்வை மான்குற 

மாது சேர்ந்தவ ! - சிகிமேரா 


1363. கருணைபுரி குகனே ! கமலவய னிதமே - பணிதாளா ! 

அருணநிற வடிவே ! அழகுதிகழ் மயிலாய் ! - அமரேசா ! 
பருவமிகு குறமான் பணைமுலையி லணைவாய் ! -- முருகோனே ! 
திருமருவு வளமார் சிகிமலையில் வருவாய் ! -- குகநாதா ! 


1364. வாடு சீரிடை வேலை நேர்விழி 

வாச மார்குழல்-- நலமேசேர் 
வாழை நேர்துடை நாக நேரல்குல் 

மாக மாமதி -- முகமானாள் 
நீடு கானக வேடர் மாகுல 

நேர்மை மாது தன் - மயலாலே 
நேச மேசெய வேட மேபுரி 
நீத னே ! என்முன் - வருவாயோ ? 


341 


தின கவிதை 
ஆடு நாகமும் தோய மாதையும் 

ஆர வேயணி -- சடையாளார் 
ஆசை யாகிய பால கா ! எனை 

யாள வேமயின் - மிசைவாராய் ! 
நாடு நேமநன் னாடு சூழ்சிகி 

நாம மேரினில் - வருதேவே ! 
நாச மேபட மாவை யேவெலு 

ராம வேலவ ! -- முருகோனே ! 
1365. கும்பமுனி தேடு குருநாதா ! 

கொங்குலவு நீப மலர்மார்பா ! -- எனையாளாய் !! 
விம்பமது போலு மிதழாளே 

மின்கொடியை நேரு மிடையாளே- குறமானாள் 
நிம்பமணி மார்ப னருள் மானாள் 

நெஞ்சில்மய லான புதல்வோனே ! - அமரேசா ! 
கம்பவள யானை துணையாளா ! 

கங்குலவு தோகை மலைமீதே - வருதேவே ! 
1366. பச்சை மயிற்பரியாய் ! 

பத்ம மலர்ச்சரணா ! - எழிலாளா ! 
விச்சை யெனக்கருள்வாய் ! 

வித்த கிநற்குறமான் - அணைதோளா 
கச்சை யணித்தனமான் 

கற்புள உத்தமியாள் - உமைபாலா ! 
செச்சை தரித்தபுயா ! 

சித்ர மிகுத்தசிகா - மலையாளா ! 
1367. மடக்கொடி யாகிய 

மலர்த்திரு மாதுடன் - அணைதோளார் 
மணத்துள மாலிகை 

மகிழ்ச்சிய தாயணி - புயமாயோன் 
அடற்புரி ராவணன் 

அவற்குள சேனைகள் - முதலாவே 
அழித்திட வேகணை 

யதைத்தொடு ராகவன்- மருகோனே ! 
திடத்திடு சூருடல் 

கிழித்திட வேல்கொடு -- சமராலே 


! 


1364. தோயமாது : கங்கை . தோயம் - நீர் . நாமவேல் - அச்சந்தரும் வேல் 


342 


தின கவிதை 


செயித்திடு நாயக ! 

தினைப்புன நாயகி புணர்தோளா ! 
படத்தின ராமுடி 

நெளிப்பட வேமயில் - நடையாளா ! 
பருத்திடு கோடுகள் 

பகட்டிய தோகையின் -- மலையாளா ! 
1368. சோலைதனில் மாத்திகுதி போடதி லதிர்ந்து நல 

தூயமது வுந்திமிக - உகவேதான் , 
வேலையென வந்துவது பாயவிளை கொண்டவயல் 

மீறியகு றிஞ்சியெனும் - வளநாடா ! 
காலையர விந்தமலர் மீதினிலெ ழுந்தமயில் 

காதல்கொளு பைந்துளவர் - மருகோனே ! 
பாலையுமி குந்தமொழி பாவைகுற வஞ்சிபுணர் 

பாவல ! சிகண்டிமலை - முருகோனே 
1369. வண்டர்படி மதுமாலை 

மங்குனிகர் குழன்மீது - வணிமானாள் 
கொண்டல்படி மலைமாது 

கொஞ்சுகுற மகள்மீது- மயலாளா ! 
அண்டர்பணி குகநாத ! 

அன்பினுட னடியேன்முன் - வருவாயே ! 
தண்டமிழை யருள்வாய் ! சொல் 

தங்கமலை நிகர் தோகை - மலையாளா ! 
1370. மஞ்சு படிந்த குழற்பேதை 

வம்பு மணந்த தனப்பாவை - நலமே சேர் 
கொஞ்சு நிறந்த கிளிக்கேநேர் 

கொண்டசொல் மிஞ்சு குறத்தாயாள் - மணவாளா ! 
அஞ்சு பெலங்கொ டெதிர்த்தோர்மா 

அஞ்சிட வென்ற மயிற்றேவே ! -- எனையாளாய் ! 
மிஞ்சு வரஞ்செய் கடப்பாளா ! 

விண்டல முந்து சிகிச்சீரார் - மலையாளா ! 
1371. மறமிஞ்சு மிணைரெண்டு 

மணிகொண்ட நெடுவம்ப - கமினாளே 
அறலுந்து பினல்பங்கி 

அமுதிங்கி தமிகுந்த- மொழியாளே ! 


1371. அம்பகம் - கண் . பங்கி - தலைமயிர் . 


348 


தின கவிதை 
குறவஞ்சி புணர்கின்ற 

குக ! என்ற னிடம் வந்து - அருளாயோ ? 
நிறமுந்து சிகரங்கள் 

நிரைதங்கம் வளர்குன்றை - மலையாளா ! 


1372. தருக்கு ளேயரசு புரித்து வாழுயரு 

சசிக்கு நாயன்முதலனைவோரே 
குருக்கு லாவுமணி யழுத்து மாமுடிகள் 

குவித்து மேபணியும் - இருதோளா ! 
செருக்கு மேவுவசு ரனைக்கொல் கூரயில ! 

சிறைப்பொன் மாமயில ! -- எனையாளாய் ! 
பெருக்கு மாபொழில்கள் வளைத்த கோடுலவு 

பெருத்த தோகைவரை - முருகோனே ! 


1373. செறுத்து மீறிவரு பெலத்த சூரனொடு 

செயிக்க வேலையெதி - ரெயுவோனே ! 
சிறுத்த சீரினிடை பணைத்த மாமுலையள் 

திளைத்த வேடர்மகள் -- புணர்தோளா ! 
கறுத்த மேனியினர் பசைத்த தோர் துளவர் 

கவுத்வ மாமணியர் - மருகோனே ! 
நறுப்பொ னீபமது தரித்த மாபுயவ ! 

நலத்த தோகையெனு - மலையோனே ! 


1374. வேலைப்பொரு விழியாள் கோடைக்குயின் மொழியாள் 

வீணைக்கிணை குரலாள் - மலைவாழ்வோர் 
பாலைக்கன மெனவே தான்மெச்சிட வருவாள் 

பாவைக் குறமகளாள் - புணர்தோளா ! 
மேலைப்பொரு திடவே பாய்வுற்றிடு வெடிவால் 

மீன்மொய்த்திடு புனல்நே - மநனடா ! 
ஆலைக்கழை விலினான் மாமைத்துன ! எனையே 

ஆள் நற்சிகி மலைமேல் - வருதேவே ! 


1375. வனசத் தடமலர் வாவி சூழ்வரு 

மகிமைத் தலமொரு தோகை மாமலை- வளர்தேவே ! 
கனகக் கிரிவரு நாத னாருட 

கருணைத் திருவுமை மாது பாலக ! - எனையாளாய் ! 


1374 . 


பாலைக்கு அனம் என 


பாலை நிலத்தில் அன்னம் போல . 


344 


தின கவிதை 


அனமெய்ச் சிறைமிகு மாவி லேவரு 

மவருக் கொருகுரு நாதனே ! நுனி-- வடிவேலா ! 
பனகச் சயனர்த மாசை நாயகி 

( கோனே ! 
பதுமக் கொடிமகிழ் வான மேன்மைகொள் - மரு 
1376. கந்த நீபமலர் மாலை யேயுயர் 

கண்ட மீதிலணி நாய காகுரு - பரநாதா ! 
சந்த மாமுலையின் மாதி னாளணி 

சந்த்ர மாவதன வேட நாயகி - புணர்தோளா ! 
நந்த வேமுன்வரு சூர னார்படை 

நந்த வேலைவிடு தேவ தேவர்கள் - பணிதாளா ! 
பந்த வாசைதவிர் ஞான வோர்பணி 

பண்பு சேர்சிகியின் மேரி லேவரு - முருகோனே ! 
1377. வஞ்சக . மிகுத்த சூரன் 

மங்கிட வடித்த கூரின் - அயிலாளா ! 
நெஞ்சக மிருக்கு நோயை 

நின்றயவு வைத்து வோட - அருளாயோ ? 
கஞ்சனை மடித்த மாயன் 

கண்டும் கிழிச்சை யான - மருகோனே ! 
தஞ்சமு னனுக்ர மேசெய் ! 

தங்கமென் மலைக்கு நேர்சி - கியினாதா ! 
1378. வருசூர னுடல்கீற அதிகூர்மை மிகுவேலை 

வளமாக வெதிர்போரில் - விடுவீரா ! 
திருமாது புணர்தோளர் துளமாலை யணிமார்பர் 

செயமாயர் மகிழ்வான - மருகோனே ! 
பெருவாரி திகழ்சூழு வளநேம மெனுநாட ! 

பிணையான குறமாது --புணர்தோளா ! 
குருநாத ! குமரேச ! அருளேசெய் ! குகதேவ ! 

குருமேவு சிகிமேரில் - வருதேவே ! 
1379. தருவி னீழலில் அரசு தானிடு 

தருண மாச்சி - புணர்தோளார் 
மருவு லாவிய புனித னாருட 

மருகனே அருள் - புரிவாயே ! 
பொருது சூருடல் கிழிய வேல்விடு 

புகழும் வேலவ ! - எனையாளாய் ! 
அருண மேவிய கிருபை யேபுரி 

அழகு சேர்சிகி- மலையாளா ! 


1877. அனுக்ரம் ; அனுக்கிரகம் என்பதன் விகாரம் ; சந்தம் நோக்கி , 


தின கவிதை 


345 


1380. கங்கையைச் சூடு சடையார் 

கங்கணப் பாணி யரனார் - பொலிவேசேர் 
கண்டிடப் பூவி னயனார் 

கங்குலிற் றேக வரியார்- இருவோரே 
எங்குமுற் றேட வரிதாய் 

நின்றசித் தான முதலார் - பரமானார் 
இந்துவைத் தேய விடுவோர் 

சங்கரற் காசை மதலாய் ! - எனையாளாய் ! 
மங்கைபொற் பேறு முலையாள் 

குன்றினிற் கானில் வளர்வே - டுவர்மானாள் 
வந்திடப் பாதை தனிலே 

நின்றதற் கான தொழிலே --புரிமாலாய் ! 
செங்கையிற் சேரு மயிலால் 

நைந்திடச் சூரன் முதலாய் - அனைவோரே 
சிந்திடத் தேவர் மகிழ்வாய் 

வென்றவித் தான சிகியா - மலையாளா ! 


1381. வறுமை தனையகல வோட வேசெய்வை ! 

மயிலை நடை பழகு தேவ தேவர்கள் 

- பணிதாளா ! - எனையாளாய் 
மறுகு மனதைநய மாக வேயருள் ! 

மகிமை யிலகுசிகி மேரி லேவளர் 

- குருநாதா !-அருளாளா ! 
தறுக ணசுரன் முடி வாக வேயயில் 

தனைமுன் எதிரவிடு சூரராகவன் 

- மருகோனே ! -- முருகோனே ! 
சிறுகு மிடையினல வேட நாயகி 

சிமிழி னிணைகொள் தன மீதி லேமரு 
- வியதோளா ! - தயவாளா ! 


- 


1382. அடியன் மீதினி லெவள வாயினும் 

அருள்வை யாததென் ? - அருள்வாயே ! 
கொடிய பாவியை அசுர னாவியை 

குறைய வேயயில் - விடுவீரா ! 
முடிபொ னாலணி புனித னார் நிதம் 

முறைமை யாகமு - னிரையாவே 
அடியி லேபணி சமூக ! நாயக | 

அருள் செய் ! தோகையின் - மலையாளா ! 


346 


தின கவிதை 


1383. கருத்தி லேநினை சீர்களெ லாமருள் 

கருத்த னே ! இனி வேறுள தோவது - அறியாயோ ? 
உருத்தி லேமித வேடமி னாளொடும் 

உயர்ச்சி யாயணை மீதினி லேமரு - வியதோளா ! 
முருத்தி னே ரெயிர் காதள வோடிய 

முனைக்க ணாயகி யார்பிற மாதர்கள்- மயல்தீராய் ! 
வருத்தி நேர்மைகொள் பாடலெ லாமினி 

மகிழ்ச்சியாயருள் தோகையின் மாமலை - முருகோனே ! 


1384 , சஞ்சி தவினை தீர வேயருள் ! 

பங்க யமலர் வாச னார்பணி - யிருதாளா ! 
சங்க மதனி னாவலா ! கன 

பைஞ்சி றைமயில் வாக னா என்முன் - வருவாயே ! 
வஞ்சி யைநிக ரான தோரிடை 

கெண்டை யைநிக ரான தோர்விழி- நலமேசேர் 
வம்ப துபுனை சீர்கொண் - மாமுலை 

மங்க ளமிகு வேட நாயகி - புனைதோளா ! 
அஞ்சி டவெதி ரான சூருடல் 

ரெண்ட துபட வேபொன் வேல் கொடு - எயும்வீரா ! 
அண்டர் கள் முனி வோர்கள் யாவரும் 

அன்பொ டுபணி பூவை யேநிகர்- இருதாளா ! 
கொஞ்சி யகிளி மேவு பாணிய ! 

என்ற னையினி வாழ வேயருள் - புரிவாயே ! 
கொண்டல் கள்படி சோலை சூழ்வரு 

குன்றை யின்மலை மீதி லேவரு- குகநாதா ! 
1385. எத்தனை கால நானு 

மைப்பணிவாக வேத -- மிழினாலே 
எற்குள ஞான நானு 

மெய்த்துதி யாக வேசொல் - வறியீரோ ? 
மைத்தட மான கேச 

கெட்டிலை வேல்கொள் பார்வை - நயமாமே 
வச்சிர பாணி ராச 

புத்திரி மாது மேவு - மணவாளா ! 


1384. கொஞ்சிய கிளிமேவு பாணிய ! : கிளி : அருணகிரி . ஒப்பிடுக . 

( 833 , 1085 , 1277 , 1346. ) 
1385. சொல்வு அறியீரோ - சொல்வதை அறியீரோ. 


தின கவிதை 


347 


முத்தமி ழாளி யாக 

சித்தம்வை தேவ தேவர்--பணிதாளா ! 
முப்புர நீற தாய்க 

கைத்திடு வாயரீசர் - மகவேளே ! 
கைத்தல மேவு வேல்கொ 

நற்றிடு சூரன் மாள - விடுவீரா ! 
கட்டழ கான தோகை 

நற்கிரி வாச னே ! பொன் -- மயிலாளா ! 
1386. வஞ்சி யைநிக ரிடையினாள் 

மஞ்சு யர்குழன் மடமினாள் - திருவேசேர் 
கொஞ்சி யசிறு கிளியினாள் 

கும்ப மதென முலையினாள்- குறமானாள் 
ரஞ்சி தமிக மருவுசீர் 

நன்குளமண மலரின்மா - லிகைமார்பா ! 
மிஞ்சி யவுயர் சிகியின்மா 

மின்ப யில்மலை முருகையா ! -- எனையாளாய் ! 
1387. கருணை மிகுத்த நாதர் கமல மலர்க்கு நாதர்- பணிதாளா ! 

அருண நிறத்த மேனி அழகு படைத்த தேவ - குருநாதா ! 
தருண முலைப்பெண் மாது தகுதி குறத்தி மேவும் - இரு 

[ தோளா ! 
திருமி கு பொற்ப தான சிகியின் மலைக்குள் வாச ! -- எனை 

( யாளாய் ! 
1388. திங்களணி சடையார் செங்கதிரி னுடலா - ரிடமேசேர் 

செங்கமல மலர்வாழ் செந்திருவை நிகர்மான் - அருள் பாலா ! 
சங்கரியின் மருகா ! தந்தியுட துணைவா ! - எனையாளாய் ! 
கொங்கலர்கொள் பொழில்சூழ் குன்றைமலை யரசே 1 - மயி 

[ லாளா ! 
1389. வாச மேவு நீபமா 

மாலை சூடு மார்பனே ! -- எனையாளாய் ! 
தேசம் வாழு தோகையாம் 

சீர்கொள் மேரில் நாதனே ! -- முருகோனே ! 
தாச னேனை யாளுவாய் ! 

தானை சேரு சூரனோ டெயுநாதா ! 
நேச மான வேடமா 

னேயு லாச மாகவே - புணர்தோளா ! 


1388. சங்கரி : சங்கு அரி ( திருமால் ). 


348 


தின கவிதை 


1390. கஞ்சமல ரயனார் கண்டுபணி சரணா-- ரிடமே சேர் 

நஞ்சவிழி யுமையாள் நன்மைபெறு புதல்வா ! - எனையாளாய் ! 
வஞ்சமிடு வசுரோன் மங்கவயில் விடுவாய் ! -- செயவீரா ! 
அஞ்சலென வருவாய் ! அந்தமிகு சிகியா - மலையாளா ! 


1391. அண்டர்சிறை மீள அன்பர்நல மாக - எதிர்மாவே 

கொண்டபகை யோர்கள் கும்புபடை மாள - விடுவேலா ! 
சண்டன் முனம் வீழ தன்கழலி னால் முன் - உதைதேவோன் 

கண்டதொரு பால ! கங்குல்தவழ் தோகை - மலையாளா ! 
1392. மலைச்சாரலின் மறவோர் 

மடப்பாவையை மயலால் - அணைதோளா ! 
அலைத்தேவரு மசுரோன் 

அதிர்த்தேவிழ வயிலே - வியசூரா ! 
மலைத்தோடிட வொருமூ 

வருக்கே நகை புரிவோர்- அருள்பாலா ! 
கலைப்பால்மதி வதனா ! 

கடற்பார்புகழ் சிகியா- மலையாளா ! 
1393. கான மயிற்ப ரியின்மீதே 

காதன் மிகுக்கு றமினோடே - வருவாயே ! 
வானவ ருக்கு நலமாயே 

மாவை முடித்த செயவீரா ! -- எனையாளாய் ! 
தேனற வுற்ற புயலாளா ! 

தேவர் தமக்கு நலமேதான்- அருள்வோனே ! 
கூனம திச்ச டையர்பாலா ! 

கோதகல் நற்சி கியின்மேரா ! - அருளாயோ ? 
1394. வலுத்த சூருடனே மகிழ்ச்சி யாயெதிர்போ - ரிடுசூரா ! 

நலித்த ராவினிலே நடித்த மாயவனார் - மருகோனே ! [ ளா ! 
கலத்தின் மாமுலையாள் கருத்தின் வேடமினாள் - புணர்தோ 

( யாளா ! 
தலத்தின் மேன்மையதாய் தழைத்த தோகையின்மா- மலை 


1395. எலும்பைப் பெண்ணுரு வாகவு மேசெய்து 

இலங்கப் பண்மிசை யேவெகு வாகிய - அருளாளா ! 
[ சுலும்புக் கென்னவு ) மேவரு சூருடல் 

சுருங்கப் பண்ணிட வேலெடு தேவர்கள்- புகழ்தாளா ! 


1895. [ ] விளங்க வில்லை . 


தின கவிதை 


349 


குலுங்கச் சொன்னம தாகிய காதினள் [ தோளா ! 

குறஞ்சொற் பண்ணியல் வேடமி னாளொடு -- புணர் 
சொலும்பொற் புண்ணிய கோடுக ளேநிரை 

துலங்கற் குன்னத மாகிய தோகையின் - மலையாளா ! 


1396. கனத்தமா முலையாள் 

நிரைத்தகார் குழலாள் - வடிவாமே 
தகட்டுவேல் விழியாள் 

சுகத்தைநேர் சொலுமா- மொழியாளே 
வனத்தின்வே டுவரோர் 

குலத்திநா யகியாள் - வரமேதான் 
வழிக்குநேர் படவே 

யிருக்குநா யகமே !-அருளாயோ ? 
மனத்தினாள் தொறுமே 

நினைப்பர்பா லகலா - முருகோனே ! 
மகிழ்ச்சியா யடியே 

னிடத்திலே வரவே - நினையாயோ ? 
சினத்தசூ ருடனே 

எதிர்த்தபோ ரிடுவாய் ! -- செயவீரா ! 
திருப்பெண்வாழ் வுறுசீர் 

சிகிப்பொன்மே ரினிலே - வருதேவே ! 


1397. கொங்கு தங்கு நீப மாலை 

யம்பு யங்கு லாவவே 
கொண்ட சம்ப்ர மாவு லாச 

அங்க சங்க மானதே - வதேவனே ! 
சங்கு தங்கு பாணி யீசர் 

பங்கின் வந்த தேவியாள் 
தந்தி முன்ப தான மாயர் 

தங்கை தந்த பாலனே ! -- எனாதனே ! 
குங்கு மங்கள் தோய வீசு 

வம்பி லங்கு சூதுபோல் 
கொங்கை மங்கை வேட மானை 

அன்று கண்டு மேவுசீர்- மணாளனே ! 
மங்குல் தங்கு சோலை சூழு 

மண்ட ரன்பர் நாளுமே 
வந்து வந்த னேக மான 

கும்பு கூடு மோர்சிகா - சலாளனே ! 


350 


தின கவிதை 


1398. வஞ்ச னாகிய சூரன்மேல் 

மிஞ்சு கோபம தாகியே - எதிராவே 
வந்து தேவர்கள் வாழவே 

கொண்ட வேல்விடு நாதனே ! -- எனையாளாய் ! 
நெஞ்ச நோயக லோடவே 

நின்ற மாமயி லேறியே - வருவாயோ ? 
நிம்ப மாலிகை சூடுவோர் 

தந்த பார்வதி பாலகா ! - குகநாதா ! 
தஞ்சம் வேறிலை யாளுவாய் ! 

அன்ப னானது காணையா ! -- தெரியாதோ ? 
சங்க நாவல னாகவே 

வந்த நாயக ! தோகைமா - மலையாளா ! 


1399. வாசனை யான நீப மாகிய தான சீர்கொள் - நலமாமே 

மாலிகை சூடு மார்ப னே ஒயி லாக நாளும் - வருவாயே 
நேசம தான தேவி வேடுவர் சேரி மாது- மயலாலே ( ளா 

நீள்மலை கானம் யாவும் தேடிய பாத ! தோகை - மயிலா 
பாசவி யாதியாலு மாசைவி யாதி யாலும்- இருநோயால் 

பாரினி னானுநோக நீயரு ளேசெ யாது - விடலாமோ ? 
ஈசர்தம் மேரின் மேன்மை யாகிய தோகை மேரில் -- வரு 

[ தேவே ! 
ஏடவிழ் மாலை வேலி னாயுத பாணியான -முருகோனே ! 
1400. வீறு படைத்த சூரன் 

மாள வயிற்கொ டேவி - அடலேதான் 
வேக மிகுக்க வேசெய் 

தோகை மயிற்கு நாத ! -எனையாளாய் ! 
ஆறு படைப் பொன் வீடி 

லாவல் மிகுக்க வாழு - மதுபோலே 
யானு மகிழ்ச்சி யாக 

நாயன் மனத்தின் வாழ்வு- புரியாயோ ? 
தேறு படச்செய் பாவில் 

மேன்மை யெனக்கு நாளும் - அருளாயோ ! 
தேவர் தமக்கு ராசன் 

மாது தனக்கு மாலை - அணிநாதா ! 
மீறு தனத்தின் மீது 

வாரு பிணித்த ரூப - மிகுமானாள் 
வேட மகட்கு மாசை 

நாத ! சிகிப்பொன் மேரில் - வருநாதா ! 


தின கவிதை 


351 


1401. சண்ட னாரெதிர் வீழவே 

பண்டு தானுதை தாளினார் - கலையே சேர் 
சந்த்ர னார்முத லானவோர் 

சண்டை யேசெய்து வூனமே - செயுவோரே 
வண்ட ராகிய மூவரே 

கொண்ட மாபல நிறதாய் - விழியாளர் 
மைந்த னாகிய நாதனே ! 

அன்ப னேயிவ னேயெணா- ததுவேனோ? 
துண்ட வான்மதி யானதோர் 

நன்று சேர்நுதல் வேடமான் - நலமே சேர் 
துங்க மாதன மீதிலே 

மிஞ்சு மாமய லாகவே- புணர்தோளா ! 
கொண்ட லேபடி வானுலாய் 

மண்டி யேவளர் சோலைசூழ் - வளமேசேர் 
குன்றை மாமலை மீதிலே 
வந்த நாயக ! நாளுமே - எனையாளாய் ! 


1402. எத்தனை கோடி கால 

முக்கிய மாக நானுன் - இருதாளாம் 
இச்சைய தாக நாளும் 

நற்கதி சேர நீயும் - அருளாயோ ? 
பத்தனை யாளி டாமல் 

வைப்பது ஞாய மோ ? சொல் ! -வடிவேலா ! 
பத்மமென் வீடி னாதர் 

நித்திய நேமமோடு --பணிதாளா ! 
பித்தனை நாத கீதம் 

உற்றிடு தேவ தேவன் - நலமானோன் 
பிட்டுணும் வாயி னானை 

அற்பொடு மேவு தேவி - புதல்வோனே ! 
சுத்தனை ! வேட மாது 

நத்திய ரூப மான - நயலோலா ! 
சொற்சிகி மேரில் வாழ்வு 
பெற்றவ ! தோகை யான - மயிலாளா ! 


1403. வஞ்சி யான விடையாள் 

மங்கு லான குழலாள் - நலமேசேர் 
வம்பு சேரு முலையாள் 
மிஞ்சு லீலை மடமான் - நயமானாள் 


. 


352 


தின கவிதை 


நஞ்ச நேரும் விழியாள் 

நந்து நேரு மிடறாள் - குயிலானாள் 
நங்கை வேடர் மகளாள் 

கொண்ட காதல் மிகுசீர் - மணவாளா ! 
அஞ்சி நேரில் வருசூர் 

பங்க மாக வயிலே - வியசூரா ! 
அண்டர் தேவர் முனிவோர் 

அன்பரான முதலோர்- பணிதாளா ! 
மஞ்சு சேரு பொழில்சூழ் 

குன்றை மேரு தனிலே - வருதேவே ! 
மங்க லாத மலர் நீ 

பங்கொள் மாலை யணியே - புனைதோளா ! 


1404. கனக மலைநேர் சிகியின் மலையா ! --- எனையாளாய் ! 

கருணை புரிவாய் ! குமர குருவே !-அமரேசா ! 
வனம தனிலே வளரு நுளையோர் - குலமானாள் 

வடிவு மிகுசீர் உலவு குறமான் - அணைதோளா ! 
சினம துடனே எதிர வருசூர் - படவேதான் 

திறல்கொ ளயிலே தொடுபொன் மயிலா ! - குகநாதா ! 
எனது துயரே தவிர வருவாய் ! - அருளாளா ! 

இமய கிரியான் உதவு மகவே - திருபாலா ! 


1405. வேறுகதி யிலையே நீதயவு புரிவாய் ! -- அமரேசா ! 

வேகமுட னடையே தானுலவு மயின்மேன் - வருதேவே ! 
மீறுபடை யுடனே தானெதிர வருசூ - ருடனேதான் 

வீறுபடை யுடனே போர்புரியும் அயிலா - யுத வேளே ! 
நீறுபுனை யுடலார் தாதகியை யணிவோர்- சடையாளார் 

நீதர்மழு வணிவோர் ஈசர்தரு மகவே ! -- எனையாளாய் ! 
ஆறுபடை மனையாய் ! தோகைமலை யரசே !-அருளாயோ ? 

ஆறுமுக வதனா ! தேவர்பணி சரணா! -- முருகோனே ! 


1406. வாது படைத்த சூரன் போர்செய் களத்தில் நாசம் 

[ இடவேதான் 
வாள்கொள் அயிற்கொ டேவு- செயவீரா ! 
மாது குறப்பெணாசை தீர மணத்தின் மாலை அணிநாதா ! 

வானவர் பத்தர் ஞானர்- பணிபாதா ! 


தின கவிதை 

358 
சூது மிகுத்த தான மாமுலை யுற்ற தேவி - உமைபாலா ! 

தோகை மலைக்கு நாத ! - அருளாயோ ? 
தாது படைத்த நீப மாலை தரித்த மார்ப ! -- எனையாளாய் ! 

சாரச முற்ற பாடல் - தருவாயே ! 
1407. பந்து போல முலையாள் 

பஞ்சி நேரு மடியாள் - ஒருமானாள் 
கஞ்ச மான வதனாள் 

அம்பு போல விழியாள் - நலமாமே 
தந்து போல விடையாள் 

மங்கை வேட மகளாள் - அவளாலே 
தங்க மேனி மெலிவாய் 

நொந்து வாட வனமே - கியதாளா ! 
வந்து தோகை மயின்மே 

னின்று வேண வரமே - தருவாயோ ? 
மங்குல் சூழு சிகியாம் 

குன்றில் நாளும் வளர்தே - வர்கணாதா !! 
கொந்து நீப மலரா ! 

அன்பன் மீது தயவே - புரியாதேன் ? 
குண்ட வாழி திடலாய் 

அன்று போக வயிலே - வியதேவே ! 
1408. சமராடி யெதிராக வருசூர னுடல்கீறு- படவேதான் 

தன தாயு தமதேவி விடுசூர ! குருநாத ! -- முருகோனே ! 
அமரேச னருள்மாதை மயலாக மணமே செய் - மணவாளா ! 

அரவானவொருசேடன் நெளிவாக நடமாடும் - மயிலாளா ! 
குமரேச குமரேச எனவே சொ லடியார்முன் -- வருதேவே ! 

குகநாத ! அடியேனை நினையாத ததுவேது- தெரியாதே ! 
சமமான மரியாதை பெரியோர்கள் தரவேகன் -- னயமாமே 

சதிர்மீதி லருளேசெய் ! சிகியானம லைமீது - வருவேளே! 
1409. வஞ்சக ராவணன் அஞ்சிட வேமுனம் - எதிராயே 

மண்டிய போரினி லம்பதை யேவிய 

- செயமாயோன் - மருகோனே ! 
நெஞ்சக நோய்பட வென்றரு ளேபுரி -- குகநாதா ! 
நின்றுணையேயல தின்றினி யார் ?இது 
-அறியாயோ ? -- பழியாமே ! 


1407 . 

23 


குண்ட ஆழி - ஆழமான கடல் . 


354 


தின கவிதை 


நஞ்சதை யேயுணு கண்டரை மேவிய - உமைமானாள் 
நந்தர்ச கோதரி தந்திடு பாலக ! 

--எனையாளாய்! -- அமரேசா ! 
மஞ்சது சூழ்தரு அண்டம தேயுயர்-- பொழிலேசூழ் 
வண்புவி நேமவ ளங்கொளு தோகையின் 
- மலைமீதே - வளர்தேவே ! 


1410 , மதித ரித்திடு சடையின் வித்தகர் -- நலமேசேர் 

மணிமி குத்திடு மிதழி யைத்தரி -- புயமானோர் 
விதி மிகுத்திடு தலைதனைத்தரி - பரமானோர் 

விடையி லுற்றிடு மிறைய வர்க்கொரு - புதல்வோனே ! 
அதிக நற்படை யொடுமெ திர்த்திடு - அசுரோன்மேல் 
அயில்தொ டுத்திடு நயமி குத்திடு-- குகநாதா 

! 
பதிபு கழ்ச்சிசெய் சிகிம லைக்குக ! - குருநாதா ! 

பணைம யிற்பரி தனிலு தித்தவ ! -- எனையாளாய் ! 


1411. தந்தி யழைக்க வேமுன் 

வந்து வடுத்த நாதர் - மணமே சேர் 
தண்ட லையிற்கன் மேனி 

மங்கை யெனச்செய் பாதர் - நலமாமே 
நந்தி சையத்தர் தூய 

பைந்து ளவுற்ற மாலை- புனைமாயோன் 
நஞ்ச ரவிற்கு ளாடு 

விண்டு மகிழ்ச்சி யான - மருகோனே ! 
பந்தி நிரைத்த போரில் 

நின்ற சுரைக்கொல் கூர்மை - அயிலாளா ! 
பண்ட டியற்கு மேன்மை 

தந்த தெனக்கு நீயும் - அருளாயோ ? 
செந்தி மலைக்கு நாத ! 

பைந்த மிழுக்கு ஆடும்- இருதாளா ! 
தென்சி கிவெற்பின் வேல ! 
கொண்டை மயிற்பொன் மீது - வருவாயோ ? 


1412. மடக்கொடி யான தேவி 

நெருக்கிய கான மீதில் - வளர்வோரே 
மறக்குல மாது வான 
குறப்பெணை யாசை தீர- அணைதோளா ! 


1411. பண்டடியற்கு மேன்மை தந்தது அடியன் : அருணகிரிநாதர். 


தின கவிதை 


355 


தடப்புய் னான சூரன் 

களத்தினில் யானை சேனை - யுடனேதான் 
சணத்தினில் ஆவி யோட 

அயிற்கொடு ஏவி மாய் - விடுசூரர் ! 
டர்க்கடல் மீது நாயென் 

முழுக்கிட நீதி யோ ? இ - தறியாயோ ? 
இசைத்தமிழ் பாட வேசெய் 

குகக்கும் ரேச ! தோகை - மயிலாளா ! 
தடப்புவி வாழு நேம 

வளத்தினில் நீடு நாட ! - எனையாளாய் ! 
தருப்பொலி வான தோகை 
மலைக்கர சேமுனாக- வருவாயே ! 


1413. மணிய ழுத்திய ஒளிவி ழைத்திடு - நலமேசேர் 

மகிழ்வை புற்றிடு புனித ரற்பொடு - பணிதாளா ! 
கணித ரித்திடு மணமி குத்திடு- குழல்கானாள் 

கமலை யைச்சரி சொலுகு றப்பெணை - அணைதோளா ! 
பணியி னெட்டுடல் நெளிப் டப்பொடி - நடையூடே 

பளபளப்பட வரும யிற்பரி - மிசைவாராய் ! 
அணிம லர்ப்பொழில் மிகுமு டிச்சிகி- மலைமீதே 

அடியவர்க்கருள் மகிமை யைச்செய - வருதேவே ! 


1414. மதியையணி சடையார் நலமுலவு விடையார் - வடிவேசேர் 

மகுடமணி முடியார் கயிலைமலை யுடையா - ரிடமே சேர் 
முதியகொடு முடியார் இமயமலை மகளாள் - உமைமானாள் 

முளரிமல ரடியாள் கவுரிதிரி புரையாள் - அருள் பாலா ! 
கதியுடனு னெதிரே வருமசுர னுடனே- பெலமாவே 

கதிர்கொளயி லதனால் அமர்புரியு முருகா!-எனையாளாய் 
ததியையுணு மரியார் மகிழவரு முருகா ! - குகநாதா ! 
சததளமின் வளர்தோ கையின்மலையி லரசே !-அரு 

( ளாயோ ? 


1415. காலையில் வருகதிரே 

போல்வளர் கதிரொளிபோல் -- நிறமாவோர் 
காரென வொளிமயில்மே 

லேறிய குருபரனே ! - எனையாளாய் ! 


356 


தின கவிதை 


மாலையில் வருமதியே 

சூடிய சடைமுடியார்-- நலமேசேர் 
வாழ்கயி லையிலரசே 

தான்மிகு மிறையவனார் - புதல்வோனே ! 
ஆலைகள் நிறைவயல்சூழ் 

நேம நன் னகருறைவாய் ! - குக்நாதா ! 
ஆர்கலி யுலகினிலே 

வாழ்வதை யினியருள்வாய் ! -- முருகே 
சோலைகள் நிறைசிகியாம் 

மாமலை தனில்வருவாய் ! - அமரேசா ! 
தூயக லையையருள்வாய் ! 

நாயன்மு னினிவருவாய் ! -- செகநாதா ! 


ன ! 


1416. மயிலேறிய முருகா ! 

அடியேன்முனம் வருவாய் ! -- அமரேசா ! 
மணநீபமென் மலரே 

புனைசீர்மிகு புயவா ! -- குகநாதா ! 
அயிலாலெதி ரிடுசூ 

ருடனேயடர் புரிவாய் ! - பெலவோனே ! 
அமரோர்முத லிமையோர் 

நிதமாசைக ளுடனே - பணிவாரே 
குயிலாகிய மொழியாள் 

வனவேடுவர் கொடியாள் - நலமேசேர் 
குறநாயகி தனையே 

மயலாய்மரு வியவா ! -- எனையாளாய் ! 
ஒயிலா சிகி மலையா ! 

இனிவேறிலை யருள்வாய் ! - கணநாதா ! 
உமையாளுட புதல்வா ! 

நிதியாவையு முதவாய் ! - முருகோனே ! 


1417. ஏதுமறி யாத பாவி 

மீது தய வேசெ யாத - ததுவேனோ ? 
எருலவு நீப மாலை 

தானணியு மார்ப னே ! முன்- வருவாயோ ? 
சூதுமிக வேசெய் தான 

வோர்கள்படை யோடுபோரு - புரிவோன்மா 
சூரனுட மார்பி லோட 

வேயயிலை யேவி யேசெய் - அடலோனே ! 


தின கவிதை 


357 


/ 


வாது புரி பார்வை யாள்பொன் 

னேர்வடிவி யான ரூபி - மறவோர்மான் 
மாதுதனை நாளு மேவு 

தேவ குரு நாத ! தோகை - மயிலாளா ! 
தாதுலவு வாச மேவு 

சோலைமிகு தோகை மேரில் - வருதேவே ! 
தாரணியின் மீது வாழ்வை 

நீயருள்செய் தேவ தேவ ! -- முருகோனே ! 
1418. மயிலை நடத்திய தேவே ! 

வடிவு மிகுத்திடு நாதா ! - எனையாளாய் ! 
குயிலின் மொழிப்பொன்மி னாமோர் 

குறவர் மகட்கும ணாளா !-அமரேசர் ! 
அயிலை யெடுத்தொரு சூர்மா 

அலற விடுத்திடு வீரா ! - செயவேளே ! 
ஒயிலை மிகுத்திடு கோலா ! 

உயர்சி கியிற்கிரி மீதே - வருவோனே ! 
1419. கொற்ற மிகுத்த சூரனார் 

பட்டு விழக்கை வேலினால் - விறலூடே 
குத்து படச்செய் நாதனே ! -- எனையாளாய் ! 
அற்ற வருக்கு நாதனே ! 

மெத்த வரத்தை நீசெய்வாய் ! - அமரேசா ! 
அச்சு தனுக்கு மாசையாம் -- மருகோனே ! 
பற்ற தையற்க வேசெய்வாய் ! 

ரத்ன மிழைத்த பீடமீ - தெனையாளாய் ! 
பச்சை மயிற்கு மீதிலே - வருவாயே ! 
வற்ற முனத்தி மீதிலே 

சத்தியை விட்ட நாதனே ! - குகநாதா 

வர்த்தனையுற்ற தோகைமா - மலையாளா ! 
1420. தந்திரர் முதலோர் அந்தர இமையோர்- முதலானோர் 

( சந்நிதி ] முனமே அன்புரு கிடவே - பணிபாதா ! 
இந்திரன் மகவாய் வந்திடு மட்மான் - மகிழ்வாயே 

இன்பம துடனே மங்கள மிகவே - அணைதோளா ! 


1419. வற்ற முனத்தி மீதிலே : வற்றும்படி முன்னாளில் அத்தி மீதிலே . 
அத்தி . கடல் . வர்த்தனை - வளம் . 
1420. தந்திரர் - கந் திருவர். 

[ ) சந்தம் வேறு . கஞ்சனின் முடியார் - பிரம கபால மேந்தியவர் . 


358 


தின கவிதை 


சந்திர தரனார் கஞ்சனின் முடியார்- புதல்வோனே ! 

தன்கட னடியாய் வந்தவ னெனையே - யினியாளாய் ! 
செந்திரு மருகா ! என்றன் முன் வருவாய் ! - குகநாதா ! 

தென் சிகி மலையாய் ! உன்றனை யலதார்- துணை ? பாராய் ! 


1421. பிறவிக்கடல் மீதினிலே 

விழவிட்டது ஞாயமதா - வறியீரோ ? 
பிணையைச்சரி யேசொலுமேர் 

விழியைப்பெறு மாதர்களால்-- மெலிவேனோ! 
அறவிப்படி நாள்தொறுமே 

மிடியிற்பட நீமெதுவாய் - விடலாமோ ? 
அடியற்குமு னேவருவாய் ! 

அமரர்க்குமு னாள் நலமே - புரிதேவா ! 
குறமெய்க்கொடி மாமயலால் 

வனமத்தியி லேதிரிவாய் ! -- முருகோனே ! 
குருநற்கமழ் நீபமதே 

யணிவித்தக னே ! அருள்வாய் ! - குகநாதா ! 
மறமுற்றிடு சூருடனே 

யெதிரச்சம ரேபுரிவாய் ! -- அயிலாளா ! 
மணிமொய்த்திடு கோடுகளே 

மிகுநற்சிகி மாமலைமேல் - வருநாதா ! 
1422. கடலில் விழுபவர் மனது தெளிவுற --வுடனே தான் 

கரையில் வரவொரு மிதவை தனையருள் - பவர்போலே 
அடல்செய் கலி தனில் முழுகி முழுகிடும் - அடியார்பால் 

அவர்கள் வெளிவர தயவின் மிதவையை- அருளாயோ ? 
திடமொ டெதிர்வரு அசுர னுயிர்பட - எதிராவே 

திகழு மயில்விடு குமர ! குருபர ! -எனையாளாய் ! 
வடவரையைநிகர் முடிக ளுலவிய - நிறமேசேர் 

வடிவு திகழ்சிகி மலையில் வருகுக ! -- எனையாளாய் ! 
1423. வஞ்சிநே ரிடையின் மாது கொண்டல்நேர் குழலின் மாது 
வம்பு சேர் முலையின் மாது இன்பமார் குறமி னாள் தன் 

-மயலாளா ! 
கெஞ்சியே திரவி யாளர் பங்கிலே நடைகொ ளாது 
கெந்தநீ பமமென் மார்ப ! மிஞ்சவே கிருபை யாவும் 

-உதவாயோ ? 


+ 


தினக் கவிதை 


359 


அஞ்சியே வருக டோர மிஞ்சுசூ ருடன் வெல் வாது 
அண்டியே வயில்கொ டேவு நின்றுநா டகம தாடு 

-மயிலாளா ! 
நஞ்சுலா வியவ ராவு கொண்டபார் முடியின் மீது 
நன்றதாய் வளரு தோகை குன்றமே வியஉ லாச 

- முருகோனே ! 
1424. குறப்பெண் மீது மனதாய் 

ஒருத்த னாக மனம்யா - வையுமேதான் 
குவித்து நீடு மலைமே 

லிருப்ப ளோவென் முனமே - திரிதாளா ! 
திறத்தின் மீறு மசுரோ 

னுடற்று போரு தனிலே - அயிலாலே ! 
செயித்து வானர் முதலோர் 

பிழைக்க வேசெய்வதுபோலவுமேதான் 
அறக்கொல் பாவ கலியோ 

டிடச்செய் தேபொன் மயிலா ! - எனையாளாய் ! 
அதுக்கு மாறு தடையாய் 

மறுப்ப ரோசொல் குமரா ! - தெரியாதோ ? 
துறக்க நாடு நிகராய் 

வளர்ச்சி யான நகரா- செகநாதா ! 
துலக்க மான சிகியா 

மலைக்கு ணாளு மிகவே - வருதேவே ! 
1425. வேறுகதி யாவுமுள தோ ? அதுவு 

நீயறிய - விலையோதான் ? 
வேகமொடு தோகைமயி லேறியென்மு 

னாகவினி - வருவாயே ! 
கூறுபடை வேலையெதிர் சூரனுடல் 

போகவெய்த- செயவீரா ! 
கோலமிகு நீபமலர் மாலை தனை 

யேயணியும் - இருதோளா! 
மாறுபட வேசெய்கலி யோடவர 

நீயருளை - உதவாயோ ? 
மாநிலம தேயடிய னாசையத 

னான் மெலிதல் - நயமோதான் ? 
மீறுகன யோகமதை நாயனிட 

மேயுதவு- குருநாதா ! 
வேதனயன் மால்பணிகொள் தோகைமலை 
மீதுவரு - குகதேவே ! 


360 


தின கவிதை 


1426. எனக்கு வேறு கதிதர் 

னிருப்ப தேது மறியா- தவர்போலே 
இரக்க மேயெ ளளவாய் 

மனத்தி லேயு நினையா - ததுவேனோ ? 
உனக்கு நானு மடியா 

னெனச்சொல் பாடல் செய்வதே- செவிமீதே 
உறுத்த வேது மிலையோ ? 

தமிழ்க்கு மேன்மை யறிவா - ளியுமர்மே 
தனக்கு மாரி தனையே 

யிடத்தி லேவை யரனார்- மகிழ்பாலா ! 
தருக்கள் சூழு வனமான் 

குறப்பெண் மேவு புயவா ! -- எனையாளாய் ! 
சினக்கு மாவை யடல்போ 

ரிடத்தி னீடு அயிலால் - உடனேதான் 
செயித்து வாகை புனைவாய் ! 
மணக்கு நீப மலர்சூ - டியமார்பா ! 


1427. இத்தனை நாளு நாயன் 

மெத்தவு மாசை யாலு- மெலிவேனோ ? 
இப்படி வாட நீயும் 

அற்ப இரேணு வேனும் - அருளாயோ ? 
புத்தக நீரி லேற 

வைத்தது யாவ ராலு - மறிவாரே 
புற்புத வாழ்வை வாழு 

பத்தர்கண் மேன்மை யாக - அருளாயோ ? 
கைத்தன மோடு சேர 

வற்புத மாதை நேரு - குறமானாள் 
கட்டியு லாச மாக 

இட்டம தாக மேவு - மணவாளா ! 
சித்தர்கள் கோடி பேர்கள் 

முத்தர்கள் கோடி பேர்கள்-பணிதாளா ! 
சித்திர மேவு தோகை 
நற்கிரி வாச ! நீப -- மலர்மார்பா ! 


1426. இப்பாட்டில் மயில்மலை வரவில்லை . 493 - ஆம் பாடலிலுமில்லை . 
தனக்குமாரி : பார்வதி . 

1427. அற்ப இரேணு : எளிய துகள். ரேணு ( 1455 ) . புத்தகம் நீரிலேற 
வைத்தது : வையையில் ஏடெதிரச் சென்றது . 


தின கவிதை 


361 


1428. கொங்கு மலர்மிகு தண்ட லையில்வளர் - குலவேடோர் 

குன்றில் வருகுற மங்கை தனைமரு -வியதோளா ! 
குங்கு மகளப மொன்று மணிபுய ! -- எனையாளாய் ! 

குன்றை மலைதனில் வந்த குருபர ! - அமரேசா ! 
சங்கு தனையணி செங்கை யரியுட - மருகோனே ! 

சங்க ரருடைய அன்பு மிகமகிழ் - புதல்வோனே ! 
இங்கு எனது முன் கொண்டை மயில் தனில் - வருவாயே ! 

என்று முனதுட அன்பன் வளருற - அருள்வாயே ! 
1429. கான மதில்வளர் வேட நாயகி 

காத லுடனணை நீப மாலிகை - புனைதோளா ! 
வான மதியணி வேணி யார்புணர் 

வாகு திகழுமை மாது மாதரி - தருபாலா ! 
நான விதழுள பூவி லேவளர் 

நாலு முகவயன் வான வோர்பணி - யிருதாளா ! 
தான வனையடு கூரின் வேலவ ! 

தார ணிகள் புகழ் தோகை மாமலை -முருகோனே ! 
1430. திரைக்கட லிற்றுயில் 

மதுக்கொள் துளப்புய - நலமானோன் 
திருப்பெண் மடக்கொடி 

தனைப்புண ரற்புத - மிகுமாயோன் 
நிரைத்த படைக்குமுன் 

எதிர்த்தவு ணச்சன - மழிவாயே 
நினைத்த படிக்குவெல் 

[ அச்சுத ) னுக்குநன்- மருகோனே ! 
கரைத்த சருக்கரை 
எனச்சொல் தமிழ்த்தனை - அருளாயோ ? 

? 
கருத்தி னினைக்குமுன் 

எனக்கு மிகுத்திட - அருளாயோ ? 
தரைக்கு ளுயர்ச்சிகொள் 

சிகிக்கி ரியிற்றினம் - வளர்தேவே ! 
தனத்தி குறத்தியை 

மனத்தி லிருத்திய - மயலாளா ! 
1431. காரெனப்பொலி மேனியான் தான வர்க்குல மேன்மை 

கால னுக்கொரு காலனா - கியமாமேல் (யான் 
நேரே னப்படை யோடு போய் போர்செயித்திடு வேலவா ! 

தேவ ருக்கனு கூலனே ! -- எனையாளாய் ! 


1430. [ ] சந்தம் வேறு . 


862 


தீன் கவிதை 


நீரெ னத்தெளி வாகவே ஞான நற்கதி நீசெய்வாய் ! 

நேய முற்றிடு வேடமான் – அணைதோளா ! 
மேரெ னக்கதிர் சேருமால் பூமி யிற்கன மானதோர் 

மேன்மு கட்டுயர் தோகைமா - மலையாளா ! 


1432. மீனோ நிகர்த்தவிழி பாலோ ரசித்த மொழி 

வீறா யிணைத்ததட - முலையாளே 
வானோர் தனக்கிறைவ னேதா னருட்குமரி 

மானே இருக்கவது - அறியாதே 
ஏனோ குறத்திமய லாலே யிவட்கொருபெண் 

ஈடோ வெனத்திரியும்- இருதாளா ! 
நானோ துதிக்கவினி யேனோ சிகிக்கிரிய ! 

நாடா திருப்பதென - அருளாயோ ? 


1433. கல்விப்பொருள் சீருள 

செல்வப்பொருள் யாவையும் - உதவாயோ ? 
கன்னத்தினி லேமத 

முண்ணுக்களி றானனர் - துணையாளா ! 
வில்வத்தொடை தாதகி 

துன்னச்சடை மீதணி- அரனார்மேர் 
வில்லிற்றிரி மாபுர 

மன்னச் செயு நாயகர் அருள்பாலா ! 
கொல்வித்திடு மாகொலை 

யுள்ளக்கன மாவுடன் - எதிராயே 
குன்னக்கதிர் வேல்விடு 

சின்னச்சிறு நாயக !-எனையாளாய் ! 
செல்விக்குற நாயகி 

தன்னைப்புண ராவல்கொள் -- முருகோனே ! 
சென்னெற்பொலி நாடுயர் 
குண்ணக்குடி மாமலை - வருதேவே ! 


1434. குடத்தை நேரு முலையாள் 

கணைக்கு நேரு விழியாள்- நலமேசேர் 

குருக்கொள் மேனி வடிவாள் - மயலாலே 
அடத்தை யேகொள் மனதால் 
பகட்டி யேதி ரியுமோர்- பரமானார் 
அருட்டு மாசை தனையே - தவிராயோ ? 


தின கவிதை 


868 


படத்தை யேகொ ளரவே 
முடிக்குள் நீட அணிவோ - ரிடமே சேர் 

பசைத்த மேனி யுமையாள் - அருள் பாலா ! 
நடத்தை யேசெய் மயிலா ! 
எனக்கு மேன்மை யருள்வாய் ! - அமரேசா ! 
நலத்த தோகை மலையா ! - எனையாளாய் ! 


1435. ஏதுமறி யார்கள் போல 

நீயுமெது வான தேது ? -- எனசாமி ! 
ஏழைபுவி மீது நாளும் 

மாதுயரின் வாட வாட - நலமோதான் ? 
சூதுசெயு மாதர் நோய 

தாலெமன நோக வேசெ - யியல்போதான் ? 
தோகைமயில் மீதி லேறி 

நாயன்முன மாக வாரல் -- நினையாயோ ? 
வாது புரி சூர னோடு 

கூடவரு சேனை யோடி - முனைமீதே 
மாளவயி லேவி வானர் 

சேமகர மாக வேசெய் - அடலாளா ! 
போதுமல ரோனு மாலும் 

தேடரிய சோதி யீசர்- தருபாலா ! 
பூவினல மான தோகை 

மேருவரு நாத ! [ ... ] எனையாளாய் ! 
1436 மோன மான முனிவோர் தேவ ராசன் முதலோர் 

மூவர் யாரு நிதமே - பணிதாளா ! 
ஞான மான பொருளே ! தோகை மீது வருவாய் ! 

நாயன் மீது தயவாய் - அமரேசா ! 
கானம் வாழு மறவோர் ஆசையான மடமான் 

காதல் தீர மணமே- புரிதேவே ! 
வான ளாவு சிகியாம் மேரில் வாழு குமரா ! 

வாசநீப மலர்மா -- லிகையாளா ! 


1437. கலியுக காலமோ ? அடியனை நாளுமே - அணுவாலும் 

கருதவு மேயிலா ததுமெது வானதே - தறியாயோ ? 
மலிசிறை தோகைமேல் வருதுரை நாயகா ! - எனையாளும் 

மணிபுனை க்ரீடமே யணிகுக நாதனே ! - அமரேசா ! 


1435. [ ... ] வேல் ! எனச் சேர்க்கலாம் . 


364 


தின கவிதை 


குலிசனும் வானுளோர் கனமிகு ஞானியோர் - நலமாக் 

குருமுடி யோடுமே நிரைநிரை யாகவே - பணிதேவே ! 
ஒலிகடல் சூழுமோர் சிகிமலை மீதிலே - வருதேவே ! 

உமைமட மாதினாள் தரவரு பாலகா ! - அருளாயோ ? 
1438. வித்தைபல கோடி யுற்றமனி தோர்முன் - அடியேனான் 

மெத்தவவ ராலு மக்கணம தாக - விடலாமோ ? 
தத்தைமொழி மாது கட்டழகி யான- குறமானாள் 

சற்பனையி னால்முன் னட்புகொள வேசெய் - துறுபாயா ! 
தித்தையென ஆடும் பச்சைமயி லேறி - வருவாயே ! 

சித்திவித ஞான முத்துமுரு கேச ! -- எனையாளாய் ! 
நத்தையணி மாயன் அற்புதம தான -- மருகேசா ! 

நச்சரவின் மாமு டிக்குவளர் தோகை - மலையாளா ! 
1439. நந்தணி கரத்தினார் 

கஞ்சமி னுரத்தினார்- நலமாமே 
கங்குலி னிறத்தினார் 

பைந்துள தரித்தமால் -- மருகோனே ! 
வந்துமு னெதிர்த்தமா 

நைந்திட வடற்செய்கூர்- அயிலாளா ! 
வஞ்சக மிகுத்தவோர் 

பங்கினி லிருக்கொணா - முருகோனே ! 
பந்ததை நிகர்த்தமா 

ரெண்டுள தனத்தினாள் - குறமானாள் 
பங்கினி லிருக்கும்வேல் 

கொண்டிடு கரத்தனே ! -- எனையாளாய் ! 
கந்தமிகு பொற்புயா ! 

வந்தருள் தனைச்செய்வாய் ! - அமரேசா ! 
கந்த ! சிகி யிற்குளே 

யென்றும்வளர் வுற்றவா ! - குகநாதா ! 
1440. காலங்கலி யாக்கியதோ ? ஏதுந்தெரி யாதவர்போல் 

காமந்தனி லேமெலிவேன் - அதைநீ- அறியாயோ ? 
சீலந்தய வேதுமிலார் பாகந்தனி லேயடியேன் 

தேடும்படி யேதிரிவேன் - அதுதீ - ரிடவாராய் ! 
நீலங்கொடு மேனியினார் வாசங்கமழ் மாலையினார் 

நீடுந்திரை யேதுயில்வோர் - மணிமால் - மருகோனே ! 
கோலஞ்செயு மாமயிலா ! நீவந்த ருளேபுரிவாய் ! 

கோடுந்திடு தோகையின்மா - மலைமேல் - வருதேவே ! 
1438. செய்து உறு உபாயா ! 


தின கவிதை 


365 


1441. ஆனந்தமான பொருளே ! கோலங்கொள் பாத மதையே 

யானெந்த நாளு முனையே - பணிவேனே 
கானங்கள் தோறு மலைவோர் சீர்தங்கு வேடர் மகளாள் 

காமங்கள் தீர நயமாய் அணைதோளா ! 
வானந்த வாழு மிமையோர் வாழ்வுந்த மாலி னுடனே 

வாள்கொண்ட வேல்கொ டெதிர்போர்- புரிவோனே ! 
ஞானங்கொள் வோர்கள் குருவே ! நீவந்து வேண தருள் 

படுந்து தோகை மலைமேல் - வருதேவே ! ( வாய் ! 
1442 , நடம்புரியு மயிலி லேறி மகிழ்ந்தடிய னெதிர நாடி 

நலங்கள் தர வருவை ! தேவர்- புகழ்தேவே ! 
கடம்பமெனு மலரின் மாலை மணங்கமழ அணியு மார்ப ! 

கனங்கொள்மயில் தனிலு மேறி- வருதேவே ! 
அடஞ்செய்பல வசுர னோடு எதிர்ந்து அடல் புரியும் வேல ! 

அகண்டபர பரம நாதர் - அருள்பாலா ! [ வாழ்வு 
தடங்கொளுயர் பொழில்கள் சூழு சிகண்டிவரை யதனில் 

தழைந்தகுரு பர ! உலாச ! -- முருகோனே ! 
1443. சிறையுற்றிடு மயின்மேல் 

அடியர்க்கருள் தரவே - வருவாயே ! 
திகணற்கம லமதே 

வளரற்புதன் நிதமே - பணிதாளா 
குறையுற்றிடும் இமையோர் 

அரசுற்றிட எதிர்சூ - ருடனேதான் 
குருதிக்கடல் படவே 

அயில்விட்டெறி குமரா! - செயசூரா ! 
நிறையுற்றிடு உயர்சோ 

லைகள் மெத்தவும் வளைசீர் - [ ... ] 
நிலைபெற்றிடு சிகிமா 

மலையிற்குரு பரனே ! -எனையாளாய் ! 
மறையுற்றிடு முனிவோர் 

பணிவித்தக ! அருள்வாய் ! - குகநாதா ! 
வனசத்திரு புணர்மால் 

மருகச்சர வணனே! - அமரேசா! 
1444. கஞ்சனை வதைத்த மாயன் பைந்துள தரித்த மார்பன் 

கந்தர நிறத்த தேகன் - மருகோனே ! 
வஞ்சக மிகுத்த சூரன் மிஞ்சிய தளத்தி னோடு 

மங்கிட அயிற்கொ டேவு - செயவீரா ! 
1443. ( ... ) ` மிகவே தான் எனச்சேர்க்கலாம் , 


866 


தின கவிதை 


தஞ்சம தெனக்கு வேறு கண்டிலன் வரத்தை யேசெய் 

தந்தியின் முகத்தர் தேடு - துணையாளா ! 
மஞ்சு தவ ழுற்ற சோலை மிஞ்சுசிகி யுற்ற கோடில் 

மங்கள மிகுக்க வாழும்- முருகோனே ! 
1445. மண்டிய படைக் ளோடு அண்டர்கள் வெருவி யோட 

வந்துமு னடல்செய் சூர - னுடனே தான் 
அண்டிமு னடல்செய் வேல ! மண்புவி யதனில் நாளும் 

அன்பனை நலம தாக - அருளாயோ ? 
செண்டிணை முலையள் வேடர் தன்குலம் வருமி னாளை 

சிந்தையின் மயல்க ளோடு- புணர்தோளா ! 
தெண்டிரை வளைகொ ணேம நன்றிகொ ளுயரு நாட ! 

தென்சிகி மலையி னாளும் - வளர்தேவே ! 
1446.- நடனமிட் டிடுமயிலா ! அடியனுக் கருள்புரிவாய் ! 

நறைமிகுத் திடுமலர்மா - லிகைமார்பா ! 
அடல்புரித் திடவெகுதா னைகள் 

பெருக் கிமுன்வருசூர் 
அலறவிட்டிடுமயிலா ! - செயவீரா ! 
கடல்வளைப் புவிதனிலே வெகுசவுக் கியமருள்வாய் ! 

கருணையுற் றிடுகடலே 1-- எனையாளாய் ! 
வடவரைக் கிரிதனையே நிகருபொற் புளசிகிமா 

மலையினித் தியம் வருவாய் ! - அமரேசா ! 
1447. சந்தமிகு முலையாள் அம்புநிகர் விழியாள் 

தண்டலையின் மறவோர் - குலமானாள் 
அந்தமது மயலால் முன்புமண மிடுவோய் ! 

அன்பனிடம் வருவாய் ! -- குமரேசா ! 
கந்தமிகு மலர்நீ பம்புனையு முருகா ! 

கங்கையணி சடையார் - அருள்பாலா ! 
நந்தமணி யரிமால் அன்புபெறு மருகா ! 

நன்றுபுரி சிகிமா - மலையாளா ! 
1448. பத்தன் மீது தயவு வைத்து நாளு மருள்செய் ! 

பற்ப மாம லரைநி- கருதாளா ! 
அத்த னாத னிமையர் சித்தர் நாதர் பரவு 

அட்ட பாலர் முதலாய் - பணிதாளா ! 
நத்தனார ருளிய புத்தி ராபொன் மயிலில் 

நத்தி நாய னிடமே - வருவாயே ! 
சித்தர் வாழு சிகியின் பொற்பு லாவு கிரிய ! 

சித்ர வாகு மிகுவாய் ! -- எனையாளாய் ! 


தின கவிதை 


387 


1449. கொச்சைமிகு குறமான் பற்பமலர் வருமான் 

கொத்தலர்கொள் குழலாள் - வடிவேசேர் 
கச்சையணி முலையாள் இச்சையுள கணவா ! 

கர்த்தனருள் புதல்வா ! -- எனையாளாய் ! 
இச்சையுட னடியே னுக்குவர மருள்வாய் ! 

இக்குமொழி யவரால்- அலையாதே 
பச்சைமயி லுடனே பத்தனிடம் வருவாய் ! 

பற்பலர்கள் புகழ்தோ - கையின் மேரா ! 
1450. கதிர்வடி வேலால் எதிர்வரு சூர்மார் 

கமர்பட விடுவாய் - எனையாளாய் ! 
மதியுள சீர்வே ணியினர னார்பால் 

வளருமை யாள்பா - லகவேளே ! 
விதியுட குருவே யடியன்முன் வருவாய் ! 

விரைமிகு துளமால்- மருகோனே ! 
கதியடி யவர்பா லுதவிய முதலே ! 

கமழ்சிகி மலைவாழ் - குருநாதா ! 
1451. தனத்தி னாலுமிரு விழிக்க ணாலுமெதிர் 

தளைக்க வேவருநன் - மடவாரால் 
மனத்தி னாசைதனை யுறச்செ யாமல்வெகு 

வரத்தை நாயனிடம் - அருளாயோ ? 
வனத்தி னாளும்வளர் குறத்தி யாசைமிகு 

மணத்த மாலையிடு - குகநாதா ! 
கனத்த கோடுலவு சிகிப்பொன் மேரின்வரு 

கருத்த னே ! நடன - மயிலாளா ! 
1452. தத்தித்திரி மாமயி லுற்றுத்தின மேவரு முருகோனே ! 
தத்தைக்கிளியாள் நல மைக்கட்குற மான்மரு - விய 

[ தோளா! 
சத்திக்கெதிர் மாவுட லைக்கெட்டிட நாடியொர் - களமீதே 

சட்டித்திதி நாளினில் நைத்துச்செய மேபுரி - செயவீரா! 
பத்திப்பட நானுனை நித்தத்துதி யேசெயு - மடியேன் நான் 
பத்மக்கழல் மீதினி லொட்டிக்கொள யேருள்- புரியா 

[ தேன் ? 
அத்திக்கொரு மாதுணை பெற்றக்கன மாகிய - குகநாதா ! 

அற்புற்றிடு நாயக ! சித்ரச்சிகி மேர்மலை - வருதேவே ! 


1449. அலையாதே (இருக்க ) வரமருள்வாய் . 
1450. இடையிடையே சந்தங்கள் மாறுபடுகின்றன . 


368 


தின கவிதை 


1453. மதிதரித் திடுசடையார் கயிலைநற் கிரியரனார் 

மழுதரித் திடுகரனார்- அருள்பாலா ! 
துதிமிகுத் திடுசரணா! அடியனுக் கருள்புரிவாய் ! 

துவரிதழ்க் குறமகளாள் - புணர்தோளா ! 
கதிமிகுத் திடுமயிலா ! சதுமுகற் குருபரனே ! 

கருணையிற் றிடுமுகிலே ! -- எனையாளாய் ! 
நிதிமிகுத் திடுவளர்நே மநகருக் கொருவரசே ! 

நகுசிகிக் கிரிதனில்வாழ் - வுறுதேவே ! 


1454. நாடிவரு சூரனுடல் கீறுபட வேதான் 

நாமவடி வேல்கொடெயும் சூரசம ராளா!- செயவேளே ! 
பாடிவரு மர்மதுணு நீபமல ராளா ! 

பாவைகுற மான்மருவு லோல ! மயில் மீதே - வருவாயே 
வாடிடையர் நீள்விழியர் பூவல்குல ராலே 

மால்கொளவு நீவிடுதல் நாயமல மேலாம் - அருளாளா ! 
கோடிலகு மாமதிகொள் சோலைமிகு வானார் 

கோவுலவு தோகைமலை மீதில்வரு வீரா! -எனையாளாய் 


1455. மாட மாளிகை கூட கோபுர 

நீடு சோலைகள் சூழவே 
வாழ்வு சேர்வள நேம நாடுள 

தோகை மாமலை நாதனே ! 
ஆட ராவெனும் பார வாசிகொள் 

சூழ்ப ணாடவி யானதோர் 
ஆதி சேடனு நோக வோட 

மாடு சீர்மயி லாளனே ! 
மூட ராயொரு நாளு மேயுனை 

ரேணு வேனுமெ ணாதபேர் 
மோக போகவு லாச ராகிட 

நீசெய் மாயம தேதையா ! 
பாட லால்விதி பூதி யால்நினை 

நாயன் மேன்மன தாசையால் 
பார்வை யேனரு ளாத தேனது 
பாவ மோ ? கும ரேசனே ! 


1454. பாடிவரும் மா மது உணும் நீபமலர் . மா - வண்டு . 


389 


தின கவிதை 
1456 , நடனமிடு மயிலா ! அடியனிடம் வருவாய் 

நறைமலர்க ளணிசீர் - இருதோளா ! 
அடல்புரியு மசுரோ னுடல்பிளவு படவே 

அயிலதனை யெதிராய் -விடுதேவே ! 
மடலவிழு மலர்நீ பமதையணி புயவா ! 

மகிமைதனை யருள்வாய் ! - குகநாதா ! 
கடகளிறு துணைவா ! தமிழதனை யருள்வாய் ! 

கதியுதவு சிகிமா - மலையாளா ! 


. 


1457. முத்து நகை யார் சொல் தத்தைநிக ரான 

மொய்த்தமண மாலை - அணிதோளா ! 
வித்துரும மான சித்ரவித ழார்நன் 

விற்புருவ மாதர் -- மயலாலே 
பித்துளவர் போல நித்தமலை யாது 

பெட்புமிகு வாழ்வை - அருளாயோ ? 
தத்துமயி லாள | பொற்சிகிய தான 

சக்ரமலை வாச ! -- எனையாளாய் ! 


1458. நாணினிடை யாளை சீர்கொள்வடி வாளை 

நாமவடி வேலின் - விழியாளை - நலமேசேர் 
பூணினுட லாளை வேடர்மக ளாளை 

போகமுடன் மேவு - புயநாதா ! -- எனையாளாய் ! 
வாணிகலை மாது நாயனிட மாக 

வாழ்கவரு ளேசெய் ! - குகநாதா ! - அமரேசா ! 
வேணியிறை பால ! தோகைமயில் வாக ! 

மேரைநிகர் தோகை - மலைமீதே - வருதேவே ! 


1459. வடவரைக்கொரு வரசு விச்சைகொள் - உமைமானாள் 

மதுரி தச்சொலி இமயன் நற்றவ - மகவானாள் 
அடல்ப யிற்றிய திரிபு ரத்தவ - ருடனே தான் 

அழிப் டச்செய்த கவுரி பெற்றிடு - புதல்வோனே ! 
மடம யிற்குற மகளை யற்புடன்- அணைதோளா ! 

மனதில் நித்தியம் நினையெ னக்கருள் - புரிவாயோ ? 
நடன முற்றிடு மயிலி லுற்றவ ! -- என்முனாக 

நலமி குத்திட வருவை ! நற்சிகி - மலையாளா ! 


1457. வித்துருமம் - பவளம் . 
1460. கும்பு ஏயவள் - குழுவில் பொருந்தியவள் 

24 


. 


870 


தின கவிதை 


1460. கொந்தார்பொழில் வந்தேவளர்- குறவோர்மா 

கும்பேயவள் அன்பானமின் - அணைதோளா ! 
பைந்தாமம ணிந்தார்புய ! -அருளாயோ ? 

பண்பாகிட நின்றாடிய - மயிலாளா ! 
கந்தாகுக ! குன்றாகிய - சிகியாளா ! 

கண்டோர்கலி யின்றோடிட - அருளாயோ ? 
செந்தாமரை யின்பாவையை - அமர்தோளார் 

சிங்காரமி குஞ்சீருள - மருகோனே ! 
1461. காதள வோடிய விழியார் சீருள கோகன கமினார் 

கார்முகி லாகிய குழலார் - மயலாமோர் 
பாதக மாகிய வலையூ டேதிரி நாயனை நினதாம் 

பாதம தேவர அருளாய் ! - அமரேசா ! 
தாதவிழ் நீபமென் மலரே சூடிய சீர்பர ! எனையாள் ! 

தாவிய நாடக மயிலே - றியதேவே ! 
சீதள மேவிய வனமே சூழ்தரு தோகையின் மலையா ! 

தேவர்கள் மூவர்கள் முதலே ! - அருடாராய் ! 
1462. அடியன் மீது தய வதனை ரேணளவு - நினையாயோ ? 

அறிவி லாதுவுனை நினைகி லாதவர்கள் - தமையேதான் 
படியின் மீதுவெகு நயம தாகவரு - ளுவதேதோ ? 

பணியு நாயனிட மருளி லாததது- வெதனாலோ ? 
கடிகொ ணீபமலர் கனம தானதொடை - புனைமார்பா ! 

கருணை மாரிமொழி யிருகண் மாரியருள் - உதவாயோ ! 
துடியை நேருமிடை தருணி வேடமினை - அணைதோளா ! 
துயர்க டீரவென் முன் வருவை ! தோகைமலை - வரு 

( தேவே ! 
1463. சாடைசெயு மாதர் பார்வைவலை யாலு - மலையாதே 

தாவுமயி லேறி யாவலுட னாய - னிடம்வாராய் ! 
வாடைமணம் வீசு கானமதில் நாளும் - வளர்மானாள் 

வாரவழி யூடு போயுலவு நாத ! - எனையாளாய் ! 
ஏடையுள நீப மாலையணி மார்ப !-அடியேன் மே 

லே தயவு ரேணு வேனுநினை யாத - ததுவேனோ ? 
ஓடைபொழில் சூழு நேமவள நாடி - லுரைசீர்சேர் 

யோகர்தவ மோனர் வானர்நிறை தோகை - மலையாளா ! 
1464. எதிர்த்து வந்திடு சூரனை யேயுடன் 

எதிர்த்து வென்றிட வேவயி லேவிய- செயவீரா ! 
எனக்கு முன்வரு மாகலி யோடிட 

இகத்தி னன்மைக ளாகவு மேயருள் - உதவாயோ ? 


தின கவிதை 

371 
மதிக்கி லங்கிய சீர்நுதன் மாதர்கண் 

மயற்குள் நொந்திட வாடிட நீதிகொல் ? - அறியாயோ ? 
மழைக்கி ரங்கிய தோர்பயிர் போலவும் 

மகிழ்ச்சி யொன்றில தாயடி யேன்வளர் - வதுபாராய் ! 
நதிக்குள் பந்திய மாகயல் தாவிய 

நலத்தி லங்கிய தோர்பணை நேமம - தெனுநாடா ! 
நடிக்கு கின்றபொ னார்மயின் மீதினில் 

நயக்க இன்றுவெ னாசைகள் தீரமுன் - வருவாயே ! 
கதிக்கு மும்பர்கள் வாழ்கிட வேயருள் 

கதிக்கு வன்று செய் நாயகனே ! செக - வுயிர்நாதா ! 
கனத்த பொன்கிரி போலவு மேலுயர் 

கறுத்த மஞ்சுகள் தாவிய தோகையின் - மலையாளா ! 


1465. சீதள மதியணி தாதகி தனையணி - சடையாரே 

தேவர்கள் வளர்வுற ஆலம தனையுணு - கனிவாயார் 
காதள விலகிய கூரயி லெனமிகு - விழியாளே 

காரணி திரிபுரை யாரணி யுமையவள் - தருபாலா ! 
ஆதவ னெனவொளி ராகிய நிறமிகு- குருநாதா ! (யாளாய் 

ஆரண முடிவினி லேவரு மொருபொருள் ! --எனை 
பாதல புவிதனில் ராமுடி தனில்வளர் --நலமேசேர் 

பாதக விருள்கெட வேயொளிர் சிகிமலை - முருகோனே ! 
1466. சத்தியத னாலெ திர்த்து வரு சூரன் - உடல்மீதே 

தைக்கவிடு தேவ .! நற்கருணை வாரி -- தியினாதா ! 
அத்திமுக னான வற்கிளைய சோத-- ரன்பினானே 

அற்புதம தான மெய்க்குறமி னாளை - அணைதோளா ! 
முத்திதனை யேயெ னக்கருள்செய் தோகை - மயிலாளா ! 

முக்கியசி காம லைக்குளர சாக - வளர்தேவே ! 
நித்திய கல் யாண வித்தைதனை நீசெய் - அமரேசா ! 

நிர்த்தநட ராசர் பெற்றகும ரேச ! -- எனையாளாய் ! 
1467. வண்டுபடி குழலாள் தண்டலையில் வளர்மான் 

மஞ்சமிகு குறமான் - புணர்தோளா ! 
செண்டுநிகர் முலையார் கொண்டலுயர் குழலார் 

சென்று தரு மயல்தீ - ரிடுவாயே ! 
கண்டுபணி செயவே கொண்டைமயில் தனிலே 

கந்த மிகு அடியேன் - முனம்வாராய் ! 
துண்டுமதி யணிவோர் மைந்த ! சிகிவரையா ! 

துங்கமிகு அயிலா ! -அருளாயோ ? 


372 

தின கவிதை 
1468 , கருணை மாரிபொழி மேகமே ! அடியன் மீதுதய வேசெய் 

கமழு நீபமலர் மாலையே - புரிமார்பா ! ( வாய் ! 
அருண மானநிற மேனியாய் ! நடன மாமயிலி லேறிவா ! 

அழக தானகுற மாதினாள் - புணர்தோளா ! 
பருமை யானகய வானனார் துணைவனாயபுய வாசனே ! 

பவள வாய ! எனை நாளுமே - அருளாயோ ? 
திருமி னாள் மருவு மாயனார் மருக னானகுரு நாதனே ! 

திகழு தோகைமலை மீதிலே - வருதேவே ! 
1469. கஞ்சமல ரயனார் விண்டுநல மிகுமால் 

கண்டுபணி யரனார் - தருபாலா ! 
நஞ்சுலவு விழியாள் மஞ்சுலவு குழலாள் 

நங்கைகுற மகளாள் - புணர்தோளா ! 
அஞ்சவரு மசுரோன் நைந்துவிட அயிலே 

அன்றுவிடு குமரா ! - எனையாளாய் ! 
மஞ்சுலவு முடிசேர் குன்றைமலை யரசே ! 

வந்துவர மருள்வாய் ! -- குகநாதா ! 
1470. இத்தனை நாளு நாயன் அற்பம தாக வாழ 

இப்படி யாவர் மேன்மை - அருளாதோர் ? 
பித்தனை மேரு வாசனைச்சபை மீதி லாடு 

பெட்புய ரீசர் தேவை - அணைமானாள் 
உத்தமி தேவி பால ! சித்திர மான தோகை 

உற்றிடு மேரி லேறி - வருவாயே ! 
நத்தரும் வானு ளோரு மெச்சிடு தேவ தேவ ! 

நற்சிகி யான தோகை - மலையாளா ! 
1471. நடன மிட்டிடு மயிலி லுற்றிடு - முருகோனே ! 

நலமி குத்திட வடிய னுக்கருள் - புரிவாயே ! 
மடன டைப்பிணை யருளு நற்குற - மகளாமோர் 

மயிலி யைப்புன மதனி லற்பொடு - புணர்தோளா 
கடம தக்கய முகன்ம கிழ்ச்சிகொள்- துணையாளா ! 

கலையை மெத்தவும் அடிய னுக்கருள்- தருவாயே ! 
தடவ ரைச்சிகி மலையி லுற்றவ ! - எனையாளாய் ! 

தரிய லர்க்கொரு அரியெ னக்கொரு - குருநாதா ! 
1472. கொஞ்சுகிளி மொழியார் அம்பைநிகர் விழியார் 

கொண்டல்படி குழலார் - நலமானார் 
நெஞ்சுருக மயலே தந்திடுவ தனையே 

நெஞ்சில்நினை வகலோ - டிடவாராய் ! 


தின கவிதை 


813 


நஞ்சுலவு , மரவோர் மிஞ்சுமுடி தனில்வாழ் 

நங்கைதனை யணைவோர் - மருகோனே ! 
பஞ்சுலவு மடியாள் மஞ்சுமிகு குறமான் 

பங்க !உயர் சிகிமா - மலையாளா ! 


1473. வாரா யடியன்முன் ! தீராய் கலிதனை - யுடனே தான் ! 

மாளா தொருமதி நாயே னிடமருள் - புரிவாயே ! 
தாரா யொருவரை நீதா நிதியென- இரவாதே ! 

காலா யுதமுள சீர்வா ரணமிகு - துவசாளா ! 
ஆரா தரவது நீதா னறிகிலை ! - குருநாதா ! 

ஆலோ லமெனுமி னாள்மே லதிமயல் - உளதேவே ! 
மேரா மிதுவென வானோர் முதலினர்- பணிசீர்சேர் 

மேலா கியசிகி மேர்மேல் வளர்குக ! - எனையாளாய் ! 
1474. அடிய னுக்கு வேறு துணையி ருக்கு தோசொல் 

அதைநினைக்கொ ணாது 

தயவு மெத்த நீயும் - அருளாயோ ? 
குடிகள் சொற்ப மான சிறுகு றத்தின் மீறு 

குறவர் பெற்ற பாவை 

தனைம கிழ்ச்சி யாக - அணைதோளா ! 
கடிமி குத்த நீப மலர்மு டித்த மாலை 

கதிர்மி குத்த தோளி 

லழகி ருக்க நாளும் - அணிதோளா ! 
மிடிய கற்றி நாயனிடம ருட்பெய் தோகை 

மிகும லைக்குள் நாளு 

மகிமை மிக்கு வாழு- குமரேசா ! 
1475. கனத்தமா முலையாள் 

முகிற்குநேர் குழலாள்- இணையாமோர் 
கணைக்கு நேர் விழியாள் 

மதிக்குநேர் வதனாள் -- நலமாமே 
வனத்தில்வே டுவர்பா 

லுதித்தபூ மயிலாள் -- மயலாலே 
வருத்தமாய் வழிமே 
லிருக்குநா யகனே ! -- எனையாளாய் ! 


1472 . 


நங்கை : நிலமகள் . 


காராய் - 


1473. ஒருவரை நீ நிதி தா என இரவர்தே காராய் என்க . 
சாவாய் ( உலக வழக்குச்சொல் ) . 


874 

தின கவிதை 
தனத்தினால் மெலிவே 

னெக்கு நீ யருளே - உதவாயோ ? 
தருக்குளே யரசே 

புரிக்குவான் மகவான் -- பணிதாளா ! 
அனக்குழா நிறைநீர் 

மிகுக்கும்வா விகள் சூழ் - பணையேசேர் 
அணிச்சிகா மலைமேல் 

விருப்பமா னவனே ! -அருளாயோ ? 
1476. செச்சை யணிந்த புயாசலனே ! 

சித்து மிகுந்த குணாகரனே ! -- எனையாளாய் ! 
கொச்சை மிகுந்த உலாசமினாள் 

கொத்த லருந்து வுயானமதே - வருமானாள் 
இச்சை மிகுந்த குகாகுமரா ! 

எப்ப மகிழ்ந்தென் முனீவருவாய் - அமரேசா ! 
பச்சை நிறைந்த சிகா! முருகா ! 

பற்ப மடந்தை மினாளுறைதோ - கையின்வாசா ! 
1477. சினத்திடு கறுத்திடு 

தயித்தியர் குலத்தினில் - வருசூர்மா 
தெறித்திட மிகுத்திடு 

வயிற்கொடு செயித்திடு-- செயவீரா ! 
வனத்தினில் வளர்ச்சிகொள் 

குறத்திசெய் மயற்கொடு - திரிலோலா ! 
மயிற்பரி நடத்திடு 

கருத்த ! எ னிடத்தினில் - வருவாயே ! 
மனத்தினில் நினைத்தெனை 

யருட்கடல் முழக்கிட - நினையாயோ ! 
மலர்க்குண்மி னுதித்திடு 

கலைக்கொடி சொல்வித்தையை - யருளாயோ ? 
எனக்குயர் புவிக்குளொ 

ருவர்த்துணை யிருப்பது- அறியாயோ ? 
எனக்கதிர் மணிக்கொடு 
முடிச்சிகி மலைக்கர - சுயர்தேவே ! 


1476. கொத்து அலரும் து உயானம் : தூ என்பது சந்தம் நோக்கித் 

எனக் குறுகியது . உயானம் : உய்யானம் ( பொழில்) . இங்ஙனமின்றி , 
‘ அலரும் என்னும் பெயரெச்சம் ! 

அலருந்து எனச் செய்யுள் விகாரப்பட்ட 
தெனினும் அமையும் . செய்யுளில் செய்யும் என்னும் வாய்பாட்டுப் பெயரெச்சத் 
திறுதி உம் உந்து ஆசலும் உண்டுஎன்பது இலக்கணவிதி .. (நன் , 341 ) 


தின கவிதை 

35 
1478. செச்சை , தரித்த புயத்தர சிப்படி - அடியேனான் 

செப்ப மிகுத்த இகத்தில் வருத்துதல் - நலமோதான் 
கச்சை தரித்த தனத்து வடித்தம் - துரவாயாள் 

கட்டழ குற்றிடு நற்குற உத்தமி - புணர்தோளா ! 
பச்சை மயிற்பரி யிற்றின முற்றிடு - குகநாதா ! 

பற்ப மதிற்கலை யைச்சொல விக்கணம் - அருளாயோ ? 
நச்சை மிகுத்தெயி றுத்தலை யிற்புவி- புகழ்தேவே ! 

நற்ற மிழைச்சொல் குகக்கும ரச்சிகி - மலைநாதா ! 
1479. பந்துநிகர் முலையாள் வஞ்சிநிக ரிடையாள் 

பண்புமிகு குறமான் - அணைதோளா ! 
இந்துவணி முடியார் கங்கையணி சடையார் 

இன்பமிகு புதல்வா ! -- எனையாளாய் ! 
நந்துதரி கரனார் பைந்துளவை யணிவோர் 

நந்துபரி மருகா ! -- முருகோனே ! 
வந்துவர மருள்வாய் ! அன்பர்பணி சரணா ! 

மங்குறவழ் சிகிமா - மலையாளா ! 


1480. அந்தர மீது வாழு 

மண்டர்கள் வாழ மேன்மை - மிகுசூர்மா 
அண்டனை நாச மாக 

வென்றிட வேலை யேவு - செயவீரா ! 
கந்தமு லாவு நீப 

மிஞ்சிடு மாலை சூடு -- புயநாதா ! 
கஞ்சவி லாசனான 

எண்கண னான நாதன்- பணிபாதா ! 
பைந்தமிழ் பாட வேசெய் ! 

அன்பனை வாழ்க வேசெய் !-அமரேசா ! 
பைங்கொடி வேட மாது 

அன்புடன் மேவு தேவ ! -- குகநாதா ! 
கொந்தலர் மீறு சோலை 

உந்திடு தோகை மேரில் - வருதேவே ! 
குஞ்சர ராசை யான 

இன்பம தான தூய - துணையாளா ! 
1481. வித்து ருமத்தை நிகர்த்த விதழ்க்கொடி - யிடையாளே 

விற்கு நிகர்த்த நுதற்பெண் நலத்திடு - மொழியாளே 
முத்து நிகர்த்த நகைத்தி ருவுக்கிணை - மடமானாள் 

மொய்த்த முகிற்குழல் நற்குற வற்புத - மகள் பாகா ! 


376 


தின கவிதை 


தத்து மயிற்பரி வித்தக ! வித்தையை - அருளாயோ ? 

சத்தி யெடுத்தெதி ருற்றிடு துட்டனை-வெலுவீரா ! 
நத்து தரித்த கரத்தரி மெச்சிய - மருகோனே ! 

நற்ற மிழைச்சொலு மற்புத மெய்ச்சிகி - மலையாளா ! 
1482. வந்த சூரனை நைந்து வீழிட- அபிலாலே 

மண்ட வேவிடு அண்ட ரோடிட - எதிர்நாதா ! 
பந்து போலுயர் கின்ற பூமுலை - நலமே சேர் 

பண்பு சேர்குற வஞ்சி நாயகி - புணர்தோளா ! 
செந்தி மாமலை வந்த நாயக !-அமரேசா ! 

செங்கண் மாலயன் அண்டர் தேவர்கள்-பணிதாளா! 
சந்த நாவல ! குன்றை மாமலை - முருகோனே ! 

சங்க நாவல ! இன்பம் யாவையும் - அருளாயோ ? 
1483 , கருத்தினி னினைத்திட 

எனக்குமுன் மகிழ்ச்சியுடன் - வருவாயே ! 
கனத்திடு கயத்துயர் 

முகத்துயர் விருப்பமிகு- துணையாளா ! 
முருக்கிதழ் விழிக்கணை 

கறுத்திடு நிறத்தினள்சொல்- குயிலாளாள் 
முகிற்கிணை குழற்கொடி 

நலத்திடு குறத்திபுணர்- மயலாளா ! 
செருச்செய வெதிர்த்திடு 

பெலத்தவ னெனக்குலவு - மசுரோன்மா 
திறத்தினை யழித்திட 

வயிற்படை பிடித்தகர - தலவேளே ! 
பருப்பதம் வளைத்திடு 

சடைப்பரர் மலைக்குநிகர் - மலையாமோர் 
பணைத்திடு முகிற்சிகி 

மலைக்கரசு பெற்றவபொன் மயிலாளா ! 
1484. தஞ்சம் வேறிலை வந்து வாதரி தந்தி மாமுகர்-- துணையாளா 

அஞ்ச வேவரு மிஞ்சு சூருடன் அண்டி யேயடல்- புரிவீரா ! 
நஞ்ச வேல்விழி மங்கை வேடமின் நன்ற தாயணை - புயநாதா ! 

கஞ்ச நாயக னண்ட ரேபணி கங்குல் சூழ்சிகி - மலையாளா ! 
1485. பூவினி லுற்றிடு நாயகி யைப்புணர்- நலமேசேர் 

போர்புரி விற்கர மாயவ னற்புத - மருகோனே ! 
தாவிய மைச்சிறை மாமயி லிற்றினம் - வருவாயே ! 

தாதவிழ் துப்புயர் நீபம லர்த் தொடை - புனைமார்பா ! 


தின கவிதை 


8 


கர்விம லர்க்கணை போலமி குத்திடு - விழிமானாள் 

காவில்வ ளர்ச்சிகொள் வேடம் கட்புண - ரிருதோளா ! 
மாவிழ வுற்றிடு போர்புரி வித்தக ! - எனையாளாய் ! 

வாசநிறைத்திடு தோகைம லைச்சிகி - மலையாளா ! 
1486. வஞ்சிநே ரிடையாள் தொங்கல்சேர் குழலாள் 

வம்பு சேர் முலையாள் - குறமானாள் 
வஞ்சியாள் தனையே கண்டுமா மயலால் 

மங்குல்சூழ் பொழிலூ - டலைபாதா ! 
மஞ்சினே ருடலார் பைந்துழா யணிவோர் 

வண்குலா வியமால் - மருகோனே ! 
மஞ்சிசேர் முடிசூழ் குன்றைமா மலையா ! 

வண்ட னாகிய சூ - ரடல் வேலா ! 
1487. குல நாயகி நயமாகிய சசியாடரு மகளாள் 

குணநாயகி வடிவானவள் தெய்வயானையை யணைவாய் ! 
அலவாயுதர் துணையானவர் முகிலாகிய வுடலார் 

அலர்மாவுறை திருமார்வினர் விறலாருட மருகா ! 
நலமாகிய வரம்யாவையும் அடியேனிடம் அருள்வாய் ! 

நதிசூடிய பரமேசுவரர் அருள்பாலக ! முருகா ! 
வலனாகிய அசுரோனுடல் இருகூறிடும் அயிலா ! 

மணிசூழ்வரு முடியேநிரை சிகிமாமலை முருகா ! 
1488. வண்டுசூழ் பொழில்வாழ் கின்றவே டுவர்மான் 

மங்கையால் மயலா - கியநாதா ! 
செண்டுமா முலையார் தந்தகா தலினால் 

சிந்தைநோ யதனால் - மெலிவேனோ ? 
பண்புசூழ் வினையோ ? இந்தநாள் வினையோ ? 

பண்பனே ! அருளா - ததுவேனோ ? 
மண்டுசோ லைகளே கொண்டதோ கையின்மேர் 

வந்தநா யகனே ! - அருளாயோ ? 
1489. தருவாசனார் உயர்தேவனார் 

சசிநாதனார்- நலமேசேர் 
தருமாதினாள் மயலாகவே 

தயவாகவே - புணர்தோளா ! 
திருமாதினாள் தனைமேவிவாழ் 

திகழாழிசேர் - கையினார் சீர் 
செயமாயனார் மருகா ! 

குகா ! செயநீபமா - லிகைமார்பா ! 


378 


தின் கவிதை 


வருசூரனார் படையாவுமே 

மடிவாகவே - அயிலாலே 
மன மீறியே எயும் நாதனே ! 

மயிலேறியே - என்முன்வாராய் ! 
கருமேகமே பயில்சோலைசூழ் 

தமிழ்தோகைமா- மலையாளா ! 
கணநாதனே ! எனையாளுவாய் ! 

கலையாவுமே - அருளாயோ ? 
1490. தருப்பொலிந் திடுதே வருக்குநன் குளவோன் 

தான்றின மகிழ்வாய் வேண்டிய குமரா ! 
மருப்பொலிந் திடுசீர் கடப்பவந் தொடையே 

வான்புய மதிலே தான்புனை குகனே ! 
கருப்பொலிந் திடுவோர் பிறப்பெனுங் கடல்மேல் 

காந்திடா தினியே வாஞ்சையா யருள்வாய் ! 
திருப்பொலிந் திடுகோ டிருத்துகுன் றையனே ! 

தேர்ந்திடு தமிழே கூர்ந்தருள் புரிவாய் ! 
1491. கருணை மாரி பொழிவாய் ! அடியர் தேடு சரணா! 

கருத்த னே ! குகனே ! அருட்செய் ! நாயகனே ! 
அருண மேனி யவனே ! 

தயவு 

நீசெய் குவையே ! 
அடற்செய் சூருடலே கிழித்த மாபெலவா ! 
தருண மாது குறமான் மயல்கள் மீறு படவே 

தழைத்த கானகமீ திருத்தி யேபுணர்வாய் ! 
வருண மான மயிலா ! மணமு லாவு புயவா ! 

வளர்ச்சி யார்சிகியா மலைக்கு ளேவருவாய் ! 
1492. தருவு லவிய வரசு புரியும் சசிம ருவிய 

- வாசவனா-ரேபணிவேள் ! - எனையாளாய் ! 
மருவு லவிய யிதழ்கு லவிய வடிவி லகிய 

--நீபமதே - தானணிசீர்- புயநாதா | 
திருவு லவிய துளவ ணிபுய திகிரி யையணி 

- பாணியினர் - மாயவனார்- மருகோனே ! 
குருவு லவிய முடியி லகிய குரைக டல்வளை 

- தோகையின்மா - மேரினிலே - வருதேவே ! 
1493. வனத்திலுறை வேட நாயகி 

மகிழ்ச்சிபெற நாளு மேவிய குகநாதா ! -- எனையாளாய் ! 
சினத்தில் வரு சூர னார்படை 

தெறிக்கவயி லேவி யேயமர் -புரிநாதா ! -முருகோனே ! 


C 


தன் கவிதை 


379 


அனத்தின்மிகு சீர தாநடை 

( ரேசா ! 
அருட்செயுமை மாதினாரருள் - புதல்வோனே ! - அம 
நினக்கடிமை யான நாயன்முன் 

( லாளா ! 
நினைத்தருள்செய் தோகை மாமலை - வருதேவே ! - மயி 
1494. நடன மிட்டிடு மயிலி லுற்றவ ! 

( பாதா ! 
நாயன் மீது தயவே நீசெய்வாய் ! விண்ணுலகோர் பணி 
வடவ ரைக்கெதிர் முடிபடைத்திடு 

[ தேவே ! 
வாச மேவு பொழிலே சூழு தோகை மலைமேல் - வரு 
கடம தக்கய முகன்ம கிழ்ச்சிகொள் 

காத லான துணைவா ! பே மாலை தனையே - புனைமார்பா ! 
மடம யிற்குற மகள்ம யற்கிசை 

[ ரேசா ! 
ஆறு வீடு படையாய் ! வாழ்வை யாவு முதவாய் ! -அம 
1495 . சூர னாவி யோடவே தேவர் மேன்மை யாகவே 

தொடுத்த வேலையே யெடுத்த பாணியா! -எனையாளாய் ! 
வீர ரான தானவோர் நாச மாக வேசெய்வோன் ( கோனே ! 

விசுப்பின் மேனியான் தழைத்த மாயன்மா - மரு 
சார மான பாடலே பாட வேசெய் வாய் ! குகா ! 

சகத்தில் நேமநா டகத்தில் வாழ்சிகா - மலையோனே ! 
பார ராவின் வேணியார் மேரின் வாழு நாயனார் 

படைத்த பாலகா ! கொடைக்கு நாதனே !- அமரேசா ! 
1496. வடிவாள்விழி யிணையால்மன மருள்வாகிட 

மருட்டு மாதர்க ளிருட்டு மாவலில் - அலையாதே 
அடியேனிட மயின்மீதினி லழகாகிட 

அருட்செய் வாய் ! குக ! திருத்த மாகிய - முருகோனே ! 
படியோர்பணி குருநாயக ! பரமாதிப் ! 

பருத்த மாமயின் மலைக்குள் வாழ்வுறு - செகநாதா ! 
மிடியோடிட வருளேசெய்வை ! விரைநீபபொன் 

மிகுத்த மாலிகை தரித்த மாபுய ! -- எனையாளாய் ! 
1497 ரஞ்சித மாகிய கொஞ்சிய தோர்மொழி [ கோனே ! 

நயக்குற மாது மேவு புயத்தர சே ! உ லாச - முரு 
அஞ்சிய சூருடல் ரெண்டிட வேயொரு 

(யாளாய் ! 
அடற்புரி வேலை யேவு திடத்திடு சூர ! லோல! -- எனை 
நெஞ்சினி லேவரு துன்பம தோடிட [ நினையாயோ ? 

நினக்கடி யேனை வாழ மனத்தினில் ரேணு வேனும் - 
பஞ்சினு நேர்மைகொள் செஞ்சர ணாவளம் ( அருளாயோ ? 

படைத்திடு தோகை மேரில் நடைச்சிகி யாள நாளும் 


380 


தின கவிதை 


1498. மறைதேடிய சரணா ! எதிராய்வரு மசுரோன் 

மடிந்து போகவே தடிந்த வேலவா ! -- எனையாளாய் ! 
குறைராவணன் முடியே அறவேசெய்த பெலவான் 
குருந்தி லேறுவோன் விரும்பு மேன்மையா -மரு 

( கோனே ! 
சிறைவீசிய விழியால் உலகாடிட நடையே ( ளாயோ ? 

திருந்து தோகைமேல் இருந்து மேன்மையே -- அரு 
நிறையாகிய தமிழே அடியேனிட முதவாய் ! 

நிலங்கள் சூழ்சிகா விலங்கின் வாசனே ! - குகநாதா ! 


1499. வஞ்ச மிகுத்த சூரன் அஞ்ச வடற்செய் வேல ! [ கோனே ! 

வருவாய் மயிலி லேறி அருளே தருவை ! தேவ - முரு 
கஞ்ச மலர்க்குள் வாழும் விஞ்சை படைத்த வேதன் ( தாளா 

கருமா முகிலின் மேனி திருமா லருமை யோடு - பணி 
நஞ்ச மிருக்கு நீல கண்டர் தமக்கு ஆசை ( யாளாய் ! 

நலமா முமைசொல் பால ! வலனே உயரு நாத ! -- எனை 
தஞ்ச மெனக்கு வேறில் அண்டர் தமக்கு நாத ( தேவே ! 

கனமா கியவொர் தோகை யெனுமா மலையின் மீது வரு 


1500. அதிக சூதுமிகு குடியில் வாழ்தலிது 

அனியாய மாகுது இனியேனு நீக்ருபை - யருளாயோ ? 
கதியை நீயருள்செய் நடன மாமயில ! 

கலையாவு நீயருள் ! தொலையாத நோயது - தவிராயோ ? 
மதியை நாளுமணி சடையர் கோகனக 

மலர்மாது நேருள வுமைமாது பாலக ! - எனையாளாய் ! 
நதிக ணீடுகன வயல்கொள் நேமமெனும் 

நகராளு நாயக ! சிகிமேரில் வாழ்பவ ! -- குகநாதா ! 


1501 . 


வடிவு மேவு மயின்மேல் ஒயில தாக வருவாய் ! 

[ மலர்க்கு நேரு சரணா ! பெலத்த சூரன் விழவே ] 
கடின மான வடலே புரியும் வேல்கொள் கரனே ! 

[ கனத்த கானி லுலவோர் வனத்த பாத மருள்வாய் 
அடியன் மீது தயவே புரிவை ! தேவ ரரசே ! 

அதிக வாச மிகுநீ பமமென் மாலை யணிவாய் ! 
படியின் மீது வளநே மவள நாடு மிகுவோய் ! 

பணைகொள் சோலை வளைதோ கையின் மேரில் வருவாய்! 


1301. ( ) சர்தம் வேறுபடுகின்றன: 


தின கவிதை 


881 


1502. கஞ்சநான் முகனார் அண்டவா னவரே 

கருணை யாகவே பணிசெய் பாதனே ! 
நஞ்சவாள் விழியாள் கொண்டல்சூழ் குழலாள் 

[ நலவேடமான் புணர்தோளனே ! ] 
அஞ்சவே வருசூ ரன்றன் மே லுடனே 

[ அயிலேவுமா பெலவீரனே ! ] 
நெஞ்சநோய் தவிராய் ! குன்றைமா மலையா ! 

நினது பார்வையே அருள்வை தேவனே ! 


1503. கடம்பையணி புயனே ! வரந்தருவை குகனே ! 

கால காலனே | கோல சீலனே ! 
நடஞ்செய்கன மயிலா ! நிறைந்தசர வணனே ! 

ஞான போதனே ! வான நாதனே ! 
திடங்கொளசு ரனையே கலங்க வெதி ரிடுவாய் ! 

தேவ தேவனே ! மூவ ராதியே ! 
மடந்தைகுற மகள் சேர் சிகண்டிமலை யரசே ! 
நாம வேலனே ! 

மூல காரணா ! 


1504. அனியாய லோபர் வாச லருகாமை யாக நாடி 

அவர்மீது பாடல் பாவம் - அறியாயோ ? 
சனிபோல நீடு நோயை விலகோட ரேணு வேனும் 

தயவேசெ யாத தேது ? -- குகநாதா ! 
பனிராவி லோடு சோமன் அணிவேணி பால ரான 

பசையான தோகை யேறு- குருநாதா ! 
தனியான நாயன் மீது தயவே செய் வேட மாது 

தனைமேவு தோகை மேரில் - வருதேவே ! 


1505. கலையாவு மறியாத முழுமூட ரிடமோடி 

காப்பை நீ யெனவே யேற்கலா துடனீ - அருளாயோ ? 
கொலையேசெ யசுரோர்கள் குலநாச மிகமோடி 

கோட்டு சேனைகளே நாட்டின் மாளிடவே - எதிர்வேலா ! 
மலைவாழு குறமாது தனையாசை கொளநாளும் 

மார்க்க மாகிடவே யேற்க வேபுணர்வாய் ! - குகநாதா ! 
இலைநீடு வளர்சோலை வளைகோடு நிரைசூழு ( தேவே ! 

கோட்டு தோகையின்மா சூட்டு மாமலைமேல் - வரு 


1502. [ ) சந்தம் வேறு . 


. 


382 


தின கவிதை 


1505. அடியானிவ னெனவே மனமீதௌ ளவுமே 

அருட்செய வேணு மேபெனவே 

நினைக்கிலை யே சொல் வாய்குகனே ! -- [ ... ] 
படிமீதெளி யவர்போல் ஐ.யையோமெலி குவனோ ? 

பருத்திடு தோகை மீதினிலே 

எனக்குமு னாக நீயுமினே - வருவாயே ! 
வடிவாள்விழி மடமான் குறமானணை கணவா ! 

வருத்திய ஊழி யோடிடவே 

க்ருபைக்கடல் நீசெய் வாய் அரசே ! - [ ... ] 
மிடியோடிட வருள்வாய் ! வளர்நேமன னகரா ! 

[விருப்ப மாகிட வேபொன்மே 
ரிணைச்சி காமலை மேரிலே ) -வருவாயே ! 


1 


. 


1507. வளையணி கரனார் துளவணி யனார் 

வந்தரா வணனார் அன்றுமா ளிடவே 

--செயுமாயோன் - மருகோனே ! 
தளிர்மிகு வன்மூ டுலவிய மறவோர் 

தந்தமா தினையே அன்றுசேர் புயவா ! 

- எனையாளாய் ! -- முருகோனே ! 
அளிமுரல் மண நீ பமலரை யணிவோய் ! 

அன்பன்வாழ் கிடவே வந்து நீ யருள்வாய் ! 

- குகநாதா !-அமரேசா ! 
பளிர்கிர ணமதே மிகுமுடி யுயர்சீர் 

பண்புசேர் நலமார் குன்றைமா மலைமேல் 
- வருதேவே ! -- செகநாதா ! 


1503. சினத்த சூருடனே யெதிர்த்து போரிடுவாய் ! 

--செகநாதனே ! - குகநீதனே ! 
வனத்தில் வாழ்குறமான் தனக்கு மால்கொளுவோய் ! 

கதியே செய்வாய் ! - துதியே கொள்வாய் ! 
மனத்தில் நீடியதோர் நினைப்பு போலவுமே 

வரநீ செய்வாய் ! - கருணாகரா ! 
அனக்கு ழாமிகுவா விமொய்த்த கேகயமா 

--மலைவாசனே ! -- கலையாளனே ! 


1506. ( ... ) முறையே ‘ முருகோனே ! குமரேசா ! எனச் சேர்க்கலாம். 

[ ] வேறு சந்தம் , 


- 


- 
--- 


தின கவிதை 


888 


1509. அந்தர வானுளோ ரன்புடன் நாளுமே - பணிதாளா ! 

கந்தமு லாவுவோர் கஞ்சனைமா 5 vார் - குருந கா ! 
வந்துமு னாகவே வண்டமி ழேசெய்வாய் ! - அமரேசா 1 
கொந்தலர் சோலைசூழ் குன்றையின் மேரி லே - வருதேவே ! 


1510. சமரிடு சூருடல் அழிபட வேயயில் 

தனைவிடு மாபெல - செய்வீரா ! 
குமரகு கா | குரு பரமசி வா ! கன 

குருமயில் வாகன ! - எனையாளாய் ! 
அமரர்கள் தேவர்கள் முனிவர்கள் யாவரு 

மடிதொழ வேயருள்- புரிதேவே ! 
குமர்முலை வேடமி னணைபுய வா அருள் 

குளிர்புனம் வாழ்சிகி- மலையாளா ! 
1511. நினைத்தபடி யருள்வாய் ! உனக்குநிக ருளரோ ? 

- நிகரி லாததோர் - சிகியின் மேரனே ! 
கனைத்தகடல் தனிலே துயிற்செய்பவர் மருகா ! 

- கருணை யாளனே ! -உருவின் வேலனே ! 
அனைத்துலகின் முதலே ! மயிற்பரியில் வருவாய் ! 

-அருண மேனியாய் ! -- சுருதி யாதியே ! 
முனைக்கொளயி லதனால் எதிர்த்தசுரை யடுவாய் ! 

- முனைவர் காலனே ! -- நினைவர் லோலனே ! 


1512. காவிநிரை கண்ணாள் கானில்வளர் மின்னாள் - புணர்தோளா ! 

தேவியுமை மின்னாள் சீர்கள்மிகு மின்னார் - புதல்வோனே ! 
பாவியசு ரன்றான் பாடழிய வென்றோய் ! - அருளாயோ ? 
தாவிமதி குன்று தாமுலவு குன்றா - குடியாளா ! 


. 


1513. கஞ்சமல ரயனார் கந்தரிமு டியினார் - அருள்பாலா ! 

வஞ்சமிகு மசுரோன் மங்கவயில் விடுவாய் ! - அமரேசா ! 
நஞ்சமிகு விழிமான் நங்கைகுற மகளாள் - புணர்தோளா ! 
அஞ்சலென வருவாய் ! அந்தமிகு சிகிமா - மலையாளா ! 


1509. கந்தம் உலாவு ஓர் கஞ்சனை - மணம் கமழும் ஒப்பற்ற தாமரைமலரில் 
வீற்றிருக்கும் பிரமனுக்கு . கஞ்சம் - தாமரை . கஞ்சன் -பிரமன் . கஞ்சனை -கஞ்சனுக்கு 
(உருபுமயக்கம் ). மாநல்ஆர் - மிகவும் நன்மை பொருந்திய . 

1510. குமர் - கன்னித்தன்மை . 
1512. குன்றாகுடி - குன்றக்குடி . 


884 


தின கவிதை 


1514. சந்தமிகு பாடல்பாட தன் கிருபை நீசெய்தேவ ! 

- தத்தும யிற்பரியாய் ! - வித்தையெ னக்கருள்வாய் ! 
அந்தமிகு காவின் வாழும் நன்றுபுரி வேட மாதை 

- அற்புட னிச்சையதாய் - மெத்தைத னிற்புணர்வாய் ! 
நந்தணியு மாய னீடும் பைந்துளவின் மாலை சூடு 

- நச்சர விற்றுயில்வோ - ருக்கிளை யக்கொடியாள் 
மைந்த! அருள் நீசெய் தேவர் கண்டுபணி பாத ! சூழு 

- மற்புய வித்தக தோ- கைச்சிலை யிற்குமரா ! 
1515. தருவி னீழலி லரசு தான் மிகு 

- சசிநாதனார் - பணிநாதனே ! 
செருசெய் சூருடல் கிழிய வேவிடு 

- திறவேலனே - எனையாளுவாய் ! 
கருமை யாமுகில் தவழு தோகை நன் 

-கனமேரிலே - வருநாதனே ! 
திருவின் மாலுட மருக ! நாயக ! 

- திறமே செய்வாய் ! - அமரேசனே ! 


1516 , படிகநிற வுடலாள் சரஸ்வதியை யணைவோர் 

பதுமமல ரயனார் - பணிதாளா ! 
அடியனிட மயில்மேல் அறியமிக வுடனே 

அழகுபெற வருவாய் ! - அமரேசா ! 
குடியில்வளர் குறமான் மயல்தவிர வுடனே 

குளிரியல்பு னமதே - புணர்தோளா ! 
கடிபொழில்கள் மிகுதோ கையின்மலையி னரசே ! 

கதிதருவை குமரா ! - எனையாளாய் ! 


1517. எதிரிடு சூரனாவி விலகிட . வேலை யேவும் 

இகலாளனே ! - செகநாதனே ! 
கதிமிகு தோகை யேறி வருகுவை ! தேவ தேவ ! 

-கலையாளனே ! - தலையாறனே ! 
மதிமுக மாது வேட மகள் தனை மேவு நாத ! 

-- மயிலாளனே ! -- அயிலாளனே ! 
நதியணி வேணி பால ! குருபர நாத ! ஆள்வை ! 

-- நலதோகையா - மலையாளனே ! 


* 


தின கவிதை 

385 
1518. குறிஞ்சி நகர் ( வாழும் ] பெலங்கொள்கன மறவோர் 
குளிர்ந்தபுன மதிலே மடந்தைதனை மயலாய் - அமர் 

[ தோளா ! 
செறிந்துவரு படையோ டெதிர்ந்துவடல் புரிவோன் 

திறங்கொள்கரு ( மாலே ) முறிந்துவிழ வடலே - புரி 
மறிந்துவரு வலைசூழ் தரங்கமதி லொயிலாய் [ வேலா ! 

வனங்கொளனை ( மேலே ) துயின்றகரு நிறமால் - மரு 
அறிந்துதின முனையே பணிந்தவடி யனையாள் ( கோனே ! 
அலங்கிருத (மேசேர்) சிகண்டிமலை யரசே!-எனையா 

( ளாய் ! 
1519. துங்கமத கரியார் செங்கதிரி னுடலார் 

- துணையாளனே ! - கணநாதனே ! 
சிங்கவடி வினர்சீர் பைந்துளவை யணிவோர் 

- திருமாயனார் - மருகேசனே ! 
கங்கமிகு எதிராய் வந்தவசு ரனையே 

- களமேல்வெல்வாய் ! -- தளநாதனே ! 
தங்கமலை நிகராய் வந்தசிகி மலையா ! 

- தருமேன்மையே - அருளேசெய்வாய் ! 
1520. மதசல மொழுகிய கருநிற முலவிய 

வளர்பிறை நிறுவிய முளையெயிர் (மாமுகர் ) - துணை 
கதமுட னெதிர்வரு அசுரர்க ளழிபட 

(யாளா ! 
களமதி லயில்கொடு செயமிடு [ நாயக] ! -- எனையாளாய் ! 
சதவய சுளமனி தர்களுட னடியனை 

[ கோனே ! 
சரியிட விலை ! அருள் தரநினை கிலை ! மயின் - முரு 
பதகம லமதனை நிதநித நினைவுசெய் 

பணிபவ னெனநினை கிலைசிகி மலைவரு - குகநாதா ! 
1521. அடியன் மீதினில் தயவு நீசெய்வை ! 

அருண மாகிய ஒளியாளா ! 
முடியின் வானவர் புடைகொள் தாருள 

முதல்வ னேபணி- இருதாளா ! 
கடிசெய் நீபமென் மலரை யேபுனை 

கருணை நாயக ! -- எனையாளாய் ! 
படியில் வாழ்வுறு சிகியின் மேல்வளர் 

பசிய தோகைய ! -- முருகோனே ! 


1520. [ ] சந்தம் வேறு . 


1518. [ ] சந்தம் வேறுபடுகின்றன . 

25 


386 


தின கவிதை 


1522. எந்தன் மீது தயவு வந்து வாழ்வு வுதவ 

எந்த நாள ளவதும் - அறியேனே 
பந்த வாழ்வி லடிய னொந்து வாடு வஃது 

பண்ப தோசொல் கருணை - உதவாயோ ? 
சந்த நாவ லவனை நன்ற தாக முடிவு 

தந்த தேவ ! குமர ! - குருநாதா ! 
செர்ந்த வேட மகளை என்று மேவு புயவ ! 

துங்க தோகை மலையில்-- வருதேவே ! 
1523. வெற்றி வேலை யணிகரனே ! 

வித்தை யாவு மருள்செய்குவாய் ! 
சுற்று நீரி னுலகினிலே 

சுத்தர் தேடு குருபரனே ! 
பற்று வோட வருள்புரிவாய் ! 

பத்தன் மேன்மை பெறவருள்வாய் ! 
முற்றும் வானர் பணிசரணா ! 

மொய்ச்சி காம லேயினரசே ! 


1524. கடம்ப மாலை யணிபுயனே ! 

கலங்கு நோயை யகலிடவே - அருள்வாயே ! 
நடஞ்செய் மாம யிலினரசே ! 

நலஞ்செய் வாய்கு மரகுருவே ! -- எனையாளாய் ! 
திடங்கொள் சூர னுடல்படவே 
செயங்கொள் வேலை யெயுமரசே ! - 

குகநாதா ! 
தடங்கொள் தோகை மலையரசே ! 

தகுந்த மேன்மை தனையருள்வாய் !-அமரேசா ! 
1525. மனதி ரங்கலை யடிய னின்றினி 

வளர்க வந்தருள்-புரிவாயே ! 
வனமி லங்கிய குறவர் தங்குடி 

மகளை யன்பொடு - புணர்தோளா ! 
பனக மெல்லணை மிசைது யின்றிடு 

பசிய விண்டுதன்- மருகோனே ! 
கன்க நன்றுள கிரியை யுஞ்சரி 

கருது குன்றையின் - மலையாளா ! 
1526. காதலான குறமகளாள் 

கான மீது மருவியவா ! - எனையாளாய் ! 
பாத மீது பணியடியார் 

பாகம் வாழ்வு தரநினையாய் ! - அமரேசா ! 


தின கவிதை 


387 


சீத மான மதியணிவோர் 

சேய ! தேவர் பணிசரணா! -- குமரேசா ! 
போத மேவு குருபரனே ! 

பூவு லாவு சிகிமலையா ! - அருளாயோ ! 
1527. நாடக மாமயில் மீதினி லேவரு 

நாயக னே ! அருள் - உதவாயோ ? 
ஆடக மாபொது வாடிய ஈசுரர் 

ஆசைகொள் பாலக ! -- எனையாளாய் ! 
ஏடக மேலிறை ! நாரண னேபணி 

ஏர்மிகு கேகய - மலையாளா ! 
கோடக மே.லுறை நாத குகா! அருள் 

கூர்மைகொள் வேலணி- முருகோனே ! 
1528. கோலாக லக்கும ரேச னே ! அனு 

கூலாம யிற்பரி மீதி லேறிய - செயலாளா ! 
நாலாக லைக்கவி வாண னே ! நினை 

நாடார்த னக்கொரு கால னே ! இனம் - எனையாளாய் ! 
லீலாவி தக்குற மாதி னாள் புணர் 

நீடூழி பெற்றிடு தேவ ! தாய்கரு - ணையினாதா ! 
மேலாமி ருக்குக ளேசொல் நாயக ! 

வேதா ! சிகிக்கிரி யாள னே ! அரு - ளுதவாயோ ? 


1529. திருமாதை நிகர்மாது திறவேடர் குறமானை - அணைதோளா ! 

உருமீறி வருசூரன் உடனீடு படையோட - எதிராளா ! 
கருமேக முகின்மேனி கதிராளி மருகேச ! -- எனையாளாய் ! 

தருமீறு சிகிமேரு தனில்வாச ! அடியார்கள் -- பணிதேவே ! 
1530. வாரார் தனக்கொடி வேட நாயகி 

மாலாய் வனத்திடை தேடு நாயக ! -- முருகோனே ! 
கூரா ரயிற்கொடு நேரு மாவுடல் 

கூறா கிடத்தொடு தேவ னே ! அம - ரர்கள்நாதா ! 
தாரார் புயக்குரு நாதனே! அருள் 

தாராய் மயிற்பரி யாள னே ! இன்ம் - எனையாளாய் ! 
மேரா கியச்சிகி மேரி லேவரு 

வேதா மகிழ்ச்சிய தாக வேபணி - யிருதாளா ! 


4 ம் 


1527 . 


ஏடகம் - ஆடு . 


கோடகம் குதிரை 


1528. தாய் கருணையின் நாதா ! 


388 


தின கவிதை 


15:31 . காலை யுதித்த கதிர்போலே சேது மிகுத்த துகிர்போலே 

காலொளி யுற்ற மதிபோலே - வடிவாளா ! [ மேல் 
வேலை யெடுத்து வெதிராவே தான்வரு கொற்ற வசுரோன் 

வேக மிகுக்க விடுவோனே ! -- எனையாளாய் ! 
ஓலை தரித்த குழலாளே வேடுவி மைக்கண் மயலாலே 

ஓகை மிகுக்க வனமூடே - நடபாதா ! ( கோனே ! 
ஆலை படைத்த வயனேமா ! தோகை மலைப்பொன் முரு 

ஆறு முகச்சி றுபிளாய் ! நீ - யென்முன்வாராய் ! 
1532. இருண்ட மேனியான் திரண்ட பார்வையான் 

இலங்கு கூர்பலான் - பெலமாவே 
வெருண்டு வோடவே எதிர்ந்து போர் செய்தே 

மிகுந்த வேலையே - வியசூரா ! 
பருந்து மீதிலே சிறந்த மாயனார் 

பரிந்த மேன்மைசேர்- மருகோனே ! 
வருந்து மேனை நீ மிகுந்த வாழையா ! 

வளர்ந்த தோகைமா - மலையாளா ! 
1533. நஞ்சணி கண்டனார் நண்புமை பங்கனார் - அருள்பாலா ! 

தஞ்சம் வரஞ்செய்வாய் . தந்தியி னன்புசேர் - துணையாளா ! 
வஞ்சசு ரன்றன்மேல் மங்கிட வன்றுபோர் -- செயுநாதா ! 

மஞ்சணி குன்றையாய் ! வந்தருள் தந்து தான் - எனையாளாய் ! 
1534. தார்புனை புயனே ! நீயென்முன் வருவாய் ! 

தாமிகு வசுரோ - னுடனேதான் 
போர்புரி யயிலா ! தோகையின் மயிலா ! 

பூவுள வயனார் - பணிதாளா ! 
கார்புனை யுடலார் பூமகள் புணர்வோர் 

காரண விறலார் - மருகோனே ! 
சீர்புனை சிகியா மாமலை முருகா ! 

தேவர்கள் முதலோர்- பணிதேவே ! 
1535. வீர மேமிகு சூர னாருடன் மீதி லேயயி லேவுவாய் ! 

தார தேபுனை மார்ப னே ! அருள் தாமு லாவிய வேலவா ! 
ஆர தேபுனை வேணி யாரருள் ஆவ லாகிய பாலகா ! 
மேர தேநிகர் தோகை மாமலை மீதி லேவரு நாதனே ! 


1531 . 


வயல் நேமா ! 


. 


என்னை . 


1532. ஏனை 
ஐயனே ! 


மிகுந்த வாழ் ஐயா ! - பெரிய வாழ்விலே வை 


தின கவிதை 


389 


1536. கஞ்ச நான் முகனார் கண்டுநாள் தொறுமே - பணிதாளா ! 

வஞ்சமா கியசூர் மங்கவேல் விடுவாய் ! -- செயவீரா ! 
தஞ்சம்வே றிலையே தந்துநாள் தொறுமே - எனையாளாய் ! 
மஞ்சுதா வியவோர் மண்டுகா மிகுதோ - கையின்மேரா ! 


1537. மயிலை நடத்திய வீர னே ! என்முன் 

வடிவு பெறத்தமிழ் நாவ லா ! இனி- வருவாயே ! 
கயிலை மலைச்சிவ சாமி யாருட 

கருணை மிகுத்திடு தேவி யாருட- புதல்வோனே ! 
அயிலை யெடுத்தெதி ரான சூருடன் 

அடுபகை யுற்றவ ! மேன்மை யாகிய - செகநாதா ! 
ஒயிலை மிகுத்தவ ! தோகை மாமலை 

யதனி லுதித்தவ ! தேவ தேவர்கள் - பணிதாளா ! 


1538. வேட நாயகி ரூப நாயகி மீதி லாசைகொள் - அமரேசா 1 
பாட வேயருள் நீ செய் வாய்குக ! பாவலா நிதம் - எனை 

(யாளாய் 
ஆடன் மாமயின் மீதி லேறிய ஆர ணாதிப் ! - முருகோனே ! 
வாட லாமலர் நீப மேயணி மார்ப ! தோகையின்-மலையாளா ! 


1539. சாகர மீதினி லே துயின் மாலுட 

சாஸ்வத மாகிய - மருகோனே ! 
மோகம தாகிய வேடமி னாள்புணர் 

மோடிய தாகிய - முருகோனே ! 
தாகம தேதது வோவது வேயருள் ! 

தாரணி மாபுய ! - அமரேசா ! 
சேகர மாய்வளர் கோடுள தோகையின் 

சீர்மலை வாழ்வுறு-- குகநாதா ! 


1540. தாதவீழ் நீப மாலை தானணி மார்ப ! வாழ்வு- தருவாயே 

காதலியான வேடர் காரிகை மீதி லாசை - புரிவோனே ! 
நீதய வேசெய் ! வேத ! நீலம தான தோகை - மயிலாளா ! 
ஆதர வேசெய் ! தோகை யாகிய மேரின்வாச ! -எனையாளாய் ! 


1541. மதியணி சடையார் வளர்க யிலையினா - ரிடமே சேர் 

துதிமிகு வுமையாள் துரைமகள் தருபா -- லக ! வேளே ! 
நுதியயில் தனையே நுரைமிகு கடன்மேல் - விடுவீரா ! 
கதிமிகு மயிலா ! கருணைசெய் சிகிமா- மலையாளா ! 


390 


தின கவிதை 


1542. கச்சணி முலையாள் கட்டிய மலர்சூ - டியமானாள் . (தோளா ! 

கொச்சைகொள் குறமான் குத்துமுலையின்மேல் - அணை 
வச்சிரன் முதலோர் வர்த்தனை பெறவே - பணிதாளா ! 

அச்சுதன் மருகா ! அற்பொடு சிகிமா - மலையாளா ! 
1543. கருணை நீ செய்வாய் ! கமல நாதனார் - பணிதாளா ! 

அருண மேனியாய் ! அமரர் நாயகா ! - எனையாளாய் ! 
வருண மேனியாம் வளரும் வேடமான் - அணைதோளா ! 

திருமின் மேவுசீர் திகழ்சி காமென்மா - மலையாளா ! 
1544. வாசனை படைத்த நீப 

மாலிகை தரித்த மார்ப ! - எனையாளாய் ! 
நேசம திருக்க வேடர் 

நீலநிற முற்ற மாது - புணர்தோளா ! 
ஈசரிட முற்ற தேவி 

யேயருள்செய் புத்ர ! நாளும் - வளர்தேவே ! 
காசகலு முக்ய மான 

காவுயர் சிகிப்பொன் மேரில் - வருதேவே ! 
1545. வஞ்சிநிக ரிடையாள் வம்பையணி முலையாள்- நலமேசேர் 

குஞ்சரியை மயலே கொண்டுமண மலரே - புனைதோளா ! 
அஞ்சவரு மசுரோன் அந்தமுற அயிலே - வியவீரா ! 

கஞ்சன் முத லிமையோர் கண்டுபணி சிகிமா - மலையாளா ! 
1546. காத லாகிய வேட நாயகி கான மீதணை லோலனே ! 

சேத மேசெயு மாவை மார்பிடை தேற வேதொடு வீரனே ! 
பாத மேபணி நாயன் வாழ்கிட பார்வை யேபுரி நாதனே ! 

கோதி லாதுயர் தோகை மேருள கோல மாமயி லாளனே ! 
1547. சீத ரற்கொரு ஆசை யாகிய 

தேவி யற்புயர் வாக வேவளர்- மருகோனே ! 
வாது பெற்றிடு சூர னாருயிர் 

மாள வெற்றிகொள் வேலை யேவிய - குகநாதா ! 
பாத முற்றவ னானை யா அருள் 

பாலி ! நற்சிறை யான தோகையின் - மலையாளா ! 
காதல் முக்கிய மான வேடுவர் 

காரி கைப்புணர் மார்ப னே ! இனம் - அருள்வாயே ! 
1548. தங்கமலை நேர்சொல் தங்குசிகி மேரில் - வருதேவே ! 

பங்கமிகு மாவை பண்டுகள் மீதில் - அடுவோனே ! 
சங்கமுள தேவ ! தந்திமுகனார்து -ணையின் வேளே ! 
தொங்கல்மிகு நீல துங்கமயின் மீது - வருநாதா ! 


தின கவிதை 


391 


1549. வார்புனை முலையினாள் வாசனை மலர்மினாள் - வடிவேசேர் 

தார்புனை குறமினாள் தான்மரு வியகுகா ! - எனையாளாய் ! 
பேர்புனை யசுரனே பேரிட வயிலையே - வியதேவே ! 
சீர்புனை பொழில்கள்சூழ் தேவர்கள் பணிசிகா - மலையாளா ! 


1550. போர்புரி சூர னோடு பூமுனை வேலை யேவி - படுவீரா ! 

வார்புரி மீறு ரூப வாழ்முலை வேட மாது - புணர்தோளா ! 
தார்புனை நீப மார்ப் ! தானவர் கால னாக - வருதேவே ! 
சீர்புனை தோகை மேர ! தேவர்கள் தேவதேவ - எனையாளாய் ! 


1551. காத லாகிய வேட நாயகி கானி லேபுண - ரிருதோளா ! 

சீத மாமலர் மீதி லேவளர் தேவி நாயகர் - மருகோனே ! 
மாத ரார்மயல் தீர வேயருள் ! வாழ்வை நீயுத -விசெய்வாயே 
கோதி லாதபொன் மேரி னேர்படு கோடு சேர்சிகி- மலை 

[யாளா ! 
1552. மயிலேறிய விரதா ! வளமாகிய வசுரோ - னுடன் மீதே 

அயிலேவிய முருகா ! அருளேயினி யுதவாய் ! - அமரேசா ! 
குயிலாகிய மொழியாள் குறமானணி முலையூ - டமர்தோளா ! 

ஒயிலா ! சிகி மலையா ! உடனேயருள் புரிவாய் ! -- குகநாதா, ! 
1553. கருணை படைத்திடு நாத னே ! நல 

கமல மலர்த்திரு மாய னாருட- மருகோனே ! 
அருண நிறத்திடு மேனி யாவரம் 

அருள்வை சிகிப்பரி யாள னேகனம் - அருள்வாயே ! 
வருண முயர்த்திடு வேட நாயகி 

மகிழ மணத்திடு மாலை யேபுனை - மணவாளா ! 
தருண மெனக்கருள் நீசெய் வாய்குக ! 

சகமகிழ் நற்சிகி மேரி லேவளர்- குமரேசா ! 
1554. தந்திமுகர் துணைவா ! சங்கம்வரு புலவா ! -- எனையாளாய் 

அந்திநிற வடிவே ! அன்பினுட னடியே-னிடம்வாராய் ! 
கந்தினரி மருகா ! கங்குனிரை குழன்மான் - அணைதோளா! 
செந்திமலை யரசே ! தென்சிகியின் மலையாய் ! -- குகநாதா ! 


1555. மருவு லாவிய வளரு நீபமென்- மலராளா ! 

அருள்செய் வாய் குக ! அமரர்நாயக ! -எனையாளாய் ! 
பொருது சூருடல் பிளவு தானிடு -- அயிலாளா ! 
திருவு லாவிய சிகியின் மேரினில்- வருதேவே ! 


. 


392 

தின கவிதை 
1556. சோதிமதி யணிவோர் தூயசடை யானா - ரிடமே சேர் 

மாதிமய மலையோன் மானருள்செய் புதல்வா !-முருகேசா! 
பாதிமதி நுதலாள் பாவைகுற மகளாள் - புணர்தோளா ! 

மேதினியி னலமார் மேன்மைமிகு சிகிமா - மலையாளா ! 
1557. கான மேவிய வேடமான் காத லாயணை தோளனே ! 

தேனு லாவிய நீபமே சீர தாயணி தோளனே ! 
பானி லாமதி சூடுவோர் பால கா ! க்ருபை நீ செய்வாய் ! 

ஞான நாயக ! வானுளோர் நாடு தோகையின் மேருளோய் ! 
1558. வானக மீது வாழும் வானவர் ஞானர் நாளும் - பணிபாதா | 

கானகம் வாழும் வேடர் காரிகை யாளை மேவு - புயநாதா ! 
தானவ ரோடு நீடு தாமிகு வேலை யேவு - குகநாதா ! 

தேனலர் சோலை சூழு சீர்திகழ் தோகை மேரில் - வருதேவே ! 
1559. கலைமதி சூடு சடையார் 

கருணைகொள் நாத ரானார் - அருள்பாலா ! 
சிலைநுதல் மாது மலர்வாழ் 

திருமகண் மேவு புயனார் - மருகோனே ! 
மலையென மீறு முலையாள் 

வடிவுகொள் வேட மகளாள் - புணர்தோளா ! 
அலைவுள நேம நகரா ! 

அழகுகொள் தோகை மலைமேல் - வருதேவே ! 
1560. திருவைநிகர் வடிவாள் திகழுகொடியிடையாள் - நலமே சேர் 

அரிவைகுற மடமான் அழகினொடு புணர்பூ - தரவேளே ! 
தரியலரை யடுவேல் தனையணிகை முருகா ! - எனையாளாய் ! 

மருவுலவு சிகிமா மலையிலனு தினம்வாழ் - குகநாதா ! 
1.561 . எதிராக வருசூர னெதிரோடே வயிலேவு - செயவீரா ! 

மதிசூடி நடமாடி மணமேவு சடையாளர்- அருள்பாலா ! 
நதிசூழு வளர்நேம நகராள ! வளர் தோகை -- மலையாளா ! 

கதியான மயிலாள ! கமழ்நீப மலர்மாலை - புனைமார்பா ! 
1562. வாச வர்க்கு நல மாகமுன் 

மாவு டற்கு அயி லேவிய குகநாதா ! 
நேச முற்றகுற நாயகி 

நேரி ழைக்குமண மாலிகை - புனைமார்பா ! 
ஈசு ரர்க்குமய லாகிய 

ஈஸ்வ ரிக்குநல மாகிய - புதல்வோனே ! 
தேசர் மெய்க்கவரு ளேபுரி ! 

சீர்படைத்தசிகி மாமலை - வருதேவே ! 


. 


தின கவிதை 

393 
1563. நாரணி வராகி சூலி நாயகி தீரி நீலி - யிடமே சேர் 

சீரணி யுலாசர் நாதர் தேவர்கள் தேவ ரீசர் - அருள்பாலா ! 
காரணியு மேனி யான காரணர் மாய னாசை - மருகோனே ! 

வாரணியும் வேட ராசை மாதணை மார்ப ! தோகை - மலையாளா ! 
1564. மயிலை நடத்திய வீரனே ! மகிமை யெனக்கருள் நாதனே ! 

குயிலை நிகர்த்திடு தேவியாள் குறம களைப்புணர் தேவனே ! 
அயிலை யெடுத்தெதிர் மாவின் மேல் அலற விடுத்திடு வீரனே ! 

ஒயிலை மிகுத்திடு ஓகையா | உயர்சிகி நற்கிரி வாசனே ! 
1565. கோகனக மாதுபுணர் கோலமிகு மாயனுட- மருகோனே ! 

மாகமிசை வாழ்பவர்கள் மாமலரி னாதர்பணி - முருகோனே ! 
தேகமது நோய்தவிரு சீருலவு தோகைமயின் - முருகோனே ! 

நாகமிசை தானுயரும் நாடரிய தோகைமலை- வருவோனே ! 
1566. கும்பமா முலையாள் கொண்டல்சேர் குழலாள்- குறமானாள் 

விம்பமா மிதழாள் விந்தைநேர் வடிவாள் - புணர்தோளா ! 
கம்பமே வளர்மா கங்குல்மே னியினார் - துணையாளா ! 

நம்பினே னருள்வாய் ! நன்றுசேர் சிகிமா - மலையாளா ! 
1567. கருணை வித்தகா ! கமல நற்பதா ! --- எனையாளாய் ! 

திருவை யுற்றமால் திகழ்கு றப்பெணாள் - புணர்தோளா ! 
மருமி குத்ததோர் வளர்க டப்பமா - லிகைமார்பா ! 

தருமி குத்தசீர் தழைசி . கிப்பொன்மா - மலையாளா ! 
1568. கஞ்ச நான்முக னண்டர் நாயகன் 

கண்டு நாள்தொறு - நலமாவே 
தஞ்சம் வேறிலை யென்று மேதொழு 

சங்க நாவல ! - எனையாளாய் ! 
வஞ்ச மேமிகு கஞ்ச னோடெதிர் 

மண்டு மாலுட - மருகோனே ! 
நஞ்ச வேலணி கந்தனே அருள் ! 

நன்று சேர்சிகி - மலையாளா ! 
1569. கஞ்சனை வென்றவனார் 

கங்குனி றங்கொளுமால் - மருகோனே ! 
நஞ்சணி கண்டரனார் 

நன்றுகொள் கின்றமினாள் - அருள் பாலா ! 
பஞ்சணி யும்பதமான் 

பண்குற வஞ்சிமினாள்- புணர்தோளா ! 
மஞ்சணி குன்றையிலே 

வந்தவ ! வந்தருள்வாய் ! - குகநாதா ! 


394 

தில் 

ன கவிதை 
1570. பந்துநிகர் முலையாள் பண்பு செறி குறமான்- அணைதோளா ! 

வந்துவர மருள்வாய் ! மங்குல்தவழ் சிகிமா - மலையாளா ! 
கொந்துசெறி மலர்வாழ் கொண்டல்படி பொறியாள் - மரு 

[ கோனே ! 
இந்துநிகர் வதனா ! என்றனிடம் வருவாய் ! - அருளாயோ ? 


1571. நடிக்குமயில் வாகனா ! நலத்தையினி நீசெய்வாய்! - அமரேசா! 

மிடிக்குளிறு காதுதான் மிகுத்தநிதி நீசெய்வாய்! - குக்நாதா ! 
குடிக்குளுயர் வேடுவோர் குலத்தரசி மீதிலே - மயலாளா ! 
படிக்குளுயர் தோகையாம் பருத்தமலை மீதுவாழ் - குமரேசா ! 


1572. வாச மிகுத்த நீப மாலை தரித்த மார்ப ! - எனையாளாய் ! 

பாச மிகுத்த நோய்கள் பாவம் விலக்கி நாளும் - அருளாயோ ? 
நாச மிகுத்த சூரை நாடி அயிற்கொ டேவு- செயவீரா ! 
தேச மிகுத்த நேம ! சீர்கள் படைத்த தோகை - மலையாளா! 


1573. கானில் வளர்ச்சி யான 

காரி கையைக்கல் யாண- மிடுவேளே ! 
தேனில் மிகுத்த வாயள் 

தேவி யுமைப்பெ ணாசை - மகவோனே ! 
யானினி வித்தை யாளி 

யாக அருட்செய் ! தேவர்- பணிலோலா ! 
வானி லுயர்ச்சி யான 

வாழ்வு படைத்த தோகை - மலையாளா ! 


1574. கருணை மிகுத்த தேவ ! 

கடவுள் ! எனக்கு மேன்மை- யருளாயோ ? 
அருண நிறப்பொன் மாது 

அழகு படைத்த தேவி- தருபாலா ! 
பருமை படைத்த மாவின் 

பெரிய படைக்குள் வேலை - விடுவீரா ! 
தருமிகு சித்ர மேவு 

தகுசிகி மெய்ப்பொன் மேரில் -- வருதேவே ! 


1575. அணிபுனை மார்பினாள் அயிலணி பார்வையாள்- குறமானாள் 

மணிமுலை மீதிலே மயலொடு மேவுசீர் - மிகுதோளா ! 
துணிவுட னேருமா துணிபட வேலையே - வியதோளா ! 
பணிமுடி மீதுவாழ் பதமருள் தோகைமா- மலையாளா ! 


தின கவிதை 


895 


1576. காரு லாவிய கேசமான் 

கானில் வாழ்வுறு வேடமான் - அணைதோளா ! 
வாரு லாவிய மார்பினாள் 

மாது மாபதி பாலகா ! - எனையாளாய் ! 
தாரு லாவிய மாபுயா ! 

தாமு லாவிய மாவில்வேல் - விடுவோனே ! 
லாவிய சோலைசூழ் 

தேவ ரேபணி தோகைமா - மலையாளா ! 
1577. கருணைபொழி விழியாய் ! கமலமது நிகரா - கியபாதா ! 

அருணநிற வடிவே ! அறுவர்தரு புதல்வா ! - எனையாளாய்! 
உரிமையுடன் வருவாய் உன தடியெ னிடமே - முருகோனே ! 

திருமருவு பொழில்சூழ் சிகிமலையி னரசே !-அமரேசா ! 
1578. கார்நிற மேனியார் காரண நாதனார்- மருகோனே ! 

வார்புனை வேடமான் மாலொடு நாளுமே - புணர்தோளா ! 
தார்புனை மார்பனே ! தாமிகு தோகைமா - மயிலாளா ! 

சீர்புனை கோடுசேர் தேன்மிகு தோகைமா- மலையாளா ! 
1579. எதிராக வருசூர னிடமாக வடலேசெய் - அமரேசா ! 

கதிர்வேலை யணிபாணி ! கமழ் நீப மதுமாலை- புனைதோளா ! 
மதிசூடி விளையாடி வருநாதர் தருபால ! -- எனையாளாய் ! 

நதிசூழும் வளநேம நகராள ! சிகிமேரில் - வளர்தேவே ! 
1580. காதலுடன் மறவோர் காரிகையை யணைவாய் |-குமரேசா ! 

மாதயவு புரிவாய் ! வாசமிகு மணிமார்- பயனேயா ! 
கோதகல வருவாய் கூர்மைமிகும் அயிலாய் !-எனையாளாய் ! 

சீதமிகு பொழில்சூழ் தேவர்பணி சிகிமா -- மலையாளா ! 
1581. கருணை யிலகிய துரையே ! அடியனி டமருள் புரிவாய் ! 

கமல மலர்நிகர் சரணா! -- குகநாதா ! 
அருண நிறமுள வடிவே ! மயிலை நடைபுரி குமரா ! 

அழகு திகழ்குரு பரனே ! -- எனையாளாய் ! 
திருவை மருவிய விறலார் துளசி யணிபுய வரியார் 

திறல்கொள் விடவர வணையார்- மருகோனே ! 
தருவு நிறைமுடி மிகுசீ ருலவுசிகிமலை யரசே ! 

தருணி குறமகள் கணவா ! - எனையாளாய் ! 
1582. தந்திமுன் வருவோர் தண்டுள வணிவோர்- மருகோனே ! 

அந்திநன் மதியே அன்புட னணிவோர் - அருள்பாலா ! 
கந்திகல் வலியார் கங்குலின் நிறமா- துணையாளா ! 
வந்தினி யருள்வாய் ! வண்சிகி மலையா - எனையாளாய் ! 


396 


தின கவிதை 


1583. வஞ்சிநே ரிடையாள் மங்குல்சேர் குழலாள்-- நலமேசேர் - 

கொஞ்சுசீர் மொழியாள் கொண்டவே டுவியார் - புணர் 
அஞ்சியே வருசூ ரன்றன் மே லயிலே -வியதேவே ! ( தோளா! 
மஞ்சுசூழ் நலமார் வண்சிகா மலைமேல் - வருதேவே ! 


1584. நடன மாடிய மயிலா ! நலம தேயினி யருள்வாய் ! 

அடம தேபுரி யசுரோன் அலற வேவிடு மயிலா ! 
படவ ராவணி சடையார் பரம னாரருள் புதல்வா ! 

தடமு லாவிய பொழில்சூழ் தகுசி காமலை முதல்வா ! 
1585. திருமாதினை யணைவோர் திறலேபுரி விறலார் - மருகோனே ! 

மருவேமிகு மலராய் வருபேமென் மலர்மா - லிகைமார்பா ! 
குருவே ! அருள் புரிவாய் ! குறநாயகி கணவா ! -- எனை 

( யாளாய் ! 
தருசூழ்சிகி மலையா ! தகுமாவர மருள்வாய் !-அமரேசா ! 
1586. வார்புனை பூமுலையினாள் 

வாள்விழி யாள்குறமினாள்- புணர்தோளா ! 
தார்புனை மாபுயகுகா ! 

தாழ்வதை யேயகலவே - அருளாயோ ! 
கார்புனை சீர்குழலினாள் 

காரிகை மாதுமையினாள் - அருள்பாலா ! 
சீர்புனை கோடுலவுமோர் 

தேவர்க ளேபணிசிகா-மலையாளா ! 


1587. கந்தமிகு மலராம் 

கஞ்சமது தனிலே - வருமானாள் 
சந்தமுலை புணர்வோர் 

தண்டுழையை யணிவோர் - மருகோனே ! 
அந்தமிகு மயிலா ! 

அன்பினுட னடியேன் - முனம்வாராய் ! 
குந்தமணி கரனே ! 

குன்றைமலை யரசே ! -- எனையாளாய் ! 


1588. சங்கணி கரனார் தந்திமுன் வருவார்- மருகோனே ! 

தங்கமலையை நேர் தண்பொழில் வளர்தோ - கையின் மேரா ! 
கொங்கள வுமதே கொங்கைகொள் குறமான் - அணை 
பங்கய வதன பண்புட னடியேன் - முனம்வாராய் [ தோளா ! 


1588. கொங்கு அளவுமதே - மணங் கொண்டதேயாகிய: 


தின கவிதை 


3971 


1589. மங்கைகுற மகளாள் வம்புமுலை தனிலே - புணர்தோளா ! 

கங்கையணி சடையார் கங்குனிற மிடறார் - தருபாலா ! 
செங்கையணி யயிலா ! தென்சிகியின் மலைமேல் - வருதேவே ! 
துங்கமிகு மயிலா ! சொந்தமிகு மடியே -னிடம்வாராய் ! 


1590. கருதுதவ முனிவோர் கவினினொடு நிதமே- பணிதாளா ! 

ஒருதுணையு மிலையே உனதுகெதி யடியே - னிடம்வாராய் ! 
வருதுயரை யடுவாய் ! மகிமையுள துரையே! - குகநாதா ! 
திருமருவு முடிசேர் சிகிமலையில் வளர்வோய் ! -- அமரேசா ! 


1591 , நடனமிட் டிடுமயிலா !. 

நலமிகுத் திடுவடிவேல் - அணிதேவே ! 
மடமயிற் குறமகளாள் 

மருவுவித் தக ! எனையாள்- குருநாதா ! 
கடகரிக் கொருதுணைவா ! 

கமழ்கடப் பணிபுயவா ! -- எனையாளாய் ! 
அடவியுற் றிடுசிகியாம் 

அழகுபெற் றிடுமலைமேல் - வருதேவே ! 


1592. வஞ்ச கமிடு சூரனை வென்றி டவெதி ராடிமுன் 

வந்து டனயி லாலெறி- செயசூரா ! 
கஞ்ச மென்மலர் மேல்வளர் கின்ற பொன்மட மானணை 

கங்கு லினுட லாருட - மருகோனே ! 
நஞ்ச துமிகு மாமிடர் கங்கை யையணி வேணியர் 

நன்று ள நட நாயகர் - அருள்பாலா ! 
மஞ்ச டர்கொடு மாமுடி கொண்டி டுசிகி மாமலை 

வந்தி டுகுக ! நாயக ! -- எனையாளாய் ! 


1593. க தமிகு சூர னோடு 

கதிர்வடி வேலை யேவு - செயவீரா ! 
பதமது தேடு நாயன் 

பரிவொடு வாழ மேன்மை - அருளாயோ ? 
இதமிகு வேட மாது 
எழில்கொடு மேவு மாயம் -- இடுவோனே ! 
சோலை 

சூழு 
விரைமிகு தோகை மேரில் - வருவீரா ! 


விதவித 


398 


தின கவிதை 


1594. வஞ்சமிகு சூர னோடு 

மண்டியட லேசெய் வீர ! - நலமே சேர் 
தஞ்சமினி நாளும் வாழ்வு 

தந்துகன மேசெய் ! தோகை - மயிலாளா ! 
கஞ்சமலர் மாது மேவு 

கங்குனிற மாய னாசை - மருகோனே ! 
கொஞ்சமதி தாவு கோடு 

கொண்டசிகி மேரில் வாழு - முருகோனே ! 
1595 . ஆறுமுக நாதனே ! நீயலது பூமிமேல் 

யாருதுணை தேவனே ! - எனையாளாய் ! 
வேறுபடு நோய்களே தான்விலக நீசெய்வாய் ! 

மேலவர்கள் நாளுமே - பணிதாளா ! 
கூறுபடு வேலினா லேயெதிர்செய் சூரனார் 

கோதுபட ஏவியே - கொலுநாதா ! 
தேறுபட வேசெய்வாய் தோகைமலை நாதனே ! 

தேடடியர் பாகமே - வருவீரா ! 


1596. கயிலைமலை நிகராய் வளருசிகி மலையா ! 

கருணைபுரி குவையே- குகநாதா ! 
அயிலையெதி ரசுரோ னுடல்கள்கிழி படவே 

அடல்புரியு முருகா ! - குமரேசா ! 
குயிலைநிகர் மொழியாள் அழகுதிகழ் நலமார் 

குறமகளை யணைவர்ய் ! - அமரேசா ! 
ஒயிலையுள துரையே ! அருள்புரிவை குமரா ! 

ஒளிர்சிறையின் மயில்வா - கனவேளே ! 


1597. மதியையணி சடையார் வனசமல ரடியா - ரிடமேசேர் 

கதியையரு ளுமையாள் கனமுலவு புதல்வா! -- எனையாளாய் ! 
நிதியையென திடமே நிமிஷமதி லருள்வாய் ! - குகநாதா ! 

பதிபுகழு மரசே ! பருமமிகு சிகிமா - மலையாளா ! 
1598. திரும ருவுமால் செயமு ளரிமான் 

- அணைதோளார் - மருகோனே ! 
மருவு லவுசீர் மலரி னிபமே 

- புனைமார்பா ! - எனையாளாய் ! 


- 


1598. மலரினிபமே ; ‘ நீபமே என்பது நிபமே எனக் குறுகியது , 


தின கவிதை 


399 


- 


தருவு லவுமா தகுசி கியின்மா - 

--மலைமேலே - வருதேவே 
பாரும யிலையே பொருது யர்கையா ! 

- குகநாதா ! - ( ....) 


1599. வஞ்ச மேபுரி சூர னாருடன் 
மண்டு போர்விளை 

யாடி 

யேவிய - செயவீரா ! 
கஞ்ச நான்முக வேத னாரொடு 

கங்குன் மேனியின் மாய னார்பணி - இருதாளா ! 
தஞ்சம் நாயனை யாளை யா ! குக ! 

தந்தி யானனர் சோதரா! இனம் - எனையாளாய் ! 
மஞ்சு சூழ்தரு சோலை யேமிகு 

மங்குல் தாவிய தோகை மாமலை - முருகோனே ! 


1600. வடிவி யாகிய குறமி னாளொடு 

மருவி யேவளர் - குகநாதா ! 
அடியர் பால்வரு மிடியை நீதவிர் ! 

அருண மேனிய ! -- எனையாளாய் ! 
படிகள் யாவையு மதிரவே நடை 

பயிலு லாவிய - மயிலாளா ! 
கடிகொள் சோலைகள் மிகுசி காமலை 

கருணை நாயக ! -அமரேசா ! 


1601. வனசமலர் தனிலே வளருதிரு மகளாள் - புணர்தோளார் 

பனகமிகு துயிலார் பசியநிற விறலார் - மருகோனே ! 
அனமதனில் வருவோர் அழகினொடு பணிசீர்- இருதாளா ! 
கனகமலை நிகர்சேர் கதிர்சிகியின் மலைமேல்- வருதேவே ! 


1602. நடன மிட்டிடு மயிலா ! 

நலமெனக்கருள் குமரா ! - குகநாதா ! 
மடம யிற்குற மகளாள் 

மருவு வித்தக ! எனையாள்- அமரேசா ! 
வடவரைக்கிரி நிகராய் 

வளரு நற்சிகி மலைமேல் - வருதேவே ! 
தடமு டிக்குரு பரனே ! 

தகும யிற்குக ! வரமே - அருளாயோ ? 


1598. [ ] முருகோனே ! எனச் சேர்த்துப் படிக்கலாம் , 


400 


தின கவிதை 


1603. மண்டுசூ ருடனே வந்தபோர் படவே - செயும்வீரா ! 

வண்டுசூழ் குழலாள் மங்கைவே டமினாள் - புணர்தோளா ! 
கண்டுநேர் மொழியாள் கங்கைசேர் சடையாள்- தருபாலா ! 

குண்டு ஆழ் புவிசூழ் குன்றைமா மலையா ! -- எனையாளாய் ! 
1604. வஞ்சமிடு சூர னாவி 

மங்கவொரு வேலை யேவு - செயவீரா ! 
கஞ்சமலர் மீது வாழும் 

கண்டுமொழி மாது மேவு - செயமாயோன் 
அஞ்சனமெய் மாலை மேவும் 

அந்தநல்து ழாயின் மார்பர் - மருகோனே ! 
தஞ்சமருள் தேவ தேவ ! 

தண்குலவு தோகை மேரில் - வருதேவே ! 
1605. சங்கணி கரனார் தந்திமுன் வருவோர்- மருகோனே ! 

வங்கண மிகுசீர் வஞ்சிகு றமினாள் - புணர்தோளா ! 
பங்கய வதனா! பண்புடன் வருவாய் ! -அமரேசா ! 

கொங்கலர் வனமார் குன் றையின் மலைமேல் - வளர்தேவே ! 
1606. ததியணி கரனார் தமதுநன் மருகா ! -எனையாளாய் ! 

மதியணி சடையார் மகிழுயர் புதல்வா ! -- குகநாதா ! 
கதிதனை யருள்வாய் ! கனகமென் மயிலா ! - குமரேசா ! 

துதிமிகு சிகியார் சுகமலை யரசே ! -- வருவாயே ! 
1607. மகிமை தங்கிய வனச மங்கையின் - மருகோனே ! 

அகில மெங்கணு மரசு கொண்டிடு - பெலமாமேல் 
பகிர வென்றவ ! பழமை யின்சிகி - மலையாளா ! 

சுகமி குந்திடு துரைம டந்தையை - அணைதோளா ! 
1608. கதிதனை யருள்வாய் ! கமலமென் மலர்போல்- இருதாளா ! 

மதியணி சடையார் மகிழுயர் புதல்வா !-எனையாளாய் ! 
துதிமிகு சரணா ! சுகமொழி வனமான் - அணைதோளா ! 

விதிபுகழ் குமரா ! மிகுசிகி மலைமேல் - வருதேவே ! 
1609. வாசனை மிகுத்த நீப 

மாலைகள் தரித்த மார்ப ! -- எனையாளாய் ! 
காசகல் குறத்தி யான 

காரிகை தனக்கு மாலை - யிடுவோனே ! 


3 


1603. குண்டு ஆழ் - ஆழமான கடல் . ஆழி ஆழ் என நின்றது . 
1607 , பெலமா : குரபதுமன் , பகிர வென்றவ ! - பிளவுற வென்றவனே ! 


401 


தின கவிதை 


தேசர்கள் புகழ்ச்சி யேசெய் 

சீருள சிகிப்பொன் மேரில் - வருதேவே ! 
தாசனெ னிடத்தி லாவல் 

தான்மிக மயிற்கு மீது - வருவாயே ! 


1610. கந்த மேவுமலர் நீபனே ! 

கஞ்ச நாதனுப தேச ! நா - யகவேளே ! 
அந்த மானமயி லாளனே ! 

அன்பி னானும்வளர் வாகவே - அருளாயோ ? 
சந்த மான தமிழ் தாவையா ! 

சங்க பாணிமரு கேசனே ! -- குகநாதா ! 
சொந்த மானவெனை யாளையா ! 

துங்க மேவுசிகி மேரில்வாழ்- குருநாதா ! 


1611. வஞ்ச னாகிய சூரனார் 

மண்டு போரொடு மாயவே- செயும்வீரா ! 
கஞ்ச னார்பணி தாளனே ! 

கங்கை வேணியர் பாலகா ! -- எனையாளாய் ! 
தஞ்சம் வேறிலை நீயையா ! 

தங்க மேனிய ! நாளுமே - எனையாளாய் ! 
நெஞ்சின் நோய்தவிர் தோகையாய் 

நின்ற மேரினில் வாழ்குகா ! - குமரேசா ! 


1612. திருவு லாவிய மாதினாள் 

திகழு வேடமின் வாகனே ! -- எனையாளாய் ! 
கருது. பாவின மேசெய்வாய் ! 

கமல நேரிரு தாளனே - அருளாயோ ? 
பொருது சூருடல் போகவே 

புனித வேல்விடு தேவனே ! -- குகநாதா ! 
மருவு லாவிய சோலைசூழ் 

மகிமை சேர்சிகி மேரில்வாழ்- முருகோனே ! 


1613. மகிமை தங்கிய சிகியி னன்கிரி 

வளர்சி கண்டிய ! -- எனையாளாய் ! 
அகில மெங்கணு மரசு கொண்டிடு 

அசுரை வென்றிடு - அயிலாளா !! 
26 


402 

தின கவிதை 
முகிலெ னும்படி நிறைசெய் பங்கியின் 

முளரி மங்கையை - நிகர்மானாள் 
மகிழ்கு றம்பயில் குறம டந்தையை 

மருவு மம்புய - முருகோனே ! 
1614. வஞ்ச னான சூரன் மேல் 

மண்ட வேலை யேவுவாய் ! -- செயசூரா ! 
கஞ்ச மானை மேவுவோர் 

கங்குன் மேனி மாயனார் - மருகோனே ! 
நஞ்ச ராவு சூடுவோர் 

நங்கை தேவி நீலியாள்- தருபாலா ! 
தஞ்ச மேன்மை யாகவே 

தந்து வாழ்சி காநன்மா - மலையாளா ! 
1615. காதன்மிகு குறமான் காமமொடு புணர்சீ - ரிருதோளா ! 

மாதயவு புரிவாய் ! வாசமல ரணிவாய் ! - அருள்தாராய் ! 
சீதமதி யணிவோர் தேவர்பணி சரணார்- அருள்பாலா ! 

வேதர்பணி சரணா ! மேன்மைமிகு சிகிமா - மலையாளா ! 
1616. வண்ணக் குறமகளாள் 

மன்னத் தழுவணைமேல்- அணைதோளா ! 
தண்ணக் கமலமினாள் 

தன்னைப் புணரரியார் - மருகோனே ! 
அண்ணற் குருபரனே ! 

அன்னப் பரியயனார் - பணிதாளா ! 
குண்ணக் குடிமுருகா ! 

கொண்ணைச் சடையரனார் - அருள்பாலா ! 
1617. வடிவேலினா லெதிர்சூரனார் 

மடிவாகவே - அடுவீரா ! 
குடிவேடமா னிடமாசையாய் ! 

குகநாதனே ! - எனையாளாய் ! 
அடியார்கள் பால் வருவாய் ! குகா ! 

அழகானதோர் -- மயிலாளா ! 
விடிவாகவே அருளேசெய்வாய் ! 

விரைசேர்சிகா - மலையாளா! 
1618. மட்டுலவு குழலாள் வட்டமிகு முலையாள் - குறமானாள் 

இட்டமொடு புணர்வாய் ! இச்சையுட னடியே - னிடம்வாராய் ! 
துட்டனென வருசூர் சுற்றமற அயிலே -வியவீரா 
கட்டழக ! எனையாள் ! கர்த்த ! சிகி மலைமேல்- வருதேவே ! 


1613. பங்கி : இங்குக் கூந்தலைக் குறிக்கிறது . 


தின கவிதை 

408 
1619. கங்கையணி சுடையார் கங்குல்நிற மிடறார் - அருள்பாலா ! 
மங்கையுமை யவளாள் வம்பையணி தனமான் - அருள் 

[ பாலா ! 
செங்கையணி அயிலால் சிந்தவெதி ரிடுசூர்- அடுவோனே ! 

தங்கமலை நிகர்சீர் தங்குசிகி மலைமேல் - வருதேவே ! 
1620. கடம்ப மாலை யணிவாய் ! 

கலங்கு நோயை யடுவாய் ! - அமரேசா ! 
நடஞ்செய் தோகை மயிலா ! 

நலங்கொள் வேடர் மகளாள் - புணர்தோளா ! 
படங்கொள் ராவை யணிவோர் 

பயங்கொள் வேணி யரனார் - அருள் பாலா ! 
தடங்கொள் சோலை மிகுசீர் 

தகுந்த தோகை மலைமேல் - வருதேவே ! 
1621. காத லாகிய வேடமான் காத லாயணை நாதனே ! 

சூது நேர்முலை மாதினாள் தூய மாதுமை பாலகா ! 
வாது தான்மிகு சூரனார் மார்பி லேயயி லேவுவாய் ! 

தாது சேர்பொழில் சூழுமோர் சாரல் சேர்சிகி ! நாதனே ! 
1622. பரிபுர வொலியெழ நடமிடு மயிலுட 

பணைமுது கினில்வரு - குவைநீயே ! 
அரிமுத லிமையவர் நிதநித நிதநிதம் 

அடிதொழு குருபர ! -- முருகோனே ! 
வரியளி குமுறிய அடவிக ளொருகொடி 

மயல்தவி ரிடமரு - வியதோளா ! 
தரியலர் குலகல க ! குமர ! அருள்புரி ! 

தடமிகு சிகிமலை - வருதேவே ! 
1623. நடனவி லாசனார் ரிஷபம தேறுவோர் 

நறைகமழ் வேணியார்- அருள் பாலா ! 
கடகரி போலவே யிலகிய நாதனார் 

கணபதி ( யாகியதோளா ] 
அடமிகு சூரனார் முடிபட வேமுனாள் 

அயில்விடு வீரனே ! -- எனையாளாய் ! 
தடவரை சூழவே வளர்கயி லாசமே 

தகுசிகி மேரிலே - வருதேவே ! 


1623. [ ] இதனை சோதரா ! - குமரேசா ! என அமைத்துக் கொள்க . 


. 


4:04 

தின கவிதை 
1624. காதன்மிகு குறமான் காரிகையை யணைவாய் ! 

மாதயவு புரிவாய் ! மாசகலு மயிலா ! 
கோதகலு மயிலா ! கூறரிய வடிவே ! 
சீதமிகு சிகியாம் சீருலவு கிரியா ! 


1625 , அரவினு டல்நெளிய நடனம துபுரியும் 

அழகுதி கழுமயில் — பரியாளா ! 
குரவரி மையவர்கள் முனிவர சுரர்பணி 

குமரச ரவண ! கு - ருபரேசா ! 
பரவைமனையில்வரு அரனுடை யபுதல்வ 

பதயுகளமவைகள் - அருணாதா ! 
உரமிகு மயிலணி கரதல ! குருபர ! 

உயர்சிகி மலையினி - லுறுதேவே ! 
1626. கஞ்சமலர் வதனா ! கங்கைதனை யணிவோர் 

நஞ்சமணி மிடறார் நங்கையுமை தருவோய் ! 
செஞ்சரா 

சரண முருகா ! செந்தமிழை யருள்வாய் ! 
மஞ்சுமிகு சிறைசேர் வண்சிகியின் மலையா ! 
1627. [ வடவரையை நிகரும் முடியிலகிய வழகின் 

மணிதிகழு சிகியின்மலை - முருகோனே ! 
திடமுலவிய வசுரனுடல்பிள படவலிய 

திருவயிலைவிடு - செய்வீரா ! 
மடமையுடைய யெனையும் அறிவதுநிறை செய்குவை 

மயின் முதுகினி லுலவு - குமரேசா ! 
குடவளையை யணியரி மகிழவரு மருகமின் 

குறமகளை மருவிய - வடிவாளா !] 


1627. இப்பாட்டின் உருவம் சரியாயில்லை . 


இப்படிப் படிக்கலாம் : 

வடவரையை நிகருறுமொண் முடிவிலில் கியவழகின் 

மணி திகழு சிகியின் மலை - முருகோனே ! 
திடமுலவி யடுமசுரன் உடல்பிளவு படவலிய 

திருவயிலை விரைவில் விடு - செயவீரா ! 
மடமையுடை யெளியனையும் அறிவதுற நிறைசெய்குவை ! 

மயிலின்முது கினிலுலவு - குமரேசா ! 
குடவளையை அணியுமரி மகிழவரு மருமக ! மின் 

குறமகளை மருவியணை - வடிவாளா ! 


தின கவிதை 


405 


1628. காத லாகிய கான நாயகி - புணர்தோளா ! 

தீத தேபுரி தீர சூருடன்- அடுவோனே ! 
தாது லாவிய தாரை யேபுனை - யிருதோளா ! 

நீத னே ! உயர் நீடு தோகையின் - மலையாளா ! 
1629. கஞ்ச மாகிய பாதனே ! கங்கை சூடிய நாதனார் 

மஞ்சு சேர்கயி லாசனார் மைந்தனே! அரு ணீயையா ! 
தஞ்சம் வேறிலை நாதனே ! சண்டை யேபுரி சூரனார் 
அஞ்ச வேல்விடு வீரனே ! அண்ட மேர்சிகி மேருளாய் ! 


1630. கானகம் வாழு மாது 

காதல்கொள் வேடமாது --புணர்தோளா ! 
சானகி யாளை மேவு 

தார்புனை மார்பின் மாயன்- மருகோனே ! 
பானல மான தூய 

பாகுள கூற ளான -- உமைபாலா ! 
வானக மேவு கோடு 

வாழ்சிகி மேரின் வாழு - முருகோனே ! 
1631. பச்சைமயின் மீதிலே 

பட்சமிக நாடியே - வருவாயே ! 
கச்சைபுனை வேடமான் 

கட்டியணை தோளனே ! - அருளாயோ ? 
இச்சையுள வானுளோர் 

எப்பொழுது மாகவே - பணிதாளா ! 
செச்சையணி சீர்புயா ! 

சித்ரமிகு தோகைமா - மலையாளா ! 


1632. மையல்மிகு குறமான் மகளைமே வியவா ! 

தையலுமை யவளே தருபொன்மா மயிலா ! 
கையிலணி அயிலா ! கருணையா ருளனே ! 

ஐய ! அருள் புரிவாய் ! அணிசிகா மலையா ! 
1633. மணமிஞ்சிய நீப மலர்கொண்டிடு மாலை - புனைமார்பா ! 

குணமிஞ்சிய வேடர் குறவஞ்சியை மேவு - புயவேளே ! 
கணமிஞ்சிய சூரன் கதறன்றுவெல் போரு- புரிவீரா ! 
தணமிஞ்சிய சோலை தகுகுன்றைநன் மேரில் - வருதேவே ! 


1633 . 


கதற அன்று வல் போர் புரிவீரர் ! தணம் : தண்ணம் - குளிர்ச்சி , 


406 


தின கவிதை 


1634 , சத்துரு நாசனே ! சற்குண வாளனே ! 

--எனையாளாய் ! -- நலமாமே 
பத்துள சேகரோன் பட்டிட வாழியே 

--தொடுமாயோன் - மருகோனே ! 
மெய்த்திடு வானுளோர் மெய்த்தவ ஞானிமார் 

- பணிதாளா ! - [ ... ] 
சித்திர மானதோர் சித்திகொள் தோகைமா 

-- மலையாளா ! - ( ... ) 
1635. வாசனை மிகுத்த நீப 

மாலிகை தரித்த மார்ப ! -- எனையாளாய் ! 
ஈசுரர் மகிழ்ச்சி யான 

ஈஸ்வரி படைத்த பால ! -- முருகோனே ! 
மாசுள திறத்த னான 

மாவுடல் பிளக்க வேலை - விடுவீரா ! 
காசினி புகழ்ச்சி யான 

கார்தவழ் சிகிப்பொன் மேரில் - வருதேவே ! 
1636. கடம்பணி புயவா ! கலங்கிட வுடனே - எதிராவே 

அடஞ்செயு மசுரோன் அடங்கிட வயிலே - வியசூரா ! 
நடம்புரி மயிலா ! நலந்திகழ் குமரா !-அமரேசா ! 

குடம்புரை முடிசேர் குவிந்திடு சிகிமா - மலையாளா ! 
1637. தருணவே டமினாள் தழுவி நாள் தொறுமே - புணர்தோளா! 

அருணமே னியனே ! அழகுசேர் சிகிமா - மயிலாளா ! 
கருமைசே ருடலார் கருணைசேர் விறலார்- மருகோனே ! 
அருமையாய் வருவாய் ! அருள் செய்தோ கையின்மா - மலை 

[யாளா ! 
1638. மதியணி சடையார் வரமருளரனார்- அருள்பாலா ! 

கதியுள மயிலா ! கருணைகொள் கடலே ! -- எனையாளாய் ! 
துதிமிகு சரணா! துரைமுரு கையனே ! - அருளாயோ ? 

பதிபுகழ் சிகியாம் பழமலை தனிலே- வருதேவே ! 
1639. பொருதுசூ ருடனே புகழ்செய்போர் புரிவாய் ! 

கருதுநோய் தவிர்வாய் ! கதிகொள்தோ கையனே ! 
திருவைமே வியமால் திறல்கொள்மா மருகா ! 
தருகொள்தோ கையின்மா தழைபொன்மா மலையா ! 


1634. சேகரோன் - சேகரமுடையோன் . சேகரம் - முடி . ( ) விடப்பட் 
இள்ளன முறையே , ` முருகோனே ! : அருள்வாயே ! எனப் படிக்கலாம், 


40 


தின கவிதை 
1640. நடிக்குமயில் வாகனா! 

நலத்தையருள் நீ செய்வாய் ! - அமரேசா ! 
படிக்குளுயர் தோகையாம் 

பருத்தமலை நாதனே ! - அருளாயோ ? 
கடிக்குநல ராவையே 

களத்தணியு நாதனார் - தருபாலா ! 
துடிக்கு முலை வேடமான் 

துணைக்குமர ! நீயிநாள் - அருளாயோ ? 


1641. வட்டமதி யணிவோர் மட்டுலவு சடையா - ரிடமேசேர் 

கட்டழகி குறமான் கட்டியணை புயவா ! -எனையாளாய் ! 
துட்டமிகு வசுரோன் துக்கமிக வயிலே - வியதோளா ! 
திட்டமுள பொழில்சூழ் சித்ரமிகு சிகியா - மலையாளா ! 


1642. கானில்வாழ் குறமான் காதலா யணைசீர்- புயவேளே ! 

வானில்வாழ் வுறுவோர் வாழுநாள் தொறுமே - பணிபாதா ! 
ஞானியோ ரடியார் நாளுநாள் தொறுமே - பணிபாதா ! 
தேனின்மா மொழியா ! சீர்சிகா மலைமேல் - வருதேவே . ! 


1643. கருணை நாதனே ! கடவு ணீயையா ! - அருளாயோ ? 

அருண மேனியாய் ! அழக தாகவே - வருவாயே !! 
வருண மானதோர் மயிலி லேறியே - அருளாயோ ? 
திருமி னீடுசீர் சிகியின் மேரிலே - வளர்தேவே ! 


1644. நடமாடு மயிலா ! நலநீ செய் குமரா ! 

அடமாவை யெதிராய் அயிலேவி வெலுவாய் ! 
குடமான முலையாள் குறமாது கணவா ! 
தடமான சிகியாம் தகுமேரி னரசே ! 


1645. நடனமிட் டிடுமயிலா ! நலமெனக் கருள் துரையே ! 

மடமயிற் குறமகளாள் மருவுவித் தக ! எனையாள் ! 
அடமிகுத் திடுபெலமார் அசுரரைக் கொலுமயிலா ! 
தடமிகுத் திடுசிகியாம் தலைமலைக் குருபரனே ! 


1646 . 


காரு 

லாவிய ஓதியாள் 

காவில் வாழ்குற மாதினாள் --புணர்தோளா ! 
வாரு லாவிய மார்பினாள் 

மாது மாபதி பாலகா | -- எனையாளாய் ! 


408 


தின கவிதை 


தாரு லாவிய மார்பனே ! 

தாமு லாவிய சூரனார் - பகையாளா ! 
சீரு லாவிய தோகையா ! 

தேவ ! தோகையின் மேரிலே - வருநாதா ! 


1647. கங்கை வேணியர் பாலனே ! 

கந்தனே க்ருபை யாளனே ! - எனையாளாய் ! 
மங்கை யாள்குற வேடமான் 

வந்து சேர்புய நாதனே ! -- அமரேசா ! 
செங்கை வேல்கொடு மீறுசூர் 

சிந்த வேயடு வீரனே ! -- முருகோனே ! 
துங்க மாமயில் வாகனா! 

தொந்த மாகிய தோகைமா - மலையாளா ! 


1648. காவில் வாழ்குற வேடமான் காத லாயணை தோளனே ! . 

பூவில் வாழ்வுறு வேதனார் பூசை யேபுரி பாதனே ! 
தேவி யாளுமை பாலகா ! சீரு லாவிய நீபனே ! 
கூவி வாழ்மயில் வாகனா! கூர்சிகாமலை நாதனே ! 


1649. வாதுபுரி சூர னாவி மாளவயி லேவு வீர ! - எனையாளாய் ! 

சூதுமிகு வாரு லாவு தூயமுலை வேட வோர்கள் - குலமாமோர் 
மாது புணர் மார்ப ! தேவர் வாழ்வையருள் நீப மாலை 

[ புனைதோளா ! 
தாதுலவு சோலை சூழு சாரல்மிகு தோகை மேரில் - வருதேவே! 


1650. வம்பணி முலையாள் மங்கைகு றமினாள் --புணர்தோளா ! 

வம்பு செ யசுரோன் மங்கிட வயிலே - வியதேவே ! 
சம்புத னிடம்வாழ் சங்கரி புதல்வா ! -- எனையாளாய் ! 
நம்பின னருள்வாய் ! நன்றுகொள் சிகிமா - மலையாளா ! 


1651. மதியணி சடையார் மணியர வணிவோ - ரிடமேசேர் 

பதிபுக ழுமையாள் பணிகொள்கௌ ரியினார்- அருள்பாலா ! 
துதியணி சரணா ! துரைமுரு கையனே ! - எனையாளாய் ! 
கதிதனை யருள்வாய் ! கமழ்சிகி மலைமேல் - வருதேவே ! 


1652. கஞ்சமலர் மாது புணர் கங்குனிற மாயனுட - மருகோனே ! 

வஞ்சமிடு சூரனுட வம்சமழி வாகவயில் - விடுவோனே ! 
தஞ்சமினி வேறுமிலை தந்துவரம் ஆளுமுரு - கைய வேளே 
கொஞ்சமதி தாவிவளர் குன்றைமலை மீதுவரு - குகநாதா ! 


லாவிய மலரைதின கவிதை 

409 
1653. மதியையணி சடையார் மருவுமுமை யவளே - தருபாலா ! 

கதியையினி யருள்வாய் ! கனமுலவு சிகிமா - மலையாளா ! 
அதிகவர மருள்வாய் ! அமரர்பணி சரணா! -- எனையாளாய் ! 

விதிபரவு குமரா ! மிகுசிகியின் மலைமேல் - வருதேவே ! 
1654. காரணி யுடலார் காதல்கொள் மருகா ! - குகநாதா ! 

தாரணி புயனே ! தாகம துடனே - எனையாளாய் ! 
போரணி யவுணோர் போகிட அயிலே - வியதேவே ! 

சீரணி மயிலா ! சீர்மிகு சிகிமா - மலையாளா ! 
1655. கச்சணி முலையாள் கட்டுள குறமான் - அணைதோளா ! 

நச்சர வணிவோர் நட்புய ருமையாள் - தருபாலா ! 
செச்சைகொள் புயனே ! சித்திர மயின் மேல்- வருதேவே ! 
இச்சணம் வருவாய் ! இச்சைகொள் சிகிமா - மலையாளா ! 
பதும மானணை பசிய மேனியர்- மருகோனே ! 
விதுகொள் வேணியர் விமல னாரருள் - புதல்வோனே ! 

புதுமை யாகிய புகழ்சி காமலை - முருகோனே ! 
1657. சத்தியணி கரனே ! சக்ரவரி மருகா ! -- எனையாளாய் ! 

நத்திலகு மிடறாள் நட்புமிகு குறமான்- அணைதோளா ! 
அத்திமுகர் துணைவா ! அற்புதமென் மலர்போ - லிருதாளா ! 

முத்திதனை யருள்வாய் ! முக்யமிகு சிகிமா - மலையாளா ! 
1658. நேச மாகிய [ குறமினாள் ) 

நீடு காவினி லாவலாய் - அணைதோளா ! 
மாசு சேர்படை வீரனாம் 

மாவை யேவெலு வீரனே ! - எனையாளாய் ! 
தேச மேபுகழ் நேமநா 

டேயு லாவிய தோகைமா - மலையாளா ! 
ஈசர் பாலக ! வாழ்வுதா ! 

ஏரு லாவிய தோகையா - மயிலாளா ! 
1659. வனசமல ரான மணமுலவு பாத ! --- எனையாளாய் ! 

கனகசபை யாளர் கருணைபொழி யீசர் - அருள்பாலா ! 
மன துடைய நோயை மடியவரம் நீசெய் - குவை!நாதா ! 
இனமணிகொள் கோடு இலகுசிகி மேரில் - வருதேவே ! 


1653. இருமுறை மயில் மலை வந்துள்ளது . 
1658. [ ] சந்தம் வேறு . 


410 


தின கவிதை 


1660. மதுமாமல ரணிநீபமென் மணமாலிகை -புனைதோளா ! 

நதிசூடிய கனவேணியர் நடிமாடிய - அரனாரே 
துதிபாலக ! எனையாள்குக ! துரைவேலவ ! -- குமரேசா ! 
மதிதாவிய சிகிமாமலை வளர்நாயக ! -- முருகோனே ! 


1661. கந்தமலர் நீப ! கங்குல் தவழ் தோகை - மலையாளா ! 

துவர நீசெய் ! மஞ்சமிசை வேடர் - மகளூடே 
பந்துமுலை மீது பண்பினுடன் மேவு - புயவேளே ! 
தந்தி துணை யாள ! தங்கமலை வாசர் - அருள்பாலா ! 


1662. மகிமை தங்கிய வளர்சி கண்டியின் - மலையாளா ! 

சுகமி லங்கிய துரைம டந்தையை - அணைதோளா ! 
அகில மெங்கணும் அரசு கொண்டிடும்- அசுரோன் மேல் 
பகிர வென்றவ ! பதும மங்கையின் - மருகோனே ! 


1663. வனச மங்கையை மருவு மம்புயன் - மருகோனே ! 

அனமி லங்கிட வருளு மெண்கணர் - பணிதாளா ! 
புனம டந்தையின் புணரு மிங்கித - முருகோனே ! 
கனமி குந்திடு கதித ருஞ்சிகி- மலையாளா 


1664. வண்டுல வியமலர் கொண்டிடு குழலிபொன் 

வம்பணி முலைமிகு - குறமானாள் ! 
கொண்டிடு மயலது மிஞ்சிட மருவிய 

குங்கும மணிபுய ! -- முருகோனே ! 
வண்டனெ னவுலவு வம்புய ரசுருடல் 

மண்டிய வமர்பொரு- தியவேளே ! 
அண்டர்கள் தொழவளர் குன்றையின் மலைதனில் 

அன்புடன் வருகுக - பரவேளே ! 


1665. காத லாகிய வேடமான் கானி லேயணை தோளனே ! 

மாதர் சேர்புய நாதனார் மாய னார்மரு கேசனே ! 
சீத மேவிய நீபனே ! தேவ தேவர்கள் நாதனே ! 
கோதி லாததொர் தோகையாம் கோடில்வாழ்கும ரேசனே ! 


1666. தூய பதமருள்வாய் ! தோகை மயில் முருகா! 

மாய னுடமருகா ! வாழ்வு தனையருள்வாய் ! 
காய மதனிடமே கால னகலிடவே 
சேய வரமுதவாய் ! சீர்சி கியின்மலையா ! 


தின கவிதை 

411 
1667. கார்நிற மேனியார் கானவர் மாதினாள் - புணர்தோளா ! 

வார்புனை மார்பினாள் மாதுமை பாலகா ! -- எனையாளாய் ! 
சீர்புனை நாதனே ! தேவர்கள் நாதனே ! - செகநாதா ! 
தார்புனை மார்ப ! நீ தா !சிகி மேரில்வாழ்- குகநாதா ! 


1668. வடிவேலெனும் விழியாள் மலர்சூடிய குழலாள் - வனவே 

[ டோர் 
குடிவாழ்வுறு மயிலாள் குறநாயகி கணவா ! -- எனையாளாய் ! 
படியோர்பணி சிகியாம் பருமாமலை வருவாய் ! - குகநாதா ! 
அடியேனிடம் வருவாய் ! அழகாகிய மயில்மேல் - முரு 

[ கோனே ! 


1669. கந்த மேவுமலர் நீபமே 

கண்ட மீதிலணி நாதனே ! -- எனையாளாய் ! 
சந்த மேவுதமிழ் நீசெய்வாய் ! 

தங்க மேரைநிகர் தோகைமா - மலையாளா ! 
அந்த மேவுமயில் வாகனா ! 

அன்பன் வாழ்கவர மேசெய்வாய் ! - குகநாதா ! 
நந்த மேவுகர மாயனார் 

நன்று சேர்மருக ! மேன்மைதான்- அருளாயோ ? 


1670. தந்தியுட துணைவா ! தங்குசிகி மலையா ! - எனையாளாய் ! 

தொந்திதிமி யெனவே துங்க நடை பயின்மா - மயிலாளா ! 
வந்தினிய வரமே மங்களம துடனே - அருளாயோ ? 
நந்திலகு கரமால் நன்றுபெறு மருகா ! - குகநாதா 

! 
1671. வனச மங்கையை மருவு மம்புயன்- மருகோனே ! 

கனக கும்பமென் கலச கொங்கையின் - மயில்போல்வாள் 
புனம டந்தையள் புணரு மிங்கித - முருகோனே ! 

மனம கிழ்ந்தருள் வளர்சி கண்டியின் - மலையாளா ! 
1672. கான கத்திலுறை மாதினாள் 

காம மிக்கவணை நாதனே ! - எனையாளாய் ! 
வான கத்திலுறை வானவோர் 

வாச வற்குவரு மோசமே- தவிர்வோனே ! 
ஞான முற்றவடி யார்களே 

நாளு மற்பினொடு தேடுசீர் - இருதாளா 1 
நான முற்றமலர் நீபனே ! 

நாடு மெய்ச்சிகியின் மேரிலே -வருதேவே ! 


412 


தின கவிதை 


1673. கருணா நிதியே ! கமலா சனனார் - பணிதாளா ! 

மருவா சனைசேர் மலர் நீ பமதே - புனைமார்பா ! 
குருசார் வனம்வாழ் குறநா யகியார் - புணர்தோளா ! 

தருசூழ் சிகியாய் தழைகோ டினில்வாழ் - வுறுதேவே ! 
1674. வனசமலர் மீது வளருமயின் மாது- புணர்தோளா ! 

கனகனுடல் சீறு கரியவுடன் மாயன் - மருகோனே ! 
அனநடைமின் மாது அழகுதிகழ் வேடர் - மகள்வாகா ! 
சினவரவின் மீது சிரசின்வரு தோகை - மலையாளா ! 


1675. வாச பேமென் மாலை யேபுனை-யிருதோளா ! 

தாச னானருள் தா !குகா!மணி- மயிலாளா ! 
மாசு சேர்பெல மாவை யேவெலும் - அயிலாளா ! 

தேச ரேபணி சீர்சி காமலை - முருகோனே ! 
1676. வனமேல்வளர் மறவோர்தரு மடமான்மரு - வியதோளா1 

சினமேமிகு மசுரோனுடல் தெறிவாகிட - வெலுவோனே ! 
மனநோய்கெட வருளேசெயும் மயில்மீதினில் - வருவீரா ! 

கனமேமிகு சிகியாமலை கருணாநிதி ! - முருகோனே ! 
1677. வடுவாகிய விழியாள் மடமாமயி னிகராள் - குறமானாள் 

தடமாமுலை தனிலே தகவேமரு வியவா ! -- எனையாளாய் ! 
படராவணி யரனார் பணைசீர்முலை யுமையாள்- தருபாலா ! 

மேமிகு பொழில்சேர் எழில்தோகையின் மலையா ! - [ ... ] 
1678. மடிய வேவரு மசுர னாருடல் வகிர வேல்விடு - செயசூரா ! 

குடியின் மீறிய புனமி னாளுயர் குறமி னாள்புண- ரிருதோளா 
அடியர் யாவரு நிதமு மேபணி அலரை நேருயர்-இருதாளா! 
கடிகொள் தோகையின் மலையில் வாழ்பவ ! கருணை நாயக ! 

-முருகோனே ! 
1679. காவில் வாழ்குற மாதினாள் 

காத லாயணை நாதனே ! - எனையாளாய் ! 
பூவில் வாழ்வுறு வேதனார் 

பூவு லாவிய வானுளோர் -- பணிதாளா ! 
தேவி யாளுமை நாதனார் 

சீர்கொள் வேணியர் பாலகா ! -- எனையாளாய் ! 
காவி சேர்சிகி மேரின்வாழ் 

நாதனே குக தேவனே ! -- முருகோனே ! 


1677. [ ] விடப்பட்டுள்ளது. 


குமரேசா எனச் சேர்க்கலாம் . 


தின கவிதை 


418 


1680. வாதுபுரி சூரன் மாயவயி லேவு- செயவீரா ! 

சூது நிக ரான தூயமுலை வேடர் - மகள்வாகா ! 
தாதுலவு நீப தாரையணி மார்ப ! - எனையாளாய் ! 

போதுலவு சோலை பூமிகுசி காமென் - மலையாளா ! 
1681. வஞ்சனைசெய் சூரன் மங்கவயி லேவு- செயவீரா ! 

கஞ்சமலர் நாதன் கண்டுபணி பாத ! - எனையாளாய் ! 
தஞ்சமிலை யாள்செய் தங்கமலை நேர்சி - கியின்மேரா ! 

அஞ்சவரு நோயை அஞ்சவடி தேவர் - கணநாதா ! 
1682. மட்டுலவு நீப அற்புதமென் மாலை 

மற்புயம தேய - ணிகுவோனே ! 
கட்டுலவு வேடர் மெய்க்குடியில் வாழும் 

கட்டழகி யாளை - அணைவோனே ! 
மெட்டுலவு சூர னைப்பகைகொள் வீர ! 

விட்டுணுத னாசை - மருகோனே ! 
பட்டுலவு மேனி வித்தக செய் மேன்மை ! 

பக்தியுள தோகை - மலையாளா ! 
1683. மனத்து நோய் தவிர்வாய் ! 

மலர்க்குளேர் மிகுநீ - பமென்மார்பா ! 
வனத்துவாழ் குறமான் 

மகிழ்ச்சியா யணைசீ - ரிருதாளா ! 
சினத்துநே ரிடுசூர் 

தெறிக்கவேல் விடுவாய் ! - குகநாதா ! 
எனக்குவே ணதுதா ! 

எழிற்செய் தோ கையின்மா - மலையாளா ! 
1684. எனதுமீ தினிலே இனியதோர் வரமே - புரிவாயே ! 

தனமினாள் குறமான் றனையுலா சமதாய்- அணைதோளா ! 
வனசமா மலர்மேல் வனமினா ளுடசீர்- மருகோனே ! 

கனகமா மலைநேர் கதிசெய்தோ கையின்மா - மலையாளா ! 
1685. கடிமண மிகுநீபா ! 

கமலமென் மலராமே - யிருபாதா ! 
அடியவர் தொழுதாளா ! 

அருள்புரி குருநாதா ! - முருகேசா ! 
வடிவுள குறமானாள் 

மகிழ்வொடு பணிதேவே ! -- எனையாளாய் ! 
படியுயர் சிகியாமோர் 

பணைமலை தனில்வாழ்வாய் ! - அமரேசா ! 


414 

தின கவிதை 
1686. கலைமதி தனையணி கயிலையில் வளரரன் - அருள் பாலா ! 
அலை தனி லழகொடு அரவணை துயில்பவர்- 

மருகோனே ! 
சிலை நுதல் மடமயில் திருநிகர் குறமகள் - புணர்தோளா ! 

மலைதனி லுயர்சிகி மலை தனில் வருகுக ! -- எனையாளாய் ! 
1687. கரும்பைநேர் மொழியாள் 

கமழ்ந்த மாலிகையே - புனைமானாள் 
குரும்பைநேர் முலையாள் 

குடங்கைநேர் விழியாள்- குறமானாள் 
விரும்புநா யகனே ! 

மிகுந்தவாழ் வதுவே - அருளாயோ ? 
அரும்புநேர் நகையாய் ! 

அகன்றதோ கையின்மா - மலையாளா ! 
1688. வஞ்சிநே ரிடையாள் மஞ்சுசேர் குழலாள் - குறமானாள் 

அஞ்சியே வருசூ ரன்றன்மே லயிலே - வியதேவே ! 
நஞ்சுசேர் மிடறார் நந்துசேர் கரனார்- அருள்பாலா ! 

மஞ்சுசூழ் சிகியாம் மன்றலா கியமா - மலையாளா ! 
1689. கொங்கு லாவிய தொங்க லேபுனை 

கொண்ட லேநிகர்- குழலாளே 
தங்கு சூருடல் ரெண்டு கூறிடு 

தங்க வேலணி- முருகோனே ! 
பொங்கு நோயது அன்பர் பாலது 

பொன்ற வேசெயும் - அமரேசா ! 
மங்குல் சூழ்வரு குன்றை மாமலை 

வந்த நாயக ! -- எனையாளாய் ! 
1690. அருண மேனிய ! அயிலை யேவிமுன் - எதிராவே 

வருவல் சூரனை மடிய வேசெயு - முருகோனே ! 
திருமி னாள்புணர் திறல்கொள் மாயவன்- மருகோனே ! 

தருவு லாவிய தழைசி காமலை - அமரேசா ! 
1691. அயிலாலெதிர் வருசூருடல் அழிவாய்விட - எயுவோனே ! 

குயிலாகிய மொழிநாயகி குறமான்மரு - வியதோளா ! 
ஒயிலாகிய துரையே ! அருள்உமைநாயகி- தருபாலா ! 

மயிலாகிய மலைமேல்வரு மணியே! அருள் - தருவாயே ! 
1692. எதிரிடு சூர னுடல்கிழி வாக 

இசைவொடு வேலை - விடுவோனே ! 
மதியணி தேவர் நடமிடு ராசர் 

வளர்சடை யீசர் - தருபாலா ! 
1689. முதலடியின் பொருள் முடிவுறாது நிற்கிறது . 


தின கவிதை 

415 
கதியுள தோகை மயின் மிசை யேறு 

கருணையினாத ! -- எனையாளாய் ! 
அதிபதி தேவர் குருபா! தோகை 

அழகுள மேரில் - வருதேவே ! 
1693. வனச மங்கையை மருவு மம்புயன் 

மணிய ணிந்திடு - செயமாயோன்- மருகோனே ! 
வினைமி குந்திடு அயில்பொருந்திரு 

விழிகு ளிர்ந்துமை - தருபாலா ! --- எனையாளாய் ! 
சினமி குந்திடும் அசுரன் மிஞ்சிய 

திறல்கொ ளும்படை - கொலவேவோர் - அயிலாளா ! 
கனக விண்டுவை நிகர்சொ லும்படி 

கமழ்சி கண்டியின்- மலை மீதே- வருதேவே ! 
1694. முத்து நேர்நகை சத்தி நேர்விழி 

மொய்த்த சீர்குழல் - மடமானார் 
குத்து மாமுலை யிச்சை யால்வரு 

கொச்சை நோய்தவி -- ரிடுவாயே ! 
கொத்து மேவிடு செச்சை யேபுனை 

கொற்ற வேலவ ! -- எனையாளாய் ! 
சித்து மேவிய முத்த னாரருள் 

சித்த னே !சிகி - மலையோனே ! 
1695. கடம்ப வனத்தி லுறைவோர் 

கரந்தை தரித்த சடையா -ரிடமே சேர் 
வடங்கொள் தனத்தி னுமையாள் 

மகிழ்ந்த சுபுத்ர ! எனையாள் - குகநாதா ! 
திடங்கொ டெதிர்த்து வருசூர் 

திரண்ட படைக்கு முனம்வே - லிடுதேவே ! 
தடங்கொள் பொழிற்சி கியின்மா 

தழைந்த மலைக்கு ளரசே ! - அருளாயோ ? 
1696. வனசமலர் நிகரா யிலகுமிரு சரணா ! 

மணமுலவு மலர்மா - லிகைமார்பா ! 
கனகமலை நிகரா கிரசிகியின் மலையா ! 

கருணைபொழி விழியாய் ! - எனையாளாய் ! 
பனகவணை தனிலே துயில்செயரி 

பணியையணி குறமான்- அணைதோளா ! 
மன தில்வரு துயர்தீ ரிடவருள்செய் ! குமரா ! 

மகிமையுள குகநா - யக ! வேளே ! 


மருகா ! 


416 


தின கவிதை 


1697 , வடித்த வேல்தனை யெடுத்து மேல்வரு 

வலுத்த சூருடன் - எதிர்வோனே ! 
துடிக்கு நேரிடை 

அனத்தை நேர்நடை 
துரைப்பெ ணாளொடு - புணர்தோளா ! 
படிக்குண் மேன்மைகொள் சிகிப்பொன் மேர்வளர் 

பருத்த தோகையின் - வருதேவே ! 
நடிக்கு நாயகர் உமைப்பெணயகி 

நலத்த பாலக ! - எனையாளாய் ! 


1698. வஞ்சனை மிகுத்த சூரன் அண்டிய படைக்கு நேரு 

மண்டிட வயிற்கொ டேவு- செயவீரா ! -- எனையாளாய் ! 
கஞ்சனை யெதிர்த்து வீர மிஞ்சிட வடித்து வீழ (கோனே ! 

கண்டுடன் நகைக்க வேசொல் -விறல்மாயோன் ! -- மரு 
நெஞ்சக மகிழ்ச்சி யாக இன்பொடு வரத்தை யேசெய் ! 
நின்கிருபை யெனக்க லாமல் - இனிவேறோர் 

- துணை 

[ யாதோ ? 
கொஞ்சிய குறப்பெணாளை அன்பொடு மணத்தை யேசெய் 

குன்றையின் மலைக்குள் மேவு- குகநாதா ! - [ ...] 


-- 


1699. வானில் மேவிய சோலை சூழ்தரு வாகு லாவிய - நலமே சேர் 

மேனி லாதவழ் தோகை மாமலை மீதி லேவரு- குகநாதா ! 
கானில் வாழ்வுறு வேட நாயகி காத லாய்மரு -வியதோளா ! 

தேனி னீபமென் மாலை சேர்புய ! சேவலா! அருள் புரிவாயே ! 
1700. மண்டு போரின் மேல் வந்து சூரன் மேல் 

- அயிலேதான் - விடுதேவே ! 
கண்டு போன்மொழி கங்கை நீலியாள் 

- தருபாலா ! - எனையாளாய் ! 
வண்டு சூழுமே வம்பு நீபமா 

--லிகைமார்பா ! -- குகநாதா ! 
செண்டு போலவே திண்சிகா நன்மே 

--ரினில்வாசா ! -- முருகோனே ! 
1701. பணைத்த மார்புய வலத்த சூரொடு 

பகைத்த போரினில் - அடுவேலா ! 
இணைத்த வார்புனை தனத்தி னாள்குற 

எழிற்பெ ணாளொடு - புணர்தோளா ! 


1698. [ ] விடப்பட்டது . 


அருள்வாயே ! எனச் சேர்க்கலாம் . 


தின கவிதை 


கணைக்கு நேர்விழி பயிற்று வார்செய்த 

கலக்கி லேபர - தவியாதே 
பிணைத்த நீபா பொன் சிகிக்கு வாழ்குக ! 

பிடித்த வாரண ! - அருளாயோ ? 
1702. வடித்தவேல் விழியாள் மருட்செய்கே சமினாள் - புவிமீதே ! 
குடிக்குள் மேன் மையதாய் குறப்பெணா ளுடனே - புணர் 

( தோளா ! 
படிக்குள் வாழ் முடிசேர் பருத்ததோ கையின்மா-மலையாளா ! 

நடிக்குமா மயிலா ! நலத்தை நீ யருள்வாய் ! - குகநாதா ! 
1703. நச்சரா வதிலே நிர்த்தமே யிடுவோன் 

நற்றுழா யணிமால் - மருகோனே ! - குகநாதா ! 
வச்சிரா யுதனார் பத்தர்யா வருமே 

மட்டுலா வியபூ - மழைதூய்நேர் - பணிதேவே ! 
கச்சுசேர் தனமான் மைக்குநேர் குழலாள் 

கற்பினாள் குறமான் - அணைதோளா ! - (....) 
பச்சைமா மயிலா ! நற்சிகா மலையா ! 

பத்தர்நா யகமே ! - அருளாயோ ? -- முருகோனே ! 
1704. வாச மாமலர் மீதி லேவளர் மாது சேர்புய மாயனார் 

கேச னே ! அருள் நீடு தோகையின் நாதனே ! 
தேச மேபுகழ் தோகை மாமலை தேவ னே ! கன சீலனே ! 
மாசி லாவயி லாள னே ! அருள் வாழ்வை யே ! அருள் 

[நாதனே ! 
1705. வஞ்சமிடு சூரன் மார்பில் 

மண்டிடமுன் வேலை யேவு- செயவீரா ! 
கஞ்சனுயிர் போக வேசெய் 

கங்குனிற மாய னார்தம்- மருகோனே ! 
தஞ்சமனு கூல மேசெய் ! 

தங்கமலை நேர்சி காமென் - மலையாளா ! 
நஞ்சையுணு நாதர் பால ! 

நம்புமடி யேனை யாள - வருவாயே ! 
1706. நச்சரவே புனைசடையார் 

நர்த்தனமே யிடுமடியார்- அருள்பாலா ! 
அச்சுதனார் நறைகமழ்சீர் 

அற்புதனா ரணைபுயனார் - மருகோனே ! 


நேச மாமரு 


1703. [ ) விடப்பட்டது . வடிவேலா ! எனச் சேர்க்கலாம் . 
27 


418 


தின கவிதை 


கச்சணிசீரிருமுலையாள் 

கற்புயர்வே டுவர்குலமான் - மகள்வாகா ! 
செச்சையதே புனைபுயனே ! 

சித்ரசிகா மலையரசே ! -- எனையாளாய் ! 


1707. கூர்வேலெனும் விழியாள் கோலாகல மடமான் - நலமேசேர் 
வார்சேரிரு முலையாள் வாழ்வேடுவர் குலமான்- அணை 

[தோளா ! 
தார்சூடிய புயவா ! தாமாமயில் முருகா ! -- எனையாளாய் ! 
கார்தாவிய நலமார் காமேவிய சிகியா - மலையாளா ! 


1708. ஒருசூர னுடல்கீற வுயர்வேலை விடுசூர ! -- எனையாளாய் ! 

மருநீப மலர்மாலை வடிவான புயமீது - புனைதேவே ! 
தருசூழு சிகிமேரு தனில்வாழு முருகேச !-அருளாயோ ! 
கருமேனி விறல் தேவர் கணமேவு திறன்மாயன் - மரு 

[கோனே ! 


1709. கொண்டைமயில் வாகனா ! 

குன்றைமலை யாதிபா ! -- எனையாளாய் ! 
வண்டர்படி நீபமா 

மன்றன்மலர் மாலையாய் ! -- அருளாயோ ? 
அண்டர்பணி நாதனே ! 

அன்பனிட மாவலாய் - வருவாயே ! 
கண்டமது நீலனார் 

கங்கையுமை யாள்சொல்பா - லக ! வேளே ! 


1710. எதிர்வரு சூரனை யிடறிய சேவக ! -- எனையாளாய் ! 

கதிர்வடி வேலவ ! கருணையின் நாயக !-அமரேசா ! 
நதியணி வேணியர் நலமிகு பாலக ! -- முருகோனே ! 
மதிதவழ் தோகையின் மலைதனில் வாழ்குரு - பர ! வேளே ! 


1711. சாகர மிசைதுயின்மால் 

தார்துள வணிபுயனார் - மருகோனே ! 
மாகம ததில்வருசீர் 

வாழ்மதி முகமாடவாள்- குறமானாள் 
ஆகம துருகிடவே 

ஆவலொ டணை தனிலே - புணர்தோளா ! 
கோகனக மலரள்சேர் 

கோலமிகு சிகியின்மேல் - வருதேவே ! 


தின கவிதை 


419 


1712. கச்சையணி முலையாள் கட்டழகி குறமான் - அணைதோளா ! 

நச்சரவு புனைவோர் நர்த்தனம திடுவோர் - அருள்பாலா ! 
பச்சைமயின் முருகா ! பட்சமுட னடியே - னிடம் வாராய் ! 

செச்சையணி புயனே ! சித்ரமிகு சிகிமா -- மலையாளா ! 
1713. வான நாயக னாவ லாகிய மாது சேர்புய ! - எனையாளாய் ! 

ஞான மாமுனி வோர்க ளேபணி நாதனே குக !- குருநாதா ! 
கான மேவரு வேட நாயகி காத லாய்மரு - வியவாகா ! 

தான மாமத யானை சோதர ! சார்சி காமலை - முருகோனே ! 
1714. கடமத் மொழுகிய யானை யானனர் 

கருதிய துணையுள ஞான நாயக ! - எனையாளாய் ! 
திடசவு ரியபல சூர னார்படை 

தெறிபட வயில்தனை யேவு மாகன- செயவீரா ! 
நடமிடு சிறைமயில் வாகனா அருள் 

நலமிகு நின தடி யார்கள் பாலெதிர் - வருவாயே ! 
தடமதி தவழ்நிதி யான கோடுகள் 

தழைசிகி மலைமிசை வாழு நாய்க ! -- முருகோனே ! 
1715. வனசமலர் மீது வாழும் மகிமையுள மாது போலும் 

- வடிவாமே- குறமானாள் 
தனதுமய லாசை யான் முன் றனைபொழில்க ளூடு தேடு 

-வடிவாளா ! -- எனையாளாய் ! 
அனமதனி லேறு வீரர் அமரர்முத லோர்கள் நாளும் 

- பணிபாதா ! -- குகநாதா ! 
சினவவுணர் கால 1 கோல சிகிமலையின் வாச ! நாய 

--னிடம் வாராய் . - தனியாயே ! 
1716. அடுத்து வந்தெதி ராடிய சூருடல் 

அறுக்க மிஞ்சிய கூரயி லேவிய- செயவீரா ! 
தொடுத்து ரஞ்சித மாகிய மாலிகை 

சொருக்கி லங்கிய சீர்குழல் நாயகி- குறமானாள் 
கொடுத்த வன்பொடு லீலைக ளாலவள் 

குணத்த ழுந்திய நாயகனே ! அரு - ளுதவாயோ ? 
அடுத்த வம்பனை யாதரி யாய் குக ! 

அருட்செய் குன்றையின் மாமலை மேல்வரு- முருகோனே ! 
1717. கயிலாச மலைமீது கமழ்தேவர் புணர்மான் 

குயிலான மொழிமாது குருநீலி புதல்வா ! 
அயிலாள ! எனையாள்வை ! அழகான குமரா ! 
மயிலாள ! சிகியான மலைமீது வருவாய் ! 


420 


தின கவிதை 


1718. வாசனை படைத்த நீப 

மாலிகை தரித்த மார்ப ! -- எனையாளாய் ! 
யோசனை நினைக்கொ ணாது 

ஓர்மயில் படைத்த தேவ ! -- என்முன்வாராய் ! 
தாசனை மகிழ்ச்சி யாக 

தாரணியில் மெத்த வாழ - அருளாயோ ? 
ஈசனை நிகர்த்த தேவ ! 

ஏர்மிகு சிகிப்பொன் மேரில் - வருவீரா ! 


1719. கனகமலை நிகராகிய பொழில்களுல வியசீருள 

கனமுலவு சிகிமாமலை -- வருதேவே ! 
வனசமலர் தனில்வாழ்வுறு அயிலிலகு விழிநாயகி 

வடிவுதிகழ் திருமாலுட - மருகோனே ! 
அன நடைகள் பயில் நாயகி குறகுலமெ னமையாளொடு 

அருமையுடன் நசையாய்மரு -- வியதோளா ! 
எனதுமன இருளோடிட வரமுதவு செகநாயக ! 

எழில்மயிலின் வருசேவக ! -- முருகோனே ! 


1720. கடமத மொழுகிய விறல்கெழு மியகன 

களிறின்வ தனருட - துணையாளா ! 
மடமயி லெனவரு வடிவினள் குறவர்தம் 

மகண்மய லொடுமரு - வியதோளா ! 
திடமிகு மசுரர்கள் ரணகள மதில்வரு 

திரள்படை யதிரிடு - செயவேலா ! 
நடனமி டுகுருகு மிசைவரு குருபர ! 

நறைகமழ் சிகிமலை - முருகோனே ! 


1721. கூர்வேலனே ! கோவே ! குகா ! -- எனையாளாய் ! 

சீர்தோகையாய் ! தீநீபமா - மலர்வாகா ! 
கார்மேனியார் காவாழ்வுளோர் - தருமானாள் 
சேர்தோளனே ! சீர்தோகையா - மலையாளா ! 


1722. சூருடலின் மீதிலே தூயவடி வேலையே - விடுவீரா ! 

காருலவு கேசமான் காதன்மிகு வேடமான் - அணைதோளா ! 
சீருலவு நீபமாம் தேனொழுகு மாலையாய் ! -- அருளாயோ ? 
தாருலவு மார்பனே ! சாரன்மிகு தோகைமா- மலையாளா ! 


1719. குறகுலமென் அழையாள் ; அம்மையாள் . நசை - விருப்பம் , 


தின கவிதை 

421 
1723. கந்த மாகிய நீப மாலிகை கண்ட மீதணி நாதனே ! 

அந்த வானவர் ஞானவோர்கன அன்ப ரேபணி பாதனே ! 
சந்த நாவல ! தோகை மேல்வரு சங்க ராகுக ! ஆள்வையோ ? 
இந்த லோகர்கள் வானு ளோர்பணி எங்கள் தோகையின் 

[மேருளோய் ! 
1724. கரும்பு போல் மொழியாள் இலங்குகூர் விழியாள் 

கனிந்தசீரிதழாள் - வடிவேசேர் 
அரும்புபோ னகையாள் குரும்பை போல் முலையாள் 

அணங்குவே டமினாள் - புணர்தோளா ! 
விரும்புசீ ரடியா னிடஞ்செய்வாய் நலமே 

விளங்குதோ கையின்மா - மயிலாளா ! 
சுரும்பு சோ லைகள்சூழ் சிகண்டிமா மலையா ! 

தயங்குமா யுதவே - லணிவேளே ! 
1725. வஞ்சக மிடுசூரன் மிஞ்சிய படையாவும் 

மங்கிட வயிலேவு- செயவீரா ! 
கஞ்சனை யுயிர்மாள வென்றிடு விறலாள ! 

கங்குலி னிறமாயன்- மருகோனே ! 
காஞ்சம தியைவேணி யின்றனி லெழிலாக 

கொண்டிடு வரனார்தம் - மகவேளே ! 
விஞ்சைய ருயர்வானர் அண்டிட அரிதான 

மின்பயில் சிகிமேரில் - வருதேவே ! 
1726. கடிகம ழிலகிய அற்புத மடமான் 

கன தன மதிலிரு கைக்கொடு புணர்மால் - மருகோனே ! 
பிடிபடு மடநடை வெற்பம ருமையாள் 

பிரியம் துடனருள் புத்திர ! மலர்மா - லிகைமார்பா ! 
இடியென அதிரநருக்கிய படையோர் 

எதிரிட வருமவு ணர்ச்செய மிடுவேல் - அணிவோனே ! 
குடிமிகு குறவர்கு லக்கொடி கணவா ! 

கொடுமுடி களுயர்சி கிக்கிரி யரசே ! -- எனையாளாய் ! 
1727. தந்தியின் முகத்தனார் 

தந்துணை படைத்தவா ! - எனையாளாய் ! 
கந்திகல் கருத்தினாள் 

கங்குலி னிறத்தவே - டுவர்மானாள் 
கொந்திகல் மலர்ப்பெணேர் 

கொண்டிடு குறப்பெணாள் - புணரீதோளா ! 
செந்தியின் மலைக்குகா ! 

தென்சிகி மலைக்குள்வாழ் - குகநாதா !. 


4:22 


தின கவிதை 


1728. கங்குனிற மேனியார் கஞ்சமலர் மாதினாள் 

- புணர்மாயோன் - மருகோனே ! 
திங்களணி வேணியார் தென்கயிலை யீசனார் 

- அருள்பாலா ! - எனையாளாய் ! 
பங்கில்வளர் வேடுவோர் பைங்கிளியை யாவலாய் 

- அணைதோளா ! -- முருகோனே ! 
மங்குல் தவழ் சோலைசூழ் மஞ்சுலவு தோகைமா 

--மலையாளா ! - [ ......] 


- 


1729. பவள வாயினாள் பரிய மார்பினாள் 

--குறமானாள் - புணர்தோளா ! 
கவள யானையார் கருது சோதரா ! 

- அருளாயோ ? -- முருகோனே ! 
தவள மேனியார் தனையெ னாவிலே 

- ( ........ ) - அருளாயோ ? 
புவன மீதிலே புகழ்செய் தோகைமா 

-- மலையாளா ! - [ ...... ] 


1730. பருத்தமா முலையாள் பணைத்தசீ ரிருவா - குளமானாள் 

திருத்தவே டமினாள் சிறப்பதா யணைதோள் - முருகோனே ! 
கருத்தனே ! அருள்வாய்! கமழ்ச்சியா கியமா - லிகைமார்பா 
விருத்தகோ டுகள்சேர் மிகுத்ததோர் சிகியா - மலையாளா ! 


1731. தந்திமுக வற்கிளைய ( பைந்தமி ழுலாச ) 

சந்த்ரனை நிகர்த்தமுக ! இந்தவரு ளைத்தா ! 
கொந்துள கடப்பமலர் மன்றல்கொள் சரத்தை நனி 

கொண்டிடு புயக்குமர ! வந்தருள் கருத்தாய் ! 
முந்தவரு மற்புயவன் மங்குமவு ணற்குவொரு 

முன்செல வயிற்கொடெதி ரன்றுசெய முற்றாய் ! 
பந்திநிரை யுற்றமண மிஞ்சிய பொழிற்குலவு 

பண்புயர் சிகிக்கிரியில் வந்தினி திருப்பாய் ! 


1728. [ ... ] குமரேசா ! எனச் சேர்க்கலாம் . 

1729. [ ) விடப்பட்ட வை . முறையே , வருமாறே குருநாதா எனச் 
சேர்க்கலாம் . 


1781. [ ) சந்தம் பொருந்தவில்லை: 

பைந்தமிழ் விருப்ப ! குக ! எனப் படிக்கலாம் 


தின கவிதை 
1732. செண்ட தைநிகர் மாமுலை 

திங்க ளைநிக ரானனம் - நலமாமே 
கொண்டல் கொள்குழ லாள் நய 

கொஞ்சி ய்கனி வாயினள்- குறமானாள் 
தண்ட லைதனி லேயணை 

தண்க மழ்மிகு நீபமென்- மலர்பார்பா ! 
அண்டர் கள்பணி தோகையின் 

அங்கி ரிதனில் வாழ்வுறு- குகநாதா ! 
1733. [ வால வேல்கொடு சூரன்மேல் 

வாதி னாலெயு நாதனே ! -- அருளாயோ ? ) 
நீல மேனியின் மாய னாருயர் 

நீடு காதல தான தோர்கன - மருகோனே ! 
சூல பாணியர் வாள ராவணி 

சூடு வேணியர் பால கா ! இனும்- அருளாயோ ? 
தால மேபுகழ் தோகை மாமலை 

தாணு வே ! செய மாத வா ! [ ......... ) 
1734. மறைபக ரரியிரு முனிவர்கள் பணிபுரி 

மகிமைகொ ளரனருள்- புதல்வோனே ! 
கறையகல் மதிமுக வடிவுள குறமகள் 

கன தன மிளகிட - அணைதோளா ! 
சிறைவிரி மயில்மிசை வருகுரு பர ! குக ! 

சிகிமலை தனில்வரு- துரைவேளே ! 
பிறையெயி ருளகண பதிதுணை முருகைய ! 
பிரபல மிகவருள் 

புரிவாயே ! 
1735. வாதுபுரி சூர னாவி 

மாயவட லேசெய் வேல ! -- எனையாளாய் ! 
கோதுபுரி வோர்கள் தானை 

கூறுபட வேசெய் நாத ! - அமராளா ! 
சூதுபுரி மார்பின் மாது 

தோகைகுற மானை நாளும் - அணைதோளா ! 
சேதுநிற மேனி யாள ! 

தேவசிகி யான மேரில் - வருகோவே ! 


1733. [ ] முதலடியின் சந்தம் வேறு . 

[ ] விடப்பட்டது . குக ! - அருளாயோ ! எனச் சேர்க்கலாம் . 
தாணு : சிவன் பெயர் , முருகனுக்கு வந்துளது . 


- 


4:24 


தின கவிதை 


1736. கடம்பவன நாத ரீசர் 

கரந்தைபுனை வேணி யார்தம் - இடமேசேர் 
குடங்கொள் தன மாது தேவி 

குழந்தை ! எனை நாளும் வாழ - அருளாயோ ? 
நடம்பயில்செய் தோகை மீது 

நயந்துவரு தேவ தேவ ! -- எனையாளாய் ! 
தடங்குலவு சோலை சூழு 

தழைந்த சிகிமேரில் வாழு - முருகோனே ! 


= 
4 
- 


1737. காத லாகிய வேட நாயகி காவி லேயணை - புயவேளே ! 

நாத னார்கயி லாச னாரருள் நாக னார்புண - ருறுமானாள் 
மாதி னாள் தரு பால காகுக ! வாச நீபமென்- மலர்மார்பா ! 
கோதி லாதபொன் மேரை யேநிகர் கூறு தோகையின் 

( மலையாளா ! 


1738. இந்த வாழ்வது சிந்தி டாதருள் 

இந்தி ராதிபர்- பணிதாளா ! 
சந்த நாவல னென்ற பேர்பெறு 

சந்த்ர வானன - முருகோனே ! 
கந்த நீபம ணிந்த நாயக ! 

கங்குன் மேனியர் - மருகோனே ! 
அந்த மேவுசி கண்டி யாதிப ! 

அன்பன் மீதருள் புரிவாயே ! 


- 


1739. வஞ்சனை மிகுசூர்மா வந்திட வயிலேவு- செயவீரா ! 

கஞ்சனை யெதிராடும் கங்குலி னிறமாயன்- மருகோனே 1 
வஞ்சிபொ னிறமானாள் வம்புகொள் முலைவேடர்- மகள் 

[ தோளா ! 
ரஞ்சித மிகுதேவே ! நன்றுகொள் சிகிமேரில் - வருதேவே ! 


1740. வஞ்சி நேரிடை மாதினாள் 

வம்பு சேர்தன மாதினாள் - உமைமானாள் 
நஞ்சு சேர்மிடர் நாதனார் 

நந்து சேர்கர நாதனார் -- அருள்பாலா ! 
ரஞ்சி தா ! குக ! நாயகா ! 

நம்பி னேனரு ணீசெய்வாய் ! - அமரேசா ! 
அஞ்சி யேவரு சூரனோ 

டன்று போர்புரி தோகைமர - மலையாளா ! 


தின கவிதை 


425 


1741. விடவரவி னுடனெளிய வுலகமது கிடுகிடென 

விரைவினட மிடுமயிலில் - வருதேவே ! 
அடியனுட மிடியகல நிமிஷமதி லொருகிருபை 

அருளுவது சமயமினி - யிலையேதான் 
குடவளையி னொளியுள்வர குமுறொலியை மிகுவயல்கள் 

குலவுவள மிகவினிய - தொருநேமா ! 
புடவிதனி லுனையலது எளியன்மிடி . தவிர்வரெவர் ? 

புகல் ! சிகியின் மலையின் முரு - கையவேளே ! 
1742. பொருது சூருடல் கிழிய வேயொரு 

புகையி லாவயில் --விடுவேளே ! 
விருது கூறிய வவுண னார்குலம் 

விரைவி லேயழி - படவேதான் 
கருது நேமியை விடுநல் மால்கன 

கமலநாயகி - புணர்மாயோன் 
மருது வீழிட வுதையு மாதவன் 

மருக ! தோகையின் - மலையாளா ! 
1743. வனச மாமல ரணையின் மீதுறை வனிதை மேவிய 

- புயமாயோன் - மருகோனே ! 
கனக மேருவை நிகர்சி காமலை 

கமழு மேருவின் - நலமாவே - வளர்தேவே ! 
மனது நோய்தவி ரிடவு நீயருள் 

மயிலின் வாகன ! -- முருகோனே ! -- எனையாளாய் ! 
புனமி னோடுற மகிழ்வ தாயணை 

புய ! இ நாளடி - யவர் நாதா ! -அமரேசா ! 
1744. மீறிவரு சூரனுடல் நாசமிக வேசெயநன் 

வீரவயி லேவுகன - முருகோனே ! 
கூறுபடை வேலைநிகர் பார்வைகுற மாது புணர் 

கோகனக மாவதன ! -- எனையாளாய் ! 
நாறுமலர் நீபமதை மார்பிலணி தேவ ! குக ! 

நாவலவ ! நாயனிடம் -- வருவாயே ! 
தேறுபட நீயருள்செய் தோகைமலை மீதுவரு 

தேவகுரு நாத | மயின் - முருகோனே ! 
1745. கொஞ்சிய கிளிமொழியாள் கிஞ்சுக மெனுமிதழாள் 

கும்பமெ னிருமுலையாள்-- நலமே சேர் 
வஞ்சியை நிகரிடையாள் அம்புய விருவிழியாள் 

வங்கண மிகுகுறமான் - அணைதோளா ! 


- 


4:26 


தின கவிதை 


நஞ்சிக லரவினிலே யின்றுயில் புரியரியார் . 

நன்றுகொள் மருகையனே ! -- எனையாளாய் ! 
மஞ்சுகள் தவழ்முடிசேர் குன்றையின் மலையரசே ! 

மன்றல கமழ்மலர்மா - லிகைமார்பா ! 


1746. மன்றல்கமழ் நீபமலர் வந்தபுய நாதா ! 

அன்றுவரு சூரன் முத லஞ்சுமயி லாளா ! 
குன்றைமலை மீதுவரு கும்பமுனி நாதா ! 
கொன்றைந்தி சோதிமதி கொண்டவரன் பாலா ! 


L 


1747. கான மாதினாள் காதலாகவே - புணர்தோளா ! 

வான நாதனார் வாழ்வ தாகவே - பணிதாளா ! 
தான வோர்களே சாக வேலையே -- வியவீரா ! 
ஞான வேதனார் நாத ! தோகைமா - மலையாளா ! 


1748. கொங்குலவு மாலையணி கொண்டல்படி கேசமிகு - குற 

( மானாள் ! 
அங்கமதி லேமருவு அந்தமிகு நாத ! இனம்-- எனையாளாய் ! 
சங்கர ! சிவா! குமர சந்த்ரவதனா! அருள்செய்! - அமரேசா ! 
மங்குறவழ் சோலைநிறை மன்றல்மிகு தோகைமலை - முரு 

( கோனே ! 
1749. கொண்டல்கொள் குழல்மடவார் 

கொண்டிடு மயலகல்வே - செயுவாயே ! 
மண்டப நிறைசிகியாய் 

வந்திடு மலையரசே ! - எனையாளாய் ! 
வண்டணி மலரணிவாய் ! 

வஞ்சனை யசுரனையே - கொலும் வேலா ! 
அண்டர்கள் பணிசரணா ! 

அன்பன்மு னினிவருவாய் ! - குகநாதா ! 


1750. பாதவ மிகுத்தகன கானக மதிற்குலவு 

பாவையை மகிழ்ச்சியொடு - புணர்தோளா ! 
சீதமதி யைச்சடையின் மீதணி கருத்தர்தரு 

தேவதை ! எனக்குவரம் - அருளாயோ ? 


1750. பாதவம் - மரம் . 


D 


தின கவிதை 


427 


போததி லுயர்ச்சிபெறு நீபமல நற்றபுய ! 

போதக முகத்தருட - துணையாளா ! 
தாதவிழ் மலர்ப்பொழில்கள் சூழுயர் சிகிக்கிரிய ! 

தாகமொ டெனக்குநல - முதவாயோ ? 


1751. மரகத மணியென வொளிவிடு நிறமிகு 

கார்போலவு மேலோர் 
மணமுல வியதொரு வனசம தனிலுறை 

மானாள்மரு கோனே ! 
அரவுட னெளிபட நடமிடு மயின்மிசை 

வாராய் அம ரேசா ! 
அசுரர்கள் குலமது அழிபட வயில் விடு 

சூரா ! பெல வீரா ! 
இரவியை நிகர்மணி தழுவிய முடிபுனை 

வானோர்முத லானோர் 
எனதுட திறையிது என துட திறையிது 

பாராய் ! என வாளாய் 
பரவிய வடியவர் மிடிதவி ரிடவருள் 

தாராய் ! முரு கேசா ! 
பணைபொழி லுலவிய சிகிமலை மிசைவரு 
கோவே ! அருள்தேவே ! 


1752. மண்டப மாகிய பங்கய மீதினில்- வருமானாள் 

மண்புவி மாமயி லுந்தின மேவிய -விறல்மாயோன் -மரு 
அண்டர்க ளேபணி அம்புய மேநிகர்- இருபாதா ![ கோனே ! 
அந்தர மேலுயர் குன்றையின் மேல்வரு - முருகோனே ! 

( எனையாளாய் ! 
துண்டம தாகிய வெண்பிறை சூடிய - வவர்பாலா ! 

தொங்கல்க டாவிய நன்பரி மேல்வரு - குகநாத ! -அம 
கண்டவர் மாகவி வென்றிட வேயருள் - புரிவாயே ! [ ரேசா! 
கஞ்சனை யேசிறை யன்றுசெய் வாயினி- அருளாயோ ? 

- செகநாதா ! 


1753. மங்குறவழ் குன்றைமலை வந்தமுரு கோனே ! 

வம்புபுனை யம்புயமெ னுஞ்சொலிரு தாளா ! 
கங்குலி னிறங்கன திலங்கிடமு னேரே 

கண்டவர் பயங்கொள வெதிர்ந்துவரு சூர்மா 


428 


தின கவிதை 


செங்குருதி சிந்தியிட வென்ற அயி லாளா ! 

செந்தமிழ் பயின்றியல் பறிந்தபுல வோனே ! 
கொங்குலவு தண்டலையில் அன்றுகுற மானாள் 

கொண்க ! அடி யென்றனெதிரின்றுவரு வாயே ! 
1754. கனககும்ப மெனநிறைந்த - மூலையாளே 

கமழுகின்ற மலரணிந்த- குழலாளே 
வனமடந்தை தனையணைந்த- குகநாதா ! 

மகிழ்சிறந்து அடியன் முன்பு - வருவாயே ! 
தனதனென்று நிதிசிறந்து - மிகவேதான் 

தழைகவன்பு மிகவரங்கள் - புரிவாயே ! 
வனசமண்ட பமதிலங்கு - மயிலாளே 

மருவு குன்றை மலையிலங்க- வருதேவே ! 


1755. விடவரவு முடிநெளிய நடனமிடு மிருசரண 

விறலி னாசையா கியவு லாசமா - மருகோனே ! 
தொடரவரு பிறவிதனை யடியரிடம் விலகிவிடு 

விரைகொ ணீபமா மலரின் மாலையே - புனைமார்பா ! 
கடகரியை நிகர்வதனர் துணைவனென வருகுமர ! 

கலக மாவையே யெதிர வேலையே - வியவீரா ! 
வடவரையை நிகருமொரு சிகரமிகு வுயர்சிகியின் 

மலையின் வாசனே ! அருள்செய் நாதனே! -எனையாளாய் 
1756. சகல புவியிலுள வடிய ருடமிடிகள் 

தவிர வரமருளு - முருகோனே ! -- கணநாதா ! 
அகல மிலகுதிரை யுலவு கடலிலர 

வணையின் விழிதுயிலு - விறன்மாயோன் - மருகோனே ! 
பகர வொருகிரியை யெதிர வருவசுரை 

பழகும் அயிலதனை -- விடுதேவே ! -எனையாளாய் ! 
மகர வலைகள்மிகு வளையு மொருசிகியின் 

மலையின் வருகுமர ! -- குருநாதா !-அமரேசா ! 
1757. கனக மன்றினி னடன மன்றுசெய் 

கமழ்செய் கொன்றையை - அணிவோர்பால் 
மனது கந்திடு மிமய நன்கிரி 

வளரு மம்பிகை - புதல்வோனே ! 


1755. விறல் - திருமால் . 


தின கவிதை 

423 
தினக ரன்றனை நிகர்க டம்பணி 

திறல்கொ ளும்புய ! - முருகோனே ! 
அனநிறைந்திடு தடமி குந்திடு 

அருள்சி கண்டியின் - மலையாளா ! 
1758. கஞ்சனை வதைத்தமால் 

கஞ்சம திருப்பரே - பணிமேலோர் 
நஞ்சினை வருத்தினோர் 

நன்றுள சுபத்திரா ! -- எனையாளாய் ! 
வஞ்சக மிகுத்தமா 

மங்கிட வயிற்கொடே - வியசூரா ! 
தஞ்சம ருளைச் செய்வாய் ! 

தங்கிய சிகிப்பொன்மா - மலையாளா ! 
1759. கனக மேரு முலையாள் கமல மாது நிகர்வாள் 

வனச மான முகமான் வனமி னாளை யணைவாய் ! 
அனம தேறு மறைசேர் அயனு மாலு மறியாய் ! 

சினவ ராவின் முடிவாழ் சிகியின் மேரி லரசே ! 
1760. அடியரு டையகலி பொடிபட வருள்புரி 

அழகிய மயின்மிசை - வருவேளே ! 
கடிகம ழிலகிய இதழ்நிறை மதுவுள 

கமகம வெனவுயர் - மலர்நீபா ! 
கொடியது புரிவரு அவுணர்க ளுடகன 

குடியழி படவயில் - விடுவீரா ! 
படிபுகழ் சரவண பவ் ! குக ! குருபர ! 

பருமுடி யுயர்சிகி - மலையாளா ! 
1761. சகல கடுவினை பொடிகள் படவருள் 

தருவை குக ! குரு - பரவேளே! 
பகர வுயர்கிரி அயிலை விடுபவ ! 

பரம சிவசுத ! - கணநாதா ! 
மகர மெறிகட லதனி லரியணை 

வளர்க ணரியுட - மருகோனே ! 
செகம தனிலுயர் புகழ்கொள் பழமலை 

சிகர மிகுசிகி - மலையாளா ! 
1762. நம்பிய வடியவர் தம்பகை யகலிட 

நன்றுகொள் வரமருள்- புரிவாயே ! - குகநாதா ! 
வம்பு செ யவுணர்கள் தங்குல மழிபட 

வந்தடல் புரிகுரு - பரவேளே ! -- எனையாளாய் ! 


430 


தின கவிதை 


அம்பெனு மிருவிழி யிந்தென வொளிர்முக 

அம்புய மலர்மகள் -- புணர்மாயோன் - மருகோனே ! 
கும்ப முனிபரவு கின்ற சிகரமிகு 

குன்றையின் மலைவரு - துரைவேளே !-அருளாயோ ? 


1763. சந்த மெய்த்தமிழ் பாட வேயருள் 

சங்க ரற்கொரு பால னாகிய - முருகோனே ! 
அந்த ரத்தவர் யாரு மேபணி 

அம்பு யத்தினை நேரு மேயிரு - பதநாதா ! 
சுந்த ரத்துரை மாதி னாளொடு 

தொங்க லிற்குழல் வேட நாயகி- புணர்தோளா ! 
பைந்த ருப்பொழில் சூழு மேன்மை கொள் 

பங்க யத்திரு வாழ்சி காமலை - வருதேவே ! 
1764. வஞ்ச மனத்த னாக வுந்து பெலத்த னான 

வந்த வுணர்க்கு வீறு - படையாளா ! 
நஞ்ச மிடற்றி னார்தம் பங்கி லிருக்கு மாது 

நங்கை யுமைப்பெ ணாள் தன் - மகிழ்பாலா ! 
கஞ்ச மலர்க்குள் வாழ்வு என்று மிகுத்த மாது 

கங்கு னிறத்த ராசை- மருகோனே ! 
தஞ்ச மெனக்கு நீ செய் ! குன்றை மலைக்கு வாச ! 

தந்தி முகற்கு நேரு - மிளையோனே ! 


1765. எதிராய்வரு மசுரோனுடல் இறுவாய் விட - உடனே தான் 

கதிராகிய அயிலேவிய கணநாயக !-அருளாயோ ? 
மதிசூடிய சடையார்புணர் வளர்மாதுமை- புதல்வோனே ! 

துதிசேர்சிகி மலைமேல்வரு துரையே அருள்- புரிவாயே ! 
1766. மயிலேறிய துரையே ! மகிழ்வாய்வர மருள்வாய் ! 

அயிலாலெதிர் வருமோர் அசுரோனுடன் அடுவாய் ! 
குயிலாகிய மொழியாள் குறநாயகி கணவா ! 
ஒயிலா குரு பரனே ! உயர்தோகையின் மலையா ! 


1767. மாலை மதியைமண மாலை யதனையணி -- முடியார்பால் 

மாலை யுடன்மருவு மாது வுமைதனுட - புதல்வோனே ! 
சேலை நிகரும்விழி சீர்கொள் குறவர்மகள் -புணர்தோளா ! 
வேலை வளைபுவன மீதி லுயர்சிகியின் - மலையாளா ! 


1762. இந்து - திங்கள் , 


தின கவிதை 


131 


1768 , வஞ்சனை படைத்த சூரன் 

மங்கிட வயிற்கொ டேவு - செயவீரா ! 
கஞ்சமல ருற்ற பாத ! 

கங்குலின் நிறத்ற மாயன் - மருகோனே ! 
நஞ்சணி மிடற்றர் பாக 

நங்கையின் மகிழ்ச்சி யான - புதல்வோனே ! 
மஞ்சணி சிகிப் பொன் மேரில் 

வந்தவ ! எனக்கு மேன்மை - அருளாயோ ? 
1769. பிறையுற்றிடு நுதலாள் 

பிணையுற்றிடு விழியாள் - கொடி போலே 
குறையுற்றிடு மிடையாள் 

குணமுற்றிடு குறமான் - அணைதோளா ! 
நறையுற்றிடு மலராள் 

நளினக்கொடி புணர்மால் - மருகோனே ! 
மறையுற்றவர் புகழ்சீர் 

மகிமைச்சிகி மலைமேல்- வருதேவே ! 
1770. வருகார்பொழி மழைபோலவும் 

வழிமாமத விறலானையர் - துணையாளா ! 
கருமாமுகி லெனுமேனியர் 

கன தானவர் குலமாவுடன்- அடுசூரா ! 
மருமாமல ரெனு பேமென் 

மதுமாலையை யணிமாபுய ! -எனையாளாய் ! 
தருவாய்வரம் ! இனியாரருள் 

தருவார் ? சிகி மலை மேல்வளர்- குகநாதா ! 
1771. வஞ்சமிடு சூர னாவி 

மங்கவயி லேவுவீர ! - எனையாளாய் ! 
கஞ்சமலர் வாழு மாது 

கங்குனிற மேனி மாயன்- மருகோனே ! 
நஞ்சவிழி வேட மாது 

நன்றுபெற மேவு நாத ! - முருகோனே ! 
தஞ்சமிலை யாளை யாபொன் 

தங்குசிகி மேரில் வாழும் - முருகோனே ! 
1772. வார்புனை முலையாள் தூதுளை யிதழாள் 

மானிகர் விழியாள்- குறமானாள் 
கார்புனை வனமூ டேதிரி யுறு நாள் 

காதல்கொ ளிடவே - புணர்தோளா ! 


482 

தின கவிதை 
தார்புனை புயவா ! நீயினி யெனையே 

தானுயர் பெறவே - அருளாயோ ? 
சீர்புனை சிகியா மாமலை யரசே ! 

தேவர்கள் துரையே ! - எனையாளாய் ! 
1773. வித்துரு மத்தை நிகர்த்திடு பொற்பிதழ் 

விற்கும் கர்ப்புரு வத்தின ளற்புத - மடமானாள் 
முத்து நிரைத்த எயிற்கொடி பொற்புறு [ டுடனே தான் 

மொய்த்த குழற்குற வர்ப்பெணை யிச்சையொ 
குத்து முலைக்குட மத்தை நெருக்கிமை 

[தோளா ! 
யுட்கல வித்தொழி லெட்டொடு வற்பொடு - புணர் 
அத்துவி தத்துமு டிப்பொரு ளிப்பருள் 

அற்புத நற்சிகி யிற்றுரை ! வித்தையை - அருளாயோ ? 
1774. வந்தட லைப்புரி யும்பல முற்றவன் 

மண்டு கறுப்புறு கின்ற நிறத்தினன் - எனுமாவோ( டு ) 
உந்தயி லைக்கொடு வென்று செயக்கணி 

உம்பர் வியப்புற அன்று தரித்திடு - முருகோனே ! 
கந்த ! எனத்துதி அன்ப னெனக்கருள் ! 

கண்டி முதற்றல மெங்கும் விளக்கிய- அமரேசா ! 
உந்த னடித்துணை யென் றலை வைத்தருள் ! 

ஒண்புய லுற்றிடு குன்றை மலைக்குரு - பரவேளே ! 
1775. படவர வுடனெளி படவுட னடமிடு 

பருமயின் மிசைவரு குருபர சரவண - நாதாமாதேவே ! 
அடமுள பவன்மலை நிகர்புய னெனவரும் ( தானே 

அவுணர்கள் குலமுயர் படவெதி ரசுரனை- வேலாலே 
தடவக லமதனில் விடுசெய மிகுகுக ! 

தரியலர் குலகல ! அடியவர் மிடியறி - வாயே நீயேதான் 
மடமயில் குறமகள் தனைமரு வியபுய ! 

[ கோவே ! 
வடிவுள சிகிமலை யதில்வளர் முருகைய !-தேவேமா 
1776. அரகர வென நித முயர்வரு சனதியி 

னடியவர் பணிபுரி- யிருதாளா ! 
சரவண பவ ! குக 1 குருபர ! முருகைய ! 

அசுரர்கள் குலகல ! - எனையாளாய் ! 


1773. எயிறு எனற்பாலது , எயிற் என நின்றது . நெருக்கி இமையுள் . 
‘ கலவித் தொழி லெட்டொடு மெட்டொடு என இருப்பின் நலம் .. 

1775. குலகல : குலகால ! (குறுக்கல் விகாரம் ) 


தின கவிதை 


438 


. 


பரவையின் விழிதுயில் அரிமகி ழுமருக ! 

பதுமமி னிகர்குற - மகள்தோளா ! 
உரகர்த முடிமிசை வளர்சிகி மலைவரு 

ஒளிரயில் முருகைய ! - வருவாயே ! 


. 


1777. வஞ்சனை யுற்றசு ரன்றனை மெட்டொடு 

வந்தக ளத்தினி லன்று வதைத்திடும் - அயிலாளா ! 
நஞ்சமி டற்றினர் செஞ்சடை யுற்றவர் 

து தரித்தவ ரன்பு மிகுத்தருள் - குகநாதா | 
பஞ்சவருக்கு முன் நின்று செயித்தவர் 

பண்பு படைத்தவர் ரஞ்சித முற்றிடு - மருகோனே ! 
சூஞ்சரி யைப்புணர் அம்புய முற்றவ ! 

கொண்டல் படிச்சிகி குன்றை மலைக்குரு - பர ! வேளே ! 
1778 . காவு லாவிய வேட நாயகி காத லாயணை - யிருதோளா ! 

பூவு லாவிய மாது நாயகர் போர்செய் மாயவன் - மருகோனே ! 
ஏவு லாவிய சூர னாருட வீரு நீளிலை - அயிலாளா ! 
பாவு லாவிய பாட லேயருள் பாவ லா ! சிகி - மலையாளா ! 


1779. வடுவாகிய விழியாள்குற 

மகள் மேவிய- புயவேளே ! - அருளாயோ ? 
படுசூருட லிருகூறிட 

பருமாவயில் - விடுவோனே ! - எனையாளாய் 
கடுவேமிகு மிடறார் தரு 

கண நாயக ! - முருகோனே ! -- செகநாதா ! 
உடுபோல்மலர் மிகு சோலைகள் 

உயர்தோகையின்- மலையாளா ! - ( .... ) 


1780. வாரணி முலையாள் காருள குழலாள் 

வானுயர் வனம்வாழ் - குறமானாள் 
சீரணி புயமேல் மாலொடு புணர்வாய் ! 

தேவர்கள் பணிசீ - ரிருதாளா ! 
காரணி விறலார் மேவுள மருகா ! 

காதல்கொ ளடியே - னிடம்வாராய் ! 
போரணி யயிலா ! தோகையின் மலையா ! 

பூமலி மலர்மா - லிகைமார்பா ! 


1779. ( ... ) விடப்பட்டது . குமரேசா ! எனச் சேர்க்கலாம் . 

28 


434 


தின கவிதை 


1781. கடமத மொழுகிய கறையடி யுளகன 

கரிவத னருடைய - துணையாளா ! 
மடமயி லெனவரு குயிலெனு மொழியுள 

வனமகள் தனைமரு - வியதோளா ! 
அடமிகு பெலமுயர் திடசவு ரியபுயன் 

அசுரர்கள் குலபதி - எதிரானே ! 
வடவரை தனைநிக ரடியவர் பணிபுரி 

மகிமைகொள் சிகிவரை - முருகோனே ! 
1782. வஞ்சகமிகு சூரன் மார்பினில் 

மண்டியவயி லேவு வீரநல் - வரமேதா ! 
கஞ்சனையுயி ராவி யேகொலு 

கங்குலினிற மாய னாருட - மருகோனே ! 
நஞ்சணிமிட றார்தம் நாயகி 

நங்கைதன்மன வாசை யாகிய - புதல்வோனே ! 
மஞ்சதுப்படி தோகை மாமலை 

வந்தவ ! நலம் யாவு மேயருள்-- குமரேசா ! 
1783. வந்தவினைதீர நன்றுலவு தோகை 

வண்குலவு சீர்கொள் - மயின்மீதே 
அந்தமுட னேறி அன்புமிக வேரின் 

அன்பினுட னாசை - யுடன்வாராய் ! 
கந்தமிகு நீப மஞ்சுலவு மாலை 

கண்டமதில் நாளும் - அணிதேவே ! 
சந்தமிகு பாவி னங்கள்சொலும் வாய ! 

தண்பொழில்கொள் தோகை - மலையாளா ! 
1784. வாசனை படைத்த நீப 

மாலிகை படைத்த மார்ப - எனையாளாய் ! 
ஈசனை மகிழ்ச்சி யாக 

வேபுணர் துரைப்பெணாசை - மகவோனே ! 
யோசனை படைக்கொ ணாது 

ஓகையுட னிப்ப நாயன் - முனம்வாராய் ! 
பூசனை மிகுத்த பாத ! 

பூபொலி சிகிப்பொன் மேரில் - வருதேவே ! 
1785. மணமி குந்திடு மிதழ்நி ரைந்திடு 

வனச மண்டப - மடமானாள் - தனையே சேர் 
பணமி குந்தர வுடனெ ளிந்திட 

பரத முந்திய - திறன்மாயோன் -- மருகோனே ! 


485 


தின கவிதை 
குணமி குந்திடு நலமி லங்கிய 

குறவர் தங்குல - மகள்பாகா ! -- எனையாளாய் ! 
தணமி குந்திடு சிகியெ னுங்கிரி 

தனில்ந லங்குல - வியதேவே ! - முருகோனே ! 


1786. மதமொழுகு கவுளார் சிறியவிரு விழியார் 

வளருமொரு வெயிறார் - துணையாளா ! 
கதவசுரர் குலமேல் வருமசுர னுடனே 

கதியிலமர் புரிகூ - ரயிலாளா ! 
பதமலரை நிதமாய் நினைவடிய னிடமே 

பருமயிலில் வருவாய் !-அமரேசா ! 
இதழுலவு மலர்சூழ் பொழிலுலவு சிகியாம் 

எழின்மலையி னரசே ! -- எனையாளாய் ! 


1787. வடமேரு கிரிமீது வரனார்த மிடமே 

வருதேவி மகிழ்பால ! -அருளாயோ ? 
கடல்மேவு விறலான மலைபோல வுயர்வார் 

களிறான வவர்நேச - மிகுதோழா ! 
திடமான வசுரோனை அடல்மீது படவே 

திகழ்வேலை யணிபாணி ! -- எனையாளாய் ! 
குடமான தனமாது குறமாது புணர்வாய் ! 

குக ! தோகை மலைமீது - வளர்தேவே ! 


1788. ஞானமுனி நாரதனு நான்முகனு நாரணனு 

நாடி நித மேபணியும்- இருதாளா ! 
தேனலர்கொள் மாலையணி சீருலவு மார்ப ! உயர் 

தேவர்குடி வாழ்கவரம் - உதவாயோ ? 
தானவர்கள் சேனையது தான்மடிய வேகமொடு 

தாமவயி லேவு திறன் - முருகோனே ! 
கானவர்கள் மாது புணர் காதன்மிகு நாத ! அருள் 

காரணி சிகாமலையின் - வருநாதா ! 


1789. இந்தணி சடையார் சிந்துர வுடலார் 

இந்திரனிமையோர் - பணிவோர் பால் 
வந்தருள் புரிமா னம்புய விழியாள் 

வண்புக ழுமையாள்- தருபாலா ! 


1786. ஒரு எயிறார் - ஒற்றைக் கொம்பர் . 


436 


தின கவிதை 


t 


கந்தமு யருநீ பங்கொளு புயவா ! 

கஞ்சன்மு தலினோர் - பணிபாதா ! 
செந்தமி முருள்வாய் ! குன்றையின் மலையா ! 

செந்திரு மருகா! - எனையாளாய் ! 
1790. கதியாகிய வசுரோனுடல் 

கமராகிட அயிலேவிய - செயவீரா ! 
மதிசேர்முக வடிவாள்குற 

மகளே மரு வியநாயக ! -- எனையாளாய் ! 
துதிசேரிரு சரணா! குக ! 

துரைவேலவ ! அடியேனிடம் - வருவாயே ! 
கதியேதர நினைவாய் ! இனி 

கமலாசனர் பணிதோகையின் - மலையாளா ! 
1791. வஞ்சிநே ரிடையாள் அம்புசேர் விழியாள் 

வம்பு சேர் முலையாள்- குறமானாள் 
வஞ்சி சேர் புயவா ! அன்பனாகிய நான் 

மங்கிடா தினியே- அருளாயோ ? 
நஞ்சுசேர் மிடறார் தந்தபா லகனே ! 

நன்றுமால் மருகா ! -எனையாளாய் ! 
மஞ்சுசேர் சிகியா மந்தமா மலையா ! 

வந்துதான் வரமே - உதவாயோ ? 
1792. மதியணி சடையார் கயிலையின் மலையார் 

வளையணிகரனா - ரிடமே சேர் 
நுதிபெறு அயிலா கியவிரு விழியாள் 

நுவலுமை தருபா - லக ! வேளே ! 
கதிபெறு மயின்மே லடியன் முன் வருவாய் ! 

கமலயன் முதலோர் - பணிபாதா ! 
நதிமிகு வயல்சூழ் சிகிமலை யரசே ! 

நலமினி யருள்வாய்! - குகநாதா ! 
1793. சோமனை முடித்த வேணி மேருவி லிருக்கு நாதர் 

தூய்பொது நடித்த பாத - ரிடமே சேர் 
பூமது மலர்க்கொள் கேச மாதுமை யருட்செய் பால ! 

போர்புரி அயிற்கை வீர ! -- எனையாளாய் ! 
காமனை யளித்த மாய னார்மருக ! வித்தை யீவை ! 

காரண ! குகக்கு மார ! -- வடிவேளே ! 
தாமரை படைத்த பாத ! தோகையின் மலைக்கு வாச ! 

தார்புனை புயத்த ! வாழ்வை - அருளாயோ ? 


437 


தின கவிதை 
1794. பரீசம்ய குலமுழுது மழிவுபட வருகுமர ! 

பாத சாலனே ! லோக நாயகா ! - முருகோனே ! 
அரவினுட வுடனெளிய கிடுகிடென் நடனமிடு 

பார தோகையா ! வான நாயகா ! - எனையாளாய் ! 
சரவணபவ குருபர ! அடியனுட மிடியகல 

தாம் மார்பனே ! சேம மாகவே - அருளாயோ ? 
குரவுமலர் புனைகுழலி குறவர்மகள் மருவுபுய ! 

கோல மானதோர் தோகை மேரில்வாழ் - அமரேசா ! 
1795. கடன்மீதினி லரவோர்புர 

கதிரமளிமேல் விழிதுயிலுமால் - மருகோனே ! 
நடராசர்பொன் மலையார்தரு 

கனரிஷபமேல் வருகருணையார்- புதல்வோனே ! 
மடமாதினாள் குறநாயகி 

மருவுபுயனே ! தருவைவரமே - நலமாவே ! 
குடமேநிகர் முடிசூழுயர் 

குறையில்சிகியா மலையினரசே ! - எனையாளாய் ! 
1796. கஞ்சத் திருப்பெண் விளையாடு மார்பினர் 

கங்குற் கறுத்த வுடலான மாயவர் - மருகோனே ! 
அஞ்சத் திருத்து மமரேசெய் சூருட 

வங்கத் தவிர்த்து விறலான வேலவ - எனையாளாய் 
மஞ்சத் திருக்க வெதிராக வேமண 

மங்கைக் குறப்பெண் ணொயிலாக வேபுணர் 
நெஞ்சத் திருக்கை யகலோட வேயருள் ! ( இருதோளா ! 

நிந்தித் தவர்க்கு அருளாத தோகையின் - மலையாளா ! 
1797. கனகாசல மதிலேயுறை கதிர்மாமதி - புனைவோர்பால் 

மனதாசையில் வளர்நாயகி மகிழ்பாலக ! - முருகோனே ! 
சினமீறிய வசுரோனொடு திறல்போர்புரி - அயிலாளா ! 

அனதானநன் னயமேமிகு அருள் தோகையின் - மலையாளா 
1798. வனச மண்டப மதிலி லங்கிய 

வளர்ம டந்தையை - அணைமாயோன் - மருகோனே ! 
சினமி குந்திடும் அவுணர் தங்குல 

திறல்கொ ளும்புயன்- எனுமாவே - அடுவீரா ! 


1795. அரவு ஓர்புர கதிர் அமளி * பாம்பினுடைய ஒருடம்பாகிய ஒளிமிகும் 
மனை . 


438 


தின கவிதை 


மனது கந்தனு தினம்வ ணங்குவர் 

மகிழ வந்தருள் - புரிவாயே - மயிலாளா ! 
தினக ரன் றனை நிகர்கொ டுங்கைகொள் 

சிகியெ னுங்கிரி -- மலைமீதே - வருதேவே ! 
1799. வனத்தில் வந்திடு வேடு வோர்குல 

மகட்கி ரங்கிமுன் மாலை யேபுனை - மயலாளா ! 
சினத்தில் வந்தெதிர் சூர னார்படை 

திடுக்கிடும்படி வேலை யேவிய - செய்வீரா ! 
மனத்தில் வந்திடு நோயை யேதவிர் ! 

மலர்க்குள் மிஞ்சிய நீப மாலிகை - புனைமார்பா ! 
தனத்தில் மிஞ்சிய மேரு வேநிகர் 

தழைத்த குன்றையின் மேரு மேல்வரு - முருகோனே ! 
1800. எதிர வருமசுரர் படைக ளழிவுபட 

இமையர் குலபதியு முனிவர் முதலெவரு - நலமாவே 
கதிர்கொ ளயிலைவிடு குருபர ! சரவண ! 

கருணை யுடனடியன் எதிர மயிலில்வரு- குகநாதா ! 
நதிகொ ளுலக்மதி லடியவ ருடகுலம் 

நலது பெறவருளை யுடனுட னருள்புரி - குமரேசா ! 
மதிரவி வலம்வரு கொடுமுடி யிலகிய 

மகிமையுள சிகியின் மலைமிசை வருபவ !-எனையாளாய் ! 
1801. வனசமலர் மங்கை கொண்ட அம்புயன் 

வளைதிகரி தண்டு தங்கு செங்கையன் - மருகோனே ! 
புனம்வளரு கின்ற பைங்க ருங்குழல் 

புளகமிகு கொங்கை மங்கை யன்பொடு - புணர்தோளா ! 
கனசம ரடர்ந்து வந்த திண்படை 

கதிகொளசு ரன்பின் அஞ்சி நின்றிடும் - அடுவேலா ! 
தனதுடைய வன்ப ரென்று வந்தருள் 

சதுமறை புலம்பு குன்றை யங்கிரி - வருதேவே ! 
1802. அடத்து மிஞ்சிய சூருடல் கீறிட 

அடுத்து வந்தெதி ராடிய கூர்மிகு - அயிலாளா ! 
நடத்தின் மிஞ்சிய மாமயி லா ! கன 

நலத்தை யுஞ்செய நீயென்மு னேயினி -- வருவாயே 
திடத்தின் மிஞ்சிய ராவண னாருயிர் 

செகுத்த செங்கதிர் மாயவ னாருட - மருகோனே ! 
கடத்தின் மிஞ்சிய மாமுக னார் துணை 

கதித்த கந்த ! சி காமலை வாழ்வுறு- குமரேசா ! 


தின கவிதை 


489 


1893. அகமிஞ்சிய சூருடன் விறல்கொண்டுட னேகன 

அமர்வென்றிடு வேலணி - செய்வீரா ! 
மகமிஞ்சிய ஞானிகள் அருள் கொண்டடி யார் முதல் 

மதமுந்திய தானவர்--பணிதாளா ! 
சுகமிஞ்சிய தோர்சொலி மயிலென்றிடு சாயலள் 

துரைமங்கையை மாலொடு --புணர்தோளா ! 
இகமிஞ்சிய வாழ்வருள் எழில்குன்றையி னாயக ! 

எனைவந்தருள் யாவையும் - உதவாயோ ? 
1804. அடியவ ருடனெதிர் புரிதுயர் முழுவதும் 

அழிபட அருண்மழை - பொழிதேவே ! 
குடியுயர் குறவர்கள் குலமகண் மயல்விழை 

குக ! சர வணபவ ! -- எனையாளாய் ! 
பிடிநடை மடமயி லெனவரு துரைமகள் 

பிரியம துடனணை - புயவேளே ! 
கடிகம ழிலகிய பொழில்மிக வுளதொரு 

கனசிகி மலைவளர் -- முருகோனே ! 
1:05 . வனசம லரிலுறை திருமக ளுறைபுயன் 

மணியணி யுரவரி - மருகோனே ! 
கனதன மிலகிய குறமகள் மருவிய 

கமழ்புய ! முருகைய ! -- எனையாளாய் ! 
மனமதி லுறை துயர் தனையக லிடவருள் 
மயின்மிசை வருபவ ! - 

அமரேசா ! 
இனமணி நிரையுள முடியில கியசிகி 

யெனுமலை தனிலுள- செகநாதா ! 
1806. மதிசூடிய சடையார் மகிழ்வாகிய புதல்வா ! 

நதிசூழ்சிகி மலையா | நலமேயினி யருள்வாய் ! 
நிதியாவையு மருள்வாய் நிமலா ! சிறை மயிலா ! 

அதிபா அடி யவர்சூழ் அழகாகிய முருகா ! 
1807. வாதுபுரி சூரனுட னேயெதிர்செய் வேலால் 

மாயவடு போர்புரியும் வீரமிகு வோனே ! 
சூதுநிக ரானமுலை யாள்குறவர் மானாள் 

தூயகுற மாதுபுய மீதணையு நாதா ! 
மோதுபடை யாவும்விழ ராவணன் முனாலே 

மூடுகணை யால்வெல்கன மாயன்மரு கோனே 
ஏதுமறி யேனடியன் வாழவருள் வாயே ! 

ஏர்சிகியின் மாமலை.பின் மீதுவரு தேவே ! 


440 


தின கவிதை 


1808. வன சமலர் மண்ட பத்தி லென்றுமே 

வளர்வடிவினிந்திரைப்பெணின்பமாய் 

அணைதோளார் - மருகோனே ! 
அனவரத முந்தனைச்சொ லன்பர்வான் 
அமரர்பணி கின்ற நற்ப தங்களே 

- இனிதாய் நீ - அருளாயோ ? 
புனைசெய்சது ரங்க முற்றும் வந்துபோர் 
புரியுமசு ரன்ற னைக்கொல் வென்றிவேல் 

அணிவோனே ! - எனையாளாய் ! 
கனகமலை யென்ற டுத்து வந்துமாக் 
கதிர்மதி வலஞ்செய் நற்சி கண்டிமா 

- மலையாளா !-முருகோனே ! 
1809. கஞ்சமலர் மாது மேவு கின்றபுய னான மாயன் 

கங்குனிற மான நாதர் - பெலமே சேர் 
கஞ்சனுயிர் மாய வேசெய் பைந்துளப மாலை மார்பர் 

கம்புதரி பாணி மால்தன் -- மருகோனே ! 
வஞ்சசுர மாவை யேவெல் கொங்குலவு மாலை வேல ! 

மஞ்சுலவு நீப மாலை - புனைமார்பா ! 
தஞ்சமெனை யாளும் நாத ! தென்சிகியின் மேரின் வாச ! 

தந்திமுகர் சோதரா ! நல் - லருளாயோ ? 
1810. மகிமை தங்கிய சிகியெனுங் கிரி 

வளர வந்திடு - முருகோனே ! 
மகிதலம்புக முடியரும்புகழ் 

வனச மண்டப - மடமானாள் 
மகிழ்வு டன்புணர் விறல்ம கிழ்ந்திடு 

மருக ! என்றனை - யினியாளாய் ! 
மகிழ்ந வென்றுனை யினிதி னன்பொடு 

மறவர் தங்கொடி- புணர்தோளா ! 
1811. கொங்குமிகு நீப மாலை 

கொண்டபுய நாத ! நாளும் - எனையாளாய் ! 
கங்குனிற மான கேச மிஞ்சுகுற மாது மேவு 

கந்த ! மயி லேறி யேவு - செயவேளே ! 
எங்குநிறை வான சோதி ! வந்து தய வேசெய் ! தேவர் 

என்றுநல மாக வேசெய் - முருகோனே ! 
மங்குறவழ் தோகை மேரில் வந்தகுக ! நாத | தேவ ! 

வண்டமிழ் சொல் பாவ லா ! சண் - முகவேளே ! 
1810 , விறல் : திருமால் . 


பசய் 


தின கவிதை 


441 


* 


1812. இடியென அதிரிட வருபடை முழுவதும் 

இமையினி லழிபட - விடுமாயோன் 
கடிமண மிகுபசு துள வணி யிருபுனல் 

கமலமி னணைபவர் - மருகோனே ! 
படிநிறை யடியவர் மிடிதுக ளிடவருள் 

பரமசி வனைநிகர் - குகதேவே ! 
அடியனை நலமிக வளரருள் புரிசெக 

மகிழ்சிகி மலைவரு- செகநாதா ! 
1813. சசியணி முடியினர் கயிலையின் மலையினர் 

தருமக வெனவரு - குகநாதா ! 
நிசிசரர் பொடிபட அயில்விடு திறன்மிகு 

நிருபபன் னருள்புரி - அமரேசா !! 
வசியுள கணையினில் அவுணர்கள் படவிடு 

மலர்மகள் புணர்புயன்- மருகோனே ! 
கசிபட வெதிர்தொழு மடியவ ரிடமருள் 

கனசிகி மலைமிசை - வருதேவே ! 
1814. தடவரை பொடிபட நடைமிகு சிறைமயில் 

தனில்வரு குருபர ! -- எனையாளாய் ! 
புடவியின் வளருயர் அடியர்மு னருள்மழை 

பொழிமுகி லெனநிறை - முருகோனே ! 
கடமத மொழுகிய கரிமுகர் மகிமைகொள் 

கன துணை யுளகுக ! -- அருளாயோ ! 
மடமயில் குறமகள் புணர்மல ரணிபுய ! 

வடிவுள சிகிமலை - வருதேவே ! 
1815. தகுதி தித்திமி யெனந டித்திடு 

சரண முற்றிடு மயிலி லுற்றிடு - முருகோனே ! 
மகுடம் வைத்திடு அறுமு கக்குக ! 

மணியி ழைத்திடு நகைத ரித்திடு -- தடமார்பா ! 
பகுற லைப்பட வரவி னிற்றுயில் 

பதும மெய்க் கொடி தனைய ணைத்தவர்- மருகோனே ! 
மொகுமெனக்கன அருவி யுற்றிடு 

முளரி நற்றட மிகுசிகிக்கிரி - வருதேவே ! 
1816. நத்திலகு பாணி மைக்குநிகர் மேனி 

நச்சரவி லேது - யிலுமாயோன் - மருகோனே ! 
சத்திதனை யேவி மொய்த்தபடை யாவும் 

சட்டெனவெல் வீர - முருகோனே ! - எனையாளாய் ! 
1815 , பல் + தலை ; பஃறலை . பகுறலை என விகாரப்பட்டது . 


4 


} 


442 


தின கவிதை 


பத்தியடி யார்கள் நித்யசுப மாக 

பத்மபத மேசெய் - இனிதாவே - அமரேசா ! 
சித்ரமிகு தோகை நற்கிரியில் வாழும் 

சித்திதரு நாத - குருநாதா ! - அருணீதா ! 
1817. கொச்சைமிகு குறமான் அற்பினொடு புணர்வாய் ! 

கொட்டுநறு மது நீ - பமென்மார்பா ! 
இச்சையுட னடியேன் கிட்டவினி வருவாய் ! 

இட்டமுட னருள்யா - வையு நீதா ! 
நச்சையணி மிடறார் பெற்றதொரு புதல்வா ! 

நர்த்தனசி கியின்மா - மயிலாளா ! 
செச்சையணி புயவா ! மட்டவிழு மலரா ! 

சித்ரமிகு சிகிமா- மலையாளா ! 
1818. பாகைநிகர் மொழியாள் சூதைநிகர் முலையாள் 

பான்மதியின் முகமான் - நலமாமே 
ஓகைபுனை ஒயிலா ! வேடுவர்கள் மடமா 

னோடணையின் மயலால் - அணைதோளா ! 
டாகைமிகு மசுரோன் சேனைவிழ வுடனே 

தானயில்கொடுடனே - அடுவீரா ! 
வாகைபுனை புயனே ! வாழ்வுதனை யருள்வாய் ! 

வாசமிகு சிகிமா - மலையாளா ! 
1819. கொஞ்சு கிளியின் மொழியாள் 

கொண்டல் கொள்குழன் மடவாள் - குறமானாள் 
ரஞ்சி தமுட னணைவாய் ! 

நம்பி னவெனை யினியே - இனிதாளாய் ! 
மிஞ்சி யவவு ணனையே 

வென்றி டுகதி ரயிலா ! - குகநாதா ! 
பஞ்சி னுமிகு அடியா 

பண்பு யர்சிகி மலைமேல் - வருதேவே ! 
1820. கங்கண மிடுபாணி குங்கும மிடுமார்பார் 

கங்குலி னுயர்கேச - நயமாமே 
வங்கண மிகுவேடர் தங்குல மடமாது 

வந்துடன் மயலான் முன் - அணைதோளா ! 
சங்கரி யுமைமாது அம்பிகை மனதாக 

தந்திடு குகநாத ! -எனையாளாய் ! 
கொங்கலர் மிகுசோலை மிஞ்சிய திறலான 

தன்றையின் மலைவாழு - முருகோனே ! 


. 


தின கவிதை 

443 
1921. தந்தி முகனார் ஐந்து கரனார் 

தம்பம் வளர்மா - துணையாளா ! 
மந்தி குதிபோடுங்க ளைகண்மேல் 

வந்து இமையோர் - முதலானோர் 
புந்தி மகிழ்வாய் வந்த சிகியாம் 

பொங்கு மலையா ! - எனையாளாய் ! 
நந்தி லகுமால் தங்கை புதல்வா ! 

நம்பு மடியே - னிடம்வாராய் ! 
1822. மதமு மொழுகிய கவுள மிகுகரி 

வதன ருடதுணை - முருகோனே 
கதமு மிலகிய வசுர னொடுபகை 

கருது செயவயில் -அணிதேவே ! 
சுதனை யினமினை மிகவு முளகலி 

தொலைய வருள்தனை - உதவாயோ ? 
இதழ்கள் மிகுமலர் நிறையும் வன முயர் 

எழில்கொள் சிகிமலை- வருதேவே ! 
1823. வாது புரி சூரனுட னேயெதிர்செய் வீரா ! 

வாசமிகு மாலையணி கூருலவு வேலா ! 
சூதுகிண மேருகன மானவினை யாமேர் 

தூயமுலை வேடமகள் மேவுபுய நாதா ! 
தாதுதிக ணீபமலர் மாலையணி தோளா ! 

தாமரைமி னாள்மருக னே ! அமரர் தேவா ! 
மோதுமிரு ளோடவரு சூரியனை நேராய் 

மூசுகன கோடுலவு தோகைமலை வாசா ! 
1824. கஞ்சமலர் வாவிநிறை தண்டலைகள் சூழவரு 

கங்குல்படி தோகைமலை -- முருகோனே ! 
நஞ்சமணி மாமிடறர் அன்புவக லாதகுண 

நங்கையுமை மாதுதவு - புதல்வோனே ! 
அஞ்சவரு சூரர்படை நைந்துவிட வேலைவிடு 

அங்கைமுரு கேச மயின் - மிசைவாராய் ! 
தஞ்சமிலை நீயருள்செய் ! நம்புமடி யார்பரவு 

சந்த்ரமுக வேள் குமர ! - குருநாதா ! 
1825. அடத்தில் வந்தெதிர் சூருட னேயுடன் 

அடுத்து வென்றிட வேகன போர்புரி-- செயவரா ! 
நடத்தின் மிஞ்சிய மாமயி லேறிமுன் 

நலத்தை யின்றடி யேனிட மேயருள் - புரிவாயே ! 


444 


தின கவிதை 


கடத்தி னென்புபெணாகமு னாளிடு 

கருத்த னெண்குண நாயக னே ! செக - பதியாளா ! 
தடத்தின் மிஞ்சிய வாவிக ளேமிகு 

தழைத்த குன்றையின் மாமலை வாழ்வுறு - குகநாதா ! 


1826. தந்திமுகர் துணைவா ! என்றனிடம் வருவாய் ! 

தஞ்சமிலை யருள்வாய் - குகநாதா ! 
அந்திமதி தனையே கொண்டசடை முடியார் 

அன்புமிக வருமா - னுடபாலா ! 
வந்தி செயும் வலியான் நைந்துவிழ வுடனே 

வந்தபடை விழவே - அடுவீரா ! 
முந்திவரு வினையா வுந்தவிர்வ னடியேன் 

முன்பு அருள் சிகியா - மலையாளா ! 


1827. மடவன நடைபயில் வனமயில் குறமகள் - புணர்தோளா ! 

நடமிடு மயின்மிசை நலமுட னடியன் முன் - வருவாயே 
கடமத மொழுகிய கரிமுக ருடதுணை - முருகோனே ! 
தடவரை யினுமிகு தகுசிகி மலைமிசை - வருதேவே ! 


1828. வஞ்ச கமிடு சூர னாவியை வென்றி டுகன வேல வா ! அருள் ! 

வம்பு யர்மலர் நீப மாலிகை - புனைமார்பா ! 
கஞ்சனையுயிரோட வேசெய்த அம்பு யமலர் மாது சேர்புயன் 
கங்கு லினிற மாய னாருட - மருகோனே ! 

[ சொல் பாலக ! 
நஞ்ச ணிமிட றார்தம் மேல்மயல் கொண்டி டுவுமை யாள் 

ரஞ்சிதமிகு வேட நாயகி - புணர்தோளா ! [வுறு 
மஞ்ச ணிகன சோலை சூழ்வரு குன்றை யின்மலை மீது வாழ் 

வண்ட மிழ்சொலு நாத னேயினம் - அருளாயோ ? 


1829. திரைக்கடன் மீது துயிற்புரி மாயன் 

சிறப்புள வாசை - மருகோனே ! 
வரைத்தன மீது குறத்தியை நீடு 

வனத்தினில் மேவு - புயவோனே ! 
ரைத்துமு னாக வளைத்தவு ணோர்கள் 

இறக்கமுன் வேலை - விடுவீரா ! 
விரைக்கமழ் சோலை மிகுத்திடு தோகை 

மினுக்கிய மேரின் - முருகோனே ! 


தின கவிதை 


ஆக 


1830. கடம்ப மாலிகை கலந்த மாபுய ! - எனையாளாய் ! 

கடங்கொள் யானையின் கனங்கொள் மாமுகர் - துணையாளா! 
தடங்கொள் சோலைகள் தழைந்த தோகையின்- மலையாளா! 

தடங்கொள் நேமவண் தயங்கு நாடுள் - முருகோனே ! 
1831. வலைபோலி லறமீது கபடாக வதின் வீழ 

மருவாமல் எனையாளு - முருகோனே ! 
அலைபோல வருநோயை அகலோட அருளேசெய் ! 

அமரோர்கண் முதலோர்கள் - பணிதாளா ! 
கலைமீது வலுவாக எனையாளும் மயிலாள ! 

கதிர்கோடி எதிர்சூரை - அடுவீரா ! 
தலைமீது கதிர்போலு நிரையாக முடிமேவு 

தகுதோகை மலையாள - வருதேவே ! 
1832. சரச ரஞ்சித முடனி லங்கிய 

தழைவ னந்தனில் - மணமேதான் 
திரமு டன்புரி குக ! க டம்பணி 

செயமி குந்திடு - கதிர்வேலா ! 
அரன்ம கிழ்ந்திடு குமரி சங்கரி 

அருமை கொண்டிடு - புதல்வோனே ! 
குரவ மிஞ்சிய தழைகொள் தண்டலை 

குளிர்சி கண்டியின் - மலையாளா ! 
1833. எந்தன் மனந்தனி லேயுழை யாவும் 

என்றுங் கனிந்தருள் வாய் ! அம ரேசா ! 
சந்த மிகுந்திடு பாடல்கள் யாவும் 

சங்கம் வருங்கும ரா ! அருள் வாயே ! 
உந்த னிரண்டடி யேதுதி நாயேன் 

உய்ந்திட நின்க்ருபை யேயருள் வாயே ! 
கொந்தல ருந்திய சோலைகள் சூழும் 

குன்றை யெனுங்கிரி மீதினில் வாசா ! 
1834. வாதுபுரி சூரன் மீதுகன கோப 

மாகவயி லேவு - செயவீரா ! 
சூதுநிக ரான பூமுலையின் மாது 

தோகைகுற மானை - அணைதோளா ! 
தாதுலவு நீப மாலையணி மார்ப ! 

தாமரையின் வாசர் - பணிதாளா ! 
சேதுலவு சோலை சூழ்சிகியின் மேரில் 

தேவர்தொழ வாழும் - அமரேசா ! 


446 


தின கவிதை 


1835. தகிர்த திமிதிமி தகிட தகிடவென 

தனது சரண நடை- பயில்தோகை- மயில்வாகா ! 
மகிட முடியிமை யரசன் மகிழினொடு 

மலர்கொள் சரணமதில்- நிதமேதான்-பணிதாளா ! 
மகித லமதனில் அடியர் பாவுகுக ! 

வனச மலரின்மகள்- புணர்மாயன்- மருகோனே ! 
பகிர மலையில யில்விடு குமரகுக ! 
பழமை மிகுசிகியின்-- மலைமீது- 

வருதேவே ! 
1836. வனச மண்டப மதிலி லங்கிய 

வடிவி யன்பொடு- புணர்மாயோன் - மருகோனே ! 
தனமி ரண்டுள பொறைசு மந்திடை 

தளர்கு றம்பயில்- மடமானாள்- தனையேதான் 
புனநி றைந்திடு தினைவ ளர்ந்திடு 

புதிய நந்தன - வனமீதே - புணர்தோளா ! 
சினமி லங்கவு ணர்களை வென்றவ ! 

செயமி குஞ்சிகி - மலைமீதே - வருதேவே ! 
1837. பறைமு ழக்கிடத் தமரி ரைத்திடப் 

பதியர் மொய்த்திட- இறவாமே 
அறையு றக்கடன் முழுகி மெத்தவும் 

அலைவ தெற்கினை - வணுகாமே 
முறைப் டப்படப் பரவு பத்தனை 

முளரி நிற்பதத்- தினிலாள்வாய் ! 
மறைமு ழக்கிடுச் சிகியின் வெற்பினில் 

வருசி றப்புயர்- முருகோனே ! 
1838. மங்குறவழ் சோலை மிஞ்சுவன மீது 

வந்தகுற மானை- அணைதோளா ! 
கொங்குலவு நீப மன்றன் மலர் மாலை 
கொண்டபுய நாத ! - 

எனையாளாய் ! 
எங்குநிறை வாக வந்தகலி யாவு 

மின்றகல நீசெய் - நலமேதான் 
செங்குமுத வாயி லங்குகும ரேச ! 

செந்திமலை தோகை - மலையாளா ! 
1839. கனக மாமலை நிகர வேவரு 

கருது தோகையின் - மலையாளா ! 
வனச மாமல ரதனி லேயுறை 

வடிவின் மாமகள் - புணர்தோளா ! 


. 


. 


தின கவிதை 
மனதி லேமிக மகிழவேவரு 

மருக னே அருள் - உதவாயோ ? 
எனது நோய்கலி தவிர வேயருள் 

இனிய நாயக ! -- முருகோனே ! 
1840. மிகுத்தபடை யோடு மெதிர்த்துவட லேசெய் 

விறற்கொடிய சூரன் - உடன்மீதே 
பகுக்கவயி லேவு செயக்குமர ! வாசம் 

மணக்குமலர் நீப - மணிமார்பா ! 
வகுத்ததொரு பாவை நிகர்த்தகுற மாது 

மகிழ்ச்சியுடன் மேவு - புணர்தோளா ! 
நகுக்குமுடி சூழு முயர்ச்சியுள தோகை 

நலத்தமலை மீது - வருதேவே ! 
1841. அன்ன நடையாள் கிண்ண முலையாள் 

அழகுமிகு குறமான் மருவுபுய முருகா ! 
வன்ன மயின்மேல் முன்னம் வருவாய் ! 

மணமுலவு மலர்நீ பமதையணி புயவா ! 
கன்னன் மொழியாள் உன்னு மயலால் 

கருதிமன மழியா வகையினிது தருவாய் ! 
நன்ன யமதாய் மின்னு சிகியாம் 

நலமுலவு மலையா ! கருணையுட னருள்வாய் ! 
1842. வஞ்ச னாகிய கஞ்சன் மாமுடி 

மண்ட வீழிட- அடுமாயோன் - மருகோனே ! 
தஞ்சம் வேறிலை யன்ப னானருள் 

தண்ட பாணியின் - முருகோனே ! - எனையாளாய் ! 
கஞ்ச நான் முகன் அண்ட வானவர் 

கண்டு பூமழை - பொழிபாதா ! - அருளாயோ ? 
நஞ்ச ராமுடி யின்கு லாவிய 

நன்று சேர்சிகி- மலைமீதே ! -- வருதேவே ! 
1843. திருமாது புணர்மார்பர் 

செயமேனி யணிமாயன் - மருகோனே ! 
செருவேசெ யசுரோனை 

திறலோடு மயிலேவி - அடுவீரா ! 
தருசூழ வரசேசெய் 

தகுராசன் முதலோர்கள் - பணிதாளா ! 
ஒருசூரி யனைநேரும் 

ஒளிர்தோகை மலைமீது - வருதேவே ! 


மறம் கொள்பொ னான தோகை - மயிலாளா ! 
448 

தின கவிதை 
1844. வாதுபுரி சூரனுயிர் மாளவயி லேவியடல்- புரிவோனே ! 

சூது நிகர் பூமுலையள் தோகைகுற மாதுபுணர்- புயவோனே ! 
தாதுலவு 

நீபமலர் தானணியு மார்ப என் முன் - வருவாயே ! 
போதுமிகு சோலைநிறை பூவுலவுதோகைமலை -- வளர்வேளே ! 
1845. வடிவாகிய ரூபி குடமாகிய மார்பி 

வனம்வாழ்குற மாது - புணர்தோளா ! 
அடியார் முதல் வானர் பணியேபுரி தாள ! 

அடியேன் முன மாக - வருவாயே ! 
மிடியோடிட வேசெய் ! குகநாயக தேவ ! 

குடிவாழ்கிட வேநல்லருளாயோ ! 
படிமீ துறை மேன்மை மிகுதோகைய தான 

பணைமாமலை வாச ! -- முருகோனே ! 
1816. பிறைநுதலாள் குறமகளாள் பிரியமதாய் மருவியவா ! 

குறைபடவே அசுரனையே குலமுழுதோ டடுகுமரா ! 
சிறையினில் நான் முகனை முனாள் செயுதகுகா! எனையருளாய் ! 

மறைபுகழ்சீர் மிகுசிகியா மலையினில்வாழ் குருபரனே ! 
1847. வனசமலர் மண்ட பஞ்சி றந்திட 

வளர்வடிவி லங்கு மங்கை யிந்திரை - நிகராமே 
கனதனமி ரண்டு கொண்ட பைங்கிளி 

ககனம்வரு மிந்தி ரன்சொல் பெண்கொடி -மணவாளா ! 
என துகலி துன்ப மஞ்ச அன்புகொ [ 6 ] 

இனமயிலில் வந்து என்றன் முன்பருள் - புரியாயோ ? 
மனதொடுவி றைஞ்சு தொண்டர் தங்களை 

மகிழவருள் கந்த ! குன்றையங்கிரி - முருகோனே ! 
1848. கந்த நீபனே | கங்கை சூடியோர்- புதல்வோனே ! 

எந்த னாசைதா னென்று தீரவே - அருள்வாயோ ? 
சந்த நாவலா ! சந்தர னேர்முகா ! - எனையாளாய் ! 

நந்தி டாததோர் நன்று சேர்சிகி - மலையாளா ! 
1849. துறவற மீதி லாசை யுளமுனி வோர்கள் வானர் 

துதியொடு பாத மீது - பணிவாரே 
குறவர் தம் மாது மேவு முருகைய | தேவ தேவ ! 

- 
மறமிகு சேனை சூழ வருபெல சூர னாவி 

மடியமின் வேலை யேவு -- செயவீரா ! 
நறவுள நீப மாலை புனைபுய வா ! கு ! கா ! நன் 

நலமுயர் தோகை மேரில் - வருதேவே ! 


-- 


தின கவிதை 


449 


1850. நட்ன மாடிய மயிலி லேறிய நகுசி காமலை - முருகோனே ! 
தடமென் மாமுலை யிலகு கூர்விழி குறவர் மாமகள் - புணர் 

( தோளா ! 
படவ ராவணி சடையி னாயகர் பரமர் பாலக ! -எனையாளாய் ! 

அடம தேபுரி யசுர னார்விழ அடுகு கா ! குரு - பர வேளே ! 
1851. அடத்தில் வந்தெதிர் சூருட னேவலு 

அயிற்கொ டன்றடு போர்புரி நாயக ! -- எனையாளாய் ! 
திடத்தின் மிஞ்சிய வேடுவர் மாகுடி 

சிறக்க வந்தவ ளாசைய தாய்மரு - வியவர்கா ! 
கடத்தின் வந்திடு மாமுனி வானவர் 

கருத்தொ டும்பணி யேபுரி சீருள- பதவேளே ! 
நடத்தின் மிஞ்சிய தோகையின் மீதெழு 

நலத்த குன்றையின் மேரினில் வாழ்வுறு - குமரேசா ! 
1852. வஞ்சமிகு சூரர்படை அஞ்சவயி லேயெதிர 

மண்டியட லேபுரியு - முருகோனே ! 
தஞ்சமினி வேறிலையென் அண்டையினி லேவருவை ! 

சந்த்ரமுக ! வேலணிகை - முருகோனே ! 
நெஞ்சமதில் நோயகல இன்றுவர மேயருள்வை ! 

நின்றுநட மாடுமயின் - முருகோனே ! 
குஞ்சரியை மேவுபுய ! அன்பர்பணி யேபுரிசெய் 

குன்றைமலை மீதுவரு - முருகோனே ! 
1853. கொஞ்சுகிளி மொழியாள் தண்டலையில் வளர்மான் 

குஞ்சரியை மயலால் - அணைதோளா ! -- நலமேசேர் 
நஞ்சுலவு மெயிறான் செங்கண் மிகு வரியான் 

நன்றணையின் விழியே - துயின்மாயோன் - மருகோனே ! 
அஞ்சுதலை யொழியாய் ! கஞ்சமல ரயனார் 

அன்றுசிறை விழவே - செயும் நாதா ! - எனையாளாய் ! 
மஞ்சுலவு சிகியாய் ! குன்றைமலை யரசே ! 

வந்தவினை தவிர்வாய் ! - அமரேசா ! -முருகோனே ! 
1854. மன்றத்தினி லே நட மாடிய வம்புற்றிடு தாதகி சூடிய 

- அரனார் தாம் - அருள்பாலா ! 
நன்றுற்றிடு வேடுவர் நாயகி நங்கைக்குற மாதினை யேபுணர் 
- புயவேளே ! -- எனையாளாய் ! 

[அரு 
என்றுக்கதிர் போலவு மேநிகர் இன்புற்றிடு மேனிய னே ! 

-தவாயோ ! -- முருகோனே ! 
குன்றிற்பொலி வாகிய சீருள குன்றைக்கன மாமலை வாழ்வுறு 

குருநாதா ! - அமரேசா ! 


29 


450 


தின கவிதை 


1855. நடமாடிய மயிலேறிய நலமாகிய வடிவே ! 

குடமாமுலை யிணைமீதினில் குறமாதொடு புணர்வாய் ! 
படராவணி யரனார் தரு பரனே ! அருள் புரிவாய் ! 

திடமாமுடி நிரையாய்வளர் சிகியாமலை யரசே ! 
1856. அடியார்பணி சரணா ! அருள்யாவையு முதவாய் ! 

குடியாகிய மறவோர் குலநாயகி கணவா ! 
படிவாமுயர் சிகியாம் பருமாமலை யரசே ! 

வடிவேல் இல கிடவே மயில் மீதினில் வருவாய் ! 
1857. தாதவிழ் நீப மாலை தானணி மார்ப ! நீமுன் - வருவாயோ ? 

மாதர சான தேவி வாழ்வுள வேட மானை - அணைதோளா ! 
வாதடு சூர னாவி மாழ்கிட வேலை யேவு- செயவீரா ! 

நாத ! சிகாமென் மேரு நாயக ! நீயெ நாளும் - அருளாயோ ? 
1858. எதிர்த்து வந்திடு சூருடல் கீறிட 

எடுத்து வென்றிடு வேல்விடு நாயக ! - முருகோனே ! 
மதிக்கி சைந்திடு மானன ! வேடுவர் 

மகிழ்ச்சி மிஞ்சிய மாதுடன் மேவிய - புயவேளே ! 
நதிக்கி லங்கிய வேணிய னார்புரம் 

நகைத்து வன்றெரி யேசெய்த வீசுர -- ரருள்பாலா ! 
கதித்த குன்றையின் மாமலை வாழ்வுறு 

கருத்த ! என்றனை மேன்மைய தாகிட - அருளாயோ ? 
1859. திருமாதினை நிகராகிய திகழ்வேடமின் - மணவாளா ! 

குருவாகிய அருளே ! அருள் ! குகநாயக ! - முருகோனே ! 
மருவாகிய வுயர் நீபமென் மலர்மாலைகொள் - புயவேளே ! 

தருசூழ்சிகி மலைமேல்வரு தமிழ்நாயக ! - எனையாளாய் ! 
1860. கனக மாமலை நிகர தாகிய 

கனசி காமலை- முருகோனே ! 
வனச மாமல ரிலகு மாதினை 

மருவு மாயவன் - மருகோனே ! 
சினமு ளோர்பொரு வசுர மேனியன் 

சிதற வேயயில் - விடுவீரா ! 
மனது நோய்தவிரிடுவை நாயக ! 

மயிலி லேறிமுன் - வருவாயே ! 
1861. தாயார்கரு வூடேவரு தாழ்வா கியபிற - வியினாலே 

சேயாய்மணின் மீதேவளர் தீதா னதையினி- யொழியாயோ ? 
நோயான்மெலி வாலேயின நோகா தருள் தனை - யுதவாயோ ? 

குற மானாள்புணர் தோளா ! சிகிமலை - முருகோனே ! 


தூயா ! 


தின கவிதை 

451 
1862. கோடு லாவிய சோலை சூழுயர் 

குன்றைமலை வாசனே ! வந்தருள்செய் நாதனே ! 
நாடு நேமந னாடு சேர்குக ! 

நங்கைகுற மாதுசேர் செந்திமலை வாசனே ! 
ஆடு மாமயி லேறு சேவக ! 

அந்தமிகு வேலவா ! அன்புமிகு தேவனே ! 
நாடு சீர்தமிழ் பாட வேயருள் 

நஞ்சமிட றீசனார் தந்ததொரு பாலகா ! 
1863. காதன்மிகு குறமான் மீதுமய லுறவே 

கானில்மரு வியவா ! -- எனையாளாய் ! 
மாதரசி யிமையோ னார்பெறுமி னுடனே 

மாமயல்கள் மிகவே - புணர்தோளா ! 
தாதவிழு மலர் நீ பா ! மணிகொள் புயனே ! 

தாசனென வெனையாள்! - குருநாதா ! 
சூதமுனி முதலோர் வானவர்க ளடியார் 

சூழவரு சிகியா - மலையாளா ! 
1864. வந்தெதிர்த்த சூருடல் கீற வேயெதிர் 

வஞ்ச ரக்கர் மாளிட வேலை யேவிய- செயவீரா ! . 
சந்த முற்ற பாடல்கள் பாட வேயருள் 

( வாயோ ? 
தந்தெனக்கு மேன்மையும் வாழ்வு மேயினி - உத 
கந்த முற்ற நீபமென் மாலை சூடிய 

கந்த ரத்த ! மாமயி லேறி யேமுனம் - வருவாயே ! 
அந்த ரத்து வானவர் ஞானி யோர்முதல் 

அன்பர் நித்த மேபணி தோகை மாமலை- வருதேவே 
1865. வாரணி முலையாள் வாழ்வுள குறமான் - அணைதோளா ! 

தாரணி புயனே ! தாசன் முன் வருவாய் ! -- முருகோனே ! 
ஆரணி சடையார் ஆவல்கொள் புதல்வா ! - எனையாளாய் ! 

காரணி முடிசேர் காவுள சிகிமா - மலையாளா ! 
1866. வாச மிகு நீப மாலையணி மார்ப ! -- எனையாளாய் ! 

காசதிக மான கார்நிறவல் மாவை - அடுவீரா ! 
தேசர்பணி தோகை சீர்மலையின் வாச ! -- முருகோனே ! 

ஈசர்தரு பால ! ஏர்சிகியி லேறி - வருவாயோ ? 
1867. ஒருத்தர் துணை யாது மேது ? 

உனக்குநிக ராரும் வேறு - முளரோ ? கேள் ! 
உருத்தினொடு தோகை மீது 

உயர்ச்சிபெற வேமுனாக - வருவாயே ! 
1864. கந்தரத்த ! - கழுத்துடையவனே ! கந்தரம் - கழுத்து . 


452 


தின கவிதை 


செருப்பயிலும் வீர னான 

செகத்திலுயர் சூர னோடும் - அடுவீரா ! 
கருத்தனெனை யாளும் நர்த ! 

கமழ்ச்சிபெறு தோகை மேரில் - வருதேவே ! 


1868. வண்டர்படி நீப மஞ்சரிகள் சூடு - மணிமார்பா ! 

தண்டமிடு சூரர் தங்கள் குல கால ! -- எனையாளாய் ! 
அண்டர்பணி பாத ! அன்பனெனை யாத - ரியும்வேளே ! 
கொண்டல்படி சோலை கொண்டசிகி மேரில் - வருதேவே ! 


1869. வடிவுமிகு வேலை யெதிரவரு சூரன் 

மடியவயி லேவு - செயவீரா ! 
குடியிலுயர் வேட ரருமைமிகு மாது 

குறமயிலை மேவு - புயநாதா ! 
அடியார்பணி பாத ! மயிலில் வரு தேவ ! 

அருள் செய்முரு கேச ! - எனையாளாய் ! 
முடியுயர்சி காமென் மலையில்வளர் நாத ! 
முனிவர்பணி ராச ! - 

அருளாயோ ? 


1870. சங்க நா வலனே ! நெஞ்சநோய் தவிர்வாய் ! 

தந்திமா முகனார் - துணையாளா ! 
சங்கமா யவனார் அன்புமா முருகா ! 

சந்த்ரமா முகவேள் ! - எனையாளாய் ! 
பங்கயா சனனார் அண்டர்நா யகனார் 

பண்பதாய் நிதமே - பணிபாதா ! 
தங்கமே ருவைநேர் குன்றைமா மலையா ! 

தண்டைசேர் கழலாய் ! -- அருளாயோ ? 


1871. திருமாதினை நிகராகிய திகழ்வேடமீன்- அணைதோளா ? 

வருதேவர்கள் பணியேபுரி மகிபா! அரு - ளுதவாயோ ? 
செருவேபுரி வலுசூருடல் தெறிவாய்விடு- செயவேலா ! 
பொருசோலைகள் மிகவேவளர் புகழ்தோகையின் -- மலை 

( யாளா ! 


1872. விருப்ப மாகிய குறத்தி மேவிய 

விளக்க மாகிய - முருகோனே ! 
தருக்கு லாவிய திருச்சி காமலை 

தனிற்கு கா !இனி-- யெனையாளாய் ! 


தின கவிதை 

453 
வருத்து சூருடல் கிழிக்க வேல்விடு 

மணிக்கி ரீடம்வை - முடியாளா ! 
கருத்தனே! அருள் மயிற்கு காமிகு 

கமழ்க்கு நீபமென் - மலர்மார்பா ! 
1873. வஞ்சி நிக ரிடையார் மங்குல் நிகர் குழலார் - மயலாலே 

துஞ்சியது யரினால் தொங்கிசமனதினால் - அலையாதே 
மிஞ்சியம யிலின் மேல் மின்பெறமுன் வருவாய் ! - அமரேசா ! 
பஞ்சினுமெ லடியாய் ! பண்புசெறி சிகிமர் - மலையாளா ! 


1874. போதுலவு மாது போலவரு வேடர் - மகள் தோளா ! 

சூதுபுரி வோர்கள் சூரர்குல மாள - அடுவேலா ! 
மாதுபுணர் மார்பன் மாயன் மரு கேச ! -- எனையாளாய் ! 

தாதுலவு நீப தாமசிகி மேரில் - வருவேளே ! 
1875. வஞ்சிநே ரிடையாள் வம்பு சேர் முலையாள் - குறமானாள் 
கொஞ்சியே புணர்வாய் ! கொண்டனேர் கரனே ! -- எனை 

[ யாளாய் ! 
அஞ்சியே வருசூர் அன்றுதான் விழவே - அடுவீரா ! 

மஞ்சுசேர் நலமார் வண்சிகா மலையா ! - அருளாயோ ? 
1876. கோவை போலும் வாயினாள் 

கூர்மை வாளி பார்வையாள் 

-- குறமானாள் - புணர்தோளா ! 
பாவை யேசொல் பாவலோர் 

பாட லேகொள் நாதனே ! 
--- எனையாளாய் ! -- முருகோனே ! 
தேவை யான யாவுமே 
சீர தாக வேசெய்வாய் ! 

- அமரேசா !-அருளாயோ ? 
மாவை யேவெல் வேலவா ! 

வாச நீப மாலையா ! 
- சிகியாமோர் -- மலையாளா ! 


. 


1877. அத்தி முகத்த ரருட்டுணை பெற்றவ ! 

அத்துவி தத்தின் முடித்தலை மைக்குரு - குமரேசா ! 
முத்தி யெனக்கு மளித்திடு ! வித்தக ! 

முட்டுளை பெற்ற கொடிக்கம லத்தினர் - பணிபாதா ! 


{ 


1873. தொங்கிசம் . அழிவு . 


454 


தின கவிதை 


சத்தி யெடுத்து எதிர்த்த வுணர்ப்பட 

சத்துரு வைக்கொலை வெட்டி விழச்செய்த - செயவீரா ! 
பத்தி நிரைத்த முடிச்சிகி நற்கிரி 

பச்சை மயிற்பரி யிற்குக ! வித்தையை - அருளாயோ ? 


1878. வஞ்சத் தரக்கருயிர் அஞ்சச் செயிக்கவெதிர் 

மண்டக் கதிர்க்கொளயில் - விடுவீரா ! 
நெஞ்சத் திருக்ககல வந்திப் பருட்செய்குவை ! 

நின்சித்த மெப்படி ? அ- தறியேனே 
மஞ்சத் திருக்கமுனி ருந்திச்சை யுற்றுகுற 

வஞ்சிப் புயத்தையணை - வடிவாளா ! 
கஞ்சத் திருப்பெண்மரு வுஞ்சித்ர முற்றதொரு 

கந்தச் சிகிக்கிரியின் - வருவேளே !! 


1879. கூகு கூவெனக் கூகை கூவிடக் 

கோகொ கோவெனத் தாயர் தாமழப் - படுபாடாய் 
மோகு மோகெனப் பாடை மீதெழ 

மூடு நோய்களிற் சாக லாகுமித் - துயரேனோ ? 
பாகு நேர்சொலக் கான மாதினைப் 

பார மாமுலைக் கோடு மீதினிற் - புணர்தோளா ! 
வாகு சேர்முடித் தோகை மாமலை 

வாச னே ! அருட் டா ! கு காமயிற்- பரியாளா ! 


1880. வாசக்கம லாசன னார்பணி 

வானத்தவ ரேபணி நாயக ! -- எனையாளாய் ! 
நேசக்குற நாயகி யாள்புணர் 

நீபக்கணி சூடிய சீர்புய - முருகோனே ! 
மோசக்கன சூருட னேவரு 

மூரிப்படை நேரிட வேல்விடு -- செயவீரா ! 
தேசத்தினில் மேன்மைக ளாகிய 

சீருற்றிடு தோகையின் மாமலை - முருகோனே ! 


1881. வாரணி முலையாள் வாகுள குறமான் - அணைதோளா ! 

சீரணி சிகியா ! தேவுயர் சிகியா - மலைநாதா ! 
காரணி மிடறார் காதல்கொள் மதலாய் ! - எனையாளாய் ! 
தாரணி புயவா ! தாழ்வக லிடவே - அருளாயோ ? 


1878. கந்த : விளி . 


தின கவிதை 


4:55 


1882. வரன ரேபணி வாச மாலிகை - யிருதாளா !! 

கான நாயகி காத லாயணை - யிருதோளா ! 
ஞான மாதவர் நாளு மேதுதி- முருகோனே ! 
மான வேலவ ! வாகு சேர்சிகி - மலையாளா ! 


1883. வஞ்ச ரக்கர் சேனைகள் மாள வேயெதிர் 

மண்டு யுத்த மேபுரி வேல வா ! அரு - ளுதவாயோ ? 
கஞ்ச னுக்கு மாமுடி வீழ வேசெய்த 

கங்கு லுற்ற மேனியின் மாய னாருட- மருகோனே ! 
பஞ்ச வர்க்க வாளியின் மார னால்வரு 

பண்பு பெற்ற நோய்களின் வாடி டாதருள் புரிவாயே ! 
பஞ்ச ரத்தின் வாழ்கிளி வேட மானணை 

பைங்க டப்ப மாலிகை மார்ப னே ! சிகி -- மலையாளா ! 


1884. வஞ்சமிகு சூரனுடல் மண்டவயி லேவுசெய - முருகோனே ! 

கஞ்சமட மான்மருவு கங்குனிற மாயனுட - மருகோனே ! 
அஞ்சவரு நோயகல அன்புமிக வேகிருபை - உதவாயோ ! 
தஞ்சமலை நீயருள்செய் தங்கமலை நேர்சிகியின் - மலையாளா ! 


1885. கொடிபோலு மிடையாள் குறமாது கணவா !-எனையாளாய் ! 

அடியார்கள் பணிவாய் அருள்யாவு மினியே - அருளாயோ ? 
வடிவான அயிலா ! மயிலேறு சண்முகா ! -- குருநாதா ! 
மிடியோட வருள்வாய் ! மிகுதோகை மலைமேல் --வருதேவே 


1886. கும்பமா முலையாள் கொண்டல்சேர் குழலாள்- குறமானாள் 

அன்பதா யணைவாய் ! அந்தமா கியநீ - பமென்மார்பா ! 
கம்பமா துணையா ! கந்தனே ! அருள்வாய் | -முருகோனே ! 
வம்பு சேர் பொழில்சூழ் மஞ்சுலாம் சிகியா - மலையாளா ! 


1887. வண்டுளர் பைந்துள மாலையணி மார்பன் [ கோனே ! 

வஞ்சவு ணன்றனை யே ! யடல்செய் மாயன் - மரு 
செண்டு இரண்டுள சேய்முலையின் மாது 

செந்திரு அந்தமுள் வேடமினை யேம் - ருவுதோளா ! 
கண்டுநிகர் கின்றசொல் காளையரு ளேசெய் 

கந்த மிலங்கிய நீபமணி தேவ ! - அருளாயோ ? 
குண்டி லுயர்ந்திடு கோடுமிகு சீர்கொள் 

குன்றையில் வந்தவ ! நீயருள்செய் நாத !- எனையாளாய் ! 


1887. சேய் - சிவப்பு . செந்திரு அந்தமுள் - திருமகளின் அழகையுடைய 


4:56 


தின கவிதை 


1888. வந்தவினை தீர உன்றன்மயின் மீது 

வம்பவிழ நீப- மலராளா ! 
எந்தனிட மாக வந்துதய வாக 

இன்பமுடன் வேண - அருளாயோ ? 
கொந்தலர்கள் வாச மிஞ்சுபொழில் சூழு 

குன்றைமலை மேவு - பரமேசா ! 
சொந்தமட வார்க ளன்பினொடு சேரும் 

துங்கவடி வேல ! -- எனையாளாய் ! 
1889. வீறுபடு சூர னாவியது போக 

வேலையுட னேவு- செயவீரா ! 
கூறுபடு வாளை யேநிகரு பார்வை 

கோகன மாது - குறமானாள் 
மீறுதன மீது தான்மருவு மார்ப ! 

மேன்மைதனை நாய - னிடம் நீதா ! 
சீறுவிட நாக மாமுடியின் வாழும் 

சீர்திகழ்செய் தோகை - மலையாளா ! 
1890. வஞ்சவு ணன்றனை ரெண்டென வுஞ்செய 

மண்டிட முன்பயில் - விடுவீரா ! 
கஞ்சனை முன்சிறை கொண்டிடு செங்கர ! 

கங்குனி றங்கொண்மை - முருகோனே ! 
அஞ்சிட வந்திடு துன்பம கன்றிட 

அன்புட னின்புற - அருளாயோ ? 
மஞ்சடர் தண்டலை யுந்திய குன்றையில் 

வந்திடு சங்கர ! -எனையாளாய் ! 
1891. செருக்க ளேபுரி திறத்த சூருடல் 

தெறிக்க வேல்விடு - செயவீரா ! 
குருக்க ளாகவு முவர்க்கர் மூவர்கை 

குவிக்க வேமறை - பயில்வாயா ! 
கருக்க ளேமிகு முகிற்கு நேர்பெறு 

கறுத்த மேனியர்- மருகோனே ! 
மருக்கள் பூமலி கடப்ப மாலைய ! 

வளர்ச்சி சேர்சிகி- மலையாளா ! 
1892. பஞ்சவர்ச காயன் மங்குலுய ரூபன் 

பைந்துளப மாயன் - மருகோனே ! 
கஞ்சமலர் மீதி லங்குகலை மாது 

கந்தமிகு பாட -- லது தாராய் ! 


457 


தின கவிதை 
அஞ்சவரு நோய கன்றுவிட வேசெய் ! 

அந்தமிகு தோகை - மலையாளா ! 
கொஞ்சுகிளி வேட மங்கைபுணர் தோள் ! 

கொங்குலவு நீப - மலர்மார்பா !! 


1893. கும்பமத யானை தன்றுணைவ ! வான 

கொண்டல் நிக ரான - முருகோனே ! 
செம்பவள வாயி லங்குகுற மாது 

செந்திருவி னோடு - புணர்தோளா ! 
கும்பமுனி வோர்பணிந்தகுக ! தேவ ! 

குன்றைமலை வாழு- முருகோனே ! 
வம்பவிழு நீப ! என்றன் முன மாக 

வந்துவரம் நீசெய் ! - அமரேசா ! 


1894. வனத்தில் வந்திடு வேட நாயகி 

மகிழ்ச்சி மிஞ்சிடு நாத னே வர - முதவாயோ ? 
சினத்தில் வந்தெதிர் சூர னாருடல் 

தெறிக்க வுந்திய வேல னே ! செய - முருகோனே ! 
மனத்தில் வந்திடு நோய்க ளோடிட 

வரத்தை யின்புட னேசெய் வாய் குக ! - அமரேசா ! 
கனத்தி லுந்திய கோடு லாவிய 

கமழ்த்த குன்றையின் மேரி லேவரு - செகநாதா ! 
1895. நடனமிடு மயிலா ! கிருபையினி யருள்வாய் ! 

நளின நிகர் சரணா! -- எனையாளாய் ! 
கடமொழுகு கொடிறார் நுதலிலொரு விழியார் 

கறையடியர் துணைவா ! - முருகோனே ! 
அடரமர்செ யவுணோர் குலகலக ! அதிகூ 

ரயிலணிகை யவனே ! - அமரேசா ! 
தடமுலவு முடிசேர் சிகிமலையி னரசே ! 

தருநிகர்செய் கொடைநா - யகவேளே ! 
1896. கருணைக் குரியனான் அடியர்க் கருளுவாய் ! 

கதியைத் தருவை நீ - முருகோனே ! 
வருணத் துயருமா முடிவித் தகருளோர் 

மறையுற் றவர்களே - பணிநாதா ! 
திருவைப் புணருமால் மருகக் குமரனே ! 

செயசத் தியதையே - அணிதேவே ! 
தருவுற் றடருமால் படிவுற் றிடுசிகா 

கழைநற் கிரியிலே- வருதேவே ! 


458 


தின கவிதை 


1897. காத லாகிய வேட நாயகி 

காவலா! இனி - எனையாளாய் ! 
சூது தான்மிகு தான வோர்குல 

சூர னாவிகொல் - அயிலாளா ! 
தாது சேர்கன நீப மாலிகை 

தார்பு யா ! அருள் - உதவாயோ ? 
கோதி லாதபொன் தோகை யாகிய 

கோடி லேவரு- முருகோனே ! 


1898. வண்டு சூழ்வரு பைந்து ழாயணி 

மங்குல் மேனியர் - மருகோனே ! 
கண்டு போன்மொழி குன்று நேர்முலை 

கங்குல் நேர்குழல் - வடிவாமே 
மண்டு காதலள் குன்றில் வாழ்குற 

மங்கை சேர்புய ! - எனையாளாய் ! 
பண்டு வாழ்முனி அண்டர் (....) 

பண்பு சேர்சிகி - மலையாளா ! 


1899. வஞ்சிகுற மடமான் வம்புமுலை யதிலே - புணர்தோளா ! 

அஞ்சிவரு மசுரோன் நைந்திடமு னயிலே -வியசூரா ! 
பஞ்சிலகு மடியாய் ! பண்புமிகு சிகியாய் ! - எனையாளாய் ! 
கஞ்சமல ரயனார் கண்டுபணி சிகியா - மலையாளா ! 


1900. சீத மதியணி தேவர் நாயக-ரருள் பாலா ! 

காத லவன்மகள் காவ லாவர - முதவாயோ ? 
போத முனிவர்கள் பூவு ளோர்பணி - யிருதாளா ! 
நாத 1 சிகிமலை நாளு மேவரு - குகவேளே ! 


1901. எதிர்வரு சூர னுடல்கிழி வாக 

எழிலுள வேலை - விடுவோனே ! 
மதியணி வேணி பொதுவினி லாடு 

மணமலி பாதர் - அருள்பாலா ! 
கதிமிகு தோகை மயின்மிசை யேறு 

கருணையி னாத ! -- எனையாளாய் ! 
நிதிமிகு தோகை மலைவரு தேவ 

நினதரு ளேசெய் ! -- முருகோனே ! 


1898. [ ] விடப்பட்டுள்ளது . கூடிய என்று சேர்க்கலாம் . 


459 


தின கவிதை 
1902. நடன மிட்டிடு மயிலி லுற்றவ ! 

நளின முற்றிடு - மிருதாளா ! 
அடமி குத்திடு படைபெருக்கிய 

அவுண னைக்கொலு- மயிலாளா ! 
கடக ரிக்கொரு துணைப டைத்தவ ! 

கருணை முத்தைய ! -- எனையாளாய் ! 
தடமி குத்திடு பொழில்ப டைத்திடு 

தகுசி கிக்கிரி - வருதேவே ! 


1903. முத்து நகையார் சித்ர வடிவார் 

மொய்த்த குழலார் -- மயலாலே 
மெத்த வலைவாய் எப்பொ ழுது நான் 

மெய்க்கு ளழிவாய் - விடலாமோ ? 
சத்தி யதனால் கிட்ட வருசூர் 

தட்ட ழியவே - அடுவோனே ! 
கர்த்த ! எனையாள் ! நற்சி கியிலாங் 

கற்கு ளுயர்வா - கியதேவே ! 


1904. வாச மாலிகை மார்பனே! அரு - ளுதவாயோ ? 

தேச நாயக ! சீர்பொன் மாமயின் - முருகோனே ! 
மாசி லாதபொன் வார ணாவர - முதவாயோ ? 
ஈச னே !சிகி யேரு லாவிய - மலையோனே ! 


1905. மயிலேறிய வரதாவர - முதவாயோ ? 

குயிலாகிய குறநாயகி- மணவாளா ! 
அயிலாலெதி ரசுரோனுடன் அடுதேவே ! 
ஒயிலாகுக ! உயர்தோகையின் - மலையாளா ! 


1906. பச்சைமயின் முருகா பத்மநிகர் | சரணா! -- எனையாளாய் ! 
கொச்சையுள குறமான் கொத்துமல ரணைமேல்- அணை 

[ தோளா ! 
செச்சையணி புயனே ! சித்ரமிகு சிகிமா - மலையாளா ! 
இச்சையுட னருள்வாய் ! எட்டிசையு மணமார்- மலர்நீபா ! 


1907. வஞ்சிநே ரிடையாள் மங்குல்சேர் குழலாள்- குறமானாள் 

வஞ்சிசேர் புயவா ! மஞ்சின்மா மயிலா ! -- எனையாளாய் ! 
தஞ்சம்வே றிலையே தங்கமா மலையா ! -- குகநாதா ! 
வஞ்சனா கியசூர் மங்கவே யயிலே - வியதேவே ! 


460 


தின கவிதை 


1908. கச்சை யணிமுலையாள் பத்ம மலர்முகமான் 

கட்டு மலரணிகார் - குழன்மானாள் 
பச்சை மயினிகராள் இச்சை யுள குறமான் 

பட்ச மொடுபுணர்வாய் ! -- எனையாளாய் ! 
நச்சை யணிமிடறார் பொற்க யிலைமலையார் 

நத்து வுமைதருபா - லகவேளே ! 
செச்சை யணிபுயவா ! பத்த னிடம்வருவாய் ! 

சித்ர மிகுசிகியர் - மலையாளா ! 
1909. நறுநீபமென் மலர்சூடிய நலமாகிய புயவா ! 

குறுமாமுனி முதலோர்பணி குருவே ! அருளுதவாய் ! 
மறுவேயுள வசுரோனுடன் வளர்போர்புரி மயிலா ! 

உறுமாமணி நிறைகோடுள வுயர்தோகையின் மலையா ! 
1910. தத்துமயில் முருகா ! பத்தனிடம் வருவாய் ! 

தக்கதொரு வரமே - அருளாயோ ? 
பத்துமுடி யசுரோ னற்படைக ளுடனே 

பட்டுவிழ விடுமான்- மருகோனே ! 
கொத்துமல ரணிவாய் ! செச்சை யணிபுயவா ! 

கொத்துமயின் முருகா ! - எனையாளாய் ! 
சித்துவிளை குமரா ! அத்துவித முடிவே ! 

சித்ரமிகு சிகியா - மலையாளா ! 
1911. மதிசூடி நடமாடி வளர்வேணி யிடம்வாழ் 

பதியான உமைமாது பரிவான புதல்வா ! 
ததியேயுண் விறன்மாயன் தகையான மருகா ! 

கதிநீசெய் ! சிகியான கனமேரி லரசே ! 
1912. தங்கமலை மேரைநிகர் 

தண்சிகியின் மேரில்வரு - குகநாதா ! 
துங்கமயில் மீதுவரு 

தொங்கலணி மார்ப இனி யெனையாளாய் ! 
மங்கைகுற வேடமகள் 

மன்றலணை மீது புணர்- புய !வேளே ! 
செங்கைதனில் வேலையணி 

திங்களெனு மாமுகவ ! - முருகோனே ! 
1913. வாசனை யாகிய நீபமென் மாலிகை 

மார்பினி லேயணி - முருகோனே ! 
காசணி சூருடன் மீறிய போர்பும் 

காரணனே அரு - ளுதவாயோ ? 





தின கவிதை 


461 


தேசர்கள் வானவர் மாமுனி வோர்பணி 

சீருள தோகையின் - மலையாளா ! 
தாசனை யாதரி மாமயி லா ! குக ! 

தாமரை யானன !-அருளாயோ ? 


1914. பச்சைமயி லேறியே 

பட்சமுட னாயன் வாழ் - கிடவாராய் ! 
கச்சையணி மார்பினாள் 

கற்பின்மட மாதினாள்- குறமானாள் 
இச்சையுடன் மேவுவாய் ! 

இக்குமொழி வாயனே ! -- எனையாளாய் ! 
செச்சைபுனை தேவனே ! 

சித்திரமிகு தோகைமா - மலையாளா ! 


1915. சித்தியுள முருகா ! சித்ரமிகு சிகியா - மலையாளா ! 

முத்திதனை யருள்வாய் ! முத்துநிறை நகையாள் - குறமானாள் 
நத்திமரு வியவா ! நர்த்தனமென் மயிலா ! - எனையாளாய் ! 
சத்தியணி கரனே ! சத்ருசெய தரனே ! - குகநாதா ! 


1916. குங்கும முலையாள் கொண்டல்கொள் குழலாள் - வடிவாமே 

மங்குலி னுடலார் வண்குல மறவோர் - தருமானாள் 
வங்குழன் முருகா ! வந்தருள் புரிவாய் !-அமரேசா ! 
திங்களின் வதனா ! தென்சிகி மலையா ! - எனையாளாய் ! 


1917. மதிசூடிய சடையார் மணிசேர்கயி லையினா - ரிடமேசேர் 
துதியேபெறு முமையாள் துரைநாயகி புதல்வா! - எனை 

[ யாளாய் ! 
ததியேயுணும் விறலார் தகுமாமரு கையனே ! - மயிலாளா ! 
பதியேபுகழ் சிகியாம் பணைமாமலை யரசே ! -- முருகோனே ! 


1918. செருவேவிளை யசுரோனொடு 

திறல்வேல் கொடு - அடுவோனே ! 
கருமேனியர் வனவேடுவர் 

கனமாகிய - குலமானாள் 


1916. வங்கு : இங்கு மலைக்குகை . 


462 


தின கவிதை 


தருவாய்வெகு வரம்யாவையும் 

தகுமாமயின் - முருகோனே ! 
திருவேமிகு மடியார்பணி 

சிகிமாமலை - வளர்தேவே ! 
1919. கார்குழலாள் காதன்மினாள்- நலமேசேர் 

வார்முலையாள் வானமினாள் - புணர்தோளா ! 
சீர்சிகியா ! தேவர்களே - பணிபாதா ! 

தார்புனையாய் ! தா ! குமரா ! -அருளேதா ! 
1920. மஞ்சு சூழ்சிகி யின்பொன் மாமலை 

வந்த நாயக ! -- எனையாளாய் ! 
நஞ்ச மாமிடர் தங்க மேரினர் 

நம்பர் பாலக ! -- முருகோனே ! 
பஞ்சி னாரடி மங்கை வேடமின் 

பங்க னே ! வரம் - உதவாயோ ? 
தஞ்சம் வேறிலை அன்ப னானருள் ! 

தந்தி யார்துணை - யமரேசா ! 
1921. காவில் வாழ்வுறு வேட நாயகி 

காத லா ! வரம் - உதவாயோ ? 
தேவி மாதுமை பால கா ! குக ! 

தேவ தேவெனும் - அமரேசா ! 
பாவி லேமிகு பாவ லா ! அருள் ! 

பாகி னேர்மொழி - முருகோனே ! 
தாவி லாவரம் நீசெய் வாய் ! உயர் 

தாம னே !சிகி - மலையோனே ! 
1922. அஞ்சிட வருசூரன் மண்டிடு படையாவும் 

அந்திட வயிலேவு- செயவீரா ! 
நஞ்சணி மிடறான மன்றினில் நடமாடு 

நம்பர்த மிடமாது- தருபாலா ! 
வஞ்சியை நிகரான நன்றுகொ ளிடைமாது 

வண்குற மடமானை - அணைதோளா ! 
மஞ்சது தவழ்சோலை கொண்டிடு கனமான 

வண்சிகி மலைமேவு - குகநாதா ! 
1923. வனச மண்டப மதனில் வந்திடு 

வனிதை யும்புணர்- திறன்மாயோன் - மருகோனே ! 
கனக மிஞ்சிடு சிகர முந்திய 

கனசி கண்டியின் - மலையாளா ! -- எனையாளாய் ! 


தின கவிதை 


468 


அனழே னுஞ்சொலு நடைப யின்றிடு 

அழகு மிஞ்சிய - குறமானாள் - புணர்தோளா ! 
மனநி னைந்திடு நினைவெ னும்படி 

வரமி குந்தருள்! -- குகநாதா ! -- முருகோனே ! 
1924. சந்தமிகு வேட ரங்குலமி னாளை 

தண்கமழ்செய் கானி - லணைதோளா ! 
வந்துனது தாளை யன்பினொடு சேர 

வண்புகழ்செய் வோர்கள் - குருநாதா ! 
கொந்தலரு நீப ! உன்றனிட மாசை 

கொண்டவடி யேனை - யினியாளாய் ! 
செந்தமிழு லாவு தண்டலைகள் சூழு 

தென்சிகியின் மேரில் - வருநாதா ! 
1925. வஞ்சமிகு சூரன் அஞ்சவரு சேனை 

மண்டமடி வாக - அயிலாலே --செயுநாதா ! 
நம்புமடி யார்கள் தங்கலியை யோட 

நன்றுபுரி தேவ ! -- முருகோனே ! - குகநாதா ! 
அம்புவிழி மாது செங்கனியின் வாயள் 

அந்தமிகு வேடர் - குலமானாள் - புணர்தோளா ! 
வெம்புதுய ரோட வந்தருள் செய் நாத ! 

மென்சிகியின் மேரில் - வருவாயே ! - எனையாளாய் ! 
1926. வாதுபுரி சூர னோடு சேனைவெகு சான பேர்கள் 

மாயவயி லேவு வாகை - புனைவோனே ! 
கோதுகிளி யான தேவி தோகைமயி லான மாது 

கோலமிகு வேடர் பாவை - புணர்தோளா ! 
மாது புணர் மாயன் மேனி மேகநிக ரான சீர்கொள் 

மாலின்மரு கேச ! வாழ்வை - அருளாயோ ? 
சேதுமிகு நீப மாலை சூடுபுய வாகு காநல் 

சீர்சிகியின் மேரில் வாச ! -- எனையாளாய் ! 
1927. வாசமிகு நீப மாலையணி மார்ப ! 

வாகையணி தோள ! - எனையாளாய் ! 
நேசமிகு வேடர் மாது புணர் நாத ! 

நீயெனிடம் வேண - அருளாயோ ? 
தேசர்புகழ் நேம நாடுலவு தோகை 

சீர்மருவு மேரில்- வருதேவே ! 
மாசடரு சூரை நாசமிட வேலை 

வாகினொடு மேவு- செயவீரா ! 


1 


464 


தின கவிதை 


1928. சேவற் கொடியாய் சீருற் றிடுகான்-மடமானாள் 

ஆவற் கிசைவா யாகப் புணர்வாய் ! -- எனையாளாய் ! 
காவற் குமரா ! காரச் சுதனார்- மருகோனே ! 

தேவர்க் கரசே ! சீர்நற் சிகியா - மலையாளா ! 
1929. செந்திமலை வாசா!குறிஞ்சிநக ராளா ! 

திங்கள்வதனாதேவ - ரரசாளா ! 
தந்தி துணை வா !வானர் வந்து பணி நாதா ! 

சங்கரகு மாரா ! நல்- நயவேளே ! 
கொந்திலகு நீபா / சி கண்டிமயி லாளா ! 

குன்றைமலை யாளா! பொன் - அயிலாளா ! 
வந்தினிய தாமோர்வ ரம்புரிவை ! தேவா ! 

வஞ்சசுரை யேதான்வெல் - பவ! நாதா ! 
1930. சிந்தை நினைந்திடு மன்பர் நிறைந்திடு 

செங்கை யிலங்கிய - அயிலாளா ! 
பந்தை நிகர்ந்த பரந்த குயங்கள் தன் 

பண்புய முந்தொட - அணை மீதே 
இந்தை யிலங்கு முகம்பளி ரென்றிட 

இன்குற மங்கையை- அணைதோளா ! 
எந்தை மிகுந்த வரஞ்செய்வை ! குன்றையின் 

இன்புடன் வந்திடு - குகநாதா ! 
1931. சந்திர முகமாது சங்கரர் புணர்மாது - தருபாலா ! 

இந்திரன் முதலோர்க ளின்பொடு பணிபாத ! -எனையாளாய் ! 
தந்தியின் முகநாதன் தன்றுணை யுளதேவ ! - முருகோனே ! 

அந்தியின் மதிதாவும் அந்தர முயர்தோகை - மலையாளா ! 
1932. செங்கதிரினை நிகர்மேனிய ! 

சிந்தனைசெயு மனதாசைய ! - எனையாளாய் ! 
சங்கரியுமை புணர் நாயகர் 

தந்திடுசுத ! அருள்யாவையும் - உதவாயோ ! 
வங்கணமிகு குறநாயகி 

மங்கையைவளர் பொழிலூடணை - புயவேளே ! 
திங்கள் தவழு முயர்தோகையின் 

தென்கிரிவரு குக ! நாயக ! -- அருளாயோ ? 
1933. செச்சையணி புயனே ! சித்ரமயின் முருகா ! -எனையாளாய் ! 

பச்சைமுகி லுடலார் பத்மமினை யணைவோர்- மருகோனே ! 
கொச்சையுள குறமான் கொத்துமல ரணைமேல்- அணை 

[ தோளா ! 
இச்சையுட னருள்வாய் ! எற்றவழு சிகிமா - மலையாளா ! 
1933. எற்றவழும் : எல் தவழும் ஒளிவீசும் . 


தின கவிதை 


465 


1934. வாரிடு பூமுலை தாமரை யானன 

வாள்விழி (மி- னணை தோளா !] 
சீரிடு தோகையின் மாமலை மேவிய 

தேவர்கள் யாவர்கள்-பணிதாளா ! 
காரிடு மேனியின் மாயவ னாருட 

காதலி யாளுட - மருகோனே ! 
தாரிடு சீர்புய னே ! வர மேயருள் ! 

தாரணி யோர்பணி - குகநாதா ! 
1935. மயிலேறி விளையாடி வருதேவ ! அருள்வாய் ! 

குயிலான மொழிமாது குறமாது கணவா ! 
ஒயிலாள ! எனையாள்வை ! உயர் தோகை மலையா ! 

அயிலாள ! முருகேச ! அழகாள ! அருள்வாய் ! 
1936. வனச மண்டப வனிதை யம்புயன் - மருகோனே ! 

சினமி குந்திடு செயவு ணன்றனை - அடுவேலா ! 
மனது கந்திடு வரமி குந்தருள் புரிவாயே ! 

கனக மிஞ்சிய கனமி குஞ்சிகி - மலையாளா ! 
1937. வஞ்சிநே ரிடையாள் மங்குல்சேர் குழலாள் 

[ .... ) - குறமானாள் 
ரஞ்சிதா யணைமேல் அன்பதா யணைவோய் ! 

நன்றுசேர் மயிலா ! -- எனையாளாய் ! 
வஞ்சனா கியசூ ரஞ்சவேல் விடுவாய் ! 

மன்றன்மா லிகையா ! - குகநாதா ! 
தஞ்சம்வே றிலையே குன்றைமா மலையா ! 
தண்டுழா 

யணிமால் - மருகோனே ! 
1938. வாசனை படைத்த நீப 

மாலைகள் தரித்த மார்ப ! -எனையாளாய் ! 
சாசமொ டெதிர்த்த சூரை 

நாடிமு னெடுத்த கூர்மை - அயிலாளா ! 
பாசம தகற்று ஞானர் 

பாரிமையர் பத்தர் கோடி - பணிபாதா ! 
தேசமதில் முக்ய மான 

சீர்சிகி மலைக்குள் வாழு - முருகோனே ! 


1934. [ ] சில எழுத்துக்கள் இல்லை . வேடமின் - அணைதோளா ! எனப் 
படிக்கலாம் . 

1937. [ ...... ) இரண்டு சீர்கள் விடப்பட்டுள்ளன . கண்டுசேர் மொழியாள் 
என்று சேர்க்கலாம் . 

30 


466 


தின கவிதை 


1939. தஞ்சம் வேறிலை யன்ப னானருள் 

தந்து காரெனை - முருகோனே ! 
வஞ்ச னாமவு ணன்றன் மாளிட 

வண்கொள் வேல்விடு- செயவீரா ! 
கஞ்ச மாதுறை அம்பு யாசனன் 

கங்குன் மேனியன்- மருகோனே ! 
மஞ்சு சூழ்சிகியின்கு கா ! அருள் ! 

மஞ்சு சேர்சிகி - மலையாளா ! 


வி 


1940. சித்துவிளை யாடிய குமரா ! 

சித்ரமயி லேறிய முருகா ! - எனையாளாய் ! 
பித்துரும மாகிய இதழாள் 

விர்த்திபெறு வேடுவர் கொடியாள் --புணர்தோளா ! 
சத்துருவை நேர்பட அடுவோய் ! 

சத்தியணி சேவல ! அருள்வாய் ! - மலர்நீபா ! 
நத்துலவு நேமன னகரா ! 

நட்புமிகு தோகையின் மலையா ! -அமரேசா ! 
1941. எதிர்வரு சூர னுடல்பிள வாக 

இசையயி லேவு - முருகோனே ! 
கதிர்மிகு நீப மலர்புனை மார்ப ! 

கதியருள் தேவ ! -- முருகோனே ! 
நதியணி வேணி யரனருள் பால ! 

நடமிடு தோகை - மயிலாளா ! 
பதிபுகழ் தோகை மலைவரு தேவ ! 

பலனருள் நாத ! -- எனையாளாய் ! 
1942. சஞ்சி தப்பறவை யோட வேயருள் 

தந்தெனக்கதிக வாழ்வை யேயினி - உதவாயோ ? 
ரஞ்சி தக்குறமி னாளை யேபுணர் 

நன்றி ருக்குமலர் நீப மாலிகை - புனைதோளா ! 
பஞ்சி ருக்குமிரு தாள னே ! அருள் ! 

பண்பி ருக்குமயி லேறி நாயன்முன் - வருவாயே ! 
மஞ்சி ருக்குமுயர் சோலை சூழ்தரு 

வண்பு கழ்ச்சிகியின் மேரின் வாழ்வுறு- குகநாதா ! 
1943. கதிர்போலொளிர் திருமேனிய ! கமழ் நீபமென் - மலர்மார்பா ! 

நதிசூடிய சடைநாயகர் நடநாயகர் - புதல்வோனே ! 
மதியானன முருகா ! குக ! மயிலேறிய - செயவீரா ! 
விதிமால்பணி சரணா! அருள் விரைசேர்சிகி - மலையாளா ! 


467 


தின கவிதை 
1944 : மதுசொ வித்திடு வுயர்க டப்பமென் 

மலர்த ரித்திடு- தடமார்பா ! 
கதுமெ னப்பொடி நடைபடித்திடு 

கனக மெய்ச்சிகி - மயிலாளா ! 
வி துமுகத்தினர் குறவர் மெய்க்குல 

விழைவு பெற்றவள் -- புணர்தோளா ! 
பதும முற்றவள் மருக ! வித்தக ! 

பணைமு டிச்சிகி - மலையாளா ! 
1945. காத லாகிய வேட நாயகி காவின் மேவிய - புயவேளே ! 
நாதனே ! அருள் தேவனே ! க்ருபை நாளு மேயினி - உத 

( வாயோ ! 
வாததேபுரி சூர னாருயிர் மாய வேயயில் - விடுவோனே ! 

கோத லாதொரு சீர தாகிய கோடு சேர்சிகி - மலையாளா ! 
1946. மந்தி தாவிய தண்கொள் சோலைகள் 

மண்டு தோகையின் - மலையாளா ! 
தந்தி யானனர் தொங்கு சீர்கையர் 

தம்ச கோதர ! -- முருகோனே ! 
அந்தி மேனியன் நைந்து தான் விழ 

அம்பை யேவுவர்- மருகோனே ! 
நந்தி யேறிய அண்ட நாயகர் 

நம்ப னாரருள் - புதல்வோனே ! 
1947. மிக்க போர்புரி மொய்த்த மாபடை 

மெத்த வோடிட - விடுவேலா ! 
தக்க னார்பட வெற்றி யேபுரி 

சக்க ராயுதர் - தருபாலா ! 
மைக்க ணாயகி சித்ர வேடமின் 

மற்பு யாசலம் - அணைதோளா ! 
சிக்க நோய்தவி ரச்செய் வாய் ! குக ! 

சித்ர மார்சிகி - மலையாளா ! 
1948. வானவர் முதலோர் வாசவ னுடனே - பணிதாளா ! 

கானக மதில்வாழ் காரிகை யுடனே - புணர்தோளா ! 
ஞானவர் முனிவோர் நாள்தொறும் பணி யே - புரிதாளா ! 

தானவர் கலகா ! தோகையின் மலையா ! --- எனையாளாய் ! 
1949. போர்புரிந்திடு சூரன் மண்டைகள் 

போக வந்தெதிர் - அயிலாளா ! 
வார்பு னைந்திடு வேட மங்கையை 

வான மங்கையை - அணைதோளா ! 


468 


தின கவிதை 


தார்பு னைந்திடு மார்ப ! அன்பர்கள் 

தாழ்வ கன்றிட - அருள்தோளா ! 
கார்படிந்திடு தோகை யங்கிரி 

காவல் கொண்டிடு-- முருகோனே ! 
1950. வஞ்சனை மிகுத்த சூரன் 

மண்டிய படைக்குள் வேலை - விடுவீரா ! 
கஞ்சனை வதைத்து வானர் 
கண்டுட னகைக்க வேசெய்- 

திடுமாயோன் 
அஞ்சன நிகர்த்த மேனி 

அண்டர்பணி வுற்ற மாயன் - மருகோனே ! 
மஞ்சது தவழ்ப்பொன் மேரு 

வண்புகழ் சிகிப்பொன் மேரில் - வருதேவே ! 
1951. எதிர்வரு சூா னாவி யிடிபட வேலை யேவு - செயவீரா ! 

அதிரிட வாட லேசெய் அழகிய தோகை யான - பரியாளா ! 
பதிபுகழ் நேம நாட ! பரிமள நீப மாலை - புனைதோளா ! 

கதிதரு தோகை யான கனமலை மீது வாழு - முருகோனே ! 
1952. வஞ்ச னாமவு ணன்றன் மார்பினில் 

மண்ட வேல்விடு -- செயவீரா ! 
தஞ்சம் வேறிலை அன்ப னானருள் ! 

தந்தி யானனர்-- துணையாளா ! 
கஞ்ச னார்பணி கின்ற நாயக ! 

கந்தனே ! வர - முதவாயோ ? 
நஞ்ச ராமுடி வந்த பூவினில் 

நன்றுசேர்சிகி- மலையாளா ! 
1953. வந்தெதிர் சூரன் அஞ்சிட வேலை மண்டிட ஏவு - செயவீரா ! 

சந்தமு லாவு பைந்தமிழ் பாட தண்பத நீசெய் ! -- குருநர்தா ! 
நந்தணி மாயன் மங்குலின் மேனி நன்றுள மார்பன் -- மரு 

( கோனே ! 
அந்தர வானர் வந்துவு லாவு அஞ்சிகி மேரில் - வருதேவே ! 
1954. வாதுபுரி சூரன் மேனிபொடி யாக 

வாளயிலை யேவு - செயவீரா ! 
தாதுதிகழ் நீப மாலையணி மார்ப ! 

தாசனெனை யாளு - முருகோனே ! 
மாதுகுற வேட நாயகியை மேவு 

வாசமிகு மார்ப ! -- எனையாளாய் ! 
தீதுவிட வேசெய் வாய் ! குமர ! தோகை 

சீர்மலையில் நாளும் - வருதேவே ! 


தின கவிதை 


469 


தந்ை 


1955. சிந்தை மகிழ்வாக வந்துவரம் நீசெய் ! 

செந்திமலை வாழு - முருகோனே ! 
தை என தாசை யின்படி செய் வோர்கள் 

தங்களைய லாதும் - அறிவீரோ ? 
நந்தையணி பாணி மங்குனிற மேனி 

நன்றுபுரி மாயன் - மருகோனே ! 
விந்தைவளர் தோகை யின்கிரியின் வாச ! 

விண்பரவு தேவர் - பணிதாளா ! 
1956. வஞ்ச னானவவு ணன்றன் மாளிடமுன் 

வந்து வேலைவிடு - செயவீரா ! 
கஞ்ச நான்முகனும் அண்டர் நாயகனும் 

கங்குன் மேனியனும் - பணிதாளா ! 
தஞ்சம் வேறிலை முன் வந்து தானருள்செய் ! 

சங்க நாவலவ ! -- எனையாளாய் ! 
மஞ்ச மீது குற வஞ்சி சேர்புயவ ! 

மங்குல் தாவுசிகி - மலையாளா ! 
1957. மதிசூடிய நடமாடிய மணிராவணி - சடையார்பால் 

துதியேபெறு முமைநாயகி சுதனே வரம் - உதவாயோ ? 
கதியாகிய மயிலா! அருள் கருணாநிதி - யெனையாளாய் ! 

நதிசூழ்சிகி மலைவாழ்குக ! நறுநீபமென் - மலர்மார்பா ! 
1958. மரைவாழயன் முதலோர்பணி வரநாயக ! -- எனையாளாய் ! 

திரைதாவிய யலையாகிய திருமேனியர் - மருகோனே ! 
வரையாகிய தனவேடமின் மணமாலிகை - புனைமார்பா ! 

துரைவேலவ ! சிகிமேர்வளர் துதியே பெறு - முருகோனே 
1959. அந்தமிகு சோமன் கங்கைமட மாது 

அன்பினொடு சூடு .-- சடையார்பால் 
வந்தவுமை மாது சந்தமுயர் தேவி 

மங்கையபி ராமி - தருபாலா 
செந்தமிழில் நாயன் மிஞ்சவர மேசெய் 

செந்திருவி னாயன் - மருகோனே ! 
நந்து தவழ் சோலை மிஞ்சுசிகி யான 

நன்றுபுரி மேரில் -- வருதேவே ! 


- 


--- 


1955. முருகோனே ! தங்களை யலாதும் அறிவீரோ ? : ஒருமையும் உயர்த்தற் 
பன்மையும் மயக்கம் . 


470 


தின கவிதை 


1960. வனக்கு றத்தி மேவிய மார்ப னே ! அருள் 

மதிக்கு மெய்க்கு மானன நாதனே! குரு - பரவேளே ! 
அனத்தின் மிச்ச மாகிய சீர்கொள் மானடை 

அருட்செய் மைக்கண் மாதுமை பால காவரம் - உத 
சினத்தி ருக்கு மேன்மைகொள் சூர னாருடல் ( வாயோ ? 

தெறிக்க வெற்றி யாகிட வேலை யேவிடு --செயவீரா ! 
மனத்திருக்கு வோடிட நீசெய் வாய் ! அருள் 

வனச்சி கிப்பொன் மேரினில் ( ....) -வளர்வேளே ! 
1961. சந்திர னணிசடையார் 

சங்கரி புணர்புயனார் - அருள்பாலா ! 
இந்திரன் முதலிமையோர் 

இன்பொடு பணிசரணா! -- முருகேசா ! 
நந்திரு கரவரியார் 

நன்றுள மருகையனே ! - எனையாளாய் ! 
செந்திரு நிறைசிகியார் 

தென்மலை வருமரசே ! -- செகநாதா ! 
1962. கொஞ்சிய கிளிமொழியாள் 

கொண்டல்கொள் குழன்மடவாள் - குறமானாள் 
வஞ்சியை யணைபுயவா ! 

வண்டமிழ் தனையருள்வாய் ! - அமரேசா ! 
பஞ்சினு மெதுவடியாள் 

பங்கச மலர்மகள்சேர்- புயமாயோன் 
ரஞ்சித மருகையனே ! 

நன்றுள சிகி மலையா ! - எனையாளாய் ! 
1963. வஞ்சக மாவவு ணன்றனை யேயெதிர் 

மண்டிட வேயயில்- விடுவீரா ! 
கஞ்சனை யேகொல நின்றிடு மாலுயர் 

கங்குலின் மேனியர் - மருகோனே ! 
பஞ்சணை மேல்வன மங்கையை மேவிய 

பண்புள நீபமென் - மலர்மார்பா ! 
நஞ்சணி ராமுடி வந்திடு பூவளர் 

நன்றுயர் தோகையின் - மலையோனே ! 
1964. மருமணம் மேவு நீப 

மலரணி மார்ப ! மேன்மை - அருளாயோ ? 
திருவணி மாயன் வாசம் 

திகழ்துள மார்பின் மால் தன் - மருகோனே ! 
1960. [ ] விடப்பட்டுள்ளது . தேவர் சூழ்வுற எனச சேர்க்கலாம் . 


--- 


தின கவிதை 

471 
உருமென வேசொல் வாயன் 

உயருடன் மேனி மாவை - அடுவேலா ! 
தருமிகு சோலை சூழும் 

தகுசிகி மேரில் வாழும் - முருகோனே ! 
1965. சங்கர னருளிய பாலா ! 

தந்தியின் முகர் துணை யாளா ! - எனையாளாய் ! 
மங்கள மிகுகுற மானாள் 
வம்புமு லையிலணை தோளா ! 

குகநாதா ! 
பங்கச மலர்மக ளேசேர் 

பண்புயர் துளவணி மாயோன் - மருகோனே ! 
திங்கள்த வழுமுடி யேசேர் 

தென்சிகி மலைவரு தேவே ! - அருளாயோ ! 
1966. கொண்டலெனு மேனி கொம்பு திகழ் யானை - துணையாளா ! 

வண்டனெனு மாமுன் வந்துவயி லேவு - செயவீரா ! 
கண்டமதி நீலர் கங்கையணி வேணி - தருபாலா ! 

அண்டர்பணி தோகை யங்கிரியின் வாச ! -- எனையாளாய் ! 
1967. மைந்துயர் சூரன் நைந்திட வேலெய் 

மண்டிய போர்செய் - செயவீரா ! 
ஐந்தரு வேநல் மிஞ்சிய தேவர் 

அன்பொடு நாளும் பணிபாதா ! 
சுந்தரி தேவி அம்பிகை சூலி 

சொந்தம தான - புதல்வோனே ! 
அந்தம தான குன்றையி னுத ! 

அன்பனை யாளும் - முருகோனே ! 
1968. வாது புரி சூரனுடல் 

மாய அயில் வேலைவிடு- செயவீரா ! 
சூது நிக ரான தன 

தோகைகுற நாயகியை - அணைதோளா ! 
தாதுதிகழ் நீபமலர் 

தானணியும் மார்ப ! இனி -- யெனையாளாய் ! 
தீது அகல் சோலைநிறை 

சீர்சிகியின் மாமலையின் -- முருகோனே ! 
1969. நீய லாது வேறுபேர் நீடு பூவில் யாவரோ ? -அறியாயோ ? 

நாய னாசை யாலையே ! நாளும் வாடல் மீதியோ ? - குகநாதா ! 
மாய மான வாழ்வினால் மாள் தல் நீதியாகு மோ ? - தயவாளா ! 
தூய மான சோதியே ! தோகை மேரின் வாசனே ! -- எனை 

[யாளாய் 


472 


தின கவிதை 


1970. வஞ்சக மிடுசூான் மண்டிடு கனபோரில் - அடுவோனே ! 

தஞ்சமுன் வருவாய் ! பொன் தங்கிய மயிலேறு-- குகநாதா ! 
மஞ்சது தவழ்சோலை மண்டிய சிகிமேரில் -- வருதேவே ! 

கொஞ்சிய கிளிமாது கொங்குயர் குறமாது - புணர்தோளா ! 
1971. சூரின் மார்பது தூள தாகிட - அயிலே தான் - விடுவீரா ! 
வாரின் மாமுலை மாது வேடமின் - அணைதோளா ! - எனை 

( யாளாய் ! 
மேரி னேர்சிகி மேரி லேவளர் - குகநாதா ! - அருளாயோ ? 

காரின் மேனியர் காத லாகிய - மருகோனே ! -- முருகேசா ! 
1972. மதியணி சடையார் வளருமை புதல்வா ! - எனையாளாய் ! 

ததியுணும் அரிமால் தகுமரு கையனே ! -- குகநாதா ! 
கதியுள மயிலா ! கனமுள ஒயிலா ! -அயிலாளா ! 

விதிபணி சரணா ! மிகுசி கி மலையா ! - அருளாயோ ? 
1973. வனச மண்டபம் வளரு மங்கையை - அணைதோளார் 

[ மருகோனே ! 
மனமி குந்திடு வரமி குந்தருள்- குருநாதா ! -- எனையாளாய் ! 
சினமி குந்திடு திறலி லங்கிய - அசுரோன்மேல் -- எதிராளா ! 

கனக மிஞ்சிய கன சி கண்டியின் - மலைமீதே !- வருதேவே ! 
1974. கதிர்மாமுடி நிறைதோகையின் கனமாமலை - வளர்தேவே ! 

ததியாலுயர் களவேபுரி தகுமாலுட - மருகோனே ! 
விதிமால்பணி சரணா அருள் விளையாடிய- மயிலாளா ! 

நதிசூடிய வரர்பாலக ! நலம்யாவையும் - உதவாயோ ? 
1975. வாது புரி சூரனுட னேயெதிர தாகவுயிர் 

மாளவயி லேவுசெய - முருகோனே ! 
சூதுநிக ரானமுலை வாளைநிக ரானவிழி 

தூயகுற மாது புண - ரிருதோளா ! 
தீதுபுரி நோயகல நீலமயி லேறியென் முன் 

சேயவடி வோடு தினம் - வருவாயே ! 
தாதுதிகழ் நீபமலர் சூடுபுய வா ! அருள் செய் ! 

தாகமொடு தோகைமலை - வருதேவே ! 


1976. வானத் தார்பணி ராசன் மாமகள் 

மாதுக் காய்மண மாலை சூடிய - மணவாளா ! 
கானத் தார்குல மீது தான் வரு 

காரிற் றேறிய மேனி நாயகி - புணர்தோளா ! 


தின கவிதை 


473 


நானத் தாருயர் நீப னே ! அருள் 

நாமக் கூரயி லாள னே ! க்ருபை - புரிவாயே ! 
மானத் தார்பணை சூழும் நாடணி 

வாசச் சோலைகள் சூழ்சி காமலை - முருகோனே ! 
1977. தந்தி முகவர் துணைவா ! 

சங்கம் வருபு லவனே ! -- எனையாளாய் ! 
அந்தி மதிய ணிகுவோர் 

அன்பு மிகுபு தல்வனே ! -- அருளாயோ ! 
செந்தி மலையி னரசே ! 

செங்க மலமி னணைவோர் - மருகோனே ! 
பந்தி யெனமு டிகள் சேர் 

பண்பு மிகுசி கியின்மா - மலையாளா ! 
1978. மதியணி வேணி புணருமை மாது 
மகிழ்வுயர் பால ! - 

எனையாளாய் ! 
ததியுணு மாயன் மருவிய மாது 

தகுமரு கேச ! - முருகோனே ! 
விதிபுகழ் பாத ! இதழுள நீப 

விரைமலர் சூடு - புயவோனே ! 
கதியருள் தோகை மலைவரு தேவ ! 

கனமயின் மீது - வருவாயே ! 
1979. கங்கு லாவிய அந்தி மேனியர் 

கஞ்ச மானணை - புயமாயோன் - மருகோனே ! 
சங்கு போன்மிடர் கொண்ட நாயகி 

தந்த மாமயல் - மிகுதேவே ! - எனையாளாய் ! 
கொங்கு லாவுக டம்ப மாலிகை 

கொண்ட சீர்புய - முருகோனே ! - ( ......) 
மங்குல் தாவுசி கண்டி மாமலை 

வந்த வாமயில் - வடிவேலா ! - [ ......] 


1980. பைந்தரு நீழலி ருந்தர சேபுரி 

பண்பயி ராணித - னயமாயோன் 
தந்தருள் மாதும யங்கிட வேமயல் 

சங்கையி லாதுசெய் -- தணைதோளா ! 


1979. [ ] இரண்டிடங்களிலும் ஒல்வொரு சீர் விடப்பட்டுள் . முறையே , 
அருளாளா குமரேசா !?. எனச் சேர்க்கலாம் . 


4174 


தின கவிதை 


எந்தனை நாளும்வ ரஞ்செய்து மேன்மையி 

லின்புற வாயருள் - உதவாயோ ? 
செந்தமி ழோரின்மி குந்திட வேயருள் 

செந்திரு வாழ்சிகி - மலையாளா ! 


1981. வண்டு லாவுக் டம்ப மாலிகை 

மஞ்சு லாவிய - புயமீதே - அணிவோனே ! 
கண்டு போன் மொழி யம்பு போல்விழி 

கஞ்ச மானிகர் - குறமானாள் - புணர்தோளா ! 
துண்டு மாமதி கொண்ட தோரெயிர் 

தும்பி யானனர் - துணையாளா ! - எனையாளாய் ! 
மண்டு சோலைகள் மிஞ்சு கோடுயர் 

வண்சி காமலை - முருகோனே ! - அருளாயோ ? 
1982. எதிர்த்த சூருடன் இலக்க தாய் அயில் தொடுவேலா ! 

கதித்த மாமயில் கனத்த தோர்பரி - முருகோனே ! 
நதிப்பொன் வேணியர் நலத்த பாலக ! - எனையாளாய் ! 

துதிப்ப தா அருள் ! சுகக்கு காசிகி - மலையாளா ! 
1983. மங்குல் தாவிய மேனியார் 

வண்டு ழாயணி மார்பினார்- மருகோனே ! 
தங்கு மாமிட றாள்மினாள் 

தண்ணு லாவிய ஆரமான் - அணைதோளா ! 
பொங்கு நேமநன் னாடனே ! . 

புங்க வேலணி பாணியா ! -எனையாளாய் ! 
கொங்கு சேர்பொழில் சேருமோர் 

குன்றை மாமலை வாசனே !-அருளாயோ ? 
1984. வருசூருட னடலேபுரி வடிவேலணி முருகா ! 

மருநீபமெ னலமாகிய மலர்சூடிய புயவா ! 
திருமாமயின் மிசையேறிய திகழ்சேவக ! அரசே ! 

தருசூழ்சிகி மலைவாழ்குக ! தகுமேன்மையை அருள்வாய் ! 
1985. மயிடன் மாமுடி யதனி லாடிய 

வடிவு சேருமை- புணர்தோளா ! 
கயிலை மாமலை வளரும் வேணியர் 

கமழ்செய் தாதகி- புனைவோரே 


. 


வணங்குமுறையாக ; 


1982. துதிப்பதா 
எனினுமாம்: 


வணங்கும் பதமுடையவனே 


தின கவிதை 


475 


எயில் தாகிய புதல்வ னே ! அரு 

ளுதவு வாய் ! குரு - பரவேளே ! 
மயிலி லேறிய முருக ! வேலவ ! 

வளமை சேர்சிகி - மலையாளா ! 


1986. மங்குல் போனிற முந்து மேனியன் 

வஞ்ச னாகிய - அசுரோன்மேல் 
பொங்கு போர்புரி கின்ற கூருள 

புங்க வேல்விடு- செயவீரா ! 
சங்கு மாமிடர் கொண்ட வேடுவர் 

தங்கள் மாதணை - புயவேளே ! 
கொங்கு லாவிய திங்க டாவிய 

குன்றை மாமலை - முருகோனே ! 


1987. மருவு லாவிய பசிய பேமென் 

மலரை யேயணி -- புயவேளே ! 
திருவு லாவிய துளப மார்பினர் 

திருவி னாயகர்- மருகோனே ! 
செருவு லாவிய அயிலி னாலெதிர் 

செயும் வோருடன் - அடுசூரா ! 
தருவு லாவிய சிகியின் மாமலை 

தனிலு லாசமொ - டுறைதேவே ! 


1988. தண்டலை மீது வாழும் 

தண்குழல் வேட மாது -- புணர்தோளா ! 
வண்டணி நீப மாலை 

வண்புய மீது சூடு-- முருகோனே ! 
அண்டர்கள் வேதி யோர்கள் 

அன்பர்கள் நாளு மேப ணிசெய்பாதா ! 
வண்டமிழ் பாட வேசெய் 

மங்குல்கொள் தோகை மேரில் - வருதேவே ! 


1989. வஞ்சமிடு சூரன் மார்பு 

மண்டவயி லேவு சூச ! - எனையாளாய் ! 
தஞ்சமினி வேறி லாது 

தன்கிருபை நீசெய்தேவர் - பணிபாதா ! 


476 


தின கவிதை 


நஞ்சமிட றார்சொல் பால ! 

நன்றுலவு வேட மாது - புணர்தே ! 
மஞ்சடரு வான ளாவு 

மன்றமிகு தோகை மேரு - வருதேவே ! 


1990. வாச நீபமென் மாலை சூடுமார்- பகவேளே ! 

நேச வேடமா னேயெ ணாளுமே - புணர்தோளா ! 
தாச னானையா ! தாழ்வை யோடவே - அருளாயோ ? 
தேச மீதுவாழ் சீர்சி காநன்மா -மலையோனே ! 


1991. சங்கர னருள்செய் பால 

தந்தியின் வதனர் மால்கொள் - துணையாளா ! 
சங்கணி கரத லார்பொன் 

தங்கிய புயநன் மாயன் - மருகோனே ! 
மங்கள குறமி னாளை 

வம்பவிழ் முலையி னோடு - புணர்தோளா ! 
திங்கள் த வழுமென் மேரு 

தென் சிகி மலையின் வாச - மிகுதேவே ! 


1992. தந்தி முகவர் துணைவா ! 

சந்த்ர னிகரும் வதனா ! -- எனையாளாய் ! 
அந்தி மதியை யணிவோர் 

அன்பு மிகுபு தல்வனே ! -அருளாயோ ? 
செந்தி மலையி னரசே ! 

செந்த மிழையெ னிடமே - உதவாயோ ? 
பந்தி நிரைகொண் முடிசேர் 

பண்பு மிகுசி கியின்மா - மலையாளா ! 


1 . 


1993. வஞ்சக மிடுசூரன் அஞ்சிட வொருவேலை 

மண்டிட வுடனேவு - செயவீரா ! 
பஞ்சவ ருட நேயன் மஞ்சது நிகர்மேனி 

பங்கச மலர்மாது - புணர்தோளா ! 
ரஞ்சித மருகேச ! அண்டர்கள் பணிபாத ! 

நன்றுள தமிழ்பாட - அருளாயோ ? 
மஞ்சது தவழ்சோலை மண்டிய சிகிமேரில் 

வந்திடு முருகேச ! - எனையாளாய் ! 


1989. மஞ்சு அடரும் - முகில் நெருங்கித் தவழ்கின்ற 


தின கவிதை 


477 


1994. தருசூழ்வரு மிமையோர்பணி தயவாகிய - புனிதோனே ! 

கருசீர்குழன் மறவோர்குல கனமானணை - குகநாதா ! 
அருமாமறை முனிவோர்பணி அயனே ! க்ருபை- தருவாயே ! 
திருவாழ்முடி வளர்தோகையின் சிகிமாமலை - வருதேவே ! 


1995. அடியேனுட கலிதீரிட வருளாய் முரு கையனே ! 

குடிவாழ்கன வனவேடுவர் குலநாயகி கணவா ! 
முடியாதுறு பொருள்யாவுள முன நீவரு வதனால் ? 

கடிவாசனை மிகு சோலைகள் கமழ்தோகையின் மலையா ! 
1996. செந்திமலை யரசே ! என்றன்மன தினிலே 

(சிந்திதநலம் யாவு ) - முதவாயோ ? 
தந்தியுட துணைவா ! வந்துவர மருள்வாய் ! 

சந்திரவ தனனே ! - எனையாளாய் ! 
அந்திமதி யணிவோர் தந்தவொரு புதல்வா ! 

அன்பினுட னடியேன் - மிடிதீராய் ! 
கொந்திலகு முடிசூழ் கின்றமுடி நிரைசேர் 

குன்றைமலை வளர்வேல் - முருகோனே ! 


1997. தாதவிழ் நீப மாலை சூடிய மார்ப ! ஆவல் 

தான்மிகு நாயன் வாழ - அருளாயோ ? 
மாதர சான தேவி வேடுவர் சேய னாளை 

மாலுடன் மேவு நாத ! - எனையாளாய் ! 
சேதனமாக வேமு னாய்வரு சூர னாவி 

சீரழி வாக வேலை - விடுசூரா ! 
ஆதர வேசெய் தேவ ! தோகையின் மேரில் வாழும் 

ஆரண மாதி நாத !-முருகோனே ! 
1998. வனச மண்டப மதிலு றைந்திடு 

மயில்பு ணர்ந்தவன்- மருகோனே ! 
அனந டந்தென நடைப யின்றிடும் 

அமிர்த ரஞ்சித - மொழிமானாள் 
கனக குங்கும முலையி லங்கிய 

கனகு றம்பயில் - குறமானாள் 
மனது கந்திடு கணவ :! இன்றருள் 

வரத ! குன்றையின் - மலையாளா ! 


1994. அயனே ! - ஐயனே . 
1996. [ ] சிந்திதநலமெலா ) என இருக்கலாம் . 


478 


தின கவிதை 


1999. நானி னைந்திடு மாசை போல்வரம் 

நாளு மே அருள் - புரிவாயே ! 
கானி கர்ந்திடு கேச நாயகி 

கான நாயகி - புணர்தோளா ! 
மேனி வந்துயர் சூர ழிந்திட 

வேக மீஞ்சயில் - விடுசூரா ! 
வானி லங்கிய கோடி லங்கிய 

மாசி கண்டியின் - மலையாளா ! 


2000. மதியைத் தரித்த சடையார் 

வளர்பச் சையுற்ற கிளியாள் - உமைமானாள் 
நிதிபெற் றெடுத்த புதல்வா ! 

நிலவுற் றிருக்கும் வதனா! - அருளாயோ ? 
விதியச் சுதற்கு முயர்வாய் 

விளைவுற் றிருக்கு முதலே ! - எனையாளாய் ! 
அதிகச் சிறப்பு மிகவே 

அழகுச் சிகிப்பொன் மலைமேல் - வருதேவே ! 
2001. வலுசூருட வுயிர்போகிட வடிவேல்விடு - செயவீரா ! 

கலைமாமதி யணிநாயகர் கருணாநிதி - அருள் பாலா ! 
கலைபோனு தல் மறமான்மயல் திறலாகிட - அணைதோளா ! 
அலைசூழ்சிகி மலைமேல்வரும் அரசே ! அருள் - புரிவாயே ! 


2002. மிடியாகிய படுபாவியை விலகாதினி- விடலாமோ ? 

அடியேனெடு கிலுமேதுய ரதனாலலை - கிடலாமோ ? 
கடிவாசனை யுள நீபமென் கனமாலிகை - அணிமார்பா ! 
படியோர்புகழ் சரணா உயர் பணைதோகையின் - மலையாளா ! 


2003. வடிவே லெடுத்தெதிர் சூரன் 

மடிவாய் விழச்செயும் வீர ! - எனையாளாய் ! 
குடிவாழ் குறக்கொடி யாளை 

குளிர்மா புனத்தினில் மேவு - புயநாதா ! 
அடியார் நினைத்திடு கோடி 

அதுபோ லருட்செயும் நாத ! -- முருகோனே ! 
மிடியோடிடச் செய்வை நாத ! 

விரைசேர் சிகிக்கிரி வாழும்- முருகோனே ! 


2000. விதி அச்சுதற்கும் - பிரமனுக்கும் திருமாலுக்கும் . 


தின கவிதை 

479 
2004. கோகனக மாது கோகிலமி னாள்கு - றமடமானாள் 

தர்கமொடு சேரும் தாரணியு மார்ப ! - அருள் செய்வாயே ! 
நாகமணி வேணி நாதரருள் பால ! - மயிலில்வாராய் ! 

மாகமுயர் சோலை வாழுமுயர் தோகை - மலையில் நாதா ! 
2005. எதிரேவரு மசுரோனுட லினிலே அயில் - விடுவீரா ! 

கதிரேநிக ரொளிர்மேனிய ! கதியேயினி - உதவாயோ ? 
நதிசூடிய வரனார் தரு நலமாகிய - புதல்வோனே ! 

மதிதாவிய சிகி மாமலை வருநாயக ! -அருளாயோ ? 
2006. பருத்தமா மயிலா ! 

பணைத்தயானையினாய் ! - எனையாளாய் ! 
கருத்தமே னியனார் 

கருத்திலா சையதாம்- மருகோனே ! 
செருத்துமேல் வருசூர் 

தெறிக்கவேல் விடுவாய் ! -- முருகோனே ! 
தருக்கொள்மேன் மையுமாஞ் 

சகத்தில்வாழ் சிகிமா - மலையாளா ! 
2007. பங்கச முகைமுலையாள் 

பைங்கிளி நிகர்மொழியாள் - குறமானாள் 
அங்கம திறுகுறவே 

அன்பொடு புணர்புயவா ! -- எனையாளாய் ! 
சங்கரிதரு புதல்வா ! 

தந்தியி னுயர் துணைவா ! -முருகோனே ! 
கொங்கலர் மிகுபொழில்சூழ் 

குன்றையின் மலையரசே ! - அருளாயோ ? 
2008. ததியுண்டிடு மாயனார் 

தகுபைந்துள மாலையார்- மருகோனே ! 
நதிகொண்டிடு வேணியார் 

நகுவிந்தணி நாதனார்- தருபாலா ! 
நிதிதந்தெனை யாளையா ! 

நிமிஷந்தனில் வா ! ஐயா ! -- முருகோனே ! 
பதியன்பர்கள் வானவோர் 

பணிகொண்டிடு தோகைமா - மலையாளா ! 
2009. தருசூழ்புன மதிலேவரு தழைகேசநல் - வடிவாளே 
திருமாதினை நிகர்நாயகி திகழ்வேடமின் - அணைதே 

தோளா ! 
கருமாமுகி லனையானொரு கனசூருடன்- அடு வேலா ! 
குருவாகிய மணிசேர்முடி குளிர்தோகையின் - மலையாளா ! 
2008 , நகு இந்து - ஒளி வீசும் திங்கள் . 


. 


480 


தின கவிதை 


2010 பாதக னாகிய சூருடல் கீறிடு 

பார்வல வேலிடு - செய்வீரா ! 
கோதகல் மாயவ னார்மருகா அருள் ! 

கோகில மாகிய மொழிமானாள் 
தாதவிழ் சோலையின் மீதினில் வாழ்பவள் 

தார்புனை வேடமின்- அணைதோளா ! 
ஆதர வேபுரி வாய்சிகி மாமலை 

ஆள்குக நாயக ! -- முருகோனே ! 
2011. வாசமிகு நீப மாலையணி மார்ப ! -- எனையாளாய் ! 

நேசமிகு வேடர் நேரிழையை மேவு - புயவோனே ! 
நாசமிகு சூரை நாடியயி லேவு- செயவீரா ! 

தேசமதில் வாழ்வர் தேவர்பணி தோகை - மலைநாதா ! 
2012. வஞ்சி நிக ரிடையாள் மங்குனிகர் குழலாள்- குறமானாள் 

வஞ்சிமரு வியவா ! வந்துவர மருள்வாய்- குகநாதா ! 
நஞ்சிலகு மிடறார் நன்குலவு புதல்வா ! - எனையாளாய் ! 

மஞ்சி தவழ் சிகியா மன்றல்மிகு மலையா ! - அருளாயோ ! 
2013. தேனுயர் சோலையில் வாழ்வுயர் வேடுவர் 

சீர்மகள் மேவிய - புயவேளே ! 
வானுயர் தேவர்கள் நாள்தொறு மேபணி 

மாமல ராகிய - இணைதோளா ! 
நானமு லாவிய நீபமென் மாலிகை 

நாயக னே !க்ருபை- அருளாயோ ? 
தானவர் மாகுல கால ! M ணீடிய 

தாமிகு தோகையின் - மலையாளா ! 
2014. சித்திதனை யருள்வாய் ! சித்ரமிகு மயிலா ! - அருளாயோ ? 

நித்யசுப கரமான் லெட்சுமியை நிகரா - கியமானாள் 
வித்துரும இதழாள் விர்த்திபெறு குறமான்- அணைதோளா!, 

அத்துவித முடிவே ! அற்பினொடு வருவாய் ! --சிகிமேரா ! 
2015. சந்திரச டாதரனார் 

சங்கரிகௌ மாரியினாள்- தருபாலா ! 
இந்திரன்வி ணோர்களெலாம் 

எந்துரையெ னாமுனமே - பணிபாதா ! 
கொந்திலகு நீபமதே 

கொண்டபுய வா ! கருணா - நிதியாளா ! 
மந்திகுதி போடுயர்வாய் 

வந்தபொழில் சூழ்சிகிமா - மலையாளா ! 


தின கவிதை 

481 
2016. அடியே னலமிக அருள்வாய் ! குருபர - முருகோனே ! 

மீடியோ டிடவருள் ! விமலா ! மயில்வரு-- செயவீரா ! 
படிமீது யர்கன பணிகோ டுளசிகி - மலையாளா ! 

குடிவாழ் பவளொரு குறநா யகிபுணர்- புயவோனே ! 
2017. கருணைக்கட லாகிய நாயக ! 

கமலக்கொடி யாள் தனை மேவிய - கருமாயோன் 
பொருதிச்சம ராடிடு தானவர் 

பொடிபட்டிட வேபுரி மாலுட - மருகோனே ! 
அருளைத்தர வேநினை வாயுன 

தடியர்க்கினி யாருளர் ? நீயதை- அறியாயோ ? 
பருவக்குற நாயகி சேர்புய ! 

பருமக்கொடு மாமுடி சேர்சிகி- மலையாளா ! 
2018. தருவனச் சாரலில் வருமானாள் 

தனைமணத் தார்புனை - மணவாளா ! 
திருவைநட் பாய்மரு வியமாயோன் 

திரையணைச் சீர்துயில் - விழியாரேல் 
மருக !நற் பூமல ரெனு நீபா ! 

வடிவயிற் பாணிய ! - எனையாளாய் ! 
செருபுரிச் சூருடல் கிழிவேலா ! 

திகழ்சிகிச் சீர்மலை - வருதேவே ! 
2019. சகலசென ரெட்சகா ! 

தமியன்மகி ழச்செய்வாய் - உடனேதான் ! 
சுகநிகரெனச்சொலாள் 

சுகமிகுகு றப்பெணாள் - புணர்தோளா ! 
பகிரிடவு ரத்திலே 

படவவுண னைக்கொல்மா - வயிலாளா ! 
அகமகிழு றச்செய்வாய் ! 

அழகுறுசி கிப்பொன்மா- வரையாளா ! 
2020. கோட்டுமுலை மாது கோக்குமலர் மாலை - புனைமானாள் 

தீட்டுகிளி யான சீர்க்குறமி னாளை - அணைதோளா ! 
பாட்டுநய மான பாப்பகர வேநல் -- லருளாயோ ? 

வாட்டும் தன் மேனி மாற்றுமிறை பால ! -சிகிமேரா ! 
2021. மங்குல் தவழ் சோலை தனில் 

மந்திகுதி போடவதன் - அசைவாலே 
செங்கனிக ளூடுவழி 

தென்றரவ தால்விளையும் - வளநேமா ! 
2021. தென் : தேன் என்பதன் குறுக்கம் , 
31 


482 


தின கவிதை 


i 


சங்கரரு மாபரமர் 

தம்புதல் வனே !கிருபை- தருவாயே ! 
செங்கமல மாதுவளர் 

செங்கதிரு லாவுசிகி - மலையாளா ! 


2022. வண்டுசூழ் நீபமலர் மஞ்சுமார் மீதிலணி - குகநாதா ! 

செண்டுபோ லான முலை திங்கள் போ லான முக - மடமானாள் 
கண்டுபோ லானமொழி கஞ்சமா னானகுற - மயிலாள் மால் 
கொண்டுசேர் தோழ ! அருள் கொங்குசேர் தோகைமலை - வரு 

( தேவே ! 


2023. கொண்டல்நிகர் குழலாள் கும்பமெனு முலையாள் - குறமானாள் 

தண்டலையில் மயலால் தண் தினையின் வனமூ - டணைதோளா! 
கண்டனைய மொழியாய் ! கங்குல்நிற வவுணோர் - குலகாலா ! 

அண்டர்பணி சரணா ! அந்தமிகு சிகியா - மலையாளா ! 
2024. மதியணி சடையார் மருவிய உமையாள் - தருபாலா ! 

கதியருள் புரிவாய் ! கமழுள மலர்நீ - பமென்மார்பா ! 
விதிமுத லிமையோர் விரைவொடு பணிசீ - ரிருபாதர் ! 
பதிபுகழ் சிகியாம் பருமலை யரசே ! -- எனையாளாய் ! 


2025. வஞ்சமிடு சூரன் மண்டிவரு போர்க - ளழிவாவே 

நஞ்சுவிட வேலை நந்துவிட ஏவு - செயவீரா ! 
கஞ்சுகிகொண் மேனி கம்பமத யானை- துணையாளா ! 
மஞ்சுதவழ் சோலை மண்டுசிகி மேரில் - வருதேவே ! 


2026. பைங்கிளி யாகிய பைந்தொடி வேடுவர் 

குலமானாள் - புணர்தோளா ! 
சங்கரி யாமளை சந்த்ரச டாதரர் 

-அருள்பாலா ! -- எனையாளாய் ! 
செங்கம லாசனன் செந்திரு மால்பணி 

-- இருபாதா ! - குகநாதா ! 
கொங்கலர் சோலைகள் கொண்ட சிகாமலை 

வருதேவே ! - அருளாயே ! 


2027. நடனம யிற்பரியா ! நலமதெ னக்கருள்வாய் ! -- குகநாதா ! 

கடமத முற்றிடுமோர் கரிமுக னுக்கிளையாய் !- அருளாயோ ? 
மடமயில் நற்குறமான் மருவுபு யத்தரசே ! - எனையாளாய் ! 
வடவரை யைச்சரியாய் வளர்சிகி யிற்கிரியாய் ! அருளாயோ ? 


தின கவிதை 

488 
2028 , வந்துவர மருள்வாய் ! வஞ்சிகுற மடமான் - அணைதோளா ! 

பந்து நிகர் முலையாள் பங்கயமின் மருகா ! -எனையாளாய் ! 
கொந்துமிகு மணமார் கொங்குலவு மலர்நீ - பமென்மார்பா ! 
பைந்தருகொள் சிகியாம் பண்புலவு மலையா !, அருளாயோ ? 


. 


2029. உனையலது ஆதரவு ஒருவருள ரோ ? இதென - தெரி 

[யாதோ ? 
வனசமலர் மீதிலுறை மகள்மருவு மாயனுட- மருகோனே ! 
கனகமய மானசபை கலகலென வேநடன - மிடுதாளார் 

மனதுமகிழ் பாலக ! நன்மையுளசிகி மேரில்வரு - குகநாதா ! 
2030. அயிலாலெதிர் வருசூருடன் அடுபோர்புரி - திறலாளா ! 

குயிலாகிய மொழியாளொரு குறநாயகி - கணவோனே ! 
மயிலாகிய பரிமேலென் முன் வருவாய் ! குரு - பரவேளே ! 
ஒயிலா ! உமை புதல்வா ! அருள்!உயர் தோகையின் - மலை 

( யோனே ! 
2031. எளியோனுட கலியோடிட இனிதாயருள் புரிவாய் ! 

களியாயெதிர் வருசூருடல் கமராகிட அடுவோய் ! 
தெளிவாகிய தமிழேயருள் செய்குவாய் ! குருபரனே ! 
குளிசாரல்கொள் சிகிமாமலை குகனே !உமை மகனே ! 


2032. அடியேனுட மிடிதீரிட அருளாய்க்ருபை தருவாய் ! 

குடிவாழ்குற மகள்மேவிய குகனே அரன் மகனே ! 
படியோர் புகழ் சரணா ! மயில் பரியாய் அருள் புரியாய் ! 
முடிசூடிய சிகிமாமலை முருகா ! அரி மருகா ! 


2033. தினைப்புன வேட மாது 

சிறப்பொடு மேவு நாத ! -- எனையாளாய் ! 
அனைத்தினு மாதி யான 

அருட்சிவ ரூப ! தேவர்- பணிபாதா ! 
சினத்தெதி ரான சூரன் 

சிறப்பழி வாக வேலை - விடுசூரா ! 
மனத்துள மாயை தீரும் 

மணிச்சிகி மேரில் வாழும் - முருகோனே ! 
2034. புவியில் மேன்மைகொள் புகழ்சி காமலை- முருகோனே ! 

கவிகள் தாவிய ககன மேவிய - பொழிலேவாழ் 
நவியை நேர்விழி நலம தாகிய - குறமானாள் 
குவியு மாமுலை குளிர வேபுணர் - புயநாதா ! 


484 

தின கவிதை 
2035. வனசமலர் மீதிலுறை மயிலனைய தேவிமரு - வியதோளார் 

கனகனுடல் கீறுகன கரியநிற மான அரி - மருகோனே ! 
மனதிலுறை நோய்தவிர மயிலில் வருவாய் ! குமர !- குருநாதா! 
தினகரனை நேர்முடிகொள் சிகிமலையின் மீதுறையு - முரு 

[ கோனே ! 


2036. கடம்பையணி புயனே ! 

கனிந்துவரம் அருள்வாய் ! - அமரேசா ! 
நடம்புரியு மயிலா ! 

நலஞ்செய்குவை குமரா ! - அருளாயோ ? 
அடம்புரியும் அசுரோன் 

அழிந்திடமுன் அயிலே - வியசூரா ! 
தடங்கொள் சிகி மலையா ! 

தகுந்தவர முதவாய் ! -- அமரேசா ! 


2037. உனையலது வேறு துணை 

யொருவருள ரோ ? இதுவை - அறியாயோ ? 
கனைகடலின் மீது துயில் 

கரியநிற மானவரி - மருகோனே ! 
மனையிலுயர் வானதொரு 

வளருமுயர் ஞானமனை -- அருள்வாயோ ? 
சினையுலவு சோலைநிறை 

திகழ்சிகியின் மேரி லுறை- முருகோனே ! 


2038. திருமி னாள் புணர் திகழ்து ழாயணி - விறல்மாயோன் 

( மருகோனே ! 
பருவ மாமதி படியும் வேணியர்- அரனார்பால்- வருமானாள் 
அருமை யாகிய அழக தாகிய - உமையாளே- தருபாலா ! 
தருவு லாவிய தழைசி காமலை - வருதேவே ! - முருகோனே ! 


2039. கடம்பவன வாசர் நடம்புரிச பேசர் 

கரந்தைபுனை யீசர்- தருபாலா ! 
அடம்புரியு மாவை ரணஞ்செய்கள மீது 

அடர்ந்தவயி லேவி - யடுவீரா ! 
மடங்கொள்மட மாது குறம்பயிலும் வேடர் 

மடந்தை தனை மேவு - புயலோலா ! 
தடங்குலவு சோலை மிகுந்தசிகி மேரில் 

சகம்புகழ வாழ்வு - தருதேவே ! 


தின கவிதை 


485 


2040. மனது கந்திடு நினைவெ னும்படி 

வரமி குந்தருள்- முருகோனே ! 
சினமி குந்திடு அசுரனின் றடல் 

செயமுன் வென்றிடு - வடிவேலா ! 
வனச மண்டபம் வளரு மங்கையை 

மருவு செங்கணன் - மருகோனே ! 
தினமு மன்பர்கள் பணிந லந்தழை 

சிகியெ னுங்கிரி - வளர்வோனே ! 


2041. வண்டுளரு நீபமலர் வம்புமிகு மாலையணி - புயவேளே ! 

தண்டுளப மாலையணி சங்கமணி பாணியுட- மருகோனே ! 
செண்டுநிக ரானமுலை திங்கள் முக வேடர்மகள் - புணர் 

[ தோளா ! 
கொண்டல்படி சோலைநிறை குன்றைமலை மீதுவரு - முரு 

[ கோனே ! 


2042. நஞ்சணி மிடறார் நந்தணி கரனார்- அருள்பாலா ! 

வஞ்சனை செயுமா வந்தடல் செயவே - அடுவீரா ! 
கஞ்சனை முனமே கண்டுசிறையிலே - இடுவோனே ! 

மஞ்சுத வழுமோர் வண்புகழ் சிகியா - மலையாளா ! 
2043. அடியேனுட மிடிதீரிட வருளாய் ! குரு - பரவேளே ! 

துடியாயெதிர் வருசூரொடு துயராய்விட - அடுவேலா ! 
கடிமாமண மிகுகேசமின் கனவேடமின் - அணைதோளா ! 
வடிவேலவ ! அருளாய் ! குக ! வளர்தோகையின் - மலையாளா ! 


2044. வாது புரி சூரனுட மார்புபிள வாகவயில் - விடுசூரா ! 

மாதுகுற நாயகியை வாசமிகு கானில்மரு - வியதோளா ! 
போதுமயி லாளையணை பூவைநிற மாயனுட - மருகோனே ! 
தாதுகமழ் சோலைநிறை சாரன்மிகு தோகைமலை - வருதேவே ! 


2045. மந்திகுதி போடு தண்டலையில் வாழு 

மங்கைகுற மாது - புணர்தோளா ! 
கொந்திலகு சீர்க டம்பணியு மார்ப ! 

கும்பமத யானை - துணையாளா ! 
அந்திமதி சூடு செஞ்சடையி னாதர் 

அன்புமிகு பால ! - முருகோனே ! 
சந்திமலை வாச ! குன்றைக்க ராளா ! 
சிந்தனைசெய் வோர் முன் - வருவாயே 


486 


தின கவிதை 


2046. மன்றன மணக்குந் தண்டலை யுற்ற 

மங்குனி றத்த - குறமானாள் -- புணர்தோளா ! 
கொன்றை தரித்த செஞ்சடை யத்தர் 

கொண்டம யற்பெண் - உமைமானாள்- தருபாலா ! 
அன்றுவெதிர்த்து நின்றவு ணர்க்கு 

அங்கை யயிற்கொ - டடுவீரா ! - அருளாயோ ? 
நன்று மிகுத்த குன்றை யிருக்கும் 

நன்று தரித்த - செயமாயோன் - மருகோனே ! . 
2047. கானக மீது வாழுங் 

காரிகை யாளை மேவு - புயநாதா ! 
வானக நாத னாரும் 

மால்முத லோர்கள் யாரும் - பணிபாதா ! 
தானவ னான மாவை 

சாகிட வேலை யேவு- செயவீரா ! 
நானமு லாவு சோலை 

நாள்தொறு மேவு தோகை - மலையாளா ! 
2048. கங்கையணி சடையார் 

கண்டுமகிழ் புதல்வா ! -- எனையாளாய் ! 
செங்கையணி யயிலா ! 

திங்கணிகர் வதனா! -- முருகேசா ! 
கொங்கைபுள கிடவே 

குன்றில்வளர் குறமான்- அணைதோளா ! 
மங்கைவளர் சிகியா ! 

மன்றல்மிகு சிகியா - மலையாளா ! 
2049. வஞ்சவவு ணன்றனுயிர் மங்கிவிட வன்றயிலை -விடுவீரா ! 

நஞ்சரவ ணிந்தமுடி நம்பரருளும்புதல்வ ! - எனையாளாய் 
தஞ்சமிலை வந்தருள்வை ! சந்த்ரவத னந்திகழ - வருவாயே,! 

மஞ்சு தவழ் கின்றசிகி மங்களமி குந்தகிரி - வளர்தேவே ! 
2050. தூய மதியணி சடையாளர் 

சோதி தரவரு புதல்வா! நன் - னயவேளே ! 
ஆய பலகலை புனைநாத ! 

ஆறு முகமுரு கையநாத | - அருளாயோ ? 
சேயா சரவண பவ்வேல ! 

தீய வசுரனை யெதிர்சூர ! -- குகநாதா ! 
மாய மயல்தனை அகல்வே செய் ! 

மாக முயர்சிகி மலையாள ! -- அருளாயோ ? 


1 


தின கவிதை 


487 


2Q51 . நடனமிடு மயிலா ! நளினமலர் வதனா! -- எனையாளாய் ! 

கடகரியின் முகனார் கருணைமிகு துணைவா ! -- குகநாதா ! 
வடவரையை நிகராய் வளருசிகி மலையா !-அருளாயோ ? 

மடமயில்கு றமினாள் மருவுபுய முருகா ! -அமரேசா ! 
2052. கடமத மொழுகிய கரிமுக னுடதுணை - முருகோனே ! 

அடமிகு வவுணனை அலறிட வயில்விடு-- செயவீரா ! 
குடமுலை யிலகிய குறமக ளுடன் மரு - வியதோளா ! 

தடமுடி நிறையுள தகுசிகி மலைவரு - முருகோனே ! 
2053. திருமாது மேவிய செயமாய னாருட - மருகோனே ! 

வருசூர னாருடன் வலுபோரு தானிடு --செயவேலா ! 
கருமேனி வேடுவர் கனமாது மேவிய - புயநாதா ! 

தருசூழு மாமுடி தகுதோகை மாமலை - வளர்தேவே ! 
2054. மதிசூடிய சடையார் மலர்தாதகி முடியார் - சபைமீதே 

துதிநாடக மிடுவோர் சுபநாயகர் புதல்வா ! - எனையாளாய் ! 
கதிதானடி யவர்பால் கருணாநிதி ! கிருபை - புரிவாயே ! 

நதிசூழ்சிகி மலையாய் ! நலம்யாவையு முதவாய் ! -- [ ........) 
2055. வனமேவிய குறமான் 

மனதாசையி னுடனே - புணர்தோளா ! 
கனமாகிய மயிலா ! 

கருணாநிதி க்ருபையே- புரிவாயே ! 
சினமாவெதிர் அசுரோன் 

செயம்வீழிட அயிலே - வியவீரா ! 
இனமாமணி நிரைசேர் 

எழில்தோகையின் மலையா ! - அருளாயோ ? 
2056. வஞ்சமிடு சூரனுடன் வம்புமிகு வாதுபுரி - அயிலாளா ! 

தஞ்சமினி வேறிலைநின் தண்கமல பாததெரி - சனமீவாய் ! 
நஞ்சமிகு மாமிடறர் நந்தருமை நாதரரு - ளியபாலா ! 
மஞ்சுதவழ் சோலைநிறை நன்றுலவு தோகைமலை 

[ முருகோனே ! 
2057. செச்சையணி புயவா ! சித்ரமயில் முருகா ! - குகநாதா ! 

வச்ரமிகு கரனார் வர்த்தனைகொ ளிமையோர் - பணிபாதா ! 
அச்சுதனன் மருகா ! அற்புதவ னமினாள் - புணர்தோளா ! 
நச்சரவின் முடியார் நத்துமக ! சிகிமா - மலையாளா ! 


2054. [ ... ] முருகோனே ! எனப் படிக்கலாம் . 


488 


தின கவிதை 


- 


- 


2058. வனச மண்டபம் வளரு மங்கையை 

- புணர்மாயோன்- மருகோனே ! 
அனந டம்பயில் அழகு மிஞ்சிய 

குறமானாள் - மணவாளா ! 
மனது கந்திடு வரமி னஞ்செய்வை ! 

- வடிவேலா - யுதநாதா ! 
கனக குன்றென கமழ்சி கண்டியின் 

-- மலையாளா ! -அருளாயோ ? 
2059. கோக்னக முலையாள் கூரயிலின் விழியாள்- குறமானாள் 

தாகமொடு புணர்வாய் ! தாமமணி புயவா ! - குகநாதா ! 
நாகமணி சடையார் நாளுமரு வியமான் - அருள்பாலா ! 

மாகமுயர் முடிசேர் வாசமிகு சிகிமா - மலையாளா ! 
2060. கருணை மிஞ்சிய அடியன் வெங்கலி 

கலைய வந்தருள் - புரிவாயே ! 
தருண மங்கைநன் வடிவி லங்கிய 

தருவின் மங்கைதன் - மகள்வாகா ! 
மருமி குந்திடு மிதழ்க டம்பணி 

மணிமி குந்திடு - புயவேளே ! 
திருவி லங்கிய வுயர்செய் குன்றைய ! 

செயமி குந்திடு - வடிவேலா ! 
2061. வடிவி லங்கிய மயிலில் வந்தருள்- புரிவாயே ! 

அடியர் விண்ணவர் அனுதி னம்பர் - வியபாதா ! 
குடியில் வந்திடு குறம டந்தையை - அணைதோளா ! 

கடிமி குந்திடு கனசி கண்டியின் - மலையாளா ! 
2062. கான மேவிய வேடமான் 

காத லாயணை தோளனே ! -அருளாயோ ? 
வான மேவிய வானுளோர் 

மாலு நான்முக னாருமே - பணிபாதா ! 
ஞான மாதவர் யாருமே 

நாளு மேபணி தேவனே ! - எனையாளாய் ! 
நான நீபமென் மாலையாய் ! 

நாத னே !சிகி மேரில்வாழ்- குகநாதா ! 
2063. அவுண ரஞ்சிட எதிர வந்தொரு 

வடிவி லங்கிய - அயில் தானே - தொடுவீரா ! 
சிவசவுந்தரி யருள்செ யம்பிகை 

திரள்க னங்குழை -உமைமானாள் - அருள்பாலா ! 


தின கவிதை 


489 


கவமி குந்திடு முனிவ ரண்டர்கள் 

சகல் ரும்பணி - யிருதாளா ! - எனையாளாய் ! 
பவம கன்றிட மயிலில் வந்தருள் 

பளப ளென்றிடு - சிகிமேரா ! -- குகநாதா ! 
2064. அண்டர் வானவர் கண்டு மேபணி 

அன்ப தாகிய - முருகோனே ! 
கண்ட தாகிய தொண்டை வாயினள் 

கங்குன் மேனியள்- குறமானாள் 
கொண்ட காதல ! தொண்டர் நாயக ! 

குன்றை மாமலை - முருகோனே ! 
வண்ட னமவு ணன்றன் வீழிட 

வந்து வேல்விடு - செயநாதா ! 
2065. வீர மிஞ்சிய சூர னஞ்சிட 

வேலை யன்றெயும் - முருகோனே ! 
சார மிஞ்சிய பாவி னஞ்சொலு 

சாமி ! வந்தருள் புரிவாயே ! 
ஆர மிஞ்சிய மார்பி லங்கிட 

யான்ம கிழ்ந்திட - வருவாயே ! 
ஈர மிஞ்சிய நாயன் முன்பருள் ! 

ஏர்சி கண்டியின் - மலையாளா ! 
2066. தானவர் குலகலகா ! 

தார்புனை நுதியயிலா - யுதவேளே ! 
கானவர் குலமடமான் 

காதல்கொ ளிருபுயவா ! - எனையாளாய் ! 
வானவர் பணிசரணா ! 

மாதுமை யருள்சிறுவா ! -- முருகோனே ! 
ஞானவர் புகழ்சிகியா 

நாள்தொறும் வளர்மலைமேல் - வருதேவே ! 
2067. மாட மாளிகை நிறைவளமும் 

வாச மேவுறு பொழில்வளமும் - நலமே சேர் 
கூட கோபுர நிறைவளமும் 

கூடு தோகையின் மலைதனில்வாழ் - முருகோனே ! 
ஆட லாடு று மயில்முருகா ! 

[ ஆரநீப மணிமார்பா ] ! - அருளாயோ ? 
பாடல் பாடவென் முனம்வருவாய் ! 

பாவை வேடர் தம் மகள்கணவா ! - குகநாதா ! 
2057. [ ) சந்தம் பொருந்தவில்லை . ஆரநீபம தணிபுயவா! எனப்படிக்கலாம் . 


490 


தின கவிதை 


2068. கனத்த முலையாள் வடித்தவேல் விழியாள் 

கறுத்தகே சமினாள்- குறமானாள் 
அனத்தைமே வியவா ! மயிற்பொன்வா கனனே ! 

அருட்செய்வாய் குமரா ! -நலமேசேர் 
எனக்குமேன் மையதா யிருக்கநீ யருள்வாய் ! 

இசைத்தபா டல்களே- தருவாயே ! 
மனத்துநோய் தவிர்வாய் ! சிகிப்பொன்மா மலையா ! 

வருத்து சூர் படவே - அடுவீரா ! 
2069. மனநி னைந்திடு வரமு கந்தருள் ! 

மணமி லங்கிய - மலர்நீபா ! 
அனந டம்பயில் குறம டந்தையை 

அணையி லன்பொடு - புணர்தோளா ! 
வனச மங்கையை மருவு மம்புயன் 

மகிழ வந்திடு -- முருகேசா ! 
கனக மிஞ்சிய முடியி லங்கிய 

கனசி கண்டியின் -- மலையாளா ! 


2070. சார மிஞ்சிய பாவி னம்பகர் சாமி வந்தருள் - புரிவாயே ! 

ஆர மிஞ்சிய மார்பி லங்கிய வாறி ரண்டுள- புயநாதா ! 
வீர மிஞ்சிய சூரை வென்றிடு வேல ணிந்திடு - முருகோனே ! 

ஈர மிஞ்சிய தேவ ! சங்கர ! ஏர்சி கண்டியின் - மலையாளா ! 
2071. வானவர் முதலோன் மாது மினாளே 

மாலொடு புணர்வோய் ! - அருளாயோ ? 
தானவர் குலமோ டேமடி வாயே 

தான்விழ அயிலே - வியசூரா ! 
ஞானவ ரடியா ரேபணி சரணா ! 

நாரண ருடமா - மருகோனே ! 
கானவர் குலமா னேபுணர் புயவா ! 

கார்தவழ் சிகிமா - மலையாளா ! 
2072. மாதய வாக வேயரு ளேசெய் ! 

வாதுள சூரை- அடுவீரா ! 
போதம தான ஞானவர் வானர் 

பூவயன் மாயன்- பணிதேவே ! 
மாதர சான கான மினாளை 

மாலொடு மேவு - புயலோலா ! 
பாதக மோட வேயரு ளேசெய் ! 

பார்புகழ் தோகைமலையாளா ! 


தின கவிதை 

491 
2073. வேலெ டுத்துவெதிர் சூருர மீதினில் 

வீறு பெற்றவயி லேவிய வா ! அருள் - உதவாயோ ! 
கோலெ டுத்துநிரை யோடுபி னேதிரி 

கோல முற்றதிரு மாயவ னாருட - மருகோனே ! 
மாலெ டுத்தகுற நாயகி மேவிய 

வாச முற்றதிரு நீபமென் மாலிகை - புனைமார்பா ! 
லெ டுத்தமழை தாவிய சோலைகள் 

சூழ்சி கிக்கிரியில் மேவிய வா ! க்ருபை - புரிவாயோ ? 
2074. வந்த சூருடல் கிழியவே 

மங்கி டாதயில் கடவியே - அடுவீரா ! 
சந்த மாகிய தமிழையே 

தந்து கா !சிறை மயிலிலே - றியதேவே ! 
கந்த மாகிய மலரில்வாழ் 

கங்கு லாவிய குழலினாள்- மருகோனே ! 
அந்த மேவிய பொழில்கள் சூழ் 

அண்ட மேவிய சிகியின்மா - மலையாளா ! 
2075. தண்டை யாடிய அம்பொன் மாமயில் 

தங்கு மாமயில் - தனின்மீதே ! 
அண்டர் யாவரு மின்ப மாகமுன் 

அன்ப தாகமுன்- வருவாயே ! 
கொண்ட காதலி மங்கை வேடுவி 

கொங்கை மேல்வரு - வியதோளா ! 
கொண்டல் தாவிய பைம்பொ னாகிய 

குன்றை மாமலை - வருதேவே ! 
2076. திங்களணி சடையார் செங்கதிரி னொளியார் - அருள் பாலா ! 

மங்களகு றமினாள் வம்புபுனை முலைமேல் - அணைதோளா ! 
செங்கமல மடமான் செம்பவள இதழாள்- மருகேசா ! 

மங்குறவழ் பொழில்சூழ் வண்சிகியின் மலைமேல் -வருதேவே ! 
2077. நடன மிட்டிடு மயிலி லுற்றவ! நலமெனக்கருள் - குருநாதா ! 

அடமி குத்திடு மசுரனைக் கொல அயிலெடுத்திடு- செயவீரா ! 
குடமு லைக்குற மடம யிற்புணர் குருப ரக்குக ! -- எனை 

[ யாளாய் ! 
தடமு கத்திடு பொழில்வ ளைத்திடு தழைசி கிக்கிரி - வரு 

[ தேவே ! 
2078. அயிலாலெதிர் வருசூரனை அடுபோர்புரி -- செயவீரா ! 

மயிலேறிய குகநாயக ! வரதா! அருள் - புரிவாயே ! 
குயிலாகிய மொழியேபயில் குறநாயகி - புணர்தோளா ! 
ஒயிலா!உமை புதல்வா! நல் முயர் தோகையின் - மலையாளா 


492 


தின கவிதை 


2079. தூய தினைவன மீதில்வாழ் வேடர் குலம்வரு மாதினாள் 

தோகை குறமகள் சேர்புயா ! -அருளாயோ ? 
மாய னயன் முதல் வானவோர் சேவை செயுமிரு தாளனே ! 

வாச மிகுகன நீபமா - லிகைமார்பா ! 
சேய ! சரவண நாதனே ! சூர னுடல்கிழி வேலனே ! 

தேகம் வருபிணி யோடவே - அருளாயோ ! 
தீய வினைகெட வேசெய்வாய் ! தோகை மலைவள ரீசுரா ! 

தேவ நடமிடு தோகையா ! - எனையாளாய் ! 
2080. வான வர்மிடி தீரவே 

மாவு டல்கிழி வாகவே - செயும்வேலா ! 
கான வர்குல மாதினாள் 

காதல் கொள்குக நாதனே ! - எனையாளாய் ! 
சானகி புணர் மாயனார் 

தான்ம கிழ்மரு கேசனே ! - அருளாயோ ! 
ஞான வர்புகழ் பாதனே ! 

நாக மதுர தோகைமா -- மலையாளா ! 
2081. கொஞ்சு கிளிமொழியாள் கொண்டல் படிகுழலாள் - குற 

[மானாள் 
வஞ்சி தனைமயலால் வம்பு முலைதனிலே -- புணர்தோளா ! 
நஞ்சி லகுமிடறார் நன்று லவுபுதல்வா ! -- எனையாளாய் ! 

மஞ்சு தவழ்சிகியா மன்றன் மிகுமலையா ! - அருளாயோ ? 
2032. வனத்தில் வந்திடு வேடமி னாளொடு 

மகிழ்ச்சி மிஞ்சிட வேபுணர் சீர்புய ! - எனையாளாய் ! 
கனத்த கோடுகள் சூழ்பொழில் சேர்வரு 

கமழ்ச்சி யுந்திய தோகையின் மாமலை - முருகோனே ! 
சினத்த சூருடல் சீறிட வேயொரு 

திறத்த வேலினை யேவிய வா ! குரு - பர ! வேளே ! 
மனத்தில் வந்திடு நோய்தனை யேயினி 

தவிர்த்து வாழுமை யா ! குக நாயக ! - எனையாளாய் ! 
2083. வாது தான் மிகு மாவின் மேல்பிள - விடவேதான் 

கோது தானகல் கூரின் வேல்விடு- செயவீரா ! 
சூது தான் முலை தோகை வேடமின்-- அணைதோளா ! 
மாது வாழ்வுறு மாசி காமலை - முருகோனே ! 


2082 , சந்தங்கள் பொருந்தவில்லை. 


தின கவிதை 


493 


2084. வந்தெதிர் சூருடல் மண்டிட வேயயில்-- விடுதேவே ! 

பந்தெதிர் பூமுலை பங்கச மானிகர் -- குறமானாள் 
பைந்தொடி யாள்புணர் பண்புய வா ! அருள் - குருநாதா ! 

ஐந்தரு வாகிய அஞ்சிகி மாமலை - முருகோனே ! 
2085. மோது போர்புரியு மாவையே 

மூடு சேனையுட னேசமர்- அடுவீரா ! 
தோது தானலது வேடமான் 

தூய கானிலணை சீர்புயா ! - எனையாளாய் ! 
வாது ராவணனை நேரதாய் 

வார போதுவெலு மாயனார் - மருகோனே ! 
மாது மேவுசிகி மேரில்வாழ் 

வாச நீபமலர் மாலையா ! - அருளாயோ ? 
2086. செருவுற்றிடு சூருட னேவெகு 

திறமுற்றிடு கூரயி லேவிய - செயவீரா ! 
மருவுற்றிடு நீபமென் மாலிகை 

மலரைத்தரி மார்ப ! சி காமலை- வருதேவே ! 
தருவுற்றிடு கானக மானணை 

சகமுற்றடி யார்பணி சீர்பத - முருகோனே ! 
திருவுற்றிடு மாமயில் வாகன ! 

திகழச்சுத னார்மகிழ் சீருள- மருகோனே ! 
2087. வஞ்சமிடு சூரன்மார்பில் 

மண்டவயி லேவி யேவெல்- வடிவேளே ! 
கஞ்சனுயிர் போக வேசெய் 

கங்குனிற மாய னார்தம் - மருகோனே ! 
மஞ்சமிசை வேட மானை 

மன்றலொடு மேவி யாளு - முருகோனே ! 
நஞ்சரவின் மீது வாழும் 

நன்றுளதொர் தோகை மேரில் - வருதேவே ! 
2088. சங்கம்புகழ் நாவல வா ! அருள் 

தங்குங்கட லே ! க்ருபை யாவதும்- அருளாயோ ? 
வங்கம்மென வேயலை யாதினி 

வண்சுந்தர மாமயி லேறிமுன் - வருவாயோ ? 
புங்கம்மிகு வேடமி னாளொடு 

பொன் தண்டலை யூடுவு லாவிய - மகிழ்லோலா ! 
தங்கங்கிளர் மேருவை யேநிகர் 

தண்கொண்டிடு தோகையின் மாமலை - வருதேவே !! 


494 


தின கவிதை 


2089 , மாதரசி யான வேடுவர்கள் மானை 

மாய்கையொடு மேவி - யணை நாதா ! 
சீதமதி சூடும் வேணியரன் மேவு 

தேவியுமை யாசை - மகவேளே ! 
ஆதரவ தாக நாயனுயர் வாக 

ஆடுமயின் மீது - வருவாயோ ? 
போதமிகு ஞானர் தேவர்பணி பாத ! 

பூவுலகு தோகை - மலையாளா ! 
2090. கலியோடிட அருளே செய்வை ! கமலானன -வடிவேளே ! 

வலியாகிய அசுரோனுயிர் மடிவாகிட - அடுவீரா ! 
ஒலியாகிய அரிசூழ்வரு முயர்சோலைமின்- மணவாளா ! 

மலி சோலைகள் வளைதோகையின் மலையா ! அருள் - புரிவாயே ! 
2091. தண்டையொலி மிகவே தங்கமயின் மிசையே - வருவாயே ! 
கெண்டைநிகர் விழியாள் கிஞ்சுகமென் மொழியாள் - குற 

[ மானாள் 
தண்டலையின் மயலால் தங்கணவ னெனவே- புணர்தோளா! 

அண்டர்பணி சரணா ! அந்தமிகு சிகிமா - மலையாளா ! 
2092. என துகலி தீர கிருபைபுரி யாமல் 

இதுவரையு மேது தய - விலையோதான் ? 
அனநடைசெய் பாதம் கொலுசுவொலி போட 

அழகிலகும் வேடர்மகள் - புணர்தோளா ! 
கனகமய மான வடிவிலக வேமுன் 

கனமயிலி லேறிஎதிர் - வருவாயே ! 
மனவிசன மோட வருள் செய்சிகி யான 

மலையில்வரு தேவ ! அருள் - புரிவாயே ! 
2093. கொஞ்சிய கிளிமொழியாள் 

கும்பமு லையின்மடவாள் - குறமானாள் 
வஞ்சியை மருவியவா ! 

வண்சிறை மயின்மிசையே - வருவாயே ! 
அஞ்சிய வவுணன் முனே 

அண்டிமு னயில்கொடுபோர்- புரிதேவே ! 
ரஞ்சித கவிசொலவே 

நன்றருள் புரிசிகிமேல் - வளர்நாதா ! 
2094. திங்களணி சடையாளர் 

செங்கதிரி னுடலாளர்- அருள்பாலா ! 
துங்கமயின் மிசையேறி 

தொந்தமென நடமாடி - வருவாயே ! 


4 


1 


தின கவிதை 


495 


புங்கசமென் விழிநாத ! 

பண்பினொடு க்ருபையாவு - முதவாயோ ? 
கொங்கலர்கள் பொழில்சூழும் 

குன்றைமலை வருதேவர்- பணிபாதா ! 
2095. தருணமி தையனே ! தயவுசெய் குகனே ! -- மயிலாளா ! 

கருணையின் வடிவே ! கமழ்மல ரெனுநீ - பமென்மார்பா ! 
இருவர்க ளுடனே இனிதுட னணைவாய் ! -- முருகோனே ! 

அருமறை முதலே ! அருள்சிகி மலைமேல் - வருதேவே ! 
2096. கதிர்மணி வடமணி கன தல மிலகிய - குறமானோ( டு) 

அதிமய லொடுபுணர் அழகிய புயகுக ! - குருநாதா ! 
குதிகொளு மதுநிறை குளிர்மல ரணியிரு- தடமார்பா ! 

மதிதவழ் சிகியெனும் மலைவளர் முருகைய ! - அருளாயோ? 
2097. மண்டப மலர்மனையாள் 

மங்கள சரஸ்வதியாள்- கலைமானாள் 
தண்டமிழ் தனையருள்வாய் ! 

சங்கர ருடபுதல்வா ! -எனையாளாய் ! 
அண்டர்கள் பணிசரணா ! 
> அன்பனெ னிடமயின்மேல் - வருவாயே ! 
கொண்டல்கள் தவழ்பொழில்சூழ் 

குன்றையின் மலையரசே ! - அருளாயோ ? 
2098. மருக்க டம்பணி வளர்ச்சி யுந்திய - புயநாதா ! 

திருச்சி கண்டியின் திகழ்ச்சி லம்பினில் - வருதேவே ! 
செருப்ப யின்றிடு திறத்த செங்கதிர் -- ஒளிவேலா ! 

கருத்த னென்றுயர் கலைக்கு இன்றக - லிடவாராய் ! 
2099. தாதவிழ் நீப மாலிகை மார்ப ! 

தாமிகு வேல ! -- முருகோனே ! 
மாதர சான வேடுவர் மானள் 

மாலொடு சேரு - மிகுலோலா ! 
கோதடர் சூரை வாதுசெய் வீர ! 

கோமள மேனி - மருகோனே ! 
வாதடர் சோலை சூழ்தரு தோகை 

மாமலை வாச !-அருளாயோ ? 
2100. வாதுசெய் சூரன் மாளிட வேலை - எயும் நாதா ! 

மாதுமி னாளை வான்மக ளாளை - அணைதோளா ! 
போதுமின் மேவு பூரண மாயன் - மருகோனே ! 
தாதுதிர் சோலை தான்மிகு தோகை -மலையாளா ! 


496 


தின கவிதை 


2101. கானக மானாள் காதல்கொள் புயவா ! - அருளாயோ ? 

வானவர் தாமே மாலொடு பணிசீர்- முருகோனே ! 
தானவர் தாமே தான்மடி படவே - எயும்வேலா ! 

வானடர் பூசேர் மாசிகி மலையா ! - அருளாயோ ? 
2102. மதிசூடிய சடையார் மணமேவிய குழலாள் - உமைமானாள் 

அதிமால்மிகு புதல்வா ! அருளாய் ! முருகையனே! - குகநாதா! 
துதியேபெறு சரணா ! துரையே அருள் புரிவாய்! அமரேசா ! 

நதிசூழ்சிகி மலையா ! நலமேயினி யுதவாய் ! -- மயிலாளா ! 
2103. மருவுலவு நீபமெனு மதுமலரின் மாலையணி - புயநாதா ! 

கருவுலவு நோய்தவிர கருணையுள நாத ! அருள்- புரிவாயே ! 
திருவுலவு மாயனூர் திகழ்துளப மார்பனுட- மருகோனே ! 

தருவுலவு சோலைநிறை தகுசிகியின் மேரில்வரு- குகநாதா ! 
2104. சினமிகு சூர னாவி 

தெறிபட வேலை யேவு- செயவீரா ! 
மனமிகு நோய்கள் தீர 

வரமருள் ! தேவ தேவ ! -- முருகோனே ! 
அனநடை வேட மாது 

அளியொடு மேவு நாத !-அருளாயோ ? 
கனமிகு சோலை சூழும் 

கமழ்சிகி மேரில் வாக !-அருளாயோ ! 
2105. கானகம் வாழும் வேடர் காதல்கொள் மாது மேவு - புய 

( வேளே ! 
வானக நாடர் நாளும் வாசனை யான பூகொ - டடிமீதே 
தானணி யாக வேமுன் தான் மிகு ஆவ லோடு - பணிபாதா ! 
தேனலர் சோலை சூழும் சீர்சிகி மேரில் வாச - மிடுவோனே ! 


2106 . 

ஆடிய மயிலா ! ஆறிரு புயவா ! -- அருளாயோ ? 
சூடிய மலரா ! சூருட னெதிரே-- புரிவேலா ! 
நாடிய வடியேன் நானல மிகவே -- அருளாயோ ? 

பாடளி பொழில்சூழ் பார்புகழ் சிகியா - மலையாளா ! 
2107. வண்டணி மலர்நீபா ! வந்தருள் புரிதேவா ! -- குகநாதா ! 

அண்டர்கள் பணிபாதா ! அன்பனை நெடிதாய்வாழ் - வரு 


( ளாயோ ! 


மண்டப மலர்வேதா ! மங்குலின் நிறமாயோன்- துதிதாளா ! 
கொண்டல்கள் படிசீரார் குன்றையின் மலைமீதே -வருநாதா ! 


தின கவிதை 


497 


. 


2108. வனச மங்கையை மருவு மிங்கிதன் - மருகோனே ! 

கனக மிஞ்சிய கயிலை யங்கிரி - தனிலேவாழ் 
மனமி குந்திடு மதியணிந்தவர் - அருள்பாலா ! 

மனது கந்தருள் வரத ! குன்றையின் - மலையாளா ! 
2109. திடசூரனை யெதிராய்வர திகழ்வேல்கொடு - எறிவீரா ! 

நடமாடிய மயிலேறிய நறுநீபமென் - மலராளா ! 
தடமாமுலை மடநாயகி குறமானொடு - புணர்தோளா ! 

கடல்சூழ்தரு புவியோர்பணி கமழ்தோகையின் மலையாளா ! 
2110. கானக வேடமி னாள்புணர் சீர்புய ! 

காரண ! கூர்மிகு - வடிவேலா ! 
சானகி யாள்சிறை தீரிட வேசெயும் 

சாமள ரூபர்தம் -- மருகோனே ! 
ஞான மெய்ஞ் ஞானசொ ரூபவிலாச உ 

லாச ! சி காமலை -- வருதேவே ! 
வானர சேமுத லோர்பணி யேபுரி 

மாநிதி யே ! க்ருபை - தருவாயே ! 
2111. மங்குல் தாவிய சோலையே 

மண்டு மேரினின் வேடமான் - அணைதோளா ! 
கொங்கு லாவுறு நீபமே 

கொண்ட மாலிகை மார்பனே ! - அருளாயோ ? 
பொங்கு சீர்கடன் மீதில்வாழ் 

பொன்கொள் மார்பினர் ஆசையாம் - மருகோனே ! 
தங்கு சீர்மிகு கோடுசீர் 

தங்க மாமலை நேர்சிகா - மலையாளா ! 
2112. எதிர்வரு சூர னோடே 

இகல்விளை வேலை யேவு- செயவீரா ! 
கதிதனை யீயு நாத ! 

கமழ்சிகி மேரில் வாச - மிடுவோனே ! 
மதியணி வேணி நாதர் 

மகிழுயர் பால னான- முருகோனே ! 
துதிபெறு பாத ! நாத ! 

துரைமுரு கேச ! மேன்மை - உதவாயோ ? 
2113. குடிவாழுயர் குறமான் 

குருமாமணி முலைமேல்- அணைதோளா ! 
அடியேன்மிடி தனையே 

அழிவாகிட அருளே- பரிவாயே ! 
32 


498 

தின கவிதை 
வடிவேலணி கரவேள் 

வரதாக்ருபை புரிவாய் . - அமரேசா ! 
கடியார் பொழில் மிகுசீர் 

கனதோகையின் மலையா ! -- அருளாயோ ? 
2114. நடனமயின் மிசையே நலமருள வருவாய் ! - குகநாதா ! 

அடமிகுசெய் பவனா மசுரனுடல் தனையே - பகுவேலா ! 
குடநிகரு முலையாள் குறமினணை புயவா ! - அருளாயோ ? 

தடமுடிக ளுயர்சீர் தகுசிகியின் மலைமேல் - வருதேவே ! 
2115. பனமுடியின் வேணி நாதர் 

பருவமதி சூடும் வேணி - தருபாலா ! 
அனநடையின் வேட மாது 

அருமையுடன் நாளு மேவு - புயநாதா ! 
எனது துயர் தீர வேசெய் ! 

எழிலுலவு தோகை நீடு - மயிலாளா ! 
கனகமலை யான சோலை 

கமழ்சிகியின் மேரில் வாழும் - முருகோனே ! 
2116. ரஞ்சித மொழியாள் நங்கைகு றமினாள் 

- புணர்தோளா ! - குகநாதா ! 
கொஞ்சிய மொழியாள் கொண்டல்கொள் குழலாள் 

- உமைமானாள்- அருள்பாலா ! 
அஞ்சிய வசுரோன் அண்டிய படையோ 

-டடுவீரா ! -- வடிவேலா ! 
மஞ்சுகள் தவழ்சீர் மண்டிய சிகிமா 

-- மலைமீதே - வருதேவே ! 
2117. அனநடை பெற்றிட்ட தாமரைத் தாளினள் 
அடர்புன மொய்த்திட்ட வேடுவர்ச் சேயிழை 

- புணர்தோளா ! 
சினமிகு வெற்றிக்க லாமயிற் சூருடல் 
தெறிபட முற்பட்டு வேல்விடுத் தேவெலு 

- முருகோனே ! 
மனமதி லிச்சித்த தேவையைத் தானருள் ! 
வடிவுள வெற்றிப்ப தாகையுற் றாய் அருள் 

- புரிவாயே ! 


2115 , பனமுடி : பணமுடி . (விகாரம் ) ; பணம் - பாம் பின்படம் ; ஆகுபெயரால் 
பாம்பை உணர்த்தியது . 


தின கவிதை 


499 


இனமணி வைத்திட்ட கோடுபெற் றேஉயர் 
எழின்மிகு சித்ரச்சி காமலைப் பார்த்திப் ! 

- முருகோனே ! 


2118. நாடக மேபுரி ஈசுர னார்தரு 

நாயக னே ! க்ருபை - புரிவாயே ! 
ஏடலர் பூமலி சோலையில் வாழ்கிளி 

யேர்மிகு வேடமின் - அணைதோளா ! 
பாடளி சூழ்மலர் நீபமென் மாலைய ! 

பாவல னாகிட - அருளாயோ ? 
மாடநன் மாளிகை சூழ்தரு தோகையின் 

மாமலை வாழ்வுறு- குகநாதா ! 
2119. வடிவேலவா ! வரதா! குகா ! -- எனையாளாய் ! 

குடிவேடமான் குறமாதினாள் - புணர்தோளா ! 
அடியேன் முனே அழகானதோ - கையில்வாராய் ! 
படியோர் விணோர் பணிதோகைமா - மலையாளா ! 


2120. தாதவிழ் நீப மாலை தானணி மார்பி.னாத ! -- எனையாளாய் ! 

மாதர சான தேவி மாகுற மானை மேவு - புய ! லோலா ! 
கோதடர் சூர னாவி கூறிட வேலை யேவு - செயவீரா ! 

வாதடர் சோலைசூழும் வானுயர் தோகை மேரில் - வருதேவே ! 
2121. வாது புரி சூரனுட 

மார்புபிள வாகவயில் - தொடுவீரா ! 
கோதுகிளி யானமொழி 

கூறுகுற மாதினுடன் - அணைதோளா ! 
போதுறையு நான்முகனும் 

பூவினடி யாரும் நிதம்-பணிபாதா ! 
தாதுமிகு பேமலர் 

தானணியு மார்ப !சிகி - மலையாளா ! 
2122. குருமணி யழுத்து க்ரீடம் 

குலவிட மயிற்கண் ஏறி - வருவாயே ! 
அருவினை யெனக்கு வோட 

அருள் தருவை ! சத்தி பாணி - முருகோனே ! 
திருமடவி யுற்ற மார்பர் 

திகழ்துள தரித்த வாகர் - மருகோனே ! 
மருமலர் தழைத்த சோலை 

மருவுசிகி யிற்பொன் மேரில் - வருதேவே ! 


500 


தின கவிதை 


2123. கங்கையணி சடையார் கஞ்சர்பணி யரனார் - தருபாலா ! 

அங்கைநிகர் விழியாள் அந்தமிகு குறமான் - அணைதோளா ! 
செங்கையயி லதனால் சென்றசுர னுடனே - அடுவீரா ! 

பங்கயமி னுறைசீர் பண்புமிகு சிகிமா- மலையாளா ! 
2124. தினைப்புன மாது மேவு 

திருப்புய நாத னே ! முன் - வருவாயே ! 
கனைக்கடல் சூழு தோகை 

கதித்திடு மேரில் வாச ! - எனையாளாய் ! 
நனைக்கம லோனும் வான 

நலத்திடு தேவர் கோனும் - பணிபாதா ! 
அனைக்கவு மாரி தேவி 

யருட்புதல் வாஎ நாளும் - எனையாளாய் ! 
2125 , சகமாய்கையினா லனியா யமதாய் 

தனியேனிடரான் - மெலிவேனோ ? 
அகநோய் தனையே யினியோ டிடவே 

யருளே புரிவாய் ! - அமரேசா ! 
குகநா யகனே ! அறுமா முகவா ! 

குளிர்சோ லையிலே - வளர்சீமான் 
மகள்சேர் புயவா ! சிகிமா மலையா !! 

மணியே ! க்ருபையே - புரிவாயே ! 
2126. கலசத்தன நாயகி கரியக் குறவோர்குல 

- மடமானாள் - புணர்தோளா ! 
சலசத்தட மாவயல் தகுமற்புத நேமநல் 

--வளநாடா ! -க்ருபைதாராய் ! 
அலமுற்றிடு பாணிய ரவர் நற்றுணை யானவர் 

-மருகோனே ! -- செயவேலா ! 
பலமுற்றிடு சூருடல் பதறக்கொலும் வேலவ ! 

--சிகியாமோர் - மலையாளா ! 
2127. கருணைபொழி முகிலோ ககன்நிறை வெளியே !-அருளாயோ ? 

திருமருவு புயமால் திகழ்துளவின் விறலார் - மருகோனே ! 
அருமறைக ளறியா அழகுதிகழ் சரணா ! - எனையாளாய் ! 

மருவுநிறை பொழிலே மருவுசிகி மலைவாழ் - முருகோனே ! 
2128. கானு லவிய வேட நாயகி காத லாயணை - புயவேளே ! 

தேனு லாவிய நீப மாலைய சீரு லாவிய- புயநாதா ! 
வானு லாவிய தோகை மாமலை வாழு நாயக ! -- எனையாளாய் ! 
மானு லாவிய பாணி யாய் ! அருள் ! வானு ளோர்பணி - இரு 

[ தாளா ! 


தின கவிதை 

501 
2129. நாடிவரு மடியார் நாளும்வளர் கிடவே - அருளாயோ ? 

பாடிவரு ஞிமிறூர் பாரமலை வளர்வே - டர்கள் மானாள் 
ஆடிவரு மயில்போ லானகுற மயிலாள் - புணர்தோளா ! 

ஓடிவரு கலியே ஓடவருள் சிகிமா- மலையாளா ! 
2130. கதிர்மதி சூடிய முடியார் 

கமழ்மலர் சூடிய சடையார்- அருள்பாலா ! 
எதிரிடு சூருட னடலா 

யெழின்மிகு வேல்விடு குகனே ! -- எனையாளாய் !! 
துதியொடு பாடிய வடியார் 

துரையென வாழ்கிட அருள்வாய் ! - முருகோனே ! 
பதியுளர் வானவர் நிதமே 

பணிசிகி மேரினி லரசே ! -- எனையாளாய் ! 
2131. செகபதி யாகிய மதுரையின் வாழ்வுறு 

செயவழு தீமன- மகிழ்மானாள் 
அகமகிழ் நாயக ரருளிய பாலக ! 

அளவில வாகிய -க்ருபை தாராய் ! 
பகரிட வேயசு ரனைவெலும் வேலவ ! 

பரிமள நீபமென் - மலர்மார்பா ! 
சுககுற நாயகி புணர்புய வா ! அருள் 

துரைமுருகா ! சிகி - மலையாளா ! 
2132. மடலவிழ் நீப மலரணி மார்ப ! --- எனையாளாய் ! 

கடகளி றான கன துணை வேல ! -அருளாயோ ? 
அடவசு ரோனை அலறிட வேலை - விடுவீரா ! 

தடபொழில் சூழும் தகுசிகி மேரில் - வருதேவே ! 
2133. சூதுநிகர் முலையாள் தோகைகுற மகளாள் - புணர்தோளா ! 

வாது புரி அசுரோன் மாளவயில் விடுவாய் ! - அருளாயோ ! 
கோதுகிளி மொழியாள் கோகனக மனையாள் - மருகோனே | 

போதுநிறை பொழில்சூழ் பூமலி சிகியின்மா -- மலையாளா ! 
2134. எந்தன் விழிகள் குளிர இன்ப முடன் முன் மயின்மேல் - வரு 

( வாயோ ? 
சந்த மிலகு தனமின் தங்கு கமல மடமான் - மருகோனே ! 
சொந்த மனைவி யெனமுன் துங்க மறவர் கொடியார் புணர் 

[ வாகா ! 
அந்த மொழுகு முடியின் அண்டர் பரவு சிகியா - மலைநாதா ! 


8181. வழுதி என்பது ‘ வழுதீ எனச் சந்தம் நோக்கி நீண்டது . 


502 


தின கவிதை 


2135. மண்டிய காதலாள் மங்கையின் வேடமான் -அணைதோளா ! 

தெண்டிரை மீதிலே தென்றுயின் மாயனார் - மருகோனே ! 
வண்டமிழ் பாடவே வந்தருள் நீசெய்வாய்! - அமரேசா ! 

கொண்டல்கள் தாவுசீர் குன்றையின் மேரில்வாழ் ! - குகநாதா ! 
2136. வந்த நோய்தவிர் குன்றை மாமலை வந்த நாயக ! -எனை 

[ யாளாய் ! 
சந்த நாவல ரென்று பேர்பெறு சங்க நாவலர் -புகழ்தேவே ! 
கந்த மானக டம்ப மாலிகை கண்டி மாமணி - புனைதோளா ! 

அந்த வானவ ரன்பரானவர் அண்ட ரானவர் -பணிதாளா ! 
2137. கொண்ட லாகிய குழலினாள் 

கொங்கு சேர்புன மகளினாள் - புணர்தோளா ! 
அண்டர் வானவ ரடியரே 

அன்பு சூழ்தர நிதமுமே - பணிபாதா ! 
கண்டர் காருமை கணவனார் 

கஞ்ச னார்பணி யிறையனார் - தருபாலா ! 
வண்டர் பாடுபொ ழில்கள்சூழ் 

மங்குல் தாவிய சிகியின்மா - மலையாளா ! 
2138. வண்ட னாகிய சூரன்மேன் 

மண்ட வேல்விடு சூரனே ! -- எனையாளாய் ! 
அண்ட நாயகர் வானுளோர் 

அன்பரா னவர் நாளுமே - பணிபாதா ! 
கொண்ட லாகிய கேசமான் 

கொங்கு லாவிய கானமான் - அணைதோளா ! 
தண்ட மேவிய பாணியாய் ! 

தங்க மேவிய தோகைமா - மலையாளா ! 
2139. மாறி யாடிய நாத னாருடன் 

மாறு போர்புரி தேவி யாளுமை - தருபாலா ! 
சீறி யேவரு சூர னாரொடு 

தேவ ராலெதி ராக வேயடல் - புரிவேலா ! 
மீறி யேவரு நோய்கள் தீர்விட 

வேண தாயருள் நீசெய் வாய் குக ! - குருநாதா ! 
ஆறின் மாமுக வா ! சி காமலை 

யாள னே மலர் நீப மாலிகை - புனைதோளா ! 
2140. கஞ்சமல ரயனார் கண்டுபணி சரணா!-அருளாயோ ? 

அஞ்சவரு வசுரோன் அங்கம்விழ அடுவேல் - விடுவீரா ! 
மஞ்சமிசை குறமான் வந்து புணர் புயவா ! - அமரேசா ! 
தஞ்சமிலை யருள்வாய் ! தங்குவொளி சிகியா - மலை நாதா ! 


( 


தின கவிதை 


503 


. 


2141. வனசமலர் மீது வளருமொரு மானின்- மருகேசா ! 

சினமுலவு வேடர் திகழ்மயிலை மேவு - புயநாதா ! 
அனநடையின் மாது அழகினுமை பால ! -- எனையாளாய் ! 

புனமுலவு கோடு புணர்சிகியின் மேரில் - வருதேவே ! 
2142. வந்துவர மருள்வாய் ! மங்குல்படி கிகிமா - மலையாளா ! 
கொந்துநிறை பொழில்வாழ் கொங்கையொளிர் குறமான் 

[ அணைதோளா ! 
நந்துலவு கரமால் நன்றுலவு மருகா ! -- எனையாளாய் ! 

இந்துநிகர் வதனா ! என்றும் நல முதவாய் ! - அமரேசா ! 
2143. கொஞ்சிய மொழிமாது குங்கும முலைமாது- குறமானாள் 

வஞ்சியை யணைதேவ ! வந்தருள் குகநாத !-எனையாளாய் ! 
நஞ்சிகல் மிடறீசர் நன்றுணை யுமைதேவி- புதல்வோனே ! 

மஞ்சுகொள் சிகிமேரு வந்திடு குருநாத ! - அருளாயோ ? 
2144. கான வேடுவர் மாதினாள்புணர் காளை யே ! அருள் -புரிவாயே ! 
வான வோர்பணி நாத னே கன வாசநீபமென் -- மலர் 

( மார்பா ! 
ஞான மாதவர் வேத வோர்பணி ராசனே குரு- பரவேளே ! 
தான வோர்குல கால னே ! ஒளிர் தானுளாய் ! சிகி- மலை 

( யாளா ! 
2145. செங்குமுத வாயினாள் திங்கள் முக மாதினாள் - குறமானாள் 

கொங்குலவு கானிலே கொண்டமய லாலுமே -புணர்தோளா 
கங்குல்நிற மாவையே கண்டுகன வேலையே - வியசூரா ! 
மங்குல்தவழ் கோடுசேர் வண்சிகியின் மேரில் வாழ் - குக 

( நாதா ! 
2146. கண்டுநிகர் மொழியாள் 

கஞ்சமலர் முகமான் - வனம்வாழ்வோர் 
துண்டுமதி யெயிறார் 

துங்கமற வர்கள்மான்- அணைதோளா ! 
மண்டுபடை யசுரோன் 

மங்கவயில் விடுவாய் . - அருளாயோ ? 
கொண்டுவளர் பொழில்சூழ் 

குன்றைமலை யரசே ! - எனையாளாய் ! 
2147. வேதனை யருஞ்சிறையின் மீதினில் வையுங்குமர குருநாதா ! 

தமதி கொன்றையணி சீருலவு செஞ்சடையர்- தருபாலா ! 
வாதமணை வென்றகுரு ! வான்மகள்ம ணந்தபுய ! -- அரு 

( ளாயோ ! 
கோதகலு மன்பர் துதி கூறுசிகி யின்கிரியில் --- வருதேவே ! 


504 


தின கவிதை 


2148. வடித்த வமுதனைய மொழியாள் 

மணிக்க லசநிகரு முலையாள் - வனம்வாழ்வோர் 
குடிக்கு றவரருமை மகளாள் 

குறக்கொ டியைமருவு புயவா ! - எனையாளாய் ! 
கடிக்க மலமலரின் வருவோர் 

கருத்தி னொடுபணியும் முருகா ! - குகநாதா ! 
நடிக்கு மயின் முதுகில் வருவாய் ! 

நலத்த சிகிமலையின் அரசே ! -- எனையாளாய் ! 
2149. வடிவேலணி முருகா ! குக ! வரதாகிர்பை - புரிவாயே ! 

குடிவாழ்குற மகளாள்புணர் குருமாமணி- யணிதோளா ! 
மிடியேதவி ரிடுவாய் ! கன முடிசேர்சிகி - மலையாளா ! 

அடியார்பணி குருவே ! இனி யருளாய் நலம் - உதவாயே ! 
2150. வஞ்சமிடு சூரனுடல் 

மண்டவயி லேவுசெய - முருகோனே ! 
கஞ்சன்முத லோர்பணிசெய் 

கந்தமிகு மாமலரை - நிகர்பாதா ! 
பஞ்சிநிகர் சீறடிகள் 

பண்புமிகு தேவிகுற- மகள்பாகா ! 
மஞ்சுபடி கோடுலவு 

வண்சிகியின் மாமலையின் - வருதேவே ! 
2151. சீத மதியணி வேணியார் 
தேவர் பணியிரு பாதனா 

-ரிடமே சேர் 
காதலு மைதரு பாலகா ! 

கான மகள் புணர் மார்பனே ! - எனையாளாய் ! 
பாத கனைநிகர் மாவையே 

பார வயில்விடு வீரனே ! - அருளாயோ ? 
தாத வழுமணி சோலைசூழ் 

சாரல் மிகுசிகி மேரில்வாழ் - குருநாதா ! 
2152 , வடித்தரச மொழியாள் 

மகிழ்ச்சியொடு குறமான் - அணைதோளா ! 
கடிக்கமல மலரோன் 

கறுத்தமுகி னிறமால் - பணிதேவே ! 
இடிக்குநிக ரதிராய் 

எதிர்த்துவரு மசுரோன் - அடுபோர்மேல் 
மடிக்கவயில் விடுவாய் ! 

மணிச்சிகியின் மலையா !-- எனையாளாய் 


தின கவிதை 


505 


2153. எதிர்வரு சூர னடியொடு போக 

எழினுதி வேலை - விடுவீரா ! 
கதிர்மதி சூடு சடைமுடி யாளர் 

கடவுள ராசை - மகவேளே ! 
நிதிவெகு கோடி தமிழ்வெகு கோடி 

நிதமினி தாக - அருளாயோ ? 
மதிதவழ் சோலை நிரைகுரு கோடு 

வடிவுள தோகை -- மலையாளா ! 
2154. பொருது சூரொடு புழுவ தாகிட- அடுவேலா ! 

மருவி னீபமென் மலர்கள் சூடிய - புயவேளே ! 
அருவி தோய்மலை யதனில் வாழ்குற - மகள்தோளா ! 

திருமி னாள்வளர் திகழ்சி காமலை - வளர்தேவே ! 
2155. கங்கை சூடிய சடையார் 

கண்ட மேவிய கறையார் - அருள்பாலா ! 
மங்கை வேடுவர் மகளாள் 
வந்து மேவிய 

புயவா 

! -- எனையாளாய் ! 
செங்கை வேலணி முருகா ! 

திங்க ளான்ன வதனா! -அருளாயோ ? 
கொங்கை மேவிய பொழில்சூழ் 

குன்றை மாமலை யரசே - புரிதேவே ! 
2156. வந்து போர்புரி கின்ற சூருடல் 

மங்க வேல்விடு - செயவீரா ! 
பந்து நேர்கொள்தி ரண்ட மாமுலை 

பண்செய் மாமொழி - மடமானாள் 
தந்து காதல்மி குந்து மேவிய 

சங்க நாவல ! - எனையாளாய் ! 
கொந்து மாமலர் கொண்ட கர்வளர் 

குன்றை மேர்வளர்- குருநாதா ! 
157. வானவர் பணிதாளா ! 

வாகைகொள் புயநாதா ! -- எனையாளாய் ! 
கானக மடமானாள் 

காதல்கொள் மணவாளா! - குகவேளே ! 
தானவர் குலகாலா ! 

தாதவிழ் மலர் நீபா ! - தமிழ்தாராய் ! 
மானவொள் வடிவேலா ! 

வாழ்சிகி மலைமீதே - வருதேவே ! 


506 


தின கவிதை 


2158. எதிர்த்த சூருடல் கிழிக்க வேல்விடும் 

இகற்கு கா ! அருள் - புரிவாயே ! 
கதித்த காலர்கள் வருத்தி டாதருள் 

கருத்த னே ! இனி - யுதவாயே ! 
பதித்த மாலொடு திருத்த மாகமுன் 

பருத்த மாமயில்- தனில்வா ராய் ! 
உதித்த மாமதி தவழ்ச்சி காமலை 

ஒருத்த னே ! கதி - தருவாயே ! 
2159. கருத்திலே நினைத்ததோர் 

கருத்தெலா மினிச்செய்வாய் ! - அமரேசா ! 
செருக்கினா லெதிர்த்தசூர் 

தெறிக்கவே லெடுத்ததோர் - திறலாளா ! 
பருத்தமா மயிற்குகா ! 

பணைத்தகா வினிற்பெணாள் - புணர்தோளா ! 
ஒருத்தனே ! அருட்செய்வாய் ! 

உயர்ச்சிகா மலைக்குகா ! - குருநாதா ! 
2160. அஞ்சல் நீ யடியனே இன்று 

அன்பதா யருள்செய்வே னென்று - வருவாயோ ? 
நஞ்சமா மிடறினார் பங்கில் 

நங்கையாள் அருளுமோர் மைந்த ! - குகநாதா ! 
கொஞ்சமா மதியின்மா வந்த 

கொண்டசே னைகளெலாம் வென்ற - வடிவேலா ! 
தஞ்சம்வே றிலையையா ! மிஞ்சு 

தங்கமே ருவினைநேர் குன்றை- மலையாளா ! 
2161. அடமாகமுன் அடுசூருடன் அடலேபுரி - செயவீரா ! 

நடமாடிய மயிலேறிய நறுநீபமென் - மலர்மார்பா ! 
குடமாமுலை கணையார்விழி குறநாயகி- புணர்தோளா ! 

தடமாகொடு முடிசேர்சிகி தகுமேரினில் - வருதேவே ! 
2162 . ஆடிய மயின்மேல் ஏறிமுன் வருவாய் ! 

ஆறிரு கரனே ! -- எனையாளாய் ! 
நாடிய எவையோ யாவையு மினியே 

நாயக ! தருவாய் ! -- அமரேசா ! 
கூடிய படையோ டேவரு மசுரோன் 

கூறிட வயிலே - வியவீரா ! 
பாடிய வடியே னேரினி லருள்வாய் 

பார்புகழ் சிகிமா-மலையாளா | 


தின கவிதை 

507 
2163. திருமாது நிகரான தேவிகுற மாதினாள்- புணர்தோளா ! 

தருநீழல் வருதேவர் தான் மிகுவு லாசனார் - பணிதாளா ! 
வருசூர னுடல்கீற வாகுமிகு வேலையே - வியவீரா ! 

மருநீப மலர்மார்ப ! வானுயர்சி காநன்மா - மலையாளா ! 
2164. மடவார் மயலாலு மதனார் மலர்வாளி 

யதனால் வெகுமோசம் - வரலாமோ ? 
நடமா டியதோகை மயின்மீ தினிலேறி 

நலம்யா வையும் நாய - னிடமேதா ! 
அடமா கமுனாக வருசூ ருடனாடி 

அடுபோர் புரிதேவ ! -- எனையாளாய் ! 
தடமா கியசோலை நிரைசூழ் வருதோகை 

தகுமா மலைமீது - வருதேவே ! 
2165. கடவுள் சங்கரர் மதிய ணிந்திடு 

கமழு செஞ்சடை - அரனார் பால் 
மடமின் மங்கையின் மயிலி சங்கரி 

வரச வுந்தரி - தருபாலா ! 
குடமி ணைந்திடு தனம டந்தைநன் 

குறவர் தங்குல - மகள்தோளா ! 
தடமி குந்திடு பொழினி றைந்திடு 

தழைசி கண்டியின் - மலைநாதா ! 
2166. மயிலேறி வருவாய் ! வலுவேலை யெதிராய் - வருசூர்மேல் 

அயிலேற எயுவோய் 1 அடியேனை நிதம்வாழ் - கிடவாராய் ! 
குயிலான மொழியாள் குறமாது தனையே - புணர்தோளா ! 

ஒயிலாள ! அருள்வாய் உயர்தோகை மலைமேல் - வருதேவே ! 
2167. எப்பவு நாய னோயி 

லிட்டிட லாகு மோசொல் ! -- சிகியாளா ! 
முப்பொழு தாக வாசை 

முற்றிட மேன்மை யான - துதிவேளே ! 
செப்பம தானவேடர் 

சித்திர மான பாவை - புணர்தோளா ! 
மைப்படி சோலை சூழும் 

மட்டுள தோகை மேரில் - வருதேவே ! 
2168. கடமத மொழுகிய கரிமுக ருடதுணை - முருகோனே ! 

குடநிக ரிணைமுலை குறமகள் மருவுபன் - னிருதோளா ! 
அடமிகு வசுரனை அலறிட எதிர்புரி - அயிலாளா ! 
வடவரை நிகர்சிகி மலைதனில் வருகுக ! - குகநாதா ! 


508 


தின கவிதை 


2169. வந்து போர்புரி சூரன்மேல் 

மண்ட வேல்விடு வீரனே ! -- எனையாளாய் ! 
பந்து போல்முலை மாதினாள் 

பண்ப தாயணை தோளனே ! - அருளாயோ ? 
கந்து மீதுறு மானையரர் 

கண்டு வாசைகொள் சோதரா ! - முருகேசா ! 
சிந்து சூழ்தரு நேமிவாழ் 

தென்சி காமலை யாளனே ! -- க்ருபைதாராய் ! 
2170. வாட்டிய சூருடன் மாட்டிய வேல்விடு- செயவீரா ! 

காட்டினில் வாழ்மயில் கார்க்குழல் நாயகி - புணர்தோளா ! 
பாட்டினி லேயருள் ! பார்த்திபனே ! க்ருபை - புரிவாயே ! 

தாட்டிகனே ! அருள் ! தார்ச்சிகி மேரினில் - வருதேவே ! 
2171. வஞ்ச ரஞ்சிட வந்து போர்புரி - அயிலாளா ! 

பிஞ்சி இந்தணி பின்ன லஞ்சடை - யரனார்தாம் 
கஞ்ச மங்கையள் கங்கு லங்குழல் -உமைபாலா ! 

தஞ்சம் வந்தருள் ! தங்கு குன்றையின் - மலையாளா ! 
2172. குயிலாகிய மொழியாள் குறநாயகி கணவா! - எனையாளாய் ! 

மயிலேறிமுன் வருவாய் ! வரதாகுரு பரனே ! - அருளாயோ ! 
அயிலாலெதிர் வருமோர் அசுரோனிட மெயும்வேள் ! -தினம் 

( வாராய் ! 
ஒயிலா ! அன வரதா ! உயர்தோகையின் மலைமேல் --- வளர் 

[ தேவே ! 
2173. வஞ்ச ரோடிட வந்து போர்புரி- செயவீரா ! 

கஞ்சன் மால்பணி கண்டு மேபணி-- குருநாதா ! 
நஞ்ச மாமிடர் நங்கை மாதுமை - தருபாலா ! 

மஞ்சு சூழ்தரு வன்சி காமலை- முருகோனே ! 
2174. கருப்பின்விலை நேரு நுதலாள் 

கருத்தருடன் மேவு முமையாள்- தருபாலா ! 
விருப்பினொடு நாய னிடமே 

மிகுத்தசிகி மீது வருவாய் !-அமரேசா ! 
சுருப்பினினம் மேவு பொழில்வாழ் 

சுகக்குறமி னாளை மயலாய் - அணைதோளா ! 
பொருப்பிலுறு தோகை மலையாய் ! 

பொறுத்து எனை யாள வருவாய் ! -- குகநாதா ! 


2171. கஞ்சம் அங்கையள் - தாமரை மலரனைய அழகிய கையினாள் , 


509 . 


தின கவிதை 
2175. குயிலான மொழியாள் குறமாது கணவா -- எனையாளாய் ! 

ஒயிலான் முருகா ! உயர்தோகை மலையா ! - அமரேசா ! 
வெயிலான கதிர்வேல் மிகுசூர னுடன்மேல் - விடுவீரா ! 

மயிலான பரியாய் ! வருவாயென் முனமே! -- குகநாதா ! 
2176. மண்டிவரு தானவனை 

மங்கிவிழ வேயடல்செய்- அயிலாளா ! 
கண்டிமுத லாறுபடை 

கண்டதிலெ நாளும் வளர்- குருநாதா ! 
அண்டிவரு நாயனிடம் 
அன்புசெய்வை ! வேல்முருக !-அருளாயோ ? 

? 
எண்டிசையி னோர்பரவும் 

இந்த்ரர்பணி தோகைமலை - வருதேவே ! 
2177. அண்டர்பணி சரணா அன்பனிடம் வருவாய் - அமரேசா 

தண்டமிழை யருள்வாய் ! தங்குசிகி மலைமேல் - வளர்தேவே 
வண்டனெனு மசுரோன் மங்கவயில் தனையே - விடுவாயே ! 
கொண்டவருள் புரிவாய் ! கொண்டைமயில் முருகா ! - குக 

( நாதா ! 
2178. வட்டமதி சூடிய சடையார் 

மட்டுலவு தாதகி புனைவோர் - அருள்பாலா ! 
துட்டனென வேவரு மசுரோன் 

துக்கமுடன் வாடிட வயிலே -வியசூரா ! 
கட்டழகி வேடமின் மகளாள் 

கட்டியணை வாகுள புயவா ! -- எனையாளாய் ! 
சிட்டர்பணி தோகையின் மலையாய் ! 

சித்தியருள் வாய் குரு பரனே ! - குகநாதா ! 
2179. கொஞ்சிய மொழியாள் கொண்டல்கொள் குழலாள் - குற 

[மானாள் 
வஞ்சியை யணைவாய் ! வண்டுள வணிவோர்- அருள்பாலா ! 
அஞ்சிய வசுரோன் அண்டின ருடனே - அடுவேலா ! 

மிஞ்சிய பொழில்சூழ் விண்பொரு சிகிமா - மலையாளா ! 
•2180 . வாட்டிய மிடிதீரிட மாச்சிகி மயின்மீதினில் - வருவாயே ! 
கோட்டினி லுயர்வாகிய கோச்சிகி மலைமேல்வரு- குகநாதா 

! 
மேட்டிமை யுளசூருடல் வேற்றுமை படவேயடு - செகநாதா ! 
கூட்டிய நிதியேயருள் ! கூப்பிய கையினார்பணி - யிருதாளா ! 
2176 . கண்டி முதல் ஆறுபடை வீடு எனக் கூறுவதால் இவருக்குக் கண்டியி 
லுள்ள கதிர்காமத்தின் மேல் உள்ள பற்று விளங்குகிறது . ஆறுபடை வீடுகளில் 
கண்டி தனியாகக் கூறப்படுவ தில்லை . 


510 


தின கவிதை 


9 


2181. வாச முற்றிடு நீப நற்கணி 

மார்பினிற்றரி - குகநாதா 
நாச முற்றிடு சூர னுக்கெதிர் 

நாடி வெற்றிகொள் - அயிலாளா ! 
நேச முற்றிடு வேடு வக்கொடி 

நீள்பு னத்தினில் - அணைதோளா ! 
தேச முற்றிடு வோர்து தித்திடு 

சீர்சி கிக்கிரி - மலையாளா ! 
2182. கொண்டல்நிகர் குழலாள் கொங்கையொளிர் குறமான் 

[ அணைதோளா 
வண்டமிழை யருள்வாய் ! வந்துவர மருள்வாய் !.அமரேசா ! 
கண்டரருள் புதல்வா ! கஞ்சன்முத லிமையோர் -பணிபாதா! 

அண்டர்பணி சரணா ! அந்தமிகு சிகிமா- மலையாளா ! 
2183. வன்னக் கிளிமொழியாள் 

மன்னுற் றிடுகுறமான்- அணைதோளா ! 
அன்னத் திருநடையாள் 

அன்னைக் குமரியினாள் - அருள்பாலா ! 
சொன்னப் பரிமயிலா ! 

துன்னித் திருவடியார் - பணிதாளா ! 
மின்னற் கொடுமுடிசேர் 

விண்ணுற் றிடுசிகிமா - மலையாளா ! 
2184. எதிர்வரு சூர னுடல்பிள வாக 

எழில்பெறு வேலை- யெறிவீரா ! 
கதிர்மதி நேர வொளியுள தேவ ! 

கதியருள் நாத ! - முருகோனே ! 
துதிபெறு தாள ! என திடம் நீநன் 

துடிமயின் மீது- வருவாயே ! 
அதிபதி யாக சிகிமலை வாழும் 

அசுரர்கள் கால - வடிவேலா ! 
2185. மதிசூடிய வரனார் மகிழ்பாலக ! எனையாள் ! 

கதியாகிய மயிலா ! கமழ்நீபமென் மலரா ! 
துதியேபெறு சரணா ! துரையே ! க்ருபை புரிவாய் ! 

பதியோர் புகழ் குகனே | பணைதோகையின் மலையா ! 
2186. கதியாகிய மயிலேறிய கருணாநிதி ! அருள்வாய் ! 

மதிசூடிய வரனார் தரு மதலாய்! அருள் புரிவாய் ! 
நதிசூழ்சிகி மலைமேவிய நறுநீபமென் மலரா ! 
விதிமால்பணி சரணா! குக ! விரைவாய்முனம் வருவாய் ! 


511 


தின கவிதை 
2187. வடிவேல்கொடு வருசூருடன் - எதிர்வீரா ! 

கடிநீபமென் கமழ்மாலிகை -புனைதோளா ! 
அடியார்பணி அலராகிய - இருதாளா ! 
மிடி போகருள் விரைசேர்சிகி- மலையாளா ! 


2188. வட்ட மதிபுனை சடிலனார் 

மத்த கெசவுரி யுடையினார் - தருபாலா ! 
துட்ட னெனவரு மசுரனார் 

சுற்று படையற எதிருமோர் -- படையாளா ! 
கட்ட ழகிகுற மடமினாள் 
கட்டி யணையிரு புயகுகா 

| --எனையாளாய் ! 
மட்ட விழுபொழில் வளையுமோர் 

வர்த்தனைகொள்சிகி மலையின் மேல் - வருதேவே ! 


2189. வடித்தரச மொழியாள் மணிப்பவள விதழாள் - நலமே சேர் 
குடிக்குறவர் மகளாள் குறப்பெணுடன் மயலால் - அணை 

[ தோளா ! 
இடிக்குநிகர் குரலோ டிரைத்துவரு மசுரோர் - குலகாலா ! 
படிக்குளுயர் நலமார் பருத்தசிகி மலைமேல் - வருதேவே ! 


2190. நதியணி வேணி அரவணி வேணி நறுமலர் சூடு - மரனார்பால் 

வதிதரு தேவி யுமைபர மேசு வரிதரு பால ! - எனையாளாய் ! 
கதிமிகு தோகை மயில்வரு சூர ! கடவுளர் தேடு - குகநாதா ! 
அதிபதியான சுககுரு நாத ! அழகிய தோகை - மலையாளா ! 


2191. வனச மண்டப மதிலி லங்குமின் 

மருவு மம்புயன்-மருகோனே ! 
சினமி குந்திடு மசுரர் தங்கிளை 

சிதறவென்றிடும் - அயிலாளா ! 
மனமி ரங்கிநின் னடிய ரன்புறு 

வர மகிழ்ந்தருள் - குகநாதா ! 
கனக மிஞ்சிய முடியிலங்கிய 

கமழ் சிகண்டியின் - மலைவேளே ! 


2192. வடிவேல் கொடு வருசூருடன்- எதிர்சூரா ! 

துடியாரிடை துரைநாயகி - மணவாளா ! 
அடியார்பணி அழகாகிய- இருதோளா ! 
கடியார்பொழில் கமழ்தோகையின்- மலையாளா ! 


512 


தின கவிதை 


2193. அயிலாலெதிர் வருசூருட னடுபோர்புரி - செயவீரா ! 

குயிலாகிய மொழியேபயில் குறநாயகி - புணர்தோளா ! 
மயின் மீதினி லுடனேயென்முன் வருவாய் குரு - பரவேளே ! 
ஒயிலா ! க்ருபை புரிவாய் ! குக ! உயர்தோகையின்- மலை 

( யாளா ! 


2194. ஆடல்புரி மயிலா ! யான்மகிழ வரமே - புரிவாயே ! 

பாடல்வர வருள்வாய் ! பான்மதியின் வதனா ! -- எனையாளாய் ! 
ஏடவிழு மலர்மே லேமருவு மயனார் - குருநாதா ! 
நாடரிய சிகியாம் நாகமதில் வருவாய் ! -- குருநாதா ! 


2195. வஞ்சனைபுரி சூரனை 

மங்கிடவயி லேவிமுன் - அடுசூரா ! 
கஞ்சனையெதிர் போர்புரி 

கங்குலின் நிற மாயவன் - முருகோனே ! 
அஞ்சனமிடு கூர்விழி 

அஞ்சொலின்மட மான்மகள் - புணர்தோளா ! 
நஞ்சரவினின் மேல்வளர் 

நன்றுளசிகி மேரினில் - வருதேவே ! 


2196. கருணை யொழுகிய விழியாள் 

கமழு மலரணி புயவா ! - எனையாளாய் ! 
அருண நிறமுரு கையனே ! 

அமரர் பணியிரு சரணா குகநாதா ! 
தருண மிதுக்ருபை புரிவாய் ! 

தமிழின் மிகுகுரு பரனே ! - அருளாயோ ? 
திருமின் மருவிய முடிசீர் 

சிகியின் மலைமுரு கையனே ! - தயவாளா ! 


2197. கொண்டல் நிகர் குழலாள் கொஞ்சுகிளி மொழியாள் - 

[ வடிவேசேர் 
செண்டுநிகர் முலையாள் செந்திருவை நிகர்வே - டமினாதா ! 
கண்டனைய தமிழாய் ! கஞ்சமிகு சரணா - எனையாளாய் ! 
அண்டர்பணி முருகா ! அந்தமிகு சிகியாம் -- மலைநாதா ! 


2198. வண்டுநிகர் விழியாள் மங்குல்நிகர் குழலாள் - வடிவேசேர் 

கண்டுநிகர் மொழியாள் கஞ்சமலர் வதனாள் - நலமேசேர் 
செண்டு நிகர் முலையாள் செங்கமல குறமான் - அணைதோளா! 
பண்டுமுனி பணிவோய் ! பண்புமிகு சிகிமா - மலையாளா ! 


518 


தின கவிதை 
2199. வனசமலர் மகள்சேர் 

வடிவுபெறு குறமான் - அணைதோளா ! 
அனவரத முனையே 

அடியிணைகள் பணிவேன் - அருளாயோ ? 
கனகவரை நிகர்தோ 

கையின்மலையி னரசே ! - குகநாதா ! 
மனமயலை யொழிவாய் ! 

மயிலில்வரு முருகா ! - அமரேசா ! 
2200. தருமேவிய சோலைசூழ் 

தழைகேகய மேரில்வாழ்- குகநாதா ! 
மருமேவிய மாலைசூழ் 

மறவோர்குல மாதினாள் - புணர்தோளா ? 
பொருசூருட னேவெல்வோய் ! 

புனிதா ! குக நாதனே ! - அருளாயோ ? 
கருணாநிதி நீயையா ! 

கனமாகிய வாழ்வையே - அருளாயோ ? 
2201. மதியணி சடையார் மழவிடை யரனா-ரிடமானாள் 

நதியணி முடியார் நறைகமழ் குழலாள் - உமைபாலா ! 
கதியணி மயிலா ! கறைகெழு வயிலா - யுதவேளே ! 
பதிபுகழரசே ! பளிரிடு சிகிமா - மலையாளா ! 


2202. பஞ்சவர்ச காய ரான 

பங்கயமின் வாச ரான - விறலானோர் 
மஞ்சுநிற மான சோதி 

வண்டுளவின் மார்பின் மாயன்- மருகோனே ! 
வஞ்சனெனு மாவை வீழ 

வம்பினொடு போர்செய் சூர ! -- எனையாளாய் ! 
கொஞ்சமதி தாவு நீடு 

குன்றைமலை மீதில் வாழு - முருகோனே ! 
2203. வண்டணி குழலாள் வம்பணி முலையாள்- குறமானாள் 

தண்டலை தனிலே தங்குல மறியா- தணைலோலா ! 
அண்டர்கள் முனிவோ ரன்பொடு நிதமே - பணிதேவே ! 
கொண்டல்கள் படிசீர் குன்றையின் மலைமேல் - வருதேவே ! 


. 


2201 . பளிரிடு : பளிர் : ஒளியைக் குறிக்கும் இடைச்சொல் , 
2202. கொஞ்சமதி - பிறைத் திங்கள் . 

33 


ப 


514 

தின கவிதை 
2204. வடிவி லங்கிய வேலவா ! வரமி குந்தருள் நாதனே ! 

அடிய ரன்பொடு சேர்பதா ! அழகு தங்கிய வேடமான் 
பிடிக னிந்தணை தோளனே ! பிரிய முங்கொடு தோகைமேல் 

மிடித விர்ந்திட வா ! ஐயா ! மிகுசி கண்டியின் நாதனே ! 
2205 , புளிகித்த முலையாள் புணரிப்பொ னிகரா - கியமானாள் 

அழகுற்ற குறமான் அருமைக்க ணவனே ! -- எனையாளாய் ! 
தளவத்தி னகையாய் ! தருணத்தி லணைவாய் ! -- குகநாதா ! 

களவெற்றி யயிலா ! கனமுற்ற சிகிமா - மலையாளா ! 
2206. பச்சைமுகின் மேனியார் பத்மமகள் நாதனார் - மருகோனே ! 

கச்சையணி மார்பினாள் கட்குறவர் மாதினாள் -புணர்தோளா! 
செச்சைபுனை நாதனே ! செக்கர்நிற மேனியாய் ! - எனையா 

( ளாய் ! 
இச்சையுட னாளுமே எத்திசையு மேன்மைசேர் - சிகியாளா ! 
2207. குடத்தைநிகர் முலையாள் குறத்திமரு வியவா!- எனையாளாய் ! 

அடத்தையுள வசுரோன் அறக்கதிரி னயிலே -- வியவீரா ! 
படத்தரவின் முடியார் பணைத்தவிடை யரனார் - அருள்பாலா ! 

வடத்திலரி துயில்வா மனர்க்குமரு காசிகா - மலையோனே ! 
2208. அண்டர்பணி சரணா ! அன்பினுட னருள்வாய் ! - குகநாதா ! 

கொண்டல்படி முடிசேர் குன்றைமலை யரசே ! - தயவாளா ! 
தண்டமிழி லுயர்வோர் சங்கமதி லுறைவாய் ! - அமரேசா ! 

வண்டணியு மலரா ! வந்தருள்செய் குமரா ! -- மயிலாளா ! 
2209. தத்தித்திரி மாமயி லா ஒரு 

சட்டித்திதி நாளினி லேரண - களமீதே 
அத்ரத்தினில் மீறிய போர்புரி 

அஸ்தக்கொடு சூருடல் கீறிய செயவீரா ! 
வத்ரத்தினி லேதெளி வாகிய 

மட்டுக்குழன் வேடமி னாள் புணர்- புயசீலா ! 
சித்ரச்சிகி மாமலை வாழ்வுறு 

சித்திக்குரு சாமிஇ நாளென்முன் - வருவாயே ! 
2210. நடன மிட்டிடு மயிலி லுற்றிடு 

நளிர்க டப்பணி - புயவேளே ! 
திடமி குத்திடு மசுர னைப்படை 

தெறிப டக்கொலு - மயிலாளா ! 


2205 , தளவம் - முல்லை . 


தின கவிதை 


515 


குடநி கர்த்திடு மிருதனத்தினள் 

குறம யிற்கொடி- புணர்தோளா ! 
தடநிறைத்திடு சிகிம லைக்குக ! 

தமிழ்மி குத்திட- அருளாயோ ! 
2211. சீரிய தமிழ்தருவாய் ! தேவர்கள் பணிமுருகா ! 

கூரிய அயிலதனால் கூடிய படையசுரோன் 
பாரினில் விழவடுவோய் ! பார்வதி தருபு தல்வா ! 

தாரிடுபுய ! வரமே தா !சிகி மலையரசே ! 
2212. அடமி குத்திடு சூரன் அடுப டைக்கெதிர் வேலை - விடுசூரா ! 

கடம தக்களி றான கனமு கத்தவர் சோத - ரகுகேசா ! 
நடமி குத்திடு தோகை நலம யிற்பரி யேறும் - முருகோனே ! 

தடமி குத்திடு சோலை தழைசி கிக்கிரி மீது - வருதேவே ! 
2213. சித்தர்பணி சரணா ! சிற்சபையின் அரனார் - அருள்பாளா ! 

சத்தமுகி னிறமா சத்தியினில் விழவே - அடுவீரா ! 
முத்தமிழை அருள்வாய். முக்யசநி தியனே ! -- க்ருபைதாராய் ! 
கொத்தலர்கொள் பொழிலே குப்பிடுசி கியின்மா - மலையா 

( ளா ! 
2214. நிருத்தரருள் புதல்வா ! நினைத்தவர மருள்வாய் - குகநாதா! 

வருத்தஎதிர் அசுரோர் மடிக்க நெடு விலைவேல் - விடுதேவே ! 
தருத்தகுசெய் கரனே ! தழைத்தசிறை மயிலா ! -- தமிழ்தா 

[ ராய் ! 
பருத்தமுடி புனைசீர் பணைத்தசிகி மலையா ! - எனையாளாய் ! 


2215. கோகன கத்திரு மாதினாள் 

கோலமி குத்திடு மார்பினாள் - மருகோனே ! 
மாகமி குத்திடு தேவரே 

வர்சமி குத்திடு கானரே - பணிபாதா ! 
தாகமி குத்திடு வேடமான் 

தான்மகிழ் வுற்றிடு நாதனே ! - எனையாளாய் ! 
சேகர முற்றிடு கோடு சேர் 

சீர்சிகி மெய்க்கிரி மீதிலே - வருதேவே ! 


2213. சத்தமுகில் நிறமா - ஏழு மேகங்களைப்போன்ற கருநிறமுடைய 
னாகிய மாமரம் . சத்தி - வேல் , 

2214. தருத்தகு செய்கரன் - கற்பகத் தருவைப்போல் வழங்கும் கையினன் . 


516 


தின கவிதை 


2216. சிட்டர்பர வியசரணா! - 

சித்திதனை யுளமுருகா ! - குகநாதா ! 
நட்டர்படை யொடுமெதிரே 

சுற்றுமசு ரனையடு போர் - புரிவேலா ! 
மட்டவிழு முயர்பொழில்சூழ் 

மைப்புயல்கள் தவழ்சிகிமா - மலையாளா ! 
இட்டமிக மயின்மிசையே 

இச்சையுட னென்முன்வருவாய் ! - செகநாதா ! 
2217. திருவைநிகர் மடமான் திறமுலவு மறமான் - மகளாலே 

தருவனம தனிலே தனியொடலை பவனே ! - எனையாளாய் 
கருநிறவன் அசுரோன் களிறொடுநன் படைமேல் - விடு 

[ வேலா ! 
அருமறைகள் துதிசீர் அழகுமிகு சிகிமா- மலையாளா ! 
2218. கனகவரை நிகர்தோ கையின்மலையி னரசே !-அருளாயோ ? 

வனசமல ருறைமான் மயிலைநிகர் குறமான்- அணைதோளா ! 
உன துவடி யவனான் உரிமையுடன் மயின்மேல் - வருவாயே ! 

மனதினினை வரமே மகிழினொடு தருவாய் ! - அமரேசா ! 
2219. மனதி னினைத்த படியேதான் 

வரம் தெனக்கு அருள்வாயே ! - குகநாதா ! 
உனது முகத்தை யடியேனான் 

ஒருநி மிஷத்து மறவாதே - புகழ்வேனே ! 
எனது தமிழ்க்கு முதலாவாய் ! 

எளிய னெனக்கு வொருவேறா - தரவேதோ ? 
வனம களுக்கு மணவாளா ! 

மணிமு டியுற்ற சிகியாமா - மலையாளா ! 
2220. மதி தரித்த சடையார் மகிழ்மிகுத்த வுமையாள் - அருள் பாலா ! 

கதிமிகுத்த மயிலா ! கருணையுற்ற கடலே ! - அருளாயோ ? 
துதிபடைத்த சரணா ! துரைமகட்கு மணவா !- அருளாயோ ? 

அதிகவித்தை தருவாய் ! அழகுபெற்ற சிகிமா - மலையாளா ! 
2221. தருவி லங்கிய பொழிலில் வந்தவள் 

தகைமை கொண்டிடு -- மடமானாள் 
மருவும் அம்புய வதன சுந்தர ! 

வளர்க டம்பணி - மணிமார்பா ! 
செருவெ திர்ந்திடும் அசுரர் தம்படை 

திறம ழிந்திட - விடுவேலா ! 
உருவு வெங்கதிர் முகடு யர்ந்திடும் 

உலவு குன்றையின் - மலையோனே 


தின் கவிதை 


517 


2222. வருசூருடல் கிழிவாகிட வடிவேல்விடு 

--செயவீரா ! 
கருமாமுகில் நிறமேனியர் கமழ்மார்பினர்- மருகேசா ! 
அருமாமறை பயில்வோர்பணி அறுவோரிடம் - வளர்தேவே 

குருமாமணி முடிசேர்கன குளிர்தோகையின்- மலையாளா ! 
2223. கோக னகமனை யாள்புணர் 

கோவியர்கள் மட வார்புணர் - புயமாயோன் 
நாக மிசைதுயி னாயகர் 

நாம மணிநுத லார்மகிழ் - மருகோனே ! 
பூக மிசைகயல் பாய்வெகு 

போக மிகுவள நேம நன் - னகராளா ! 
சேக ரசிகர மேவிய 

சீரு லவுசிகி மாமலை - வருதேவே ! 
2224. அடரவரு சூரன் அலறவயி லேவு - முருகோனே ! 

மடவரலின் மேன்மை வருகுறமின் மேவு- துரைவேளே ! 
கடவருவி யோடு கரிவதனர் சோத - ரகுகேசா ! 

திடமுடிகள் சூழு சிகிமலையின் வாச !-அருளாயோ ? 
2225. பந்து போலுமுலை பண்கொள் சீரின் மொழி - வடிவேசேர் 

நந்து போலுமிடர் நங்கை வேடமகள் - புணர்தோளா ! 
கொந்து நீபமலர் கொண்ட மார்பின் முரு - கையவேளே ! 

வந்து தானருள்செய் ! மங்குல் சேர்சிகியின் - மலையாளா ! 
2226. மதுரத்தமிழ் பாடவு மேயருள் 

வடிவுற்றிடு மாமயி லேறிமுன் - வருவாயே ! 
சதுரப்பெரு சேனையி னோடெதிர் 

தகுவைக்கதிர் வேல்கொடு சீறிய செயவீரா ! 
விதுவைப்புனை வேணியி னாரருள் 

விரையுற்றிடு நீபமென் மாலிகை --- புனைமார்பா ! 
மதுவுற்றிடு சோலைகள் சூழுயர் 

மகிமைச்சிகி மாமலை வாழ்வுறு- குகநாதா ! 
•2227. வலுவாகிய சூரனை மடிவாகிட வேல்விடு-- செயவீரா ! 

குலிசாயுத னார் முதல் குளிர்கானக ஞானியர் -- பணிதாளா ! 
சலியாவர மேயருள் தகுமாமயின் மீதினில் --வருவாயே ! 

மலி சோலைகள் சூழ்சிகி மலைமேல் வரு நாயக ! - எனையாளாய் 
2228. அடியேனுட மிடிதீரிட அருள்வாய் குரு பரனே ! 

குடிவாழ்குற மகள் சேர்புய ! குகனே ! க்ருபை புரிவாய் ! 
துடியா கிய அசுரோனுடல் துணிவேலணி கரனே ! 
முடிசேர்சிகி மலையா ! அறு முகவா மயில் முருகா ! 


518 


தின கவிதை 


2229. தானவர் குலகலகா ! 

தாவிய மயின்முருகா ! - எனையாளாய் ! . 
கானவர் மடமகளாள் 

காரிகை குறமயிலாள் - புணர்தோளா ! 
தேனல ரணிபுயவா ! 

சீருள தமிழ்தனையே - தருவாயே ! 
வானவர் துதிமுருகா ! 

வாழ்சிகி மலையரசே ! -க்ருபையாளா ! 
2230. வானவர் பணிசரணா ! 

வாசமென் மலரணிவோய் ! -- எனையாளாய் ! 
கானவர் குலமடமான் 

காதல்கொள் முருகையனே ! - அருளாயோ ? 
சானகி புணர்விறலார் 

தாமகிழ் மருகையனே ! -- மயிலாளா ! 
மானவர் பணிமுடிசேர் 

வாழ்வுயர் சிகிமலைமேல் - வருதேவே ! 
2231. கயிலை மலையில் மேவு பவள முலவு வேணி 

கருணை பொழியு மீசர் - அருள்பாலா ! 
அயிலை யெதிரு சூரன் படைகள் முழுது நாச 

மழிய விடுநன் மேவு- செயவீரா ! 
குயிலை நிகர்சொல் வாயள் கயலை நிகரு பார்வை 

குறமின் மருவு தோள ! -- எனையாளாய் ! 
மயிலை நடன மாட நடைகொ ளுயர்பொன் மேவு 

வளரு முடிகொள் தோகை - மலையாளா ! 
2232. கான கத்திலுறை வேடமான் 

காத லுற்றகும ரேசனே !-அருளாயோ ? 
வான கத்திலுறை வானவோர் 

வாச முற்றமலர் தூவியே - பணிபாதா ! 
சான கிக்குமண வாளனார் 

தாம கிழ்ச்சிமரு கேசனே ! -- எனையாளாய் ! 
ஈன ரக்கன்முடி சாயவே 

ஏவு சத்திகொள்கை யா !சிகா-மலையாளா ! 
2233. தருமேவிய வானுல கோர்பணி 

சரணாக்ருபை யாவையு மேயினி - அருளாயோ ? 
குருவே மயி லேறிய நாயக ! 

குகவேள்! தமிழ் பாடவு மேயினி - உதவாயோ ? 


619 


தின கவிதை 
செருவேபுரி சூருடல் கீறிய 

திற்வேலணி பாணிய னே நலம் - உதவாயோ ? 
அருவே உரு வே ! குற நாயகி 

அழகா !சிகி மாமலை வாழ்வுறு - முருகோனே ! 


2234. செருபுரி சூருடல் கிழிபட வேயயில் 

திரமுட னேவிய- குமரேசா ! 
தருவளர் சோலையில் வருகுற மாமயில் 

தனையணை சீர்புய ! - எனையாளாய் ! 
குருமணி தானிழை முடிபுனை நீடிய 

குளிர்சிகி மாமலை - வருதேவே ! 
அருமறை தேடிய இருசரணாகுக ! 

அடியனை யாதரி ! - வடிவேலா ! 


2235 . 


........... 


கும்பமா முலை தனிலே - புணர்தோளா ! 


............................. 


மடிவாய் விட வயில் வேல் - தொடுசூரா ! 


யிணை போலுழல் படுவா தருள் - புரிவாயே ! 


.............. 


நலமேவிய சிகிமா -- மலையாளா ! 


............. 


1....... 


2236 . 

........ ர் வேலையணி - முருகோனே ! 

யாடரி - மருகோனே ! 
..... ள் செய்வாய் குமர ! - குருநாதா ! 

முலவு தோகைமலை - முருகோனே ! 
2237. வேட நாயகி நாதனே ! 

மீறு வேலணி பாணியா ! -- எனையாளாய் ! 
பாடல் பாடிட வேசெய்வாய் ! 

பாவ லா !சிகி யாளனே ! -- குகநாதா ! 
ஆட லேபுரி தோகையாய் ! 

ஆறு மாமுக ! வேலவா ! - க்ருபை தாராய் ! 
மாட மாளிகை சூழ்சிகா 
மாவு லாவிய மேரில்வாழ் - குருநாதா 

! 


--- 


2235 , 2236. இரண்டு பாட்டுக்களும் சிதைந்துவிட்டன . 


520 

தின கவிதை 
2238. மணியுலவு தோகை மலையிலர சாளும் - முருகோனே ! 

துணிவினொடு மேவு துடிகள் மிகு சூரை - அடுவேலா ! 
பணிசெயடி யேனை பரிவினோடு வாழ - அருளாயோ ? 
அணியுலவு தோகை யழகுமலை யாள ! -- எனையாளாய் ! 


2239. வனம்வளர் வேடர் மகள்புணர் தோளா: -- எனையாளாய் 1 

கனம் வளர் சோலை கமழ்சிகி மேரில் - வருதேவே ! 
சினம்வளர் சூரை சிதறிட வேலை - எயும்வீரா ! 

மனம்வளர் நோயை வழுவிட வேசெய் - குகநாதா ! 
2240. எதிரவரு சூரை இடறிவிழ வேலை - விடுசூரா ! 

கதிரின்முடி மேவு கமழ்சிகியின் மேரில் - வருதேவே ! 
மதியையணி வேணி மகிழும் அருள் பால ! -எனையாளாய் ! 

அதிகவர மேசெய் அறுமுகவ ! மேன்மை - அருளாயோ ? 
2241. கந்தா ! அருள் புரிவாய் ! 

கஞ்சோன் முத லமரோர்- பணிதாளா ! 
வந்தாதரி குமரா ! 

வம்பார்மலர் புனைவாய் ! - எனையாளாய் ! 
செந்தாமரை வதனா ! 

சிந்தே துயில் விறலார் -- மருகோனே ! 
நந்தாவன மிகுசீர் 

நன்றார்சிகி மலைமேல் - வருதேவே ! 
2242. வஞ்சனை மிகுசூரை வந்தடு கனவீரா ! - எனையாளாய் ! - 

நஞ்சணி மிடறீசர் நண்புய ருமைமாது - தருபாலா ! 
பஞ்சணி பதமாது பண்புயர் குறமானை - அணைதோளா ! 

மஞ்சணி முடிமேவு மங்கள மிகுதோகை - மலையாளா ! 
2243. கானுலவு வேட மாது 

காதலுடன் மேவு நாத ! - எனையாளாய் ! 
தேனுலவு நீப மாலை 

சீரினொடு சூடு தேவ ! - அருளாயோ ? 
மானுலவு பார்வை மாது 

மாரியுமை தேவி யாள்சொல் - புதல்வோனே ! 
வானுலவு தோகை மேரில் 

வாழுமுரு கேச னே முன் - வருவாயே ! 


2241 , 


சிந்து - 


.. கடல் . 


521 


தின கவிதை 
2244. திரும ருவிய புயனார் 

திறலு ளவிறல் மருகா ! - அருளாயோ ? 
மருமி குகுழ லுமையாள் 

மருவி யகறை மிடறார் - அருள்பாலா ! 
தருமி குவளர் பொழில்சூழ் 

தகுசி கிமலை முருகா ! - எனையாளாய் ! 
அரும றைபுகழ் சரணா ! 

அடியன் முன்மயில் மிசையே - வருவாயே ! 


2245. எதிர்வரு சூர னிருபிள வாக - எயும்வேலா ! 

கதியுயர் தோகை கனமிகு கேக - யவுலாசா ! 
நதியணி வேணி நலமிகு பால ! -- எனையாளாய் ! 
மதிதவழ் சோலை வளர்சிகி மேரில் - வருதேவே ! 


2246. வடிவேல்கொடு வருசூருடன் - எதிர்தேவே ! 

குடிவாழ்பவள் குறநாயகி- புணர்தோளா ! 
அடியார்பணி அழகாகிய- மலையாளா ! 
கடியார்பொழில் கமழ்தோகையின் - மலையாளா ! 


2247. தருநிறை கானகந் தனில்வளர் நாயகி - புணர்தோளா ! 

அருமறை யேபுகழ் அறுமுக வா ! க்ருபை - புரிவாயே ! 
நிருதர்க ளோடெதிர் நிணமிகு கூரயில்- முருகோனே ! 
மருமிகு சோலைகள் வளர்சிகி மாமலை - வருதேவே ! 


2248. வருசூருட னடலே புரி வடிகூரயில்- முருகோனே ! 

கருமேனியி னுடல் நாயகர் கமழ்தாமரை - மடமானாள் 
திருமார்பினர் மருகா ! அருள் திடமாமயில் - முருகோனே ! 
அருமாமறை புகழ்நாயக ! அருள்தோகையின் - மலைநாதா ! 


2249. சினமிகு சூருடல் சிதறிட வேயயில் -- தொடுவீரா ! 

கனமிகு மாமயில் கடுகிட வேநடை - புரிசூரா ! 
அனநடை யேபயில் அழகிய வேடமின்-மணவாளா ! 
மனமது நோய்தவிர் ! வளர்சிகி மாமலை - முருகோனே ! 


2250. வடிவேல்கொடு எதிர்சூருயிர் மடிவாகிட - எயும் நாதா ! 

குடிவாழ்குற மகள் நாயகி குவவாமுலை - புணர்தோளா ! 
--- அடியார்பணி சரணா ! அருள் ! அழகாகிய - மயிலாளா ! 

படியோர்புகழ் முடியேமிகு பணைதோகையின் -- மலையாளர் ! 


522 

தின கவிதை 
2251. தாதவிழ் சோலை வாழும் தார்புனை வேட மாது - புணர் 

[ தோளா ! 
மாதர சான தேவி மாரிமி னாள் த னாசை - மகவேளே ! 
ஆதர வாக வேமுன் ஆடிய தோகை யேறி- வருவாயே ! 

கோதல கோடு லாவு கோடுயர் தோகை மேரில் - வருதேவே !! 
2252. சகமடி யார்கள் தனை நிதம் வாழ - அருளாயோ ? 

பகரரி தான பனுவலை நீதான் - அருளாயோ ? 
சுகமொழி வாயள் துரைமகள் பாக ! -முருகோனே ! 

நகவொளி கோடார் நளிசிகி மேர ! - எனையாளாய் ! 
2253. நான்மெலி குவனோ நாத ! உ னடியேன் - அறியாயோ ? 

கான்மலி குறவோர் கான்மரு வியவா! -- குகநாதா ! 
மான்மலி கரனார் மால்புரி முதல்வா ! -எனையாளாய் ! 

வான்மலி முடிசேர் வாழ்வுள சிகிமா - மலையாளா ! 
2254. சகல மனிதர்கள் சகல புலவர்கள்- பணிதாளா ! 

மகம துளமுனி வரர்கள் துதிகுக ! -- எனையாளாய் ! 
தகமை அசுரர்கள் தகர வயில்விடு- செயவீரா ! 
மகர மிகுகடல் வளையு முயர்சிகி - மலையாளா ! 


2255. கருணை தங்கிய குக ! ச வுந்தர ! 

கனதை கொண்டிடு- முருகோனே ! 
மருமி குந்திடு மதுசி றந்திடு 

வனச மங்கைதன்- மருகோனே ! 
தருவி லங்கிய பொழிலில் வந்தவள் 

தனையணைந்திடு - புயவேளே ! 
குருநி றைந்திடு முடிபொ ருந்திய 

குளிர்சி கண்டியின் - மலையாளா ! 
2256. அடிய னீயென அணுவ தாகிலு - நினையாயோ ? 

குடிலில் வாழ்வுறு குறமி னாளொடு - புணர்தோளா ! 
கெடிகொள் சூருட கெருவ மோடிட - விடுவேலா ! 

படியின் மேன்மைகொள் பழைய தோகையின் - மலையாளா ! 
2257. அடியர் கண்டுபணி அருளி லங்குமல - ரிருபாதா ! 

குடியி லங்குகன குறம டந்தைபுண - ரிருதோளா ! 
வடிவு கொண்டதொரு வையின்மி குந்தவயில் - முரு 

( கோனே ! 
கடிரி றைந்தபொழில் கமழ்சி கண்டிமலை -முருகோனே ! 


தின கவிதை 

23 
2258. தீதுபுரி சூரனுடன் தீயவ்ட லேபுரியு - முருகோனே ! 

வாதுபுரி ராவணனை மாளவுட னேசெயரி - மருகோனே ! 
சேதுபுரி நீபமலர் சீரினுட னேபுனையும் - வளர்மார்பா ! 
தாதுபுரி சோலைமிகு தாமுலவு தோகைமலை - முருகோனே ! 


2259. வஞ்சனை புரிசூருடன் மண்டிய வமர்தானிடு - செயவீரா ! 

கஞ்சமின் மயலாகிய கஞ்சனை யடுமாலுட - மருகோனே ! 
நஞ்சணி மிடறீசுரர் நங்கையி னுமைமாதுதன் - மகவேளே ! 
மஞ்சணி கனசோலைகொள் மங்கள மிகுதோகையின் - மலை 

[ யாளா ! 


2260. வனசமலர் மண்டப மீது 

வளருமட மங்கையை மேவு - புயமாயோன் 
மனதுமகிழ் கின்றிடு சோதி 

மருவுகன மிஞ்சிய வாசை - மருகோனே ! 
உனதடியன் அன்பொடு வாழ 

உரிமையுடன் வந்துமுனாக - அருளாயோ ! 
கனதைபெறு கின்றிடு சோலை 

கமழ்முடியி லங்கிய தோகை- மலையாளா ! 


2261. வண்டமிழ் தனை நீயருள் 

வஞ்சனை மிகுசூருடன் - எதிர்வீரா ! 
கொண்டல்கள் படிகாருள 

கொங்குயர் பொழில்மாதுடன் - அணைதோளா 
அண்டர்கள் முனிவோர் நல 

அன்பர்கள் பணிசீருள - இருதாளா ! 
விண்டலர் பொழில்மாமுடி 

மிஞ்சிய சிகிமாமலை - முருகோனே ! 


1262. நீடுசடை முடியார் நீள்கயிலை யரனார் - அருள்பாலா ! 

வாடுமிடை மடமான் மாமயிலள் குறமான்- அணைதோளா ! 
நாடுமசு ரனையே நாசமிக வயிலே -- வியசூரா ! 
கோடுலவு சிகியாங் கூறரிய மலையா ! -- எனையாளாய் ! 


2263. தருமி றைந்திடு சோலைவாழ் 

தனிவ ருங்குற வேடமான் --மணவாளா ! 
பொருபு ரிந்திடு சூரன்மேல் 

பொறி பறந்திட வேலையே --வியதேவே ! 


- 


மலரணிந்திடு ) 
524 

தின கவிதை 
மருநி றைந்திடு நீபமா 
திருநி றைந்திடு நாடுசூழ் 

திகழ்சி கண்டியின் மேரில்வாழ் - குகநாதா ! 
2264. கானக மாதிகள் காதல்கொள் நாதனே ! - குகவேளே ! 

வானக நாதனார் மாலொடு நாளுமே - பணிதாளா ! 
மீனமர் பார்வையாள் மேன்மைகொள் தேவியார் - புதல் 

[ வோனே ! 
தேனலர் காவுலாம் சீர்பொழில் தோகையாம் - மலையாளா ! 
2265. மனதி னினைத்த - படிதாராய் ! மயிலை நடத்து - முருகோனே ! 
தனது பதத்தின் - மணமேசேர் தரும் லரைக்கொ - டிமை 

[ யோரே 
தினமு மரிச்சித்- திடுபாதா!திறல்பெ றுவெற்றி-யுறுவேலா! 

கனக கிரிக்கு - சரியாமே கனசி கிநற்சி - கியின் வாசா ! 
2266. வேறா தரவு மிலையது 

மேலா கியகுக !-அறியாயோ ? - அமரேசா ! 
கூற மயிலை யெதிர்வரு 

கோதா கியவசு - ரனைமார்மேல் - விடுசூரா ! 
[ தீறா.......தனை ) சடை 

தேவா கியவரன் - அருள்பாலா ! --- எனையாள்வாய் ! 
மாறா வருவி பொழிகன 

மாலார் சிகி மலை - தனில்வாசா ! - அருளாயோ ? 
2267. எத்தனை நா ளிப்படியான் - மெலிவேனோ? 

பத்தன்முனே பட்சமதாய் - வருவாயே ! 
நத்தணிமால் நட்புயர்வோர் - மருகோனே ! 

சித்தர்கள் சூழ் சித்ரசிகா- மலையாளா ! 
2268. வனசமல ரதனில்வளர் 

வனிதைதனை மருவுபுயன்- மருகோனே ! 
னமுமுன் துபயசரண் 

சிரசிலனு தின்முநினை - குவன் மீதே 
தனதுதய வது புரிவை 

சகலபுவ னமும் வளர- அருள்தேவே ! 
எனதுகுடி வளரவருள் 

எழிலுலவு சிகியின் மலை - முருகோனே ! 
2265 ; மூன்றாமடியிலே சந்தம் சிறிது வேறுபடுகிறது . 
2266. [ ] சி பரவு புனை என்றிருக்கலாம் . 


. 


1 . 


தின கவிதை 

525 
2269. கஞ்சனை யெதிர்புரி கங்குலி னிறவிறல் - மருகோனே ! 

அஞ்சன மணிவிழி அம்புய முக ! குற - மகள் தோழா ! 
நஞ்சணி மிடறினர் நம்பர மருதவு - புதல்வோனே ! 

மஞ்சது தவழ்முடி மன்சிகி மலைவரு- குகநாதா ! 
2270. வருசூருடன் வலுபோர்புரி - செயவீரா ! 

தருசோலையுள் தகுநாயகி - புணர்தோளா ! 
பொருவேலணி புனிதாவரம் - உதவாயோ ? 

திருமா துறை திகழ்தோகையின்- மலையாளா ! 
2271. வடம்புனை பூமுலை மணங்கமழ் மேனியள்- குறமானாள் 

குடம்புரை சீர்முலை குலுங்கிட வேநய - மிடுலோலா ! 
அடம்புரி சூருடல் அருண்டிட வேயயில் - தொடுசூரா ! 

நடம்புரி தோகைய ! நலங்கிளர் தோகையின் - மலைவாழ்வே ! 
2272. கடிகமழ் பொழில்வாழ் கனமிகு குறமான் - அணைதோளா ! 

அடியவர் நிதியே ! அழகுள மயிலா ! - எனையாளாய் ! 
மடிபட வசுரோன் வடிநுனை யயிலே - வியசூரா ! 

முடிபுனை நலமார் முதுசிகி மலையாய் ! - அருளாயோ ? 
2273. மதிசூடிய சடையார் மதலாய் !க்ருபை புரிவாய் ! 

கதியாகிய மயிலா ! கருணாநிதி ! எனையாள் ! 
முதிதாகிய தமிழா ! முதல்வா !திரு மருகா ! 

நதிசூழ்சிகி மலையா ! நலம்யாவையு மருள்வாய் ! 
2274. கருணை நா யகனே ! கமலவா னனனே ! - எனையாளாய் ! 
அருணமே னியனே ! அருள் செய்வாய் ! குகனே ! -க்ருபை 

( தாராய் ! 
தருணமா கைபினால் தயவு தான் புரிவாய் ! -அமரேசா ! 

பொருளை நீ யருள்வாய் ! புனித ! தோகையின்மா - மலையாளா! 
2275. வண்ணமிகு முலையார் வன்னிநிகர் மொழியார் - மயலாலே 

எண்ணமுறு துயரே என்னிதய மணுகா - தருள்வாயே ! 
கண்ணனுட மருகா ! கன்னிகுற மயிலாள் - புணர்தோளா ! 

அண்ணல்சிகி மலையா ! அன்னமிசை வருவார் - குருநாதா! 
2276. கஞ்சனுயிர் மாள கண்டுமகிழ் மாயன் - மருகோனே ! 

வஞ்சசுரன் மாள மண்டுசம ரேசெய் - அயிலாளா ! 
தஞ்சமருள் தேவ ! தண்டமிழை யாவ- லொடுதாராய் ! 
மஞ்சு தவழ் சோலை வண்சிகியின் மேரில் -வருதேவே ! 


. 


tm 


2275 , வன்னி - கிளி . 


326 


தின கவிதை 


2277. வருசூருட னெதிரேபுரி வலுவாகிய - அயிலாளா ! 

திருமாதுட னலமேபுரி திறன் மாயவன் - மருகோனே ! 
அருமாமறை புகழ்நாயக ! அடியேன்மிடி- தவிர்வாயே !! 

குருமாமணி நிரைசேர்முடி குளிர்தோகையின் - மலையாளா ! 
2278. அடியேன்மிடி தவிர்வாய் குக ! அழகாகிய - மயிலாளா ! 

குடிவாழ்குற மடமான்வளர் குளிர்சோலையின் - நடைதாளா ! 
கடிதார்புனை புயநாயக ! கருணாநிதி ! -- எனையாளாய் ! 

வடிவேலணி முருகா என் முன் வருவாய் ! சிகி - மலையாளா ! 
2279. கரிந்த கூழிடங் கனிந்து மாமழை- பெய்தல் போலே 

பரிந்த நாயினன் பவங்கள் தீரிட - அருளாயோ ? 
முரிந்து வீழிட முனிந்த சூருடன் - அடுவேலா ! 

சரிந்த சோலைகொள் தழைந்த தோகையின் -- மலையாளா ! 
2280. அஞ்சவரு சூரனுட 

னண்டியட லேபுரியும் - முருகோனே ! 
தஞ்சமினி வேறுமிலை 

தந்திமுக வோர் துணைவ ! - அருளாயோ ? 
நெஞ்சினினை வோர்கண்மிடி 

நின்கிருபை யால்விலக - அருளாயோ ! 
மஞ்சுதவழ் சோலைநிறை 

வண்சிகியின் மாமலையின் - வருதேவே ! 
2281 , அடத்தின்மிகு சூரை அடுத்தடல் செய் கூரின் - அயிலாளா ! 

குடத்தின்மிகை போல குவித்த தன வேட- மகள்வாகா ! 
நடத்தின்மிகு தோகை நலத்தமயின் மீது - வருதேவே ! 

திடத்தினுயர் சோலை செழித்தசிகி மேரில் - வளர்வேளே ! 
2282. அடியன் மீதுதய வதுசெ யாதவிது - நயமோதான் ? 

மிடியி னாலவதி மெலிவ னோ.குமர ! - குருநாதா ! 
கொடிய னேன்மறதி கொளுவ தாலதனை - நினையாதே 

வடிவி னாலுயரும் வளர்சி காமலையின் - முருகோனே ! 
2283. வருத்தம் யாவையும் மடித்து வீழிட - அருளாயோ ? 

பருத்த முலை பணைத்த வேடமின் - அணைதோளா ! 
கருத்த மேனியன் கருத்தி னாசைகொள் -- மருகோனே ! 
திருத்த மாகிய சிகிப்பொன் மேரினில் - வருதேவே ! 


ப 


2233. கருத்த : கறுத்த : எதுகை நோக்கிய விகாரம் , 


தின கவிதை 


521 


. 


2284. நந்து தரித்திடு மாயன் 

நன்று படைத்திடு மால்தன் - மருகோனே ! 
கொந்து மிகுத்திடு சோலை 

குன்றி லுதித்திடு வேடர் - மகள்பாகா ! 
பந்து முலைக்கொடி யார்கள் 

பண்பி லகப்படு மோக - மதுதீராய் ! 
வந்து மிகுத்தருள் தேவ ! 

மன்சிகி நற்கிரி யாளும் - முருகோனே ! 
2285. மணமலிக டம்ப மலர்புனை சிறந்த - புயநாதா ! 

பணவரவி லங்கு பணியணியு நம்பர் - புதல்வோனே ! 
புணரிசுவ ரன்று பொருதவயில் கொண்ட - முருகோனே ! 

இணர்மிகு புனங்கொள் எழிலுலவு குன்றை - மலைவேளே ! 
2286. என துயர் தீர எளியனிட மாக - வருவாயே ! 

தனது அடி யேனை சகமதனில் வாழ - நிதிதாராய் ! 
அனநடையின் வேடர் வரமகளை மேவு - புயநாதா ! 

வனசமயில் மேவு வடிவுமிகு தோகை - மலையாளா ! 
2287. வருசூருட லிருகூறிட வடிவேலணி- முருகோனே ! 

பொருவேல்விழி யுமையாள் தருபுதல்வா !இனி - எனையாளாய் ! 
தருநாயகன் முதலோர்பணி சரணா ! க்ருபை - புரிவாயே ! 

அருமாமறை புகழ்தோகையின் அழகாகிய - மலையாளா ! 
2288. கதிமிகு சூருடல் கிழிபட வேயொரு 

கதிர்வடி வேலணி -- முருகோனே ! 
மதியணி வேணியர் தமையணை நாயகி 

மனமகிழ் வாகிய - புதல்வோனே ! 
துதியடி யார்பணி குருபர னே ! அருள் 

துரைமுருகா ! இனம்- எனையாளாய் ! 
விதிகுரு வே ! கன முயர்சிகி மாமலை 

விரைமலர் பேமென் - மணிமார்பா ! 
2289. வந்தவினை தீர வந்துவரு ளேசெய் - முருகோனே ! 

செந்தமிழை யேசெய் ! செங்கமல மான - இருதாளா ! 
சந்தமிகு வேல ! தங்கமலை யான - சிகிமேரா ! 

கொந்தலர்கொள் மார்ப ! குஞ்சரித னாசை - மணவாளா ! 
2290. சூதுசெ யாது நீதய வேசெய் ! தோகையி லேறி-வருதேவே ! 

தாதுயர் நீப மாமல ரான தார்புனை மார்ப ! -- எனையாளாய் ! 
மாதுபொன் வேட நாயகி யாளை மாலொடு மேவி- அணை 

( தோளா ! 
ஏதிது காறும் நீயருளாது ? ஏர்மிகு தோகை - மலைநாதா ! 


528 


தின கவிதை 


2291. வருவாயென்முன் மயிலேறிய - குகவேளே ! 

பொருசூருடல் பிளவாய்விடும் - அயிலாளா ! 
மருபேமென் மலர்சூடிய- புயநாதா ! 

தருசூழ்வரு தகுதோகையின் - மலையாளா ! 
2292. மணமலி நீப மலரணி மார்ப ! - எனையாளாய் ! 

குணமிகு வேடர் குறமகள் மேவு - புயநாதா ! 
தணமலர் வேணி தருபுதல் வா ! நன் - னயவேளே ! 

வணமிகு சோலை வளமிகு தோகை - மலையாளா ! 
2293., மயில்மீதினில் வருவாய் ! குக ! -- எனையாளாய் ! 

அயிலாலெதிர் அசுரோனுடன் - எதிர்சூரா ! 
குயிலாமொழி குறநாயகி- புணர்தோளா ! 

ஒயிலாயரு ளுயர்தோகையின் - மலையாளா ! 
2294. வஞ்சியிடை யான மங்கைகுற மாது -- புணர்தோளா ! 

நஞ்சரவின் வேணி நம்பர்தரு வால - குமரேசா ! 
பஞ்சவன மான பண்புமிகு தோகை - மலையாளா ! 

வஞ்சசுரர் கால வண்சிகியின் மேரின் - வருதேவே ! 
2295. வருசூருடல் வடுவாகிட - அடுவேலா ! 

மருநீபமென் மலர்சூடிய- புயநாதா ! 
திருமேவிய செயமாலுட - மருகோனே ! 

அருமாமறை அறைதோகையின் - மலைநாதா ! 
2296 : செகமகிழ் நாத ! திருமயி லேறி - வருவாயே ! 

அகமகிழ் வேண அருள் தரு தேவ- குருநாதா ! 
மகபதி யாசை மருக ! அ நேகம்- அருளாயோ ? 

பகரரி தான் பழமைகொள் தோகை - மலைநாதா ! 
2297. தந்தை தாயு நீ ! சங்க நாவலா ! - எனையாளாய் ! 

சிந்தை நோயெலாம் சிந்தி யோடவே - அருளாயோ ? 
இந்து வேணியார் இன்ப மானதோர் - புதல்வோனே ! 

விந்தை மாதுசேர் மென்சி காநன்மா - மலையோனே ! 
2298 .. அந்தமிகு மாமயிலில் 

அன்பினொடு நீகிருபை - தரவாராய் ! 
சந்தமிகு பாடல்தனை 

தந்தருள் செய்வாய் ! குமர - குருநாதா ! 
கொந்தலர்கொள் நீபமலர் 

கொண்டபுய வா ! அமரர்- பணிபாதா ! 
சொந்தவடி யேன்முனருள் 

துங்கமயின் மாமலையின் - வருதேவே ! 


தின கவிதை 


529 


2899 . 

தயவுதா னிலையோ தமியன்மீ தினிலே ? -- குகநாதா ! 
பயமிலா தெதிர்சூர் படையெலா மடிவாய் விடுவேலா ! 
நயம தா கியவே டமினையே புணர்வாய் ! - எனையாளாய் ! 

வயல்கள்சூழ் நியமா ! வடிவுசேர் சிகிமா - மலையாளா ! 
2300. கண்டிபுனை மார்பா ! கந்தமலர் நீபா ! -அருளாயோ ? 

மண்டிவரு சூரோன் மண்டைபட வேதான் - விடுவேலா ! 
அண்டிவரு நாயேன் அஞ்சவரு நோயே- தவிர்வாயே ! 
செண்டிலகு சோடார் தென்சிகியின் மேரா ! - எனை 

( யாளாய் ! 
2301. கனகாசலம் நிகராகிய கனதோகையின் - மலையாளா ! 

மனதாசையின் படியேயினி வரமேபுரி -- குவைநாதா ! 
வனவேடுவர் தருமாதினை மயலால்மரு - வியதோளா ! 

தினமாவுட லிருகூறிடு திகழ்வேலணி - முருகோனே ! 
2302. மாதுகுற மானை மாலினொடு மேவு - புயநாதா ! 

சேதுமிகு நீப சீர்மருவு மாலை -புனைதோளா ! 
கோதுமிகு சூரை கூறுபட வேலை- விடுவீரா ! 
தாதுலவு சோலை தானுலவு தோகை - மலைநாதா ! 


2303. வாமி யிமயமட மாது அருமையொடு- தருபாலா ! 

பூமி புகழவரு பூவு லவியசிகி - மலைநாதா ! 
நேமி யதனையணி நீல நிறவிறலின் -- மருகோனே ! 

சாமி அருள்புரிவை ! தார்கள் புனைகுமர ! - குருநாதா ! 
2304. வனசமலர் மேவு மயிலையணை மாயன் -- மருகோனே ! 

கனகமலை நேரும் கமழ்சிகியின் மேரின் - வருதேவே ! 
தினையினல வேட ரழகுதிகழ் மாது - புணர்தோளா ! 
மன துவரு நோயை வழுவிவிடு வாய் ! தென் - மயிலாளா ! 


2305. முனிவோர்பணி சரணா! அருள் முதலே! க்ருபை - புரிவாயே ! 

கனிவாயுமை தருபா ! லக கருணா நிதி- முருகோனே ! 
அனியாயம ததுவேபுரி அசுரோனுடல் - கிழிவேலா ! 
பனிமாமதி தவழ்தோகையின் பருமாமலை - வருதேவே ! 


2806 , ஆறுமுக வேலவா ! யானடிமை யாகினேன் - அருளாயோ ? 

கூறுபடை வேலினால் கோதுபுரி சூரன்மேல் - விடுதேவே ! 
மாறுபடி லாததால் வாதைபட நீதியோ ? -அறியாயோ ! 
நீறுபுனை மேனியாய் ! நீயருள்செய் ! தோகைமா - மலையாளா! 
34 


530 

தின கவிதை 
2307. தாதவிழ் சோலை வாழும் தாமிகு வேட மாது - புணர்தோளா 

வாதடு சூர னோடு மாறிடு போர்செய் கூரின் - அயிலாளா ! 
நீதய வேசெய் வாய் ! நன் னீலவிலாச மேன்மை--- மயிலாளா! 
சீதள மான சோலை சேர்சிகி யான தோகை -- மலையாளா ! 


2308. அடல்புரி சூரனை யெதிரிடு போரினில் 

அலறிட வேயயில் - விடுசூரா ! 
கடமத மேபொழி நடனவி நாயகர் 

கருணைய தாகிய - துணையாளா ! 
நடனசி காமயில் முருக ! கு கா !க்ருபை 

த லாமருள் புரிவாயே ! 
வடவரை யேநிகர் புகல்சிகி யாகிய 

மலைமிசை யேவளர்--- குருநாதா ! 
2309. நடன மிட்டிடு மயிலி லுற்றுடன் 

நலமெனக்கரு - ளிடவாராய் ! 
அடல்வி ளைத்திடு மவுணர் மைக்குல 

மழிய வெற்றிகொ - ளயிலாளா ! 
குடமி ணைத்கன வசன நற்கிளி 

குறம யிற்கொரு - துணையாளா ! 
தடமு டிச்சிகி மலையிலுற்றவ ! 

தமிய னுக்கருள் - புரிவாயே ! 
2310. மனதில்வரு நோயை வழுவவர மேசெய்! -- அமரேசா ! 

அன் நடையின் மாது அழகுதிகழ் வேடர்- மகள் தோழா ! 
கனககிரி நேரு கனமுலவு தோகை - மலையாளா ! 

வனசமலர் மாது மருவுதிறல் மாயன் - மருகோனே ! 
2311. பயமிகு சூரன் படவயி லேவு- செயவீரா ! 

நயமிகு வேடர் நலமிகு தேவி - மகிழ்நாதா ! 
வயல்மிகு நேம வளநகர்சூழு- சிகிமேரா ! 

குயிலிசை [ தருவாய் ) இறையவ ! ( வருவாய் ) - அமரேசா ! 
2312. கான நாயகி தோழனே ! காவலா ! க்ருபை நீசெய்வாய் ! 

வானம் வாழ்பவர் நாளுமே வாழ மாவுடல் கீறுவோய் ! 
கூனமாமதி சூடுவோர் கோல நாயகி பாலகா ! 
நான மேவிய மார்பனே ! நாளு மேசிகி மேரனே ! 


! 


2311. [ ] சந்தம் வேறு : முறையே ஈவாய் போதாய் என அமைக்க 
லாம் . 


தின கவிதை 


531 


2313. வண்டுசூழ் குழலாள் வம்பு சேர் முலையாள் - நலமேசேர் 

கண்டு நேர் மொழியாள் கங்குன்மே னியினாள் - குறமானாள் 
மண்டுசேனையின்மா மங்கவே அயிலால் - எயும் நாதா ! 

விண்டுசேர் முடிசேர் மென்சிகா மலைவாழ் - குகநாதா ! 
2314. கருணை கொண்டருள் கனசி கண்டியின் - வருதேவே ! 

திரும டந்தையை தினமணைந்தவர் - மருகோனே ! 
மருவு கந்திடு மலிக டம்பணி - இருதோளா ! 

தருசி றந்திடு தழைசி கண்டியின் - மலையாளா ! 
2315. கலைநிறைந்திடு மதியணிந்திடு 

கடவு ளன்புயர் -- புதல்வோனே ! 
அலையி லங்கத வணையு றங்கிய 

அருமை கொண்டிடு -- மருகோனே ! 
முலைஞெ முங்கிட மறவர் மங்கையை 

முகமி லங்கிட - அணைதோளா ! 
மலையின் மிஞ்சிய மலைசி கண்டியின் 

மலையில் வந்திடு - முருகோனே ! 
2316. மனதினினைத்த படியருளைச்செய் ! 

மகிமை படைத்த - செகநாதா ! 
கன தன முற்ற குறமயி லுக்கு 

கமழ்மல ரைப்பு - னையுநாதா ! 
வினவடி யர்க்கு நினையரு ளைச்செய் 

விரைசெய்க டப்ப - மலர்மார்பா ! 
பனகமு டிப்பு வியில்வளர் பொற்பு 

படிசிக ரச்சி - கியின்மேரா ! 
2317. அயிலாலெதிர் வருசூருடன் அதிர்போரிடு -- செயவீரா ! 

குயிலாகிய மொழியாளுயர் குறநாயகி - புணர்தோளா ! 
மயிலேறிமு னடியேனிடம் வருவாய் ! குரு - பரவேளே ! 

ஒயிலா ! தமிழ் தனையேயருள் ! உயர்தோகையின் - மலையாளா ! 
2318. அரவி லங்கிய முடிது லங்கிய 

அரன்ம கிழ்ந்தருள் - புதல்வோனே ! 
திரமி குந்திடு மசுரர் தங்குலம் 

தெறிப டன்றயில் - தொடுசூரா ! 


2315. அங்கதம் - பாம்பு , 


582 


தின கவிதை 


! 


மரபு யர்ந்திடு குறவர் தங்கொடி 

மகிழ வுந்தய - வுளநாதா 
சரண பங்கய மதனை வந்தருள் ! 

தழைசி கண்டியின் - மலையாளா ! 
2319. வந்துவ ரந்தருவாய் ! 

வன்சிறை யின்சிகிமே - லுடனேதான் 
பந்துள கொங்கையினாள் 

பைங்கிளி யின்சொலினாள் - குறமானாள் 
இந்துமு கந்தனிலே 

இன்பமு டன்புணர்கூர் - வடிவேலா ! 
கொந்தலர் தண்டலைசூழ் 

குன்றையி னங்கிரிவாழ் - முருகோனே ! 
2320. வண்டு சூழ்கரு குழலினாள் 

வம்பு சேருறு முலையினாள் - குறமான்மேல் 
கண்டு வாசைகொள் கணவனே ! 

கங்கை யாள் தரு புதல்வனே ! - எனையாளாய் ! 
மண்டு போர்படை யழியவே 

வந்த சூருடல் பகிரவே - எயும் நாதா ! 
துண்டு மாமதி தவழுமோர் 

துங்க மாகிய சிகியின்மா - மலையாளா ! 
2321. சிகிமலை வாழும் திருமுருகா ! தென் - வடிவேலா ! 

மகிதலம் யாவும் மகிழுற மேன்மை - தருவாயே ! 
முகினிற மேனி முதல்வர்த மாசை - மருகோனே ! 

சுக்குரு நாத ! சுருதியின் வாச ! - எனையாளாய் ! 
2322. அடியேனுட மிடிதீர்வுற அருளாய்! குரு-- பரவேளே ! 

குடிவாழ்குற மயிலாளுட குவிமாமுலை - அணைதோளா ! 
வடிவேல்கொடு வெதிர்சூருடன் வலுபோர்புரி - செயவீரா ! 
செடியார்பொழில் மிகுதோகையின் சிலைவாழ்திரு 

- முருகோனே ! 
2323. சந்தமிகு பாடல் யாவும் 

தந்தருள்செய் தோகை மீது - வருவாயே ! 
சுந்தரவு லாச லீலை 

துங்கமிகு வேட மாது - புணர்தோளா ! 
கொந்தலர்கொள் நீப மாலை 

கொண்டபுய வா ! கு ணாள ! -- முருகோனே ! 
அந்தமிகு தோகை யான 

அண்டர்பணி மேரில் வாழும் - அமரேசா ! 


. 


தின கவிதை 

533 
2324 , வஞ்சக மிடுசூருடல் 

மண்டிட வயிலேவிய - அயிலாளா ! 
கஞ்சனை யுயிரோடுவெல் 

கங்குலி னிறமாயவன் - மருகோனே ! 
நஞ்சணி மிடறார்தரு 

நன்றுள புதல்வா! குக ! -- குருநாதா ! 
மஞ்சது தவழ்சோலைகொள் 

வண்புகழ் சிகிமாமலை - முருகோனே ! 
2325. மடமயி லாகிய குறமகள் மீதினில் 

மயல் கொளு நாயக ! - எனையாளாய் ! 
நடனசி காமயில் தனில்வரு வாய் குக ! 

நறுமலர் நீபமென் - மணிமார்பா ! 
அடமிகு சூரனை வருபடை யோடிட 

அயில்கொடு போர்புரி- திறலாளா ! 
தடமுடி யேநிரை சிகிமலை வாழ்வுறு 

சரவண னோக்ருபை- புரிவாயே ! 
2326. வானில்வளர் தேவர்பணி 

வாசமிகு மாலையணி - யிருதாளா ! 
கானில்வரு வேடர்மகள் 

காதலத னால்மருவு - புயவேளே ! 
தேனின்மொழி யாளுமைசொல் 

சீருலவு பால ! என்முன் - வருவாயே ! 
ஞானியர னேகர்நிதம் 

நாடிவரு தோகைமலை - முருகோனே ! 
2327. எதிரெதிர் வரவர இடியென வடல்புரி - அயிலாளா ! 

கதிர்மணி யிலகிய கனமுடி யுலவிய சிகியாமே 
மதிதவழ் சிகிமலை வருகுரு பர இனம் - எனையாளாய் ! 

நிதிதனை யருள்புரி ! நிருதர்க ளெதிரிடு -- செயவீரா ! 
2328 . சுருதியறி யாத சுரர்கள் 

பணி நாத ! - எனையாளாய் ! 
பொருதசுரன் மாள புரியுமட லாள ! -அருளாயோ ? 
தருவுலவு கானந் தனில்மறவர் மாதை - யணைதோளா ! 

கருமுகில்க டாவு கமழ்சிகியின் மேரில் - வருதேவே ! 
2329. எத்தனை நா ளிப்படி நான்- மெலிவேனோ ? 

இச்சையதாய் நற்சிகிமேல் - வருவாயே ! 
வித்தகனே ! சத்ருசெயா ! - வடிவேலா ! 

மிக்கவுலா சக்குமரா ! - குகநாதா ! 


- 
534 

தின கவிதை 
மத்தகனார் நற்றுணைவா ! -- அருளாயோ ? 

வச்சிரனார் பெற்றமினாள் - புணர்தோளா ! 
கொத்தலர்சூழ் நற்பொழில் வாழ் - சிகிமேராம் 

கொட்டினில்வாழ் அத்விதனே ! - அருளாயோ ? 
2330. அவுணர்குல காலா ! அடியன்மிடி தீராய் ! -- குகராசா ! 

கவுரிதரு பாலா ! கருது தமி ழாளா ! -- எனையாளாய் ! 
சவுரியவொள் வேலா ! தமியனிடம் வாராய் ! - மயின்மீதே 

பவுரிபுரி தாளா ! ( பழமையுள் சிகிமா - மலையாளா ! ) 
2331. அன்ன நடை மாது அந்தமிகு வேடர் - மகள்தோழா ! 

வன்னமயி லேறி வந்துவரம் யாவும் - உதவாயோ ? 
சின்னமதி யோடு சென்றுவரு சூரை - எதிர்வேலா ! 

சொன்னமய மான துங்கமிகு தோகை - மலையாளா ! 
2332. மதியையணி சடையார் 

மகிமையுள புதல்வா ! - எனையாளாய் ! 
கதியைமிகு மயிலா ! 

கருணைபொழி முகிலே - க்ருபைதாராய் 
துதியைமிகு சரணா ! 

துடியசுரை யெதிரே - அடுவீரா ! 
பதியைமிகு சிகியாம் 

பருமலையி னரசே ! - தமிழ்தாராய் ! 
2333. அடியன் மீது தய வதனை நீசெய்குரு - பரவேளே ! 

கடிகொள் நீபமலர் கமழு மாலையணி- குகநாதா ! 
துடிகொள் சூரைவிழ துகளும் வேலைவிடு- செயவீரா ! 

படியின் மீதுவெகு பழமை யானசிகி - மலை நாதா ! 
2334. மதித ரித்திடு வரத ரற்புயர்- புதல்வோனே ! 

கதிய டைத்திடு கனம யிற்பரி - தனில்வாராய் ! 
துதிப டைத்திடு துரைம கட்கணி - புனைநாதா ! 
பதிமி குத்திடு பழமை யிற்சிகி - மலையாளா ! 
கருதிய வாசை கனமொடு கூட - அருளாயோ ? 
பருதியை நேரும் பளிரிடு மேனி - முருகோனே ! 
சுருதிகள் நாளும் துதிசிகி மேரில் - வளர்வோனே ! 


2329. கோட்டினில் என்பது கொட்டினில் எனச்சந்தம் நோக்கி முதல் 
குறுகியது . 


2380. [ 1 சந்தம் மாகபடுகிறது பழையசிக் மேராம் ` எனப்படிக்கலாம். 


தின கவிதை 

535 
2336. வனசமலர் மீதில் வளரும்வடி வான- திருவேநேர் 

புனமதனில் வாழும் புனிதமட மாது -- புணர்தோளா ! 
சினவுலவு சூரன் சிதறவயி லேவு- செயவீரா ! 

கனகமலை நேரும் கமழ்சிதியின் மேரில் -- வளர்தேவே ! 
2337. வஞ்ச னைபுரி சூரனை 

வந்தெ திரட லேபுரி - அயிலாளா ! 
கஞ்சனையெதிராடிய 

கங்கு லினிற மாயவன் - மருகோனே ! 
மிஞ்சி யாட மாடிய 

மென்சி றைவிரி மாமயில் - மிசைவாராய் ! 
மஞ்சு கள் தவழ் சோலைகள் 

மண்டி யசிகி மாமலை -முருகோனே ! 
2338. நடன மிட்டிடு நலமி குத்திடு - மயிலாளா ! 

கடக ரிக்கொரு கருணை யுற்றிடு - துணையாளா ! 
அடமி குத்திடும் அசுரனைச்சம் - ரிடுவேலா ! 

தடமி குத்திடு தழைபொழிற்சிகி - மலையாளா ! 
2339. வானவர்கள் முதல்பணி நாயக ! 

வாசமிகு மிதழ்மலர் நீபமென் - மணிமார்பா ! 
கானம்வளர் குறமட மாதெனும் 

காரிகையை மிகுமய லாலணை -- முருகோனே ! 
தானவர்கள் குலமழி வாய்விட 

தாமுலவும் அயில் தனை யேவிய - செயவீரா ! 
கூனமிடு முயர்பிறை தாவிய 

கோடுலவு சிகிமலை மீதினில் - வளர்தேவே ! 
2340. கொடிய சூரொடு கொலைசெய் போர்புரி - அயிலாளா ! 

படியில் யாவரும் பரவு சீருள - இருதாளா ! 
அடியர் தீவினை அழிய வேபுரி - க்ருபையாளா ! 

முடிகள் சேர்சிகி முதிய மாமலை - வருதேவே ! 
2341. எதிர்வரு சூரன் இடறிட வேலை - எயும் நாதா ! 

நதியணி வேணி நலமிகு பாவை - குமரேசா ! 
விதிமுதல் வானர் மிகுபணி யேசெய் - இருதாளா ! 

மதிதவழ் சோலை வளர்சிகி மேரில் - வருதேவே ! 
2342. வந்தபிணி தீரவருள் மஞ்சுதவழ் சோலைமலை-- முருகோனே 

கந்தமிகு நீபமலர் கண்டம்நிறை வாக அணி - வடிவேலா ! 
சொந்தமிகு வேடர்மகள் துங்கமிகு சோலைதனில் 

அணைதோளா ! 
சந்தமிகு கோடுநிறை தங்கமலை நேர்சிகியின் - மலைநாதா ! 


536 

தின கவிதை 
2343. வஞ்சிநிக ரிடையாள் வம்புபுனை முலையாள் - உமைபாலா ! 

நஞ்சிலகு மிடறார் நம்பர் தரு புதல்வா ! - எனையாளாய் ! 
அஞ்சவரு மசுரோன் அன்றுவிழ வயிலே - வியவீரா ! 
மஞ்சுதவழ் பொழில்சூழ் மண்புகழ்செய் சிகிமா 

[ - மலையாளா ! 
2344. அற்புத மலர்வாழும் பொற்கொடி யதிரூபி 

அற்புறு திருமார்பின் - விறல்சேகு 
வெற்புறு கனதோள ரக்கனை யெதிராக 

வெற்றிகொள் ரகுவீரன் - மருகோனே ! 
பொற்புயர் குறமாதை நற்பொழி லினில்மேவு 

புட்பமென் நறுமாலை- புனைவோனே ! 
தற்பர னருள்பால 1 மெய்ச்சிகி மலைமேவு 

சற்குரு பரநாத ! -- முருகோனே ! 
2345. கருப்பை நேர்மொழி குறத்தி நாயகி 

கருத்தி லாசைகொள் - மணவாளா ! 
செருக்கொள் சூருடன் மிகுத்த போரினில் 

தெறித்து ஓடிட- அடுவீரா ! 
மருக்கொள் நீபமென் மலர்ச்சி மாலைகொள் 

மணிப்பு யாசல ! -- முருகோனே ! 
திருப்பெண் வாழ்வுறு பொழிற்குள் நீடிய 

திருச்சி காமலை -- வருதேவே ! 
2346. ஒரும ருப்பினார் கரிமு கத்தனார் 

உரிமை பெற்றசோ - தர வேளே ! 
வருப டைக்கெலாம் அரசு பெற்றரா 

வணனி றக்கவே - செயுமாயோன் 
மருக ! இப்பநின் அடியி லுற்றும் நான் 

வளர்தல் சித்தம்நோ - குதலாமோ ? 
பெருமை பெற்றதோர் சிகிம லைக்குளே 

ப்ரபல மிக்கவே - வருதேவே ! 
2347. பெலத்த சூருடன் படைக்கு நேரிடு 

பிடித்த வேலெடு- சமராளா ! 
குலத்தில் நீடிய வனத்தில் வாழ்வுறு 

குறப்பெ ணாளொடு - புணர்தோளா ! 
செலத்தி லேதுயில் துளப்பொன் மாலைகொள் 

திருப்பெண் ணாயகர் - மருகோனே ! 
* மலர்ச்சி யாகிய பொழிற்குள் நீடிய 

மயிற்பொன் மாமலை -வருதேவே ! 


. 


9 


தின கவிதை 

கோ 
2348. வானு லாவிய சோதி சேர்மதி வாழ்ச டாதரர் - மகிழ்மானாள் 

தேனு லாவிய கேச நாயகி தேவி மாதுமை - தருபாலா ! 
கானு லாவிய வேடு வோர்தரு காதல் நாயகி - புணர்தோளா! 

பானு லாவிய தோகை மாமலை பாவ லாக்ருபை - புரிவாயே ! 
2349. வருகமயின் மீது ! வருக அடி யேன்முன் ! - முருகோனே ! 

திருமருவு மார்பர் திகழ்துளப மாயன் - மருகோனே ! 
உரிமையொடு நாளும் உனதடியன் வாழ - அருளாயோ ? 

மருவுலவு சோலை வளர்சிகியின் மேரு - வளர்தேவே ! 
2350. நடைப்ப டைத்திடு மயிலி லுற்றவ ! 

நறும லர்ப்புனை - புயநாதா ! 
படைமி குத்திடு அசுரரைப்பொரு 

பளிரெனக்கதிர் - மிகுவேலா ! 
விடைமி குத்திடு கயிலை நற்கிரி 

விதுத ரித்தவர் - புகழ்நாதா ! 
இடையி லெட்குறை இலது மைப்பொழில் 

இலகு நற்சிகி - முருகோனே ! 
2351. எதிரவரு சூரனுடல் 

இருபிளவ தாக அயில் -- விடுசூரா ! 
அதிகவடி வானவுமை 

அருமையிடு பால எளி- யன் முன்வாராய் 
துதிபரவு நாத ! அருள் ! 

துரைமகளை மாலினொடு - புணர்தோளாப 
மதிதவழு சோலை வளம் 

மருவுசிகி மேரில்வரு- குருநாதா1 
2352. சகல புவன இரட்சகா ! 

( தயவு புரியக்ஷயாய் ] - குமரேசா ! 
அகல மிலகு கடப்பனே | 

அடியர் மிடியை யகற்றவே - வருவாயோ ! 
மகப தியுட மகட்குமா 

மயிலி குறம களுக்குமே - மணவாளா ! 
சிகர மதுல கில்வைத்தல்போல் 

திகழ்பொ ழில்நிறை சிகிப்பொன்மா- மலையாளா ! 


2352. [ ] சந்தம் சரியாயில்லை . தயவு புரியினி பட்சமாய் ! 
படிக்கலாம் . 


எனப் 


538 


தின கவிதை 


1 , 


2353. கயலை நேரும்விழி கமழு லாவுகுழல் - மடமானாள் 

சுயம தானகுல சுகமின் வேடர்மகள் - புணர்தோளா ! 
மயலிலாதவகை மனதி லேயுலவ - அருளாயோ ! 
புயல்கள் தாவுகன பொழில்கள் சூழ்சிகியின் - மலைநாதா ? 


2354. தும்புரு நாரதரும்பரி வோடதிர் 

துந்துமி யாவுமு ழங்கிட வேவரு - குருநாதா ! 
கும்புக ளாகிய அன்பர நேகர்கள் 
கொண்டல்கள் போலொலி மண்டிடவே அருள் 

[ - தருதேவே ! 
கிம்புரி சூடிய கொம்புகள் மீறிய 

கிண்கிணென் மாமணி மிஞ்சுறு மோர்வலு - களிறாளா! 
அம்புவி யோர்துதி கொண்டிடு கோடுயர் 

அந்தம தாகிய குன்றையின் மாமலை - வளர்தேவே ! 


2355. வனசமலர் மீது 

வளருமயின் மாது- புணர்தோளார் - மருகோனே ! 
அனநடையின் மாது 

அழகுதிகழ் வேடர்- தருமானாள்- மணவாளா ! 
அனவரத நாளும் 

அடியனிட மாக - வருவாயோ -- மயின் மீதே ? 


கனகசல மான 


கமழ்பொழில்கள் சூழ்சி - கியின்மேரில் - வருதேவே ! 


2356. சினத்திடு சூரன் தெறித்திட ஓடி - அடுவேலா ! 

வனத்தினில் வாழும் மயிற்குற மாது - புணர்தோளா ! 
மனத்தினில் நோயை வருத்தியி லாது- அடுவாயே ! 
கனத்திடு சோலை கமழ்ச்சிகொள் தோகை - மலையாளா ! 


2857. மடந்தை மாரிலும் உயர்ந்த ரூபிதம் 

வளர்ந்த வேடமின் - மணவாளா ! 
வடங்கொள் பூமுலை நுடங்கு நூலிடை 

மணங்கொள் பூமகள் -- மருகோனே ! 
அடஞ்செய் சூருடன் வளைந்த போர்விழ 

அலங்கல் வேல்விடு - செயவீரா ! 
கடம்பின் மாலிகை புனைந்த வா ! பொழில் 

கமழ்ந்த தோகையின் - மலையாளா ! 


தின கவிதை 

539 
2358. தருவின்மகள் கொங்கை முதிரா 

தருணகுற மங்கை யிருவோர் - புணர்தோளா ! 
மருவிலகு செங்க மலமேல் 

வளர்வனிதை யின்பம் அயில்வோர் - மருகோனே ! 
கருணைபொழி கின்ற துரையே ! 

கமழ்மிகு கடம்ப மலர்மா - லிகைமார்பா ! 
குருமணி யிலங்கு முடிசேர் 

குளிர்புன நிறைந்த சிகிமா - மலையாளா ! 
2359. என்மீதினி லேதய வேசெய 

இந்நாளினி லேமயி லேறிமுன் - வருவாயே ! 
மின்னாள்குற நாயகி யாள்புணர் 

விண்ணாடர்கள் யாவரு மேபணி- யிருதாளா ! 
பன்னாகம தேயணி வேணியர் 

பண்ணேர்மொழி யாளுமை நாயகர்- அருள்பாலா ! 
ஒன்னார் படை தூள்பட வேல்விடு 

உல்லாச ! மராவணி வாய் !சிகி- மலையாளா ! 
2360. கருணை தங்கிய கடவுள் என்றன்முன் - வருவாயோ ! 

திருவு தங்கிய திகழ்க டம்பணி - முருகோனே ! 
திரும ணம்புரி வனச விஞ்சையர் - பணிதாளா ! 
தருமி குந்திடு தருசிகண்டியின் - மலையாளா ! 


2361. சங்கரி திரிபுரையாள் 

சந்திர சடையுமையாள்- தருபாலா ! 
மங்கல குறமடமான் 

வம்புகொள் தனமதிலே - புணர்தோளா! 
பங்கய மலரயனார் 

பண்பொடு பணிகுகனே ! -- எனையாளாய் ! 
பைங்கம லமின்உறைசீர் 

பைம்பொழில் வளர்சிகிமா - ம்லையாள ! 


2362. செருவேபுரி அசுரோனொடு திறல் வேல்கொடு - அடுவீரா ! 

மருநீபமென் மலர்மாலிகை மணிமார்பினில் - அணிவோனே ! 
அருமாமறை புகழ்நாயக ! அருளே புரி-- குவைநாதா ! 
கருமாமுகில் தவழ்சோலைகள் கமழ்தோகையின் 

[ - மலையாளா ! 


2359. மரா-வெண்கடம்பு 


தின கவிதை 


2363. ஏடிலகு மலர்மே லேவளரும் அயனார் - பணிதாளா ! 

ஆடிவரு மயிலா ! ஆதரவி னுடனே- எனையாளாய் ! 
நாடிவரும் அசுரோன் நாசமிக அயிலே - விய சூரா ! 

கோடிலகு சிகியாம்கோடில்வரு குமரா ! -- க்ருபைதாராய் ! 
2364. வனமுலவு வேடர் மகள் மருவு சீர்கொள் - புயநாதா ! 

அனவரத காலும் அடியனிடம் ஆவ - லுடன்வாராய் ! 
மனதில்வரு நோயை வலுவினொடுதீர- அருளாயோ ? 

கனகமலை நேரும் கமழ்சிகியின் மேரில் - வளர்நாதா ! 
2365. வாச மேவிய நீப மாலிகை மார்பி லேபுனை- முருகோனே ! 

தேச மீதினில் யாரு மேபணி சீர்சிகா மலை -- வளர்வோனே ! 
நேச மாகிய வேட நாயகி நீடுகா வினில்-- அணைதோளா ! 

நாச மாகிட சூர னோடெதிர் நாடி வேல்விடு - செயவீரா ! 
2366. சகல கிருபை புரிவாய் ! நடன மயிலின் வருவாய் ! 

தமியன் வளர அருள்வாய் ! - குமரேசா ! 
பகர அசுர னுடனே அதிக சின்ம துடனே 

படைக ளதிர வடலே- புரிவேலா ! 
தகர மொழுகு குழலாள் அணிகொள் களப முலையாள் 

தளர்வில் குறவர் மடவாள் - புணர்தோளா ! 
சிகர முலவு பொழில்சூழ் சிகியின் மலையி னரசே ! 

திகழு மிதழின் மலர்மா - லிகைமார்பா ! 
2367 . 

பொன்மயிலா ! ஆதர வுபுரிவாய் ! -- அமரேசா ! 
நாடிய நல்வரமே நான்மகி ழஇனிநீ - அருளாயோ ? 
ஓடிவ ரும் அசுரோன் ஊறுப டஅயிலே - வியவீரா ! 

கோடில குசிகியாம் கோலமி குமலைமேல் - வருதேவே ! 
2368. அடம்புரி ராவணன் அடங்கிட வேசெயும் 

--விறல்மாயோன் -- மருகோனே ! 
குடம்புரை பூமுலை குறம்பயில் நாயகி 

- மயலாலே - அணைதோளா ! 
நடம்புரி மாமயில் நகுந்திறல் வேலொடு 

எதிராவே - வருவாயே ! 
தடங்கொளும் சோலைகள் தருஞ்சிகி மாமலை 

- தனிலேதான் - வருவேளே ! 
2369. மதியணி சடையார் கயலுள வுமையாள்- தருபாலா ! 

கதியுள மயிலா ! கருணையி னுடனே - வருவாயே ! 
துதியுள சரணா ! துரைமுரு கையனே ! - எனையாளாய் ! 
அதிபதி எனையாள் ! அழகுள் சிகிமா - மலையாளா! 


- 


- 


தின கவிதை 


541 


2370. மருவு லாவிய [ பே ] 

மலரின் மாலிகை ( மார்ப !) - எனையாளாய் ! 
கருணை நாயக ! இதழார் 

கமல மாமலர் அயனார் - பணிதாளா ! 
பொருது சூருட னெதிரே 

புனையும் வேல்கொடு சமரே - புரிவாயே ! 
கருது மாமறை புகழ்சீர் 

கமழு மாமயில் மலைமேல்- வருதேவே ! 


2371. திடமுலவு சூர னாவி 

சிதறிவிழ வேலை யேவு- திறலாளா ! 
நடனமிடு தோகை நீடு 

நலமுலவு தோகை யா ! முன் - வருவாயே ! 
படஅரவு சூடு வேணி 

பரிவுமிகு தேவி யாள் தன் - மகவேளே ! 
தடமுடிகள் சூடு தோகை 

தகுமலையின் வாச மான - முருகோனே ! 


2372. வஞ்சக மிடுசூரன் மண்டிய படைவீழ - அடுவீரா ! 

கஞ்சனை யெதிர்மாயன் கங்குலின் உடல்நாதன் - மருகேசா ! 
கொஞ்சிய மொழிபேசு குஞ்சரி மகிழ்தேவ ! -- மணவாளா ! 
நெஞ்சக மகிழ்வோடு நின்கிருபை புரிதோகை - மலையோனே ! 


2373. கண்டனைய மொழியாள் 

கங்குலுயர் குழலாள் - வடிவேசேர் 
துண்டமதி நுதலாள் 

துங்கமிகு குறமான் - மணவாளா ! 
அண்டர்பணி சரணா ! 

அன்பனென்முன் வருவாய் - மயின்மீதே ! 
கொண்டல்படி பொழில்சூழ் 

குன்றைமலை யரசே ! - எனையாளாய் ! 


2374. வாதுபுரி சூரன் மாமுடிகள் வீழ - விடுவேலா ! 

சூதுநிக ரான தூயமுலை வேடர்- மகள்தோழா ! 
தாதுலவுநீப தாமமணம் வீசு - மணிமார்பா ! 
மீதுபொழில் சூழும் மேன்மைமிகு தோகை - மலை நாதா ! 


2370. [ ] சந்தம் வேறு . இதழார் 

புயவா ! 


எனமாற்றலாம் . 


542 


தின கவிதை 


ப 


2375 , குயிலாகிய மொழியாள் குறநாயகி கணவா ! அருளாயோ ? 

மயிலாகிய பரியா ! மலர்நீபமென் மலரே - புனைதோளா ! 
அயிலாலெதிர் வருசூ ரனையே படை யொடுசா - டிடுவீரா ! 
ஒயிலா! குரு பரனே ! உயர்தோகையின் மலைமேல் - வளர் 

தேவே ! 
2376. கானகம் வாழ்குற நாயகி மேவிய 

கானவ னே ! க்ருபை - புரிவாயே ! 
சானகி யாள்தனை யேசிறை மீதுவை 

தானவர் மாகுல - அரசான 
ஆனவி ராவணன் நாசம தாகமுன் 

ஆழிகொள் ராகவன்- மருகோனே ! 
வானமு லாவிய சீர்பொழில் மாமுகில் 

மாசிகி யாமலை - முருகோனே ! 
2377. அருள்மறை மொழிவார் மணமலி மலரார் 

அயன்மு தலிமையோர் - பணிதாளா 
திருமகள் புணர்பூ தர அரி மருகா ! 

செயமிகு அயிலா - யுதவேளே ! 
பொருதிய அசுரோன் முடியதி ரிடவே 

புகழயில் தனையே - விடுசூரா ! 
தருமிகு பொழில்சூழ் சிகிமலை தனில்வாழ் 

சரவண பவனே ! -- எனையாளாய் ! 


2378. கோலமயி லான கோகிலவு லாச - குறமானாள் 

ஓலமிடு கானில் ஓசைவிழ ஆசை- கொளுநாதா ! 
வாலவடி வேலை மாகுருதி தோய - அடுவீரா ! 
ஞாலம்வளர் யாரும் நாடிவரு தோகை - மலைநாதா ! 


2379. அரக்கர் குலமழிய மிகுத்த படைமடிய 

அடுத்த சமர்செய்விறல்- மருகோனே ! 
பரத்தை யடியவர்க ளிருக்க வருள்செய்பவ ! 

பருத்த சிறைமயிலில் - வருதேவே ! 
புரத்தி லுருவ அழல் எரிக்க நுதலில்விழி 

புரித்த பரமர் தரு- மகவேளே ! 
சிரத்தில் முடிகள்மிகு மணத்த பொழில்கள்வளர் 

சிகிக்கிரி யினில்வளர் - குகநாதா ! 


2378. மா குருதி தோய - மாவாகிய சூரன் குருதி தோயும்படி . 


. 


தின கவிதை 


543 


2380. கதியாகிய மயிலா ! 

கமழ்நீபமென் மலரே - அணிமார்பா ! 
நதியேயணி சடையார் 

நளிர்தாதகி அணிவோர்- தருபாலா ! 
விதிமால்முத லிமையோர் 

விரைவாகமுன் எதிரே - பணிதாளா ! 
நிதியாகிய முடிசேர் 

நிறைதோகையின் மலைமேல் - வருதேவே ! 
2381. கொண்ட லினுமிகு குழலாள் 

குங்கு மநிரையு முலையாள் - மடமானாள் 
வண்டர் படிமலர் விழியாள் 

வஞ்சி யிடையுமை யவள்பா - லக ! வேளே ! 
அண்டர் பரவுதென் முருகா ! 

அன்ப னிடமயி லினில்வா - அமரேசா ! 
கொண்டல் பொழிலுல வியசீர் 

குன்றை ( மலை மே வியவா ! ] - அமரேசா ! 
2382 . 

ஆடிய மயின்மேல் யான்மகிழ் பெறவே - வருவாயே ! 
பாடிய புலவா ! பான்மதி வதனா! - எனையாளாய் ! 
தேடிய விமையோர் தேறிட அசுரோர் - குலகாலா ! 

கூடிய பொழில்சூழ் கோதறு சிகிமா - மலையோனே ! 
2383. எதிருற்றிடு சூரன் படைமுற்றிலும் வீழ 

இகலைச்செயும் வீர - மிகுதோளா ! 
கதிபெற்றிடு தோகை நடனப்பரி மீது 

கனமிக்கமுன் வருவாய் ! - அமரேசா ! 
சுதியுற்றிடு சோதி அரிமொய்த்திடு நீப 

சுபநற்சிக ழிகையே - புனைமார்பா ! 
அதிகப்பொழில் வளைசீர் முடியுற்றிடு சிகியாம் 

அழகுக்கிரி மிசைவாழ்- முருகோனே ! 
2384. சங்கரி திரிபுரையாள் சம்புவின் மனையவளே - தருபாலா ! 

வங்கண மிகுகுறமான் வந்தணை யிருபுயனே ! -- [ ................ ) 
பங்கய மலரயனார் பண்பொடு பணிசரணா! - அமரேசா ! 
கொங்கலர் மிகுபொழில்சூழ் குன்றையின் மலையரசே ! -- 

( அருளாயோ ? 
2381. [ ) சந்தம் வேறு மலையுறை அழகா ! எனப்படிக்கலாம் . 

2383. இப்பாட்டில் தான வும் தன்னா வும் மாறி வருகின்றன ; பொருத்த 
மாகவில்லை . 

2384. ( ... ) விடுபட்டது . முருகோனே ! என அமைக்கலாம் .. 


தின கவிதை 


2385. மதியணி சடையார் மருவிய புயமான் - உமைமானாள் 

துதிபெறு புதல்வா ! துரைமுரு கையனே ! -- எனையாளாய் ! 
நிதிதனை யருள்வாய் ! நினது ( ............) யேன் - அதனாலே 

கதிதனை யுதவாய் ! கமழ்சிகி மலைமேல் - வருதேவே ! 
2386. பைங்கிளி நிகர்மொழியாள் பங்கய முகமடவார்- மயலாலே 

இங்கித சரசமதா எங்கணு முழலுவதே- தவிராயோ ? 
சங்கித அரிபயில்வா சங்கிளர் இதழுள நீ - பமென்மார்பா ! 
கொங்கிணர் மிகுபொழில்சூழ் குன்றையின் மலையரசே ! -- 

[ அருளாயோ ?] 
2387. மணமலியு நீப மாலை 

மணியுலவு மார்பி னாளும்- அணிவோனே ! 
குணமுலவு வேடர் மாது 

குளிர்தினைகொள் கானு லாவ்- மயலாவாய் ! 
பண அரவு சூடு வானை 

மருவுமுமை மாதி னாள்சொல் - புதல்வோனே ! 
தணமுலவு சோலை சூழும் 

தகுசிகியின் மேரில் வாச ! -- அருள்வாயே ! 
2388. விடமனைய கூர் நுனைவேல் 

மிகுமசுரன் மீதினிலே - விடுசூரா ! 
படஅரவு மாமுடியார் 

பழகிடுபொன் மேருடையார்- தருபாலா ! 
கடகரியின் மாமுகனார் 

கருணையுள சோதரனே ! - எனையாளாய் ! 
குடநிகரும் பூமுடிசேர் 

குளிர்சிகியின் மேரினில்வாழ் - குகநாதா ! 
2389. மறைபயிற்றிய சதுமுகத்தவன் 

மணமி குத்திடு -- மலர்வாழ்வோன் 
சிறையி ருக்கமுன் மிகவும் வைத்திடு 

திறல்ப டைத்திடும் - அயிலாளா ! 
பிறைநி கர்த்திடு மெயிர்மி குத்திடு 

பிரப லக்கன - அசுரோன்மேல் 
கறைமி குத்திடும் அயிலை விட்டவ ! 

கமழ்சி கிக்கிரி - வளர்தேவே ! 


2385. [ ... ] விடுபட்டது . அடிமை என இருக்கலாம் . 


| 


ன கவிதை 


2390. கட்டிய மலர்நீபக் கத்திகை யணிமார்ப - எனையாளாய் ! 

பட்டிட் அசுரோனைப் பட்சண மிடவேலை - எயும்வீரா! [ ளா ! 
விட்டிடும் எழில் சூழும் விற்கொடி குறமானாள் 

- புணர்தோ 
மட்டவிழ் மலர்சோலை வற்சிகி மலைமீது - வருதேவே ! 
2391. வாசமிகு நீப மாலைமலர் சூடு - மணிமார்பா ! 

நேசமிகு வேடர் நேரிழையை மேவு - புயவேளே ! 
தாசனெனை யாள தாவிமயி லேறி - வருவாயே ! 

ஈசர்தரு பால ! ஏர்சிகியின் மேரில்- வருதேவே ! 
2392. கானக மடந்தை மேவி 

காதல்கொள் கடம்ப மாலை- புனைமார்பா ! 
வானக மடந்தை மாது 

மாலொடு மணந்து மேவு - நயலோலா ! 
சானகி மடந்தை மால்முன் 

தானவரை வென்ற மாயன்- மருகோனே ! 
( தேனலர்கொள் சோலை சூழும் 

சருலவு தோகை மேரில் ) - வளர்தேவே ! 
2393. கானக மடமாது காதல்கொள் நயமான - மணவாளா ! 

வானக மடமாது வாசனை மலர்சூடு-- மருகோனே ! 
சானகி சிறைதீர தானமர் புரிமாயோன்- மருகோனே ! 

பானல மதிதாவு பார்புகழ் சிகிமேரில் - வருதேவே ! 
2394. மனதில்வரு நோய்கள் தீர 

மயிலில்வெகு ஆசை யாக வருவாயே ! 
அனநடையு லாச மாது 

அழகுதிகழ் வேட மானை- அணைதோளா ! 
தினகரனை நேரு மேனி 

திகழுமுரு கேச ! நாளும் - அருள்வாயே ! 
கனகமுடி மேவு தோகை 
கனகிரியில் வாச மான 

குகநாதா ! 
2395. மனமீதி லாசையுறும் அழகான சேலின்விழி 

மடவார்க ளாசைதரு - மயலாலே 
நினைவேவு மேயழிய விதியா ? இந் நாளினென்முன் 

நிறைதோகை மாமயிலில் - வருவாயே ! 
தினைமீறு காவில்வளர் வனமாது மேவியணை 

திகழ்நீப வாசமலர் - அணிதோளா ! 
கனமேவு தோகைமலை தனில்வாழ்கு கா ! குமர ! 

கருணாநி தே ! கிருபை - புரிவாயே ! 
2292. [ ] சந்தம் வேறு , 
35 


y 


648 

தின கவிதை 
2396. செருபு ரிந்திடு அவுணர் தங்குலஞ் 

சிதற வென்றிடு - அயிலாளா ! 
மருநி றைந்திடு செய்க டம்பணி 

மரும ! வந்தருள் - புரிவாயே ! 
உருவி லங்கிய வடிவு கொண்டவள் 

உயர்பு னந்திரி - மகள்தோழா ! 
தருமி றைந்திடு பொழில்வ ளைந்திடு 

தகுசி கண்டியின்- மலையாளா ! 
2397. சினத்த சூரொடு செருச்செய் தானைகள் - அழிபடவே 

கனத்த போர்புரி கதித்த வேலணி - கரதலனே ! 
வனப்பெ ணாளொடு மகிழ்ச்சி யாகிட -- மருவியவா ! 

அனத்தர் வானவ ரெவர்க்கு மேயருள் - சிகி மலையா ! 
2398. நடம்புரியு மயிலா ! நலந்தரவென் முனம் நீ வருவாயே ! 

கடம்பையணி புயனே ! கரந்தையணி சடையார் - மக ! வேளே ! 
குடந்தகுபொன் முலையாள் குறம்பயிலு மடமான் - மணவா 

( ளா ! 
இடம்பரவி லுயர்சீர் இலங்குசிகி மலைமேல்- வளர்தேவே ! 
2399. இருவர்மட மாதர் இருபுறம தாக - மயில்மீதே 

கருணையொடு பார்வை கடைவிழிக ளாலும்- அருளாயோ ? 
உரிமையொடு பூவில் ஒருவர் துணை யேதும் - உளதோதான் ? 

பெருமையுள சோலை பெருகுசிகி மேரில் - அரசாளா ! 
2400. செருப்பயிலும் சூர னாவி 

செகுத்துவிட வேலை யேவு-- செயவீரா ! 
மருப்பொலியு நீப மாலை 

மணத்துவிடு மார்ப ! தோகை - மயிலாளா ! 
கருப்பையினுள் வீழி டாது 

கதித்ததல மீது வாழ - அருள்வாயோ ? 
தருப்பொலியும் சோலை மேவி 

தழைத்துவிடு தோகை மேரில் -- வருதேவே ! 
2401. செகநகன திந்தி திமிதியென நின்று 

--நடமாடு - மயிலாளா ! 
நகவென விலங்கு நளினமலர் மங்கை 

--நிகரான - வடிவேசேர் 
சுககுற மடந்தை சுபமிக வணைந்த 

--- மயலாள ! -- எனையாளாய் ! 
குக்குமர வென்று குழறடியர் பங்கில் 

-வருவாய்சி - கியின்மேரா ! 


. 


- 


நின கவிதை 

647 
2402. ஆடிய மயின் மீதே யான்மகி ழிடவேதான் - வருவாயே ! 

நாடியப்டி சூர்மா நாசம திடவேலால் - எயும்வீரா ! 
பாடிய புலவோனே ! பான்மதி முகலோலா! - கிர்பைதாராய் 

நீடிய பொழிலேசேர் நீள்சிகி மலைமீதே- வருதேவே ! 
2403. தாவிய படையோடும் 

சாகிட அயிலேவி- அசுரோனை - அடுவீரா ! 
கூவிய மயிலாள ! 

கூறிடு தமிழ்யாவும் - மனதார - அருள்வாயே ! 
மேவிய குறமாது 

மீதினி லதியாசை - மிகுலோல ! -- எனையாளாய் ! 
பூவிரி மிகுசோலை 

பூணிடு சிகிமேரில்- வருதேவ ! -- அருளாயோ ? 
தருணமிது ஆகையால் தயவுதனை நீசெய்வாய் ! -- அமரேசா ! 
கருணைபுரி வாய் குகா ! கமழுமலர் நீபமா - லிகைமார்பா ! 
பொருதசுரன் மாளவே புகழயிலை யேவியே - அடுவீரா ! 
அருணநிற மேனியாய் ! அழகுதிகழ் தோகைமா - மலையா 


2404. தருண்ட 


(ளா ! 


2405. மந்திகுதி போடும் மண்டிவளர் கானில்- வளர்மானாள் 

கொந்திலது மாலை கொண்டபுய வேடர்- மகள்தோளா ! 
அந்திமதி சூடும் அண்டர்பணி தேவர்- தருபாலா ! 

தந்தி துணை யாள ! தண்சிகியின் மேரில் - வளர்தேவே ! 
2406. தானவர் குலகாலா ! தாமரை நிகர்தாளா ! -- எனையாளாய் ! 

வானக மடமானாள் மாமய லொடுதானே - புணர்தோளா ! 
நானமென் மலர்நீபா ! நாரதர் முதலோரே- பணிதாளா ! 

கானக நிறைசீர்சேர் கார்தவழ் சிகியாமோர் - மலைநாதா ! 
2407. புடைத்தெழு தனத்தினள் 

புனிற்றிள மறிக்குநிகர்- விழிமானாள் 
கடைக்கணை மிரட்டி முன் 

கருத்தினை மயக்கியிடு - மயலாலே 
அடைத்திடு தினைப்புனம் 

அதிற்குற மடக்கொடியை - அணைதோளா ! 
தொடைப்படு புயத்தவ ! 

சொலற்கரு சிகிக்கிரியின் - அரசாளா ! 
2408. மதக்களிறை நேருமுகன் 

மகிழ்ச்சிபெறு சீர்கொள் துணை - முருகேசா ! 
கதித்துவரு சூரனுட 

கனத்தபடை யாவும்விழ - அடுவேலா ! 


548 


தின கவிதை 


மதிச்சடில ராசையுள 

மகக்குமர ! நீயதிகம் - அருளாயோ ? 
பதிக்குளுயர் தோகையெனும் 

பணைத்தமலை மீதுவரும் - அமரேசா ! 
2409. மருவி லங்கிய தொடையினார் 

வனச மண்டப மகளினாள் - புணர்தோளா ! 
பொருவி லங்கிய நிசிசராள் 

புதைய வென்றிடு கணையினார் - மருகோனே ! 
கருவி லங்கிய பிறவிநோய் 

கடவ தென்றதை விலகவே - அருளாயோ ? 
தருவி லங்கிய முடியின்மேல் 

சசித வழ்ந்திடு சிகியின்மா - மலையாளா ! 
2410. கலசத்தன மகரக்குழை கமழ்மைக்குழல் -- மடமானாள் 

குலமிக்குள அருமைத்திரு குறநற்கொடி- புணர்தோளா ! 
பெலமுற்றிடும் அசுரைப்பொருப்ரபலத்திரு - முருகோனே ! 

கலப்பச்சிகி மயில்வித்தக ! கனமெற்சிகி - மலையாளா ! 
2411. பருவமதி சூடும் பவளநிற வேணி- மக ! வேளே ! 

திருமகளை மேவு செயவிறலி னாசை - மருகோனே ! 
அருமறைகள் தேடி அலறியிடு பாத ! -- இனியோனே ! 

குருமுடி கொள் தோகை குலவு மலையாள ! - எனையாளாய் ! 
2412. வாதுபுரி சூரன் மாள வயி லேவு- செய வீரா ! 

தாதுலவு நீப ! தாரையணி மார்ப ! -- எனையாளாய் ! 
ஓதுமறை தேடும் ஓகைபுனை யாள ! -- மருகோனே ! 

மோதுபொழில் யாவும் மூடுசிகி மேரில் - வருதேவே ! 
2413. மடக்கொடி யாகிய குறக்கொடி யாள் தனை 

வனத்தினில் மாலொடு - புணர்தோளா ! 
படர்ப்படு மாயையை அடர்த்திடு வாருயர் 

பதத்தினில் வாழ்வும் - அருள்வோனே ! 
கடப்பமென் மாலிகை தரித்திடு சீர்புய ! 

கருப்பைவி மாதருள் - புரிவாயே ! 
தடப்பொழில் சூழ்சிகி மலைக்கர சாகிய 

தழைத்திடு தோகையின் - மலையாளா ! 
2414. விரைநீப மலர்சூடும் விகுவான புயநாத ! - எனையாளாய் ! 

துரைமாது புணர்தோள ! சுபமானசிகிமேரில் - வருதேவே 
திரைமீது துயில்மாயன் திறநாதன் மனதாசை -மருகோனே ! 
புரைமாவி . னுடல்கீறு புகழ்கூரி னயிலாள ! - அருளாயோ ?" 


தின கவிதை 


549 . 


2415. ஆடிய மயில்மீது யான்மகி ழிடவேதான் - வருவாயே ! 

பாடிய தமிழ்வாயா ! பார்வதி யுமைமானாள் - தருபாலா ! 
சாடிய படையோடும் தான்வரு மசுரோனோ - டடுவேலா ! 

கூடிய பொழிலேசூழ் கோலம துளசிகிமா) - மலையாளா ! 
2416. மதுரித மாகிய குயின்மொழி நாயகி 

வனமயி லாள்குற - மடமானாள் 
பதுமமென் மாமலர் முகைமுலை மேவிய 

பணையிரு சீர்புய - முருகோனே ! 
மதுமலர் நீபநன் னயவிதழ் மாலிகை 

மணிபுனை மார்பினில் – அணிதோளா ! 
விதுதவழ் சோலையின் விருதுகள் பாடிடு 

விரைசெறி தோகையின் --- மலைநாதா ! 


2417. மதுவுவை யுண்டிட வெறிகொள் வண்டுடன் 

மதுக ரம்பயில் - மலர் நீபா ! 
விதுவ ணிந்திடு சடையி லங்கிய 

விமலர் தந்தருள் - புதல்வோனே ! 
சதுவி தங்கொளும் படைய டங்கலும் 

சதிசெய் தன்றடல்- புரிவேலா ! 
முதிய அன்பர்கள் பணிசெ யுங்குக ! 

முருக ! பொன்சிகி - மலையாளா ! 
2418. கலக மிஞ்சிடு அசுரர் தங்கிளை 

கழிய அன்றடல் -- புரிவோனே ! 
கலசம் ரெண்டுகொள் தனமி லங்கிய 

கமல மங்கைதன்- மருகோனே ! 
அலகில் செந்தமிழ் பனுவல் வந்தருள் 

அழகி லங்கிய - மயிலாளா ! 
சலச லென்று தண் ணருவி வந்திழி 

தழைசி கண்டியின் - வளர்தேவே ! 
2419. வனத்தில் வாழ்வுறும் ஒருத்தி யான்மயல் 

வருத்த வேயதில் - அலைவோனே ! 
கனத்த கார்முகம் வளைத்து மாமகள் 

கழுத்தில் மாலிகை - யணிமாயோன் 


2415. பாடிய தமிழ்வாயா என்றார் . திருஞான சம்பந்தமாக முருகனே 
அவதரித்தா ரென்பதைக் கருதி . [ ) சந்தம் வேறு , தோகை எனலாம் . 


550 


தின கவிதை 


. 


சினத்த தானவர் குலத்தை வேரறு 

திகழ்ப்பொ னாழியர் -- மருகோனே ! 
இனத்தின் மாமணி யிழைத்த கோடுகள் 

இசைத்த சீர்சிகி - மலையாளா! 
2420. அடியன் முன்பு நீ அருள வின்றுதான் - வருவாயே ! 

குடியில் வந்தமான் குறவர் மங்கையே-புணர்தோளா ! 
கடிக டம்பு சேர் கமழ்ந றும்புயா- சலவேளே ! 

வடிலி லங்குவேல் மகிப் ! தென்சிகா - மலையோனே ! 
2421. விடமுலவு நாகமணி விரையுலவு வேணி அர - னிடமே சேர் 

குடமுலவு பூமுலைமின் குமரி அபி ராமியருள் - மக ! வேளே ! 
இடருகளை யேயெனிடம் இனிஉலவி டாதுஎன்முன் - வரு 

( வாயே ! 
புடவிதனில் வாழடியர் புகழுயர்சி காமலையின் - அரசாளா ! 
2422. குரவை குனித்து விளையாடும் 

குமரி குறப்பெண் மடமானை - அணைதோளா ! 
அரவி னணைத்து யிலுமாயன் 

அளவில் மனத்தி லதியாசை - மருகோனே ! 
உரசி லெதிர்த்து வருசூரன் 

உடைய படைக்கு எதிர்போய்முன் - அடுவேலா ! 
புரவி மயிற்பொன் முதுகேறும் 

புனித | சிகிக்கி ரியின்மீது - வருதேவே ! 
2423. மதுர மிஞ்சிய வசனி பெண்குற - மடமானாள் 

அதிக அன்புடன் அணையும் அம்புய ! - முருகோனே ! 
மதிய ணிந்திடு வரதர் தந்தருள் - பெருமானே ! 

கதிரி லங்கிய கனசி கண்டியின் - மலைநாதா ! 
2424. கொடிய பாவி அசு ரனைமு னாடியெதிர் 

குலவு சேனைவிழ - அடுவேலா ! 
வடிவு லாவு குற மயிலி னாளை முனம் 

மலர்கொள் மாலையணி - மணவாளா ! 
அடிய னேனையினி யுயர்வ தாகவெகு 

அருள்செய் தாளநினை- குவைநீயே ! 
கடிய சோலைநிறை சிகியின் மேரில்வளர் 

கமழு நீபமலர் - புனைதோளா ! 
2A25 . கறுத்த குழலாள் கனத்த முலையாள் - குறமானாள் 

சிறுத்த விடையாள் செருக்கொள் விழியாள் -புணர்தோளா! 
செறுத்த வசுரோன் தெறிக்க வடலே - புரிவேலா ! 

க்கி எருள்வாய் ! சுபிட்ச முள தோகை -யின்மேரா ! 


L 


K 


தின கவிதை 


551 


2426. குயிலை நேருமொழி குறமி னாளைமரு - வியதோளா ! 

மயிலி லேறியென்முன் வருவை நாயன்மூன - மகிழ்வாயே ! 
அயிலை யேவியெதிர் அடுசெய் சூரனுடன் - இகல்வோனே ! 

ஒயிலு லாவுபுய ! உயர்சி காமலையில் -முருகோனே ! 
2427. கனகாசல மதில்வாழ்வுறு கருணாநிதி - தனையே சேர் 

தனமாதுமை க்ருபைநாயகி தருபாலக ! - முருகோனே ! 
புனவேடுவர் மகளாசைகொள் புனைநீபமென் - மலர்பார்பா ! 

இனமாமணி முடிசேர்கன எழில் சேர்சிகி - மலைநாதா ! 
2428. அன நடை பயிலும் அழகிய குறமான் - அணைதோளா ! 

தினமடி யவர்கள் செகமுழு வதுமே - பணிதாளா ! 
மனவிசனமது மறுபட அருளே- புரிவாயே ! 

தனமலை நிகரும் தகுசிகி மலைமேல் - வருதேவே ! 
2429. ஆடிய மயிலா ! யான்மகி ழிடவே - அருளாயோ ? 

தேடிய அடியார் சீர்நல மிகவே - வருவாயே ! 
பாடிய புலவோர் பாழ்வினை தனையே - அடுவாயே ! 

கூடிய பொழில்சேர் கோதகல் சிகிமா - மலையாளா ! 
2430. இந்திரன் முதலிமையோர் 

இன்பம தொடுபணியே - புரிபாதா ! 
சந்திர சடைமுடியார் 

தந்தரு ளியபுதல்வா ! -- எனையாளாய் ! 
புந்தியில் வரும் அடுநோய் 

பொன்றிட மயில்மிசைநீ - வருவாயே ! 
மந்திகள் நிறைபொழிலே 

மண்டிய சிகி மலைமேல் - வளர்தேவே ! 
2431. கானக மடமாது காதல்கொள் புயநாத ! -- எனையாளாய் ! 

மாநல மருள்தேவ ! வாசமென் மலர்நீப - மணிமார்பா ! 
சானகி மணவாளர் தான்புகழ் மருகேச ! - அருளாயோ ? 

வானவர் புகழ்தேவ ! மாமிகு சிகிமேரில் - வருதேவே ! 
2432. மடமைதிகழ் வேடர் மயிலையணை தோள ! -- எனையாளாய் 

திடமுலவு சூரன் திறமழிய வேலை - எயும்வீரா ! 
குடமுலைமின் மாது குமரிதரு பால !-அருளாயோ ? 
வடவரையை தேரும் மயின்மலையில் நாளும் - வளர்தேவே ! 


2428. தனமலை - பொன்மலை ( இமயமலை ) . 


552 


தின கவிதை 


2433. துடியாகிய வசுரோன் றுக்ளாடிய வயிலே - வியவீரா ! 
அடியேனிட மயின்மேல் அழகாய்வரு குவையே - முரு 

( கோனே ! 
குடிவாழ்குற மயிலாள் குவிமாமுலை தனிலே - அணைதோளா ! 

வடிவாகிய மயிலாம் மலைமேல்வளர் குமரா ! - எனையாளாய் ! 
2434. உருவின் மீறிய உலக நாயகி - தருபாலா ! 

மருவு லாவிய மலரின் நீபமென் - மணிமார்பா ! 
பொருது சூருடல் பிளவ தாகிட - எயும்வேலா 1 

கருணை நாயக ! கமழ்சி காமலை - முருகோனே ! 
2435 நடஞ்செயு மயிலா! நலந்தனை யருள்வாய். - அமரேசா ! 

அடஞ்செயு மசுரோன் அழிந்திட வயிலே - வியசூரா ! 
வடம்புனைமுலையாள் வனந்தனில் வளர்மான்- அணைதோளா ! 

தடங்கொளு பொழில்சேர் சகம்புகழ் சிகிமா -- மலையாளா ! 
2436. வனசமலர் மாது வடிவுநிக ரான 

--குறமானாள் - நலமாமே 
புனமதனி லாசை பொரமருவு லீலை 

-புரி நாதா ! -வளமேசேர் 
சனகிதனை மேவு சகமயிலை மேவு 

- விறல்மாயோன்- மருகோனே ! 
மன துமகிழ் வாக மயின்மலையில் நாளும் 

- வளர்தேவே ! - அருளாயோ ? 
2437. மதுரித மிகுந்த மதுமலர் புனைந்த - சடையார்பால் 

விதுநிறை யிலங்கு விரைமுக மடந்தை - தருபாலா ! 
கதுமெனமுன் வந்த கனவசுரை வென்ற - அயிலாளா ! 
பதுமைவளர் கின்ற பளிரிடு சிகண்டி - மலையாளா ! 


2A38 . கருணை மிகுத்த கடவு ளெனக்கு - அருளாயோ ? 

அருண நிறத்த அழகு படைத்த முருகோனே ? 
திருமறை யுற்ற திறலுள பத்தர் - பணிபாதா ! 

மருவு மிகுத்த வளர்சிகி பொற்கி - ரியின் நாதா ! 
2439. கடம்பையணி புயனே ! கரந்தையணி சடையார் - அருள் 

[ பாலா ! 
நடம்புரியு மயிலா ! நலங்குலவு மடியே - னிடம்வா ராய் ! 
அடம்புரியு மசுரோன் அடுங்களம தனிலே - எயும்வீரா ! 
தடங்குலவு சிசியாம் தகுங்கியில் வளர்வாய் . எனையாளாய் 


தின கவிதை 


553 


A 


2440. வனசமலர் மீது வளருதிரு மாது - தனையே சேர் 

கனமுலவு மாயன் கரியநிற மால்தன் -- மருகோனே ! 
புனம்வளரு மாது புணருபுய நாத ! -- எனையாளாய் ! 

தன மலையை நேரு தகுசிகியின் மேரில் -- வருதேவே ! 
2441. நறுமிகு கடம்ப மலர்புனை உயர்ந்த 

நலமிகு சிறந்த - புயநாதா ! 
வறுமைதனை யன்பர் இடமகல இன்று 

வரமருள் நிறைந்த - முருகேசா ! 
மறுவெகு அடஞ்செய் அவுணர்க ளடங்க 

வலுசமர்செய் கின்ற - அமரேசா ! 
சிறுகணுயர் தும்பி ( துளையுளே சுமந்த ) 

சிகி மலையில் வந்த - குகவேளே ! 
2442. செருவேபுரி திறலாகிய - அசுரோன்மேல் 

பொருவேல்விடு புகழ்நாயக ! - எனையாளாய் ! 
அருமாமறை யடியார்பணி - இருதாளா ! 

திருமேவிய சிகிமாமலை -- முருகோனே ! 
2443. கருத்தி லாசைகொள் கனத்த பூமுலை - மடமானாள் 

திருப்பெ ணாகிய செழித்த வேடமின் - அணைதோளா ! - 
மருக்கொள் நீபமென் மலர்ப்பு யாசல ! -- முருகோனே ! 

தருக்கள் சூழ்பொழில் தழைத்த தோகையின் - மலையாளா ! 
2444 , வருவாயொரு மயின்மீதினில்-- முருகோனே ! 

கருமேனியின் கனமாலுட - மருகோனே ! 
அருமாமறை அடியார்பணி - புரிதாளா ! 

திருவேமிகு சிகிமாமலை - வளர்தேவே ! 
2445. மதியணி சடையார் மருவிய உமையாள் - தருபாலா ! 

கதியுடன் வருசூர் கமரிட வயிலே -- வியவீரா ! 
ததிதிரு டியமால் தனிமரு கையனே ! - எனையாளாய் ! 

விதிவயல் மிகுசீர் வளமிகு சிகிமா - மலையாளா ! 
2446. மருவு லாவுகன மலரில் நீபமணி- புயநாதா ! 

செருசெய் சூரனுடல் சிதற வேலையெதிர்- எயும் வீரா ! 
ஒருபொன் மாமபிலில் உலவி யேறி வரு - முருகோனே ! 

திருமி னாள்மருக ! சிகியின் மாமலையின் -வருதேவே ! 
2447 , எதிரிடு சூரனிடரிட வேலை - யெயும்வீரா ! 

கதியுள தோகை கனமயி லேறி- வருவாயே ! 
மதிபுனை ரீசர் மகிழி பால ! --எனையாளாய் ! 
துதிபெர் தோகை துகள் மலை பேவு - முகோனே ! 
2441. [ ] விளங்கவில்லை . துணைவ ! உமை மைந்த என இருக்கலாம் . 


554 


தின கவிதை 


2448. வருசூருடல் மடிவாய்விட - எயும் நாதா ! 

கருமாமுகில் கருமேனியர்-- மருகோனே ! 
ஒருமாமயி லுடனேயென்முன் - வருவாயே ! 

திருவேமிகு சிகிமாமலை - முருகோனே ! 
2449. கானக மாது காதல தாக- அணைதோளா ! 

வானவர் தேடு மாமல ரான் - இருதாளா ! 
பானல சோமன் பாவிய வேணி - புதல்வோனே ! 

தேனலர் சோலை சீர்மிகு தோகை - மலையாளா ! 
2450. வனசமலர் மாது மருவுபுய மாயன் - மருகோனே ! 

புனமதனில் வாழும் புளகமிகு தேவி- புணர்தோளா ! 
அனவரத காலும் அடியனிடம் நாளும் - வருவாயே ! 

கனகமலை நேரு கனசிகியின் மேரில் - வருதேவே ! 
2451. நறுமாமல ராகிய 

நலநீபமென் மாலிகை - புனைமார்பா ! 
சிறுசீரிடை வேடமின் 

தெளிவாகிய நாயகி - புணர்தோளா ! 
மறுவேயுள சூருடன் 

வலுபோர்புரி கூரயின் - முருகோனே ! 
உறுசீர்பொழில் சூழ்தரு 

உயர்தோகையின் மாமலை - வருதேவே ! 
2452. வாசமிகு நீப மாலையணி மார்ப ! -- எனையாளாய் ! 

நேசமிகு வேடர் நேரிழையை நாளும் - அணைதோளா ! 
நாசமிக மாவை நாடியயி லேவு - செயவீரா 

! 
தேசர்பணி தோகை சீர்மலையில் நாளும் - வளர்தேவே ! 
2453. வனச மண்டப மகள்ம ணந்திடு 

- புயமாயோன் - மருகோனே ! 
அனந டம்பயில் அழகி லங்கிய 

- குறமானாள் - புணர்தோளா ! 
சினமி குந்திடு திறமி குந்திடு 

-அசுரோனோ - டிகல்வேலா ! 
கனமி குந்திடு கமழ்சி கண்டியின் 

- மலைமீதே - வருதேவே ! 
2454. முத்து நகைமாது மொய்த்தகுழல் வேடர் - மகளாள் மேல் 

மெத்தமய லாக விர்த்தியுடன் நாளும் - அணைதோளா ! 
பத்தர் துணை யாள | பத்மமல ரான - இருதாளா ! 
சித்தர்பணி யேசெய் சித்ரசிகி மேரில் - வருதேவே ! 


1. 


தின கவிதை 

555 
2455. நான்வருத்தமுற நீக ருத்தினொடு 

நாடி மைச்சிகியில் - வாராதே 
ஏன்வவரத்தை அரு ளாதி ருப்பதது 

ஏது மைக்குறமின் - மயலாலோ ? 
பான்மி குத்தபிறை சூடு நிர்த்தர்தரு 

பால கக்குமர ! - குருநாதா ! 
வான டர்த்துவளர் சோலை சுற்றுசிகி 

மாம லைக்கரசு - புரிதேவே ! 
2456. வனமயிலை நாளு மருவுபுய நாத ! - எனையாளாய் ! 

சினமுலவு சூரன் சிதறவயி லேவு - செயவீரா ! 
அனநடையின் மாது அழகுவுமை தேவி- தருபாலா ! 

கனகமலை யான கனமுலவு தோகை - மலைநாதா ! 
2457. மகபதி யாசை மகள் தனை மேவு- புயநாதா ! 

செகமதில் வாழும் சிகிமலை வாழு - முருகோனே ! 
குக ! கும ரேச ! குருபர நாத ! - அருளாயோ ? 

அகமகி ழாசை அருள்புரி தேவர் - அரசாளா ! 
2453. நடன மிட்டிடு நலமி குத்திடு - மயிலாளா ! 

மடம யிற்குற மயிலை யற்பொடு- புணர்தோளா ! 
திடமி குத்திடு திருவ யிற்குரு - பரவேளே ! 

வடவ ரைக்கெதிர் வளரு மெய்ச்சிகி - மலைநாதா ! 
2459. வஞ்ச னாகிய மிஞ்சு சூருடல் 

மண்ட வேலினை - எயும்வீரா ! 
தஞ்சம் வேறிலை ! வந்து தானருள் ! 

சங்க நாவல ! -எனையாளாய் | 
அஞ்ச ராவணன் மங்க வேசெயும் 

அண்டர் நாயகர் - தருபாலா ! 
மஞ்சு தாவிய குன்றை மாமலை 

வந்த நாயக !-அருளாயோ ? 
2460. கருத்தி லாசையுடன் கனத்த மாமயிலில்- வருவாயே ! 

செருச்செய் சூரனுடன் திறத்த போர்புரியும்- மயிலாளா ! 
மருக்கொள் பேமலர் மணிப்பு யாசலமு - ருகவேளே ! 

தருக்கொள் சோலைமிகு தழைத்த தோகைமலை -வளர்தேவே 
2461. வஞ்ச னாகிய சூருடல் 

மண்ட வேலினை யேவிய - செயவீரா ! 
பிஞ்சு மாமதி சூடிய 

பிஞ்ஞ காதிபர் பாலக ! - அருளாயோ ? 


556 


தின கவிதை 


கொஞ்சு சீர்கிளி வேடமின் 

கொண்ட காதல ! நாதனே ! - எனையாளாய் ! 
மஞ்சு தாவிய தோகைமா 

மன்றல் மேரினில் நாளுமே - வருதேவே ! 


2462. வாடிய பயிர்போலே நான்மெலி குவதாமோ ? 

மாமழை பெய்தல் போலே-- அருளாயோ ? 
ஆடிய மயில்மேலே தேவிய ருடனே தான் 

யான்மகி ழிடவேதான் - வருவாயே ! 
கூடிய முனிவோர்மேல் வானவ ரடியாரே 

கூறிய புகழாளா ! - எனையாளாய் ! 
சூடிய மலர்மார்பா ! நீடிய பொழிலேசூழ் 

தோகையின் மலைமீதே - வருதேவே ! 


2463. பஞ்ச பாதக மிடுசூரன் 

பந்து சூழ்வரு படையோடும் - அடுவீரா ! 
அஞ்ச ராவண னுடனே போர் 

அண்டி யேவெலும் விறல்மாயன்- மருகோனே ! 
தஞ்சம் வேறிலை யருளாயோ ? 

சந்த்ர வேணியர் தருபாலா ! - அருளாயோ ? 
நெஞ்ச நோய்தனை யருளாயோ ? 

வம்பு சோலைகள் நிறைதோகை - மலையாளா ! 


2464. சாடிய படையோடு தான் வரு மசுரோனோ - டெயும்வேலா ! 

ஆடிய மயின் மீதே யான்மகி ழிடவேதான் - வருவாயே ! 
பாடிய தமிழாளா ! பான்மதி புனைவோர்பா - லக ! வேளே ! 
நீடிய பொழி லேசூழ் நீள்சிகி மலைமீதே - வளர்தேவே ! 


2465. வருத்த மானவெனை மகிழ்ச்சி யாகவரம் - உதவாயோ ? 

கருத்தி லாசையுடன் கனத்த தோகைதனில்- வருவாயே ! 
ஒருத்த ராதரவு உருக்கமாகவிலை - அறியாயோ ? 
திருத்த மானகன சிகிப்பொன் மேரில்வரு - குகநாதா ! 


2466. அனியாய லோபர் அவர்பாலி லோடி - மெலிவாமோ ? 

கனிவான வாயள் கமழ்சோலை மாது- புணர்தோளா ! 
இனிதான பாடல் எளியேன் முனாக- அருளாயோ ? 
பனிமேவு சோலை படர்தோகை மேரில் - வளர்தேவே ! 


தின கவிதை 


557 


2467. மதிசூடிய சடையார் மழுமானணி கரனார் - அருள் பாலா ! 

துதியேபுரி சரணா ! துரைநாயகி கணவா ! -எனையாளாய் ! 
விதிமால்பணி முதலே ! விரைநீபமென் மணமா - லிகை 

[ மார்பா ! 
கதிமாமயின் முருகா ! கமழ்தோகையின் மலையா ! - அரு 

( ளாயோ ? 
2468. கருத்திலா சையுடன் கவர்ச்சி யானவன 

- மடமானாள் - புணர்தோளா ! 
செருச்செய் சூரனுடன் திறத்த போர்புரியு 

- மயில்வேலா ! -- எனையாளாய் ! 
வருத்த மானவெனை மகிழ்ச்சி யாகவரம் 

- உதவாயோ ? - குகநாதா ! 
திருத்த மானகன சிகிப்பொன் மேருகிரி 

- முருகோனே !-அருளாயோ ? 
2469. கானக மாது காதல்களாக - அணைதோளா ! 

வானகம் வாழும் வானவர் நாளும் - பணிதாளா ! 
சானகி மாது தான் மகிழ் மாயன்- மருகோனே ! 

தானவர் கால ! தாமிகு தோகை - மலையாளா ! 
2470. எனது மனது போல 

இசைவின் வரமும் நீயும் - அருளாயோ ? 
அனவ ரதமு நாயன் 

அவதி யதனில் மூழ்க - விதியாமோ ? 
சினவ சுரர்கள் கால ! 

திகழு மயில்கொள் பாணி - முருகோனே ! 
கனக மலையை நேரும் 

கமழ்சி கிகிரி வாச - அமரேசா ! 
2471. வாதுபுரி சூரனுடன் மாளவயி லேவியடு- சமராளா ! 

தாதுலவு நீபமலர் தானணியு மார்ப ! இனம் - எனையாளாய் ! 
போதுலவு நான்முகன்மெய் போதமுனி வோரிமையர் 

[பணிதாளா ! 
மாதுகண வா ! க்ருபை செய்வாய் ! சிகர மேவுசிகி - மலைநாதா ! 
2472. சிந்தா குலம் தீர சிந்தா வரம் நீசெய் --குவை ! நாதா ! 

மந்தா கினிசூடும் மங்கா மதிவேணி- தருபாலா ! 
கொந்தார் மலர்நீப ! குந்தா! அடியேன்முன் - வருவாயே ! 
நந்தா வளமேவும் நன்றாகிய தோகை - மலைவாசா ! 
2472 , குந்தா ! குந்தம் ; ஒரு படைக்கருவி . 436 , 437 , 465 - ஆம் பாடல் 
களைப் பார்க்க , 


558 


நின கவிதை 


L 


2473. மதிசூ டியசடை அரனா ரருளிய 

மலர் நீ பமணியு - மணிமார்பா ! 
கதியா கியமயில் மிசையே றியகுக ! 

கணநாயக ! க்ருபை - புரிவாயே ! 
விதிமால் முனிவர்கள் முதலா யடியர்கள் 

விரைவாய் நிதநிதம்-பணிபாதா ! 
அதியா சையினுடன் வருவாய் குருபர ! 

அழகா கியசிகி - மலையாளா 
2474. வாசமே வியநீப மாலைசூ டியமார்ப ! -- எனையாளாய் ! 

நேசவே டமினாளை நீடுகா னகமீது - புணர்தோளா ! 
தாசநான் வளர்வாக தானிநாள் முனமாக - வருவாயே ! 

தேசசே யுளதேவ தேவ ! தோ கையின்மேரில் - வளர்நாதா ! 
2475. முத்துநிகர் நகையாள் மொய்த் தகன குழலாள் - குறமானாள் 

வித்துரும விதழாள் விர்த்தியுள வனமீ - தணைதோளா ! 
பத்தர்பணி சரணா ! பத்மமலர் வதனா! - எனையாளாய் ! 

சித்ரமிகு முடிசேர் சித்தியுள சிகிமா -- மலை நாதா ! 
2476. வஞ்சக மனசூருடல் 

மண்டிட வயிலேவிய - செயவீரா ! 
அஞ்சன வுடல்மாயவன் 

அன்புறு கனமாகிய - மருகோனே ! 
கொஞ்சிய கிளிவேடமின் 

கொண்டிடு மயல் நாயக ! -க்ருபைதாராய் ! 
மஞ்சுகள் தவழ்சோலைகள் 

மண்டிய சிகிமேரினில் - வருதேவே ! 
2477. வடிவாகிய நலமார் மறமான்மரு வியவா ! -- எனையாளாய் ! 

மிடியாவையு மணுகா விரைவாய்மயில் மிசையே - வருவாயே ! 
அடியார்முத லிமையோர் அனைவோர்களு நிதமே - பணி 

( தாளா ! 
கடியார்பொழில் நிறைசீர் (சிகிகமழ்மாமலை ) -வளர்தேவே ! 
2478. கனகமலை முலையாள் கமழுவன மயிலாள்-புணர்தோளா ! 

வனசமலர் மயிலாள் மருவுபுய விறலார் - மருகோனே ! 
தினகரமெய் வடிவா ! திகழுமயின் மிசையே - வருவாயே ! 
உனதடிய னெனையாள் உயர்சிகியின் மலைமேல் - வளர் 

( தேவே ! 


எனப் 


2477. [ ] சந்தம் பொருந்தவில்லை . கவினார்சிகி மலைமேல் 
படிக்கலாம் . 


தின கவிதை 

559 
2479. கந்தமிகு நீபமாலை 

கண்டமது சூழ நாளு - மணிமார்பா ! 
அந்தமிகு வானு ளோர்கள் 

அன்பினுடன் ஆசை யாக - நிறைதேவே ! 
சந்தமிகு பாடல் பாட 

தன்கிருபை யாவு மேசெய்- குவைநாதா ! 
குந்தமிகு பாணி சீர்கொள் 

குன்றைமலை மேவி வாழும் - முருகோனே ! 
2480. நீடிய வனநாயகி நேரிழை தனை மேவிய - புயநாதா ! 

கூடிய படைமாவுடல் கூறிடு கதிர்வேலணி - முருகோனே ! 
ஆடிய மயில்வாகன ! யான்மகி ழிடநீயென்முன் - வருவாயே ! 

பாடிய கனபாவல ! பார்புகழ் சிகிமேரினில் - வளர்தேவே ! 
2481. எதிரவரு சூரனிடறவயி லேவு - செயவீரா ! 

மதியையணி வேணி மருவுமுமை மாது- தருபாலா ! 
அதிகவர நீசெய் ! அழகுதிகழ் வேடர் - மகள் தோழா | 

கதியுலவு தோகை கமழ்சிகியின் மேரில் - வருதேவே ! 
2482. வனம் வளரு மாது மேவி 

மருவுபுய நாத ! நாய - னிடம்வாராய் ! 
பனகமுடி 

வேணி யீசர் 
பரமர்கரு ணாதி தேசொல்- புதல்வோனே ! 
மனதில்வரு நோய்கள் தீர 

மகிழினொடு தோகை மீதில் - வருவாயே ! 
கனகமலை நேர தான 

கமழ்சிகியின் மேரில் வாழும்- முருகோனே ! 
2433. கொந்தலர்கொள் மாலை கொண்டகுழன் மாது - குறமானாள் 

தந்தமய லோடு தங்கவணை மீது -- புணர்தோளா ! 
சொந்தவடி யேனை துங்கமிகு வேண - அருள்தாராய் ! 

அந்தமிகு தோகை யந்தமலை மீது - வருதேவே ! 
2484. காலன் வருமுனே காண வெனின் முனே - வருவாயே ! 

சீல மிகுகுகா ! தேவர் பணிபதா ! - எனையாளாய் ! 
வால வடிவுளோய் ! வாழ்வின் மறமினாள் - புணர்தோளா ! 

வேல ! அருள்செய்வாய்! மீறு சிகியின்மா -மலையாளா ! 
2185. வெற்றிபுனை யயிலால் மிக்கதள வசுரோ - னுடனே தான் 

செற்றுவிழ வடுவோய் ! சித்ரமயில் முருகா - எனையாளாய் ! 
நற்றமிழை யருள்வாய் ! நத்தருட மருகா ! -- செகநாதா ! 
உற்றடியர் முதலே உத்தியருள் சிகிமா- மலையாளா ! 


560 


தின கவிதை 


2486 , அஞ்சிவரு சூர னோடு 

அண்டியட லேசெய் கூரீன்- அயிலாளா ! 
வஞ்சிகுற மாதி னோடு 

வம்புமுலை மீது லீலை - புரிலோலா ! 
கொஞ்சுகிளி யான தேவி 

கொன்றையணி வேணி நாதர்-- தருபாலா ! 
மஞ்சுதவழ் நீடு சோலை 

மண்டுசிகி மேரில் வாச !.-- அருளாயோ ? 


2487 . 


ஆடிய 

மயிலா ! யான்மகி ழிடவே - அருளாயோ ? 
பாடிய வடியேன் பாரினி லுயர்வாய் - அருளாயோ ? 
வாடிய விடையாள் மாகுற 

மயிலாள் - புணர்தோளா ! 
Folgu 

பொழில்சேர் கூறரு சிகிமா -- மலையாளா ! 


2488. சானகிமணாள ரான 

தார்புனையு மாய ராசை - மருகோனே ! 
வானவர்கள் ராசன் மேவு 

மாது சசி யார் சொல் தேவி - புணர்தோளா ! 
ஞானமுனி வோர்கள் தேடு 

நான்மறைகொள் பாத னே ! நல் - லருள்தாராய் ! 
தேனலர்கள் சோலை சூழும் 

சீர்சிகியின் மேரில் வாழும் - முருகோனே ! 


2489. சமராடிய தகுவேலவ ! - அருளாயோ ? 

குமரா நடை கொளுமாமயில்- முருகோனே ! 
அமரோர்பணி அழகா! க்ருபை - புரிவாயே ! 
அமர்சோலையின் அருள் தோகையின் - மலையாளா ! 


2490. வஞ்சமிகு சூர னாவி 

மண்டுசமர் மீது போக - அடுவோனே ! 
கஞ்சமலர் வாச மாது 

கங்குனிற மான மாயன் - மருகோனே ! 
தஞ்சமரு ளேசெய் நீடு 

தங்கமலை நேர்சி காமென் - மலையாளா ! 
நஞ்சரவு சூடு வேணி 

நம்பர்தரு பால காநல் - லருளாயோ ? 


2488. சசியார் சொல் தேவி : தேவயானை என்று கொள்க . . 


தின கவிதை 

501 
2491. காத லாகிய வேட நாயகி 

காம நாயக ! - எனையாளாய் ! 
சீத மாமதி சூடு வேணியர் 

தேடு பாலக ! - அருளாயோ ? 
நாத னே ! உனை யேய லாதொரு 

நாதி தானிலை - அறியாயோ ? 
போத மேவிய ஞான நாயக 

பூப் தோகையின் - மலையாளா ! 
2492. சினத்த ராவணன் மீதினி லேகன 

திறத்த கூர்கணை யேவிய ராகவன் - மருகோனே ! 
மனத்து லாவிய நோயக லோடிட 

மயிற்கு கா ! அடி யேனிட மேயினி - வருவாயே ! 
தனத்தி னால்மய லேபுரி வேடமின் 

தனக்கு நாயக னே ! க்ருபை வாரியே ! - அருளாயோ ? 
இனத்து மாமணி சேர்முடி சூழ்தரு 

எழிற்சி காமலை மீதினில் வாழ்வுறு- குருநாதா ! 
2493. நடனமிடு தோகை நலமயிலி லேறி - வருவாயே ! 

சினமுலவு சூரன் திறமகல வேலை - விடுவீரா ! 
அனநடையின் மாது அழகுதிகழ் வேடர்- மகள்தோழா ! 

கனகமலை நேரு கமழ்சிகியின் மீது - வருதேவே ! 
2494. கறையாகிய மிடறார் கமழ்தாதகி முடியார் - தருபாலா ! 

பிறையாகிய நுதலாள் பிடியாகிய இடையாள் - குறமானாள் 
இறையாகிய வரசே ! இணையார்தகு மயிலா ! - அருளாயோ ! 

நறையாகிய பொழில் சேர் நலமேவிய சிகிமா - மலையாளா ! 
2495. கனகமலை யான தோகை 

கமழ்கிரியில் வாச மான- முருகோனே ! 
அனநடையின் மாது தேவி 

அழகுமையி னாசை யான - புதல்வோனே ! 
மன துவரு நோய்கள் தீர 

வரமுதவி யேசெய் ! தேவர்- பணிதாளா ! 
புனமகளை மேவு மார்ப ! 

புனிதமிகு நாத ! யாவும் - அருளாயோ ? 
2496. கலக லெனச்ச தங்கை யாடிட 

கமழ்கொள் கடப்ப லர்ந்த மாலிகை - யுடன்வாராய் ! 
வலுவுடன் வெற்றி கொண்ட மாவுடல் 

மடிய அடற்செய்கின்ற வேலவ ! - எனையாளாய் ! . 
36 


562 


தின கவிதை 


. 


அலமுறு சக்ர வங்கை வாமன 

அழகு படைத்த விண்டு ஆசைகொள் - மருகோனே ! 
மலர் நனை மைப்பொழில் சிந்து தோகையின் 

மலைவளர் மெய்க்குக கந்த சாமி ! நின்- அருளாயோ ? 
2497. சரச மிகுத்த தேவி 

தருவன முற்ற மாது - புணர்தோளா ! 
அரனருள் பெற்ற தேவ ! 

அழகு படைத்த தோகை - மலையாளா ! 
விரசு மிகுத்த மாவை 

மிகுபெல முற்று வேல்கொ - டெயும்வீரா ! 
வரமடி யற்கு நீசெய் ! 

மகிபசி கிக்கு நாத ! -எனையாளாய் ! 


2498 .. எனது துயர் தீர எழில்சிகியி னேறி - வருவாயே ! 

வனம் வளரும் வேடர் மகளைமய லோடு - புணர்தோளா ! 
சினவவுணர் கால ! செகமுழுது மாளு - முருகோனே ! 

கனகமலை நேரும் கமழ்சிகியின் மேவு - குகநாதா ! 
2499. கந்தமிகு நீப மாலை 

கண்டமதில் நாளு மேய - ணியும் நாதா ! 
சந்தமிகு பாடல் பாட 

தந்தருள்வை நீத மான- முருகோனே ! 
கொந்தலர்கொள் காவில் வாழ்வு 

கொண்டகுற மானை மேவு - குகநாதா ! 
அந்தரவி ணோர்கள் சூழும் 

அன்பசிகி மேரு லாவும் - அமரேசா ! 
2500. அடல்புரி சூரன் அலறிட வேலை - எயும்வீரா ! 

கடல் தனி லேமுன் கனதுயி லேசெய் - திறல் மாயோன் 
மடமயி லாள் பொன் மகள் புணர் மால் தன் - மருகோனே ! 
திடமுடி சேரும் சிகிமலை மீது - வளர்தேவே ! 


2501. வந்துவரம் நீ செய் வண்டுலவு நீப - மலர்மார்பா ! 

செந்துவர் செய் வாயள் சிந்துநிகர் பார்வை - மடமானாள் 
கொந்துலவு மாலை கொங்கை குறமாது - புணர்தோளா ! 
நந்து பொழில் சேரும் நன்றுசிகி மேரில் - வளர்தேவே ! 


2496. இப்பாட்டில் சந்தங்கள் இடையிடையே சிறிது மாறுகின்றன. 
2501 , சிந்துநிகர் பார்வை : கடலலையென இமைக்கும் நோக்கம் , 


" 


தின கவிதை 

563 
2502. மதிதவழ் கின்ற சூலடிப் பலவின் 

வரியளி யுந்து தீமணச் சுலைகள் - ரசமோடி 
நதிதவழ் சங்கு தாமரைக் கொடியின் 

நகைமணி சிந்து சீர்வளப் பணைகள் - விளைவேறும் 
பதிநிறை குன்றை மாமலைக் கதிப ! 

பனிமொழி மங்கை யாள்குறக் கொடிதன் - மணவாளா! 
கதிதரு துங்க பாதபத் மகுக ! 

கருணை பொழிந்து வாழ்வெனக் கருள்வை ! - குமரேசா ! 
2503. மதிதவழ் சோலை மகள் தனை மேவு - குகநாதா ! 

கதியுள தோகை கமழ்மயி லேறு - முருகோனே ! 
விதிபர மேசர் வெகுமுனி வோர்கள் - துதிதேவே ! 

பதிபுகழ் தோகை பணைமலை வாழும் - அமரேசா ! 
2504 . அன நடை பயின்ற வேட நாயகி 

அழகுயரு கின்ற தேவி யோடணை - புயவேளே ! 
மனது துயர் கின்ற நோயை யேதவிர் 

வனசமலர் மிஞ்சு பாத னேக்ருபை - புரிவாயே ! 
தினகரமி லங்கு சோதி மேனிய ! 

திறமிகவு ணன்றன் மேனி சீறிடும் - அயிலாளா ! 
உன் தடிய னின்று வாழ வேயருள் 

உயர்பொழி லிலங்கு தோகை மாமலை - முருகோனே ! 
2505. உனது பாத மிரண்டை 

உரிமை யாக நினைந்து - பணிவேனே ! 
எனது பாவ மகன்று 

விடவு மாக சிகண்டி - தனில்வாராய் ! 
சினவ ராவு புனைந்த 

திகழ்ச டாதரர் தந்த - புதல்வோனே ! 
மனது நோய் தவிர் கந்த 

வளமை சேருயர் குன்றை - மலையாளா ! 
2506. கருணை தங்கிய கமல மங்கைதன்-மருகோனே ! 

மரும ணந்திடு மலர ணிந்திடு - புயவேளே ! 
திருவி லங்கிய திகழ்சவுந்தரி - தருபாலா ! 

அருள்கனிந்தருள் அழகு யர்ந்திடு - சிகி மேரா ! 
2507. வாதுபுரி சூரன் மாளவயி லேவு - முருகோனே ! 

சூதுமிகு மார்பின் தோகைகுற மாது- புணர்தோளா ! 
ஆதரவு நீசெய் ஆறுமுக ! வேல ! - எனையாளாய் ! 
தாதவிழு சோலை தானுலவு தோகை - மலையாளா ! 
2507 . சூது மிகுமார்பு : சூதாடு கருவியான வட்டினை வென்ற கொங்கை , 


. 


564 


தின கவிதை 


2508. வனசமலர் மீது வளருமட மாது - மருகோனே ! 

பனகமணி வேணி பனிமதிகொள் வேணி - தருபாலா ! 
மனதுவரு நோயை மருவிடவி டாமல்- அருள்வாயே ! 

கனகமலை யான கமழ்சிகியின் மேரில் --வருதேவே !! 
2509. கறையணி மிடறார் கருணையி னரனார் - அருள்பாலா ! 

இறைகுரு பரனே ! இமையவ ரரசே ! -அருளாயோ ? 
குறைதவிர் குகனே ! குறமயில் கணவா !-க்ருபையாளா ! 

மறைபுகழ் சிகிமா மலைவளர் முருகா ! - எனையாளாய் ! 
2510. காலனை வதைத்த காலா ! 

காரண கருத்த ராசை - மக ! வேளே ! 
வேலினை யெடுத்து மாவை 

வீழிட அடர்ச்செய் வீர ! -- எனையாளாய் ! 
பாலக னெனக்கு நாளும் 

பார்மிசை தரித்ர மோட - அருள்வாயே ! 
வாலமதி யுற்ற சோலை 

வாழ்வுறு சிகிப்பொன் மேரில் - வருதேவே ! 
2511. வனச மாமலர் வளரு நாயகி 

- புணர்மாயோன் - நலமேசேர் 
சினவி ராவணன் சிதற வேசெயும் 

- மணிமால் தன் - மருகோனே ! 
மனது நோய்தவிர் மயிலின் வாகன ! 

- முருகோனே ! - எனையாளாய் ! 
கனக மேமிகு கமழ்சி காமலை 

- வளர்தேவே ! - அருளாயோ ? 
2512. துயராகிய சமுசாரமென் 

சுகவாழ்வினில் வருமாகலி - யது தீராய் ! 
அயராதனு தினநானுனை 

அடியே தொழ வருளாததும் - எதனாலோ ? 
குயமீறிய தெளிவாகிய 

குறநாயகி யுடன்லீலைகள் - புரிலோலா ! 
வயநேமநன் னகரா ! கன 

மணிசேர்சிகி மலை மேல்வரு - குகநாதா ! 
2513. அனியாய லோப ரிடமோடி நாளும் 

அலையாமல் வாழ்வு- புரிவாயே ! 
பனியான சோதி மதிசூடு வேணி 

பரமேச ராசை - மகவேளே ! 


தின கவிதை 


565 


சனியான பாவ மடமாத ராசை 

தவிராது பூவில் - அலைவேனோ ? 
முனிவோர்கள் தேவர் பணியே செய் தோகை 

முதுகேறு தோகை - மலைநாதா ! 


2514. மாரியறி யாத பயிர்போலே 

மாதரறி யாத சிசுபோலே - நெடுநாளாய் 
வேரிமிகு வாச மலர்போலே 

மேவுனது பாத மறியாதே - மெலிவேனோ ? 
காரிருளை மேவு முடல்மாவை 

காலனென வேறு வயிலாலே - அடுசூரா ! 
தாரிலகு மார்ப ! எனையாளாய் ! 

தாவுபொழில் சூழு சிகியாமோர் - மலையாளா ! 


2515. அருமை யறியாத பிரபுவிட மோடி 

அலைவதது பாவம் - அறியாயோ ? 
கருமையுள பாவ மடமின் வயினூடு 

கருவில்விழல் மோசம் - விலகாயோ ? 
இருமைவினை தீர அடியனிடம் ஓடி 

எதிர்வருவை ! தோகை - மயிலாளா ! 
உரிமையுடன் வேண வுதவிசெய்கு வாய் ! தென் 

உயர்சிகியின் மேரில் - வருதேவே ! 


2516. திருவை நேரும் வடிவாள் 

திறளு லாவு முலையாள்- குறமானாள் 
மருவு லாவு குழலாள் 

மயல்க ளோடு புணர்சீர்- முருகோனே ! 
பொருது சூர னுடனே 

புடைகொள் சேனை விழவே - அடுவீரா ! 
தருவு லாவு பொழில் சூழ் 

தகுசி காநன் மலைமேல்- வருதேவே ! 


2517 . 


மருவுளி 

நீப மலரணி மார்ப ! --- எனையாளாய் ! 
கருமுகின் மேனி கனவிற லாசை- மருகோனே ! 
வருமசு ரோனை மடிபட வேலை- எயும்வேலா ! 
தருவுயர் சோலை தகுசிகி மேரில் வளர்தேவே ! 


2515. விலகாயோ ! விலக்காயோ ? ( சாதம் நோக்கித் தொக்கது ) , 


566 


தின கவிதை 


2518. அனியாய லோப ரவரூடு வோடி- அலையாதே 

கனிவான சோதி கருணாரி தே ! நல் - லருளாயோ ? 
இனியாவ லாக எளியேன்மு னாக - வருவாயே ! 
நனிசோலை மேவு நலமான தோகை - மலையாளா ! 


2519. ஆவ்லி னால் நிதம் மோசம தாகவும் 

ஆதுல னாவதும் - அறியாயோ ! 
பாவவி மோசன ! சேவல்கொள் பாணிய ! 

பார்மிசை நான்மெலி - குவதாமோ ? 
சேவகனாகிய சூரனை வீழிடு 

தீரதி கூரிய- அயிலாளா ! 
பூவலர் காவுகள் கூடிய தோகையின் 

பூமலி கோடுயர்- குகநாதா ! 
2520. எனதுட வாவ லினிநிறை வேற - அருளாயோ ? 

மனதினி லோடி வருகிற நோயை அடுவாயே ! 
கனகடன் மீது கமழ்துயின் மாயன் - மருகோனே ! 

வனநிறை தோகை மயின்மலை வாச - முருகோனே ! 
2521. கடம்பையணி புயனே ! 

கரந்தைபுனை சடையார் - அருள்பாலா ! 
அடம்புரியு மவுணோர் 

அகங்குலைய வலியாய் விடுவேலா ! 
நடம்புரியு மயிலா ! 

நறுந்துழைகொள் புயமால்- மருகோனே ! 
தடங்கொள்முடி நிறைசூழ் 

சகம்பரவு சிகிமா- மலையாளா ! 


2522. கதியாகிய மயிலா ! கமழ் நீபமென் மலரா ! - எனையாளாய் ! 

நதிசூடிய சடையார் நலமாகிய புதல்வா ! - அருளாயோ ? 
மதியாகிய முகமான் மறமானணை புயவா ! - குகநாதா ! 

துதிசேரிரு சரணா ! துரையே !சிகி மலைமேல் - வருதேவே ! 
2523. வனசமலர் வாழும் மயிலையணை மாயன் - மருகோனே ! 

மன துலவு நோயை மறையவரு ளேசெய் ! -- குகநாதா ! 
புனமுலவு வேடர் புனிதமட மாதை - அணைதோளா ! 
கனகமலை நேரும் கனசிகியின் மேரில் - வருதேவே ! 


| 


2521. துழாய் என்பது 

துழாய் என்பது துழை என நின்றது . 


வஞ்சிதனை யணைவாய் ! வந்தவசு ருடனே - அடுசூரா ! 
தின கவிதை 

667 
2524. கிம்புரிக் கோட்டு மதமா தன் தனத் தேத்து சசிசேர் 

கின்ற பொற்பூவின் மகவான் - மருகோனே ! 
செம்பிறைச் சூட்டு முடியார் அன்பருக் கேற்ற புகழார் 

செங்குழைத் தோட்டி னரனார்- தருபாலா ! ( வளமே 
அம்பிறைத் தூற்று முகிலார் பைம்பொழிற் காட்டின் 

லந்தரத் தாற்றி னிமையோர்- புகழ்வான 
கொம்பினிற் றாக்கு சிறுகால் பைந்துணர்த் தூற்று மெழி 

குன்றையிற் பாற்று வடிவேல்- முருகோனே ! [ லார் 
2525 . மருவு லாவிய கொன்றை மதிய ராவணி யெந்தை 

மகிழ்வி னோடருள் கந்த ! - மலர்மார்பா ! 
பொருது சூருடன் வந்த படைகள் யாவையும் வென்ற 
புகழு மோரயில் கொண்ட- செயவிரா 

! 
கருவு லாவிய பந்த விருளு றாதொளிர் கின்ற 

கதிர தாயெழு கின்ற - இளையோனே ! 
முருகு லாமதி சிந்தி அருவி யோடிழி கின்ற 

முதுமை சேர்சிகி வந்த - முருகோனே ! 
2526. கானக மயிலாள் காதல்கொள் குறமான் - அணைதோளா ! 

சானகி புணர்சீர் தார்புனை புயமால் - மருகோனே ! 
தேனலர் மலரார் தேவர்கள் முதலோர் - பணிதாளா ! 

வானக முயர்சீர் மாமிகுசி கிமா - மலையாளா ! 
2527. மடந்தை யாகிய மணங்கொள் .சீர்குழன் - மயலாளே 

குடங்கள் போன் முலை குறஞ்சொல் நாயகி - புணர்தோளா 
அடஞ்செய் சூருடன் அடன்று போர்புரி - அயிலாளா ! 

தடங்கொள் சோலைகள் தகுந்த தோகையின் - மலையாளா | 
2528. அஞ்சலென என்முனே யன்பினொடு மயின்மேல் - வரு 

[ வாயே ! 
கொஞ்சமதி நுதலாள் கொண்டல் நிற குழலாள் - குறமானாள் 


. 


- 


தஞ்சமருள் குகனே ! தங்கநிறைசிகிமா- மலையாளா ! 
2529. கயிலாச வாசர் கமழ்வேணி நாதர் - தருபாலா ! 

மயிலேறி யேமுன் வருவாய் ! உலாச | --முருகோனே ! 
குயிலான தேவி குறமாது மேவி - அணைதோளா ! 
ஒயிலாக நாளும் உயர்தோகை மேரில்- வருதேவே ! 


8324. மதமாவின் கிம்புரிக் கோட்டைத் தன் கொங்கைக் கொப்பிடும் 
இந்திராணி . அம்பு - நீர் , சிறுகால் - தென்றல் . பாற்று - போர்செய்கின்ற 


568 


தின கவிதை 


2530. வருசூருடன் வலுமோர்புரி - அயிலாளா ! 

திருமாமயில் செயமாமயில் - புணர்தோளா ! 
மருவேமிகு மலர்சூடிய - மணிமார்பா ! 
தருவேநிறை தகுதோகையின் - மலையாளா ! 


2531. வந்த வினை தவிர் வம்பு மலரணி -- புயவேளே ! 

கந்த மலரயன் கண்டு பணிபுரி - முருகோனே ! 
சந்த மிகுதமிழ் தந்து வரமருள் - குகநாதா ! 
நந்த வனநிறை நன்று மிகுசிகி-- மலையோனே ! 


2532. அடியனிட மேது மருமையிலை யோ ? சொல் ! -- முருகோ 

[ னே ! 
கடிமலர்கள் சூடு கனகுழலி வேடர்- மகள்தோளா ! 
துடியிடையின் மாது துரைமகள்த னாசை - மகவோனே ! 
வடிவுமிகு தோகை மலைவளரு நாத ! - எனையாளாய் ! 


2533. தாவி யமயில் வாகனா ! 

தார்பு னைபுய பூதரா ! - எனையாளாய் ! 
காவி யைநிகர் பார்வையாள் 

காதல் கொள்குற மாதினாள்- புணர்தோளா ! 
கூவி யகன சேவலா ! 

கோத றுகம லாசனே-பணிதாளா ! 
பாவி யையினியாளையா ! 

பார்பு கழ்சிகி மேரில்வாழ் - குகநாதா ! 


2534. வருசூருடன் வலுபோர்புரி - அயிலாளா ! 

ஒருவேடமின் உடனேமரு - வியதோளா ! 
மருநீபமென் மலர்மாலிகை - புனைதோளா ! 
தருவேநிறை தகுதோகையின் - மலையாளா ! 


2535. கானக முறைமாது காதல்கொள் குறமானை -அணைதோளா ! 

தானவர் குலகால ! தார்புனை புயநாத ! -- எனையாளாய் ! 
நானினி மெலிவாதல் ஞாயம் தலதேவ - குலசீலா ! 
வானவர் பணிதாள ! வாழ்வுறு சிகிமேரில்- வருதேவே ! 


2536. சகல புவன நாதனே ! 

தருண மறிவை தேவனே ! - அருளாயோ ? 
அகம துளவி லாசனே ! 

அடியன் வளர்க வேசெய்வாய் ! - குகநாதா ! 


தின் கவிதை 


569 


சுகம் துள நன் வேடமான் 

துரைமி னவளு நாளுமே - புணர்தோளா ! 
தகமை யுளசி காபொன்மா 

தழுவு மலையின் வாசனே ! -- எனையாளாய் ! 


2537. நஞ்சணி மிடறினார் நன்றுள சடையினார்- அருள்பாலா ! 

கஞ்சனை யடருவோர் கங்குலி னுடலினார் - மருகோனே ! 
வஞ்சக வசுரமா வந்தெதிர் பொருதுவே - லணிதேவே ! 
மஞ்சுகள் தவழுமோர் மஞ்சுயர் சிகியின்மா- மலையாளா ! 


2538. வீர மிஞ்சிய சூர னைந்திட வேலை யன்றுமுன் - எதிர்வீரா ! 
சார மிஞ்சிய பார்வை யின்றருள் தாவு கின்றபொன் - மயி 

( லாளா ! 
கார மிஞ்சிய ராவ ணிந்திடு கார ணன்றரு- புதல்வோனே ! 
பார மிஞ்சிய கோடி லங்கிய பார்பு கழ்ந்திடு --சிகிமேரா ! 


2539. எந்தவித மாகிலு நீ 

என்றன்மன தாவல்கள் போல் - அருளாயோ ? 
கந்தமலர் மீதினில்வாழ் 

கஞ்சன் முதல் வானவரே- பணிதாளா ! 
சந்தமிகு பாடல்களே 

தந்துவெனை யாளுமையா ! - குகநாதா ! 
கொந்தலர்கொள் சோலைகளே 

கொண்டசிகி மேரினில்வாழ் - முருகோனே ! 


2540. கருத்திலா சையொடும் எனக்கு வேணநிதி 

கருத்த னே ! கிருபை - புரிவாயே ! 
திருத்த மானகுற மயிற்கு மாலைபுனை 

சிறப்ப தானவழ - குளதேவே ! 
செருச்செய் சூரனொடு மமர்க்கு ளேயெதிர்செய் 

திறத்த வேலைவிடு-- செயவீரா ! 
தருக்கள் சோலைநிறை சிகிப்பொன் மேரில்வரு 

தமிழ்க்கு ஈச ! என்முன் - வருவாயே ! 


2541. எதனா லடியே னிட நீ தயவே- புரியாதே ? 

மதுவே நிறைசீர் மண நீ பமென்மா - லிகைமார்பா ! 
பதுமா சனனார் பணியே புரிமா - குருநாதா ! 
விதுதா வியசீர் மிகுதோ கையின்மா- மலையாளர் ! 


570 


தின கவிதை 


2542. ஏறுபொருஞ்சின நால்வகை யின்படை 

யேவவு ணன்சிரம் - விழவேதான் 
பாறுழ லும்படை வேல்தொடு புங்கவ ! 

பாழிநெடும்புய ! -- முருகோனே ! 
தாறிடு செங்குலை வாழைம ணங்கமழ் 

தாவுகு றிஞ்சியி - லுறைவோனே ! 
ஆறிடு செஞ்சடை யாரரு ளுஞ்சுத ! 

ஆல்தவழ் குன்றையின் - மலையோனே ! 


2543. கூவிய மயிலேறி கூறிடும் அயிலோடும் - அசுரோன்மேல் 

தாவிய படைவீழ சாடிய செயவீர ! -- அருளாயோ ? 
பாவியை யடுநோயை பாதக மலையாவை - அடுவாயே ! 

தூவிகள் நிறைசீரின் தோகையின் மலைமீது- வருதேவே ! 
2544. நடன மாடிய மயிலி லேறிமுன் 

நளின மாமுக - முடன் வாராய் ! 
மடவி வேடுவர் குலமி னாள்குற 

மயிலை மாலொடு --புணர்தோளா ! 
படவ ரீாவணி சடில நாயகர் 

பரம ராசைகொள் - மகவேளே ! 
தடவ தாகிய பொழில்கள் சூழ்தரு 

தகுசி காமலை - முருகோனே ! 
2545 . ஆடிய 

மயின்மீதே யான்மகி ழிடவேதான்- வருவாயே ! 
கூடிய படையோடும் கோதுள வசுரோன்மே - லடுசூரா ! 
நாடிய வரம்யாவும் நாள்தொறு மருள்வாயே- அமரேசா ! 

நீடிய பொழில் சூழும் நேமநன் னகராளா ! - சிகிமேரா ! 
2546. [ கடகளிறின் முகத்தனார் ) கருணையுள கத்தனார் - துணையாளா! 

மடவரல் குறத்தியார் மயலொடு புணர்ச்சிநா- யகவேளே ! 
இடரதை விலக்கியே யினியவர மிப்பநீ - அருள்வாயே ! 
வடவரை நிகர்க்குமோர் மயின்மலையி னித்தம்வாழ் - குரு 

[ நாதா ! 
2547. சகல லோக நாயகனே ! 

தமியன் வாழ நீயருள்வாய் ! -அமரேசா ! 
சுகமின் வேட நாயகியாள் 

துரைமி னாளு மாலுடனே - புணர்தோளா ! 


. 


0 


2546. [ ] சந்தம் மாறுபடுகிறது . 


5711 


தின கவிதை 
அக்ம தேசெய் மாவுடனே 

• அடல்க ளேசெய் வேலவனே ! - க்ருபைதாராய் ! 
மகமு ளோர்கள் வானவரே 

மலர்கள் தூவு தோகையின்மா - மலையாளா ! 
2548. பாதி மதியைத் தரித்த வேணியர் 

பாவை யுமையைப் புணர்த்த நாயகர் 

- தருபாலா ! - முருகோனே ! 
ஆதி மறையைப் பெருத்த ஆழியில் 
[ ஆர்க யலுருவிற் றொகுத்த ) மாதவர் 

- மருகோனே ! - குகநாதா ! 
மாதி ரமதைப் பொடித்த வேலவ !! 
வார்கெ ழுமுலைக் குறத்தி நாயகி 

- மயல்மேவும் - இளையோனே ! 
சோதி முடிகள் நிறைத்து லாவிய 
தோகை மலையின் மகிழ்ச்சி யாகிய 

- குமரேசா ! - அருளாயோ ? 
2549. கான கத்திலுறை வேடு வர்க்குலமின் 

காதன் மிக்கமரு -வியதோளா ! 
தேன லத்திலுயர் வான நற்சொல்பகர் 

தேவி யற்புதமின் - மருகோனே ! 
பான லத்தமதி சூடு கர்த்தரருள் 

பால கக்குமர ! - குருநாதா ! 
வான கத்தமரர் சூழு மெய்ச்சிகியின் 

மாம லைக்கரசு- புரிதேவே ! 
2550. இனியமட வார்க ளாசை 

யெனுமொருபொ லாத வாவி 

- தனில்வீழா - தருள்வாயே ! 
அனிதமிகு சூர னாவி 
யழிய நுனை வேலை யேவு 

--செயவீரா ! -- முருகோனே ! 
பனியின்மதி சூடும் வேணி 
பரமரருள் பால கா ! பொன் 

- மயில்வீரா !-அருளாயோ ! 
கனிகணிறை சோலை தாவு 
கமழ்சிகியின் மேரில் வாழும் 
- அமரேசா ! -க்ருபை தாராய் ! 


2547. [ ] எழுத்து மிகுதி . ஆர்கயலெனத் தொகுத்த எனப் படிக்கலாம் . 
2548. பாவக : விளி , 


57 ) 


தின கவிதை 


2551. சிந்தைதனில் வருநோய்கள் 

சிந்திவிட வரம்யாவும் - அருளாயோ ? 
நந்தையணி கரமாயன் 

நன்றுபுரி முனிவோர்கள்- பணிதேவே ! 
பந்தைநிகர் முலைமாது 

பங்கசமென் முகவேடு -வியினாதா ! 
விந்தைநிதம் விளையாடு 
மிஞ்சுமுடி நிறைதோகை -- மலைநாத தா 

! 
2552. மடங்க லேறனைய புயங்கள் மீறவரு 

வளைந்த சேனையுடன் - வருசூர்மா ! 
தடங்கு லாவுமுர மிரண்டு கூறுபட 

தயங்கு வேலைவிடு - செயவீரா ! 
குடங்கள் போலநிறை தனங்க ளால்மயல்செய் 

குறும்பு தானிடுவர் -- மயல்தீராய் ! 
முடங்கு வாழைகுலை நெருங்கு தோகைமலை 

முகுந்த னார்மருக ! -- முருகோனே ! 
2553. வஞ்ச கமிடு சூரன் மார்பினில் 

மண்டி டவதி கூர்மை வேலினை - விடுசூரா ! 
நெஞ்ச கம்வரு நோய்கள் தீரிட 

நின்கி ருபைபுரி வாய்கு கா ! குரு- பரநாதா ! 
பஞ்சி னுமெலி தான சீரடி 

பைங்கொ டிகுற மாது நாயகி -புணர்தோளா ! 
மிஞ்சி யபொழில் சூழ 

வேவளர் 
மின்ப யில்சிகி மேரில் வாழ்வுறு - முருகோனே ! 
2554. கலசவினை முலையாள் கமல தள வதனாள்- குறமானாள் 

வலியமரு வியவா ! மகிமையுள துரையே ! -- எனையாளாய் ! 
புலனிலுள அறிவே ! புணரிதுயில் விறலார்- மருகோனே ! 

குலமறைகள் புகழ்சீர் குலவுசிகி மலைமேல் - வருதேவே ! 
2555. இனியாகிலு மடியேனிட மிசைவாய்வரம் - அருளாயோ ? 

கனிவாகிய குறநாயகி கணவா ! க்ருபை - புரிவாயே ! 
பனிமாமதி தவழ்வேணியர் பதுமாசனர் - குருநாதா ! 

முனிவோர்பணி குகநாயக ! முதலே ! சிகி - மலையாளா ! 
2556. எனதாவலின் படியேயரு ளிசைவாயினி - அருளாயோ ? 

மனதேவரு கிற நோயொடு மயலோடிட - அருளாயோ ? 
புனமீதினில் வருநாயகி புணர்சேவக ! -- எனையாளாய் ! 
கனசோலைகள் நிறைவாகிய கமழ்தோகையின் - மலைநாதா ! 


* 


578 


தின கவிதை 
2557. சகல புவன கருத்தனே ! 

தமியன் வளர வருட்செய்வாய் | -அமரேசா ! 
மகம துபரி விழைத்தவோர் 

மகப தியித மயிற்குநா - யகவேளே ! 
புகலு மறைகள் புகழ்க்குகா ! 

புணரி துயில்வர் தமக்குமா - மருகோனே ! 
தகமை யுயரு மயிற்பொன்மா 

தழுவு மலையி லிருக்கும் வேல் - முருகோனே ! 
2558. தினைப்புனங் காத்த குறமின் 

திருப்புயஞ் சேர்த்து மருவு - புயலோலா ! 
பனைக்கரங் கோட்டு வதனம் 

படைத்திடும் மேட்டு வயிறர் - துணையாளா ! 
முனைப்படுங் கூர்த்த வயிலை 

முறுக்கிடும் போக்கு விடுபொன் - முருகேசா ! 
சினைப்புனங் காட்டு சிகியின் 

திறக்கிடுங் கோட்டில் வளரும் - வடிவேலா ! 


2559. எனதாசை போல இனிவாழ வேனும் - அருளாயோ ? 

தனமீறு தேவி தகுகான மாது -- புணர்தோளா ! 
மனநோய்கள் தீர வரம்யாவும் நீசெய் ! - குகநாதா ! 

கனமீறு தோகை கமழ்மேரில் வாழும் - முருகோனே ! 
2560. கரந்த வீரனுடல் துணிந்து நீடுபகை 

கடந்த கூர்வயிர - மகபதிதன் - மருகோனே ! 
குரங்க ளேபயிலும் மடந்தை கானமயில் 

குவிந்த பூண்முலையில் - மயலினுடன் - அணைதோளா ! 
வரந்த வாதநட மிடும்பொ னார்சடிலர் 

மகிழ்ந்த சேயிளைய - குமரகுரு - பரநாதா ! 
சுரந்த சூலின்முகி லினங்கள் சூழுமுடி 

துலங்கு தோகைமலை- ( வளர்சரவண) - முருகோனே ! 
2561. வனசமலர் மீது வளருமட மாது - மருகோனே ! 

அனவரத காலும் அடியனிட மோடி - வருவாயே ! 
மனது வரு நோய்கள் மடியவர மியாவும் - அருளாயோ ? 
கனகமலை தேருங் கமழ்சிகியின் மேரில் - வளர்தேவே ! 


2557. மகபதி யீதமயில் - இந்திரனுடைய நல தரும் மயில் : தேவயானை . 
2560. [ ] ஒரெழுத்து மிகை . வளர்சரண என இருக்கலாம் . 


574 


தின கவிதை 


2562. தாதவிழ் கொன்றை மாலை 

தாரணி கின்ற நாதர் - அருள்பாலா ! 
சேதன மிஞ்சு வோர்கள் 

சீர்மலர் கொண்டு தூவும்- இருபாதா ! 
மோதமர் கொண்ட சூரன் 

மூடிட வந்த சேனை - விழவேலால் 
கோதமர் கொண்ட வீர ! 

கோடுயர் குன்றை மேரு - வளர்தேவே ! 
2563. [சகலரெட்சகா ) 

தமியனிட மிப்பவே - அருளாயோ ? 
பகருமறை யுற்றவா ! 

பணிபுனை குறப்பெணாள் - புணர்தோளா ! 
சுகமயி லுமைப்பெணாள் 

துரைமகள் தனக்குமால் - மகவேளே ! 
மகபதி துதிச்சிகா 

மலையிலர சுற்றவா ! -- எனையாளாய் ! 
2564. வந்த சூருடல் ரெண்டு கூறிட மண்ட வேல்விடு- செயவீரா! 

சந்த மேவிய விஞ்சு பாடல்கள் தந்து வாதரி - முருகோனே ! 
நந்தனாரருள் கின்ற நாயக ! நங்கை வேடுவி - புணர்தோளா ! 

அந்த மேவுசி கண்டி மாமலை யங்கு வாழ்வுறு - குகநாதா! 
2565. மதிதவழ் சோலை யூடு 

வளர்குற மானை மேவு - புயலோலா ! 
நதிமலர் சூடும் வேணி 

நலனுறு பால காபொன்- மயிலாளா ! 
ததியுறு பாணி மாயன் 

தகுமரு காசி காதென் - மலையாளா ! 
அதியழ கான தேவ ! 

அருள்புரி வாய் உ லாச - முருகோனே ! 
2566. கொஞ்சிய கிளிமொழியாள் 

கொண்டலை நிகர்குழலாள் - குறமானாள் 
ரஞ்சித முடனணைவாய் ! 

நன்றுள கிருபையெலாம் - அருளாயோ ? 
பஞ்சினு மெலியடியாள் 

பந்திணை முலையுமையாள் - அருள்பாலா ! 
மஞ்சுகள் தவழ்சிகிமா 

மன்றல்கொள் மலையரசே ! -- எனையாளாய் ! 
2563. [ ] சந்தங் குறைகிறது . 

‘ சகலபுவி ரெட்சகா ! என இருக்கலாம் , ,, 


} 


தின கவிதை 

575 
2567. வஞ்சமிடு சூரனுடன் 

மண்டியட லேபுரியும் - மயிலாளா ! 
கொஞ்சமதி யான நுதல் 

கொண்டனிற மான குழல் -உமைபாலா ! 
செஞ்சரண பாதமணி 

சிஞ்சிமென வோடிமுனம் - வருவாயே ! 
மஞ்சுதவழ் சோலைநிறை 

மண்பரவு தோகைமலை - முருகோனே ! 
2568. புனத்தி லுற்றிடு வேடுவர் நாயகி 

புணர்ச்சி யுற்றிடு மாபுய வா !க்ருபை - புரிவாயே ! 
மனத்தி லுற்றிடு நோயது தீரிட 

மகிழ்ச்சி பெற்றிட மாமயி லேறிமுன் வருவாயே ! 
கனத்தி லுற்றிடு சீர்மழை போல்வெகு 

கருத்தி லுற்றருண் மாமழை நீபொழி - குவை! நாதா ! 
சினத்தி லுற்றிடு சூர்பகு வேலவ ! 

[ கோனே ! 
சிகிப்பொன் வெற்பினில் வாழ்குரு நாயக ! -- முரு 
2569. உலக மாடிட விரிகொள் தோகையி 

னுதவு சீர்மயின் - முருகோனே ! 
கலக மேபுரி யசுரன் வீழிட 

கதிரின் வேல்விடு - செய்வீரா ! 
இலக வேயழ கொழுகு வேடமின் 

இனிமை யாய்மரு - வியதோளா ! 
திலக வாள் நுதல் உமைதன் மாமக ! 

எழில்சி காமலை - வருதேவே ! 
2570. கொங்கவிழு நீப மாலை 

கொண்டபுய வா !முனாக -வருவாயே ! 
பங்கமுள நோய்கள் தீர 

பண்பினொடு நீசெய் வாய்நல் - அருள்தானே ! 
சங்கரர்சொல் பால ! தேவ 

தந்தி துணை யாள ! நாத - முருகோனே ! 
தங்கமலை யாக நீடு 

தங்குசிகி மேரில் வாழும் - அமரேசா ! 
2571. வாவியி னிலங்கிவளர் மாமலரு கந்தமகள் - மருகோனே ! 

தேவியுமை பங்கில்வளர் தேய்மதி புரிந்தசடை - யவர்பாலா ! 
தாவியசி கண்டிமிசை தானுலவு கின்றகுரு - பரவேளே ! 
பாவியென்முன் வந்தருள்செய் ! பார்புகழ்சி கண்டிமலை - 

[ முருகோனே ! 


. 


576 


தின கவிதை 


2572. கருணைபொழி மேகமே ! 

கமலதள நாதனார்- பணிதாளா ! 
அருமையுள தேவனே ! 

அடியனிட மாசையாய் - வருவாயே ! 
செருசெயசு ரோனையே 

திறலயில்கொ டேவியே - அடுவோனே ! 
தருவுலவு சோலைசூழ் 

தகுசிகியின் மேரில்வாழ் - குருநாதா ! 
2573. மதிசூடி நடமாடி 

வருதேவ ரருள்பால ! -- முதல்வோனே ! 
கதியாக நடையேசெய் 

கனதோகை மயிலாள ! -- எனையாளாய் ! 
நதிநீடு வளர்நேம 

நலநாட ! அருள்யாவும் -- உதவாயோ ? 
பதியோர்கள் முனிவோர்கள் 

பணியேசெய் சிகிமேரில் - வருதேவே ! 
2574. உரிமையுடன் நாளும் யானின் 

உபயமல ரான பாதம் - மறவேனே 
கருமைமழை தாவ நீடு 

கமழ்புனைமி னாளை மாலொ - டணைதோளா ! 
இருமைவினை தீர வேயென் 
இணைவிழிகள் காண வேமுன்- வருவாயே ! 

! 
பெருமைசெறி தோகை யான 

ப்ரபலமலை மேவு ஞான- முருகோனே ! 


2575. செருப்பயில் சூரனாவி 

தெறித்திட வேலை யேவு- செயவீரா ! 
மருப்பயில் நீப மாலை 

மணித்திரு மார்பின் மீது -- புனைதேவே ! 
கருப்பையி னோய்கள் தீர 

கருத்தினி லாசை யாகி - அருளாயோ ! 
திருப்பயில் கோடு லாவு 

சிகிக்கிரி வாசனே! நல் - அருள்தாராய் ! 


கமழ்புனைமினாள் 


என்பது கமழ்குழல்மினாள் என்றிருப்பின் 


2574 . 
பொருந்தும் . 


தின கவிதை 


577 


2576. பூசத்திரு நாளினி லேயொரு 

பூவுற்றிடு தேரினி லேவரு- குகநாதா ! 
தேசத்தினி லேயுள யாவரும் 

தேடிப்பணி சீர்சர ணா!க்ருபை -- புரிவாயே ! 
பாசத்தினி லேவிழு காதருள் 

பாலிப்பை ! சிகாமயின் மீதினில் - வருதேவே ! 
வாசத்தினில் மீறிய நீபமென் 

மாலைப்புய வா !சிகிமேரினில் - வளர்தேவே ! 
2577. வடிவி லங்கிய குறம டந்தையை 

மருவு மிங்கித - முருகோனே ! 
அடிய ரன்பொடு பணிசி கண்டியில் 

அனுதினம்பயில்- குகநாதா ! 
இடியெ னும்படி அதிர வந்தெதி 

ரிடும் வன்குல - கலகா ! சீர் 
குடிகொள் குன்றையின் மலையில் வந்திடு 

குமர ! என்றனை - இனியாளாய் ! 
2578. மதுரி தத்தமிழ் பாடிய நாவலர் 

மகம்வி ளைத்திடு மாமுனி வோர்பணி- யிருதாளா ! 
விதுத ரித்திடு வேணியி னாரிடம் 

விழைவு மிக்கொடி மாதுமை நாயகி - தருபாலா ! 
கதுமெனத்திரு நாடக மேபயில் 

கனம யிற்பரி யேறிய சேவக ! -- முருகோனே ! 
சதுமறைக்கறி யாதிடு நாயக ! 

தகுசிகிக்கிரி மீதினி லேவரு - குகநாதா ! 
2579. மதுமலர் மாலை நீப ! மணியணி க்ரீட மேவு - முடிநாதா ! 

சதுமறை தேடு பாத ! சகலசர் வேச னான - முருகோனே ! 
விதுவணி வேணி நாதர் விமலரை மேவு தேவி - தருபாலா ! 
பதுமமென் மாது வாழும் பணைமுடி சேரு தோகை - மலை 

( யோனே ! 


2580. மருப்பொலியு நீப மாலை தரித்ததிரு மார்ப ! நாயன் 

மனத்தில்வரு நோய்கள் தீர- அருளாயோ ? 
செருப்பொலியு மாவி னோடு சதுர்ப்படைகள் வீழ வீழ 

திறத்தகதிர் வேலை யேவு - செயவீரா ! 


2580. செருப்பொலியும் மா : சூரபன்மனாகிய மாமரம் . 

37 


578 


தின கவிதை 


கருப்பொலியு மாய வாழ்வில் இனிப்புகலி லாத வாறு 

கதிக்கடிமை சேரும் வாழ்வு - அருளாயோ ? 
உருப்பொலியும் வேட மாது மயற்கடலுள் மூழ்கு மார ! 

உயர்ப்பொழிலு லாவு தோகை- மலையோனே ! 
2581 , வாச னைப்படு பேமென் மாலிகை 

மார்பி னிற்றரி நாயக னே ! க்ருபை - புரிவாயே ! 
நாச முற்றிட வேயவு ணோனிடம் 

நாடி வெற்றிகொள் வேலவ னே ! தய - வுடன்வாராய் ! 
ஈச ருக்கினி தாகிய பாலக 

னே ! எ னக்கரு ளேசெய்கு வாய் ! குரு - பரவேளே ! 
பாச மைக்கடன் மேல்விழு காதருள் ! 

பாரின் மெய்க்கதி யேயருள் தோகையின் - மலைநாதா ! 
2592. கடம்பையணி மார்பா ! கனிந்துவர மேநீ- தருவாயே ! 

அடம்புரியு மாமார் அகழ்ந்திட முன் வேலே - விடுவீரா ! 
நடங்குலவு தோகாய் ! நலங்கள் தமை யீவாய் ! -- அமரேசா ! 

தடங்குலவு சீர்சேர் தருஞ்சிகியின் மேரா! --எனையாளாய் ! 
2583. தருணமிது வாகை யானின் 

தயவுசெய்கு வாய் ! கு கா ! பொன் -- மயிலாளா ! 
அருணநிற மேனி நாத ! 

அடியனிட மாக வேண - அருள்தாராய் ! 
திருமறைகள் தேடு நாத ! 

தினமடியன் வாழ வேண- அருளாயோ ? 
மருவுலவு சோலை சூழும் 

மகிமையுள தோகை யான - மலையாளா ! 
2584. வஞ்சனை மாவுடல் கொண்டிட வேயடல் 

மண்டிய போரிடும் - அயிலாளா ! 
நெஞ்சணை நோய்கள கன்றிட வேயினி 

நின்க்ருபை யாவையும் - அருளாயோ ? 
மஞ்சடர் சோலைகள் மண்டிய கானக 

மங்கையை மேவிய - புயலோலா ! 
குஞ்சர வானனர் தந்துணை வா !உயர் 

குன்றையின் மாமலை- வருதேவே ! 


2581 . 

மார ! : மன்மதனைப்போன்றவனே ! (உவமையாகுபெயர் ) . 
2582. அடம்புரியும் மா மார் அகழ்ந்திட - தீமை செய்யும் ( சூரனாகிய 
மாமரத்தின் மார்பு பிளந்திட , 


தின் கவிதை 


579 


2585. கலகமிடு சூர னாவி விலகவயி லேவு சூர ! 

சுனதைபுரி வாய்க்கு கா ! பொன் - மயிலாளா ! 
நலவடிவி வேட மாது மருவுபுய லோல ! வாச 

நளினமல ரான பாதம் - அருளாயோ ? 
குலமறைகள் தேடு நாத குருபரவு லாச ! தேவ ! 

குமரியபி ராமி பாகர் - மக ! வேளே ! 
சலதிவளை நேம நாட ! அடியரள வாக வேசெய் 

தகுசிகியின் மேரில் வாழு -- முருகோனே ! 


2586. கானக மாது மேவு 

காதல்கொள் நாத ! நாளும் - அருளாயோ ? 
ஞானவர் தேடு பாதர் 

நாரண ராசை யான - மருகோனே ! 
தேனலர் நீப மாலை 

சீர்புய மீது சூடும்- முருகோனே ! 
வானவர் ராச ! தேவ ! 

மாமிகு தோகை மேரில் - வளர்வோனே ! 


2587. உனை நம்பிய நாயே 

னுடனின்புற வேதான் - அருளாயோ ? 
எனைவந்தடு நோயோ 

டிடவின்று குகா ! நீ - வருவாயே ! 
நனைரெண்டுகு ரூரர்ள் 

நகுபங்கச மானாள் - மருகோனே ! 
முனைகொண்டிடு வேலா ! 

முதிர்குன்றையின் மேரா ! -- எனையாளாய் ! 


2588. சவுரி யமிகு சூர னோடெதிர் 

சமரி னினுதி வேலை யேவிய - செயவீரா ! 
பவுரி கொள்மல ரான சீருள 

பத ! அ ரஹா நாத ஈசுரர்- இடமேசேர் 
கவுரி யின்மக வாக வேவளர் 

கமழ்ம மலரிதழ் நீப மாலிகை - அணிமார்பா ! 
மவுரி டுபவ ரோட டா தருள் ! 

மணிமு டிநிறை தோகை மாமலை - முருகோனே ! 


2587 , நனைரெண்டு குரூராள் : ஈனை - தோன்றுதல் . ரெண்டு குரூராள் : 
ராவணன் , காக்காசுரன் , நகு - விரும்பிய . 

2588. பவுரி : கூத்தின் விகற்பம் : 


580 


தின கவிதை 


2589. கனதனம் ரெண்டு மீற வேயிரு 

கையிலணி வண்டு வீழவேயொரு - மடமானாள் 
நினைவும றந்து வாடு றாளவள் 

நினது புயங்க ளார வேமரு - விடவாராய் ! 
எனது மனங்கொ ளாசை போலருள் 

இனிய கடம்ப மாலை சூழ்தரு- தடமார்பா ! 
புனம்வளர் கின்ற மாது நாயக 

பொழிலுயர் குன்றை மேரில் வாழ்வுறு- செகநாதா ! 
2590. புதியமலர் கொண்டு பூசை 

புரியவரு மன்பர் பாகம்- வருதேவே ! 
அதிகசது ரங்க மோடும் 

அடல்செயவு ணன்ற னாவி- கொளும்வேலா ! 
சுதியளிமு ரன்று பாடு 

துகள் பொதிக டம்ப மாலை - புனைமார்பா ! 
நிதியருள்சி கண்டி மேரின் 

நிருப என் முன் வந்து வேண - துதவாயோ ? 
2591. இனியாகிலு மடியேனிட மினிதாயருள் - புரிவாயே ! 

புனிதா ! சர வண !நாயக ! புகழ்சேர்பத - மலராளா ! 
கனியாகிய புன நாயகி கமழ்மேலொடு- புணர்தோளா ! 

பனிமாமதி தவழ்தோகையின் பருமாமலை - வளர்தேவே ! 
2592. கானக மாது சேர்புயா ! 

காதல தாக வேமுனே -- வருவாயோ ? 
வானக தேவர் ஞானியோர் 

மாமலர் வேதன் மாயனே - பணிபாதா ! 
தேனலர் நீப மாலையே 

சீர்மிகு மார்பி லாவலாய் - அணிதேவே ! 
தானவர் நாச காலனே ! 

தாமிகு தோகை மேரிலே - வளர்தேவே ! 
2593 வஞ்சனை யிடுசூருடல் மண்டிட அயிலேவிய - செயவீரா ! 

கஞ்சமென் மலர்வாழ்வுறு கங்குறை அயனாருட- குருநாதா - 
நஞ்சணி மிட றாரிட நங்கைதன் மதலாய் அருள் தருவாயே 
மஞ்சது தவழ்சோலைகள் மண்டிய சிகிமேரினில் - வளர் 

( தேவே ! 


- 


. 


4 


2589. இது அகத்துறைப் பாட்டு . 
2590. துகள் : மகரந்தப்பொடி . 
2598. கம்குறை - தலை குறைந்த . சிவபெருமான் கட்டளைப்படி வயிரவர் பிரம் 
அடைய ஐந்து தலைகளில் ஒன்றைக் கிள்ளினார் . ஆகையால் தலை குறைந்தவரானார் . 


தின கவிதை 


81 


2594. ஆதரவு வேறு மூளதோ ? 

யாதுமறி ( யாது போல்வ ] - தெதனாலோ ? 
காதன்மிகு வேட மகளாள் 

கானமதில் நாளு மணைவாய் ! - அமரேசா ! 
போதலரு நீப மலரா ! 

போர்புரியும் மாவி னுடனே- அடுவீரா ! 
மாதயவு நீபு ரிகு வாய் ! 

வானவர்கள் தேடு சிகிமா - மலையாளா ! 


2595. பொருசூருடல் கிழிவாய்விட புகழ்வேல்விடு-- செயவீரா ! 

மருபேமென் மலர்மாலிகை மணிமார்பினில் -- அணிதேவே ! 
அருமாமறை புகழ்நாயக ! அடியேனிடம் - வருவாயே ! 

கருமாமுகில் தவழ்சோலைகள் கமழ்தோகையின் - மலைநாதாr ! 
2596. வனசமலர் மாது மருவு புய மாயன் - மருகோனே ! 

புனமகளை மேவு புனிதமுரு கேச ! - முருகோனே ! 
அனநடையின் மாது அருமையுள் நீலி - புதல்வோனே ! 
கனகமலை நேரும் கனசிகியின் மேரில் -- வளர்தேவே ! 


2597. மதிய ணிந்திடு சடையி லங்கிய 

வரதர் தந்தருள்- புதல்வோனே ! 
கதிமி குந்திடு மயிலில் வந்தருள் 

கருணை மிஞ்சிய - முருகோனே ! 
விதியு மண்டரு நிதம்வ ணங்கிய 
விமல சங்கர்- குருநாதா 

! 
நதியி லங்கிய வயல்வி ளைந்திடு 

நலசி கண்டியின் - அமரேசா ! 


2598. மதிசூடிய சடையார் மகிழ்பாலக ! முருகா! - அருள் தாராய் ! 

விதிமால்பணி சரணா விரைநீபமென் மலர்மா - லிகைமார்பா! 
கதியாகிய மயிலா ! கருணாகர வடிவே ! - க்ருபைதாராய் ! 

நதிசூழ்தரு வயல்சூழ் நலமாகிய சிகிமா -- மலையோனே ! 
2599. மாதொரு பாகனார் மான் மிகு பாலகா ! - அருளாயோ ? 

தாதவிழ் நீபமாம் தார்புனை நாயகா ! - வளர்தேவே ! 
ஆதர வேசெய்வாய் ! ஆரண நாயக ! -- எனையாளாய் ! 
மாதய வேசெய்வாய் ! வாழ்வுள தோகைமா- மலையாளா! 


உக 


2594. [ ] விளங்கவில்லை . யாது வருவ என்றிருக்கலாம். 


1 


582 


தின கவிதை 


ப 


. 


2600. மிடியினா லுலகில் நாயன் 

வெகுவதா மெலிய ஞாயம் - உளதோதான் ? 
வடிவதா யிலகு வேடர் 

மடமினாள் மயல தாக- அணைதோளா ! 
மடியமா வுடல்கள் கீற 

வலுவின்வேல் கொடுமு னேவு- செயவீரா ! 
அடியன்வாழ் வுறவை போகம் 

அருள்செய்வாய் !சிகியின் மேரில் -- வருதேவே ! 
2601. வருசூருடன் எதிராகிய வலுபோர்புரி-- செயவேலா ! 

திருமான்மரு வியமார்பினர் திகழ்மாலுட - மருகோனே ! 
அருமாமறை புகழ்நாயக ! அடியேனிடம் - வருவாயே ! 
கருமாமுகில் தவழ்சோலைகள் கமழ்தோகையின் - மலை 

யாளா ! 
2602. ஆதரவு வேறு முளதோ ? 

யாதுமறி யாது ( போல்வ ] - தெதனாலோ ? 
சீதமதி சூடு சடையார் 

தேவியுமை மாது கனிவா - கியபாலா ! 
காதன்மிகு வேட மடமான் 

கானகம தூடு புணர்வாய் ! -- எனையாளாய் ! 
மாதயவு நீபு ரிகுவாய் ! 

மாமுடிகள் சூடு சிகியா - மலையாளா! 
2603. வானகம் வருதேவர்கள் சீதரன் முதலோர்நித் 

மாமுனி வரரேபணி --இருதாளா ! 
கானகம் வளர்வேடுவர் சீர்குல மடநாயகி 

காதல் கொள் புயநாயக ! - எனையாளாய் ! 
தேனலர் மலர்மாலிகை தான்ணி புயவாகுக ! 

தேமிகு தமிழ்பாடல்கள்- தருவாயே ! 
தானவர் குலநாசம தாகிட வயிலேவிய 

சாமி ! பொன் மயின் மாமலை- முருகோனே ! 
2604. வாது புரி சூருடன் வாளயிலை யேவியெதிர் - செயும்வீரா ! 

சூதுநிக ரானமுலை தோகைமற மான்மருவு - புயலோலா 
தாதுலவு நீபமலர் தானணியு மார்பவரம் - உதவாயோ ? 
மோதுபொழில் சூழுலவு மூரியசி காமலையின் - வளர்தேவே ! 


2602. [ ] இது வருவ என்றிருக்கலாம் . 2594 - ஆம் பாட்டைப் பார்க்க . 


‘ 2604 , மூரிய - பெருமையுற்ற . மூரி * பெருமை 





- 


தின கவிதை 

583 
2605. வந்த சூருடல் மண்ட வேல்விடு - செயவீரா ! 

கொங்த மாலிகை கொண்ட சீர்புய ! -- முருகோனே ! 
இந்து வேணியர் இன்ப நாயகி - தருபாலா ! 

சந்த மேவிய தஞ்சி காமலை - வளர்தேவே ! 
2605 , வனச மண்டப வனிதை யன்புறு - மருகோனே ! 

புனம டந்தைதன் புளக கொங்கையில் - அணைதோளா ! 
மனது கந்தருள் மயிலில் வந்திடு - முருகோனே ! 

கனக மிஞ்சிய கமழ்சிகண்டியில் - வளர்தேவே ! 
2607. மதத்த சூருடன் எதிர்த்த போர்புரி 

வலுத்த வேல்கொடு - எயும்வீரா ! 
கதத்தி லேநடை பயிற்று மாமயில் 

கருத்த னே ! அடி - யனையாளாய் ! 
மிதத்த நாயடி யனைச்செ யாதினி 

மிடிப்ப டாதருள் - புரிவாயே ! 
முதற்கு கா ! நல மெனக்கு நீ செய்வை ! 

முடிச்சி காமலை - வருதேவே ! 
2608 . ஆதரவு நீசெய்வாய் ! ஆறுமுக 

வேலவா ! -எனையாளாய் ! 
காதன்மிகு வேடமான் காமமொடு நாளுமே - புணர் 

[ தோளா ! 
சீதமதி சூடுவோர் தேவர்மக வேசனார்- தருபாலா ! 

மாதயவு நீசெய்வாய் ! வாழ்வுசெறி தோகைமா - மலையாளா! 
2609. கஞ்ச மலரைநிக ரிருதாளாள் 

கங்கு னிகருநெடு குழன்மானாள் - வடிவேசேர் ! 
நஞ்ச நிகருமிரு விழிமானாள் 

நங்கை குறமடவி தனையே சேர் - புயலோலா ! 
தஞ்ச மிலையுதவி புரிவாயே ! 

சங்க மணியிருகை விறல்மாயோன்- மருகோனே ! 
கொஞ்ச மதிதவழு பொழிலேசேர் 

குன்றை மலையின் வரு குகநாதா ! - எனையாளாய் ! 
2610. அடியன் மீதுவெகு தயவி லாததென 

அவதி யாவததை - விலகாயோ ? 
கடிகொள் நீபமலர் புனையு மார்ப ! வெகு 

கனிவ தாகவரம் - உதவாயோ ? 
துடிய தானவிடை அனம தானநடை 

துரைமி னாளைமரு - வியதோளா ! 
வடிவு சேர்சிகர முலவு தோகையெனு 

மலையின் வாசமுள - முருகோனே ! 


684 


தின கவிதை 


2611. கருணை தங்கிய மகிமை மிஞ்சிய 

கமலம் ரெண்டுள் -- சரணா! சீர் 
தருண மென்றன்முன் உயர்சி கண்டியில் 

தயவு கந்தினி - வருவாயே ! 
பருவ மங்கைநன் னயமி குந்திடு 

பணிய ணிந்தகு- றமினாள்சேர் 
உருவி ளங்கிய சிகியெ னுங்கிரி 

உரிய கந்த ! நன் - னயவேளே ! 


2612. எனது மீதுதய விலது தானதுவு 

மெனமொ ? தோணவிலை - முருகோனே ! 
மனது நீடுதுயர் விலக வேணபடி 

வரமெ லாமுதவி - புரிவாயே ! 
புனமி னாளைமரு வியகு கா ! கிருபை 

புரிவை ! தோகைமயின் - முருகோனே ! 
கனக மேருகிரி நிகரு மேன்மைசெறி 

கமழ்சி காமலையில்- வளர்தேவே ! 
2613. வஞ்சம்புரி சூருடல் 

மண்டும்படி கூரயில் - விடுசூரா ! 
நஞ்சம்பயில் வேல்விழி 

நன்றுந்திய வேடமின் - அணைதோளா ! 
நெஞ்சம்பயில் நோய்விழ 

நின்கண்கொடு பார் | சிகி - மயிலாளா ! 
தஞ்சங்க்ருபை யேசெய்வை ! 

தங்கந்திகழ் தோகையின் - மலை நாதா ! 
2614. மடக்கொடி யான வேடர் 

மகட்குமுன் மாலை சூடி - அணைதோளா ! 
திடப்படு சூர னாவி 

தெறித்திட வேலை யேவு - செயவீரா ! 
படத்தர வேறு வேணி 

படைத்தவ ராசை யான - மகவேளே ! 
தடப்புவி சூழு நேம ! 

தமிழ்ப்புனை தோகை மேரில் - வளர்தேவே ! 
2615. படபட வெனவரு மசுரர்கள் 

குலமழி படவயில் தனைவிடு - செயவீரா ! 
குடமிணை படு தன் மயிலிவ னமிலகு 

குறமகள் தனைமரு - வியதோளா ! 


| 


தின கவிதை 

585 
நடமிடு பரிமயின் மிசையெளியன் முன்வெகு 

நலமதை யருளிட - வருவாயே ! 
வடவரை தனைநிகர் இலகிய கொடுமுடி 

வளர்சிகி மலைமிசை - வருதேவே ! 
2616. வலுபடு சூர னுடலிரு கூறு 

வகிரிட வேலை - எயும்வீரா ! 
ஒலியுள வேலை தனிலணை மீது 

துயில் கொளு மாயன் -- மருகோனே ! 
நலிபடு நோய்கள் அடியன்மு னேறா 

நலவரம் நீசெய்- குவைநாதா ! 
மலிபடு சோலை வளமிகு தோகை 

மலைமுருகா ! பொன் - மயிலாளா ! 
2617. எந்தவித மானாலு மென்றனுட நோய்தீர - அருளாயோ ? 

கந்தமல ரேசூடு கங்குல்நிறை சீர்கேச ! -- முருகோனே ! 
அந்தமிகு கான்மாது அன்பினுட னேசேரு - முருகோனே ! 

வந்தருள்செய் சீர்மேவு மங்குல்தவழ் மாதோகை - மலைநாதா ! 
2618. கனத்த முலையாள் கமழ்க்கொள்கே சமினாள் - நலமேசேர் 
வனத்தில்வா ழுமினாள் மறப்பெணா சையினால்- அணை 

( தோளா ! 
மனத்தினோய் களெலாம் மடித்துவோ டமுனே -வருவாயே ! 

இனத்தின்மா மணிசேர் எழிற்சிகா மலை மேல் - வருதேவே ! 
2619. வருசூருடன் வலுபோர்புரி -- செயவீரா ! 

அருமாமறை அடியேன் தொழு - முருகோனே ! 
மருமேவிய மலர்நீப ! மென் - மணிமார்பா ! 

கருமாமுகில் கமழ்தோகையின் - மலையாளா ! 
2620. நடனமுற்றிடு மயிலி லுற்றவ ! 

நலமெ னக்கருள் - புரிவாயே ! 
கடக ரித்திரு வதன ரற்புதர் 

கதிர்ம ருப்பினர் -- துணையாளா ! 
( ............ த்திடு) மவுணர் பொய்க்குலம் 

அமர்செயித்திடு - செயவீரா ! 
( ............ க்கிணை ) தருசி கிக்கிரி 

மலையி னிற்குக ! -- எனையாளாய் ! 


2620. [ ] ஏடுமுரிந்தபகுதி . முறையே அடவெ திர்த்திடு எனவும் , 
( வட கிரிக்கிணை எனவும் இருக்கலாம் . 


586 


தின கவிதை 


2621. பாசி லாடுசிறை ஆடு மாமயிலள் 

பாகு லாவுமொழி - மடமானாள் 
ஆசி லாததன காரின் மீறுகுழல் 

ஆசை வேடர்மகள் - புணர்தோளா ! 
வாசி யோடுகர ணாதி நாலுமணை 

வான யோகியர்கள் - பணிதாளா ! 
பேசி லாமவுன தேசி கா.குமர ! 

பீடு சேர்சிகியின் - மலையாளா ! 


2622 , கஞ்ச மலரில் வாழுங் 

கங்கு வுலவு கேச - மடமானாள் - மருகோனே ! 
நஞ்ச மிடறின் நாதர் 

நங்கை கவுரி பாகர் - அருள்பாலா ! -முருகோனே ! 
வஞ்ச மதுசெய் சூரன் 
மங்கி விழமுன் வேலை - விடுவீரா ! - குகநாதா 

! 
அஞ்ச லெனமு னோடி 

அண்டர் பணிசெய் தோகை - மலைமேவு - செகநாதா ! 


தின கவிதை முதல்பாகம் முற்றும் . 


2621 . 


பாசு - பசுமை , பாசில் - பச்சை நிறத்துடன் . 


